தொல்காப்பியம் 


பொருளதிகாரம் - செய்யுளியல் 


இளம்பூரணர் உரை 


பதிப்பாசிரியர் 
திரு . அடிகளாசிரியர் 
இணைப்பேராசிரியர் , ஓலைச்சுவடித் துறை 

தமிழ்ப் பல்கலைக் கழகம் 


கழகம் 
) 


பல்கலைக் 


இருவதில்னம்யோகம் 


தசாவும் 


தமிழ்ப் பல்கலைக் கழகம் 


தஞ்சாவூர் 


தமிழ்ப் பல்கலைக் கழக வெளியீடு : 36 


திருவள்ளுவர் ஆண்டு 2016 ஐப்பசி ; நவம்பர் 1985 


ஆசிரியர் 


திரு . அடிகளாசிரியர் 


நூல் 


தொல்காப்பியம் பொருளதிகாரம்- செய்யுளியல் 


விலை 


உரூ . 145-00 


அச்சு 


தமிழ்ப் பல்கலைக் கழக 
மறு தோன்றி அச்சகம் , 
தஞ்சாவூர் . 


பொருளடக்கம் 


பக்கம் 


... 


: 


2.சு 


பதிப்பாசிரியர் உரை 
மேற்கோள் நூல் சுருக்க விளக்கம் 
1 . மாத்திரை வகையும் 
2. எழுத்தியல் வகையும் 


} 


4 


... 


3 . 


அசைவகை 


... 


8 


4 . 


... 


24 


5. அடி 


46 


... 


6 .. யாப்பு 


119 


... 


மரபு 


124 


125 


8. தூக்கு 
9. தொடைவகை 
10. நோக்கு 


137 


174 


11 . 


பாவகை 


.. 177 


12 . 


அளவியல் 


287 


338 


13. திணை 
14. கைகோள் 


340 


: 


15. கூற்றுவகை 


34.3 


16. கேட்போர் 


353 


: 


17. களன் 


361 


18 . 


காலவகை 


... 


364 


... 


19 . 


பயன் 


366 


20. மெய்ப்பாடு 


368 


21. எச்சவகை 


... 


372 


... 


... 


374 


... 


22. முன்னம் 
23. பொருள்வகை 


376 


379 


... 


24. துறை 
25. மாட்டு 


382 


... 


26 . 


வண்ணம் 


t 


385 


27. அம்மை 


415 


419 


421 


... 


423 


28. அழகு 
29. தொன்மை 
30. தோல் 
31. விருந்து 
32. இயைபு 
33. புலன் 
34. இழைபு 


426 


428 


... 


430 


... 


433 


புறனடை 


435 


437 


479 


நூற்பாச் சொல்லகராதி 
உரைப்பொருளடைவு 
உதாரண மேற்கோள் அகராதி 
நூற்பா முதற்குறிப்பகராதி 


... 


579 


... 


... 


593 


... 


பதிப்பாசிரியர் உரை 


தோற்றுவாய் 

இப் பரந்த உலகத்தில் வாழும் மக்கள் பல திறப்பட்ட 
மொழிகளைப் பேசி வருகின்றனர் . அம்மொழிகளுள் பண்டைக் 
காலத்திற் றோன்றி இன்றுவரை செவ்வி கொடாதிருக்கும் 
மொழிகள் சிலவாகும் . 


உலக 


தமிழ் மொழி 

அம்மொழிகளுள் ஒன்று நம் தமிழ் மொழி . இது 
வழக்கு , செய்யுள் வழக்கு என்னும் இருவகை வழக்கிலும் 
சிறந்து விளங்குகின்றது . 

அதுவுமன்றித் தன் னாட்டைச் 
சுற்றியுள்ள மொழிகட்கெல்லாம் அடியாகவும் அமைந்திருக் 
கின்றது . நல்ல இலக்கியவளம் நிறைந்த மொழிகளுள் இதுவும் 
ஒன்றாகும் . சிறந்த பழைய இலக்கியங்கள் பலவற்றை அது 
பெற்றிருக்கிறது . பிற மொழியின் உதவியில்லாமல் தனித் 
தியங்கும் ஆற்றலையும் உடையது . 


தமிழிலக்கணம் 


ஒரு மொழியைக் கட்டுக்கோப்பாக இயங்கச் செய்வதற்கு 
அம்மொழியில் நல்ல இலக்கண நூல் அமைந்திருத்தல் வேண்டும் . 
உலக வழக்கு , செய்யுள் வழக்கு என்னும் இரண்டு வழக்குகளும் 
நன்கு ஆராயப்பட்டு நுட்பமாகவும் , திட்டமாகவும் எழுதப்பட் 
டுள்ள இலக்கண நூல்கள் தமிழ்மொழிக்கு உள்ளன . அதனால் 
தமிழ்மொழி அழகுடையதாக விளங்குகின்றது . 


“ இலங்கியநல் அறிஞர்களால் இலக்கணம்நீ பெற்றத 

னால் 
துலங்கியநின் அழகதனைத் துணிந்துரைக்க வியலாதே 

( தமிழ் வாழ்த்து - சான்றாண்மை ) 


தமிழிலக்கண நூல்களைப் பண்டையோர் நூல் என்னும் பெய 
ரால் வழங்கிவந்தனர் . இந்நூலுள் பழமை வாய்ந்தது தொல் 
காப்பியமாகும் . 


இந்நூல்தானே , 

" பல்வேறு செய்தியின் நூல்நெறி பிழையாது 
சொல்வரைந் தறியப் பிரித்தனர் காட்டல் ” 

( தொல்.சொல்.எச் . 67 ) 
என்று தனக்கு முன்னிருந்த நூல்களைக் குறிப்பிடுவதால் 
தொல்காப்பியர் காலத்திற்கு முன்னரே தமிழிலக்கணம் எழுதப் 
பட்டிருந்தமை புலனாகிறது . 
பிற்கால அறிஞர் சிலரின் போக்கு 

வடமொழி கற்ற தமிழறிஞருள் ஒருவரும் இலக்கணக் 
கொத்தாசிரியரும் ஆகிய சுவாமிநாத தேசிகரென்பார் தம் நூலுள் , 
" வடநூல் வழி கலவாதே தமிழிலக்கணத்தைத் தனியே நீர் 
தராத்தன்மை என்னெனின் ? ” 

என்று 

வினாவிக்கொண்டு , 
இலக்கணம் இலக்கியம் முதலானவை யெல்லாம் வடமொழிச் 
சொற்களேயாகும் ; அக்காரணத்தாலும் , பிற காரணத்தாலும் 
வடமொழி இலக்கணங்களைக் கலந்தே தமிழிலக்கண விதி 
எழுதியுள்ளேன் என்றனர் . ( இலக்கணக்கொத்து.நூ . 7 ) 

அவர் கருதுகிறபடி இலக்கணம் என்பது வடசொல்லா 
தமிழ்ச்சொல்லா என்பதை ஆராய்வோம் . 

இலக்கு என்றொரு தமிழ்ச்சொல் உண்டு . அதற்குக் குறி 
என்று பொருள் . விற்பயிற்சி செய்வோர் இலக்கு வைத்து 
அம்பினை எய்து பழகுவர் . அசையா இலக்கு , அசையும் இலக்கு 
என இலக்கு இருவகைப்படும் . அவ் இலக்கையுடைய மரத்தை 
இலக்கமரம் என்பர் . விற்பயிற்சி செய்வோர் இலக்கில் அம்பு 
எய்து பழகுதலை , 

“ அலைக்கும் வெஞ்சரம் ஐந்துடை யானரோ 
இலக்கம் என்னுயி ராவெய்து கற்குமால் ” 

(சிந்தாமணி . 995 ) 
எனத் தேவர் கூறுதலால் தெளிக . ( இம்மரம் , முருக்க மரமுமாம் . 
புறம் .169 ) 


இலக்கு அண்மியது இலக்கணம் என்க . இலக்கிற்குக் குறி 
என்றொரு பெயரும் உண்டு ஆதலால் , இலக்கணம் அறிந் 


தோரைத் தொல்காப்பியர் குறி அறிந்தோர் ( தொல் . அகத் . 47 ) 
என்பர் . இக் காரணங்களால் இலக்கணம் என்பது தூய தமிழ்ச் 
சொல் என்பது விளங்கும் . 


தமிழிலக்கணத்தின் தனித்தன்மை 

மாதவச் சிவஞான முனிவர் , " தமிழ் மொழிப் புணர்ச்சிக் 
கட்படும் செய்கைகளும் , குறியீடுகளும் , வினைக்குறிப்பு , 
வினைத்தொகை முதலிய சொல்லிலக்கணங்களும் உயர்திணை , 
அஃறிணை முதலிய சொற்பாகுபாடுகளும் , குறிஞ்சி வெட்சி 
முதலிய அகத்திணைப் புறத்திணைப் பாகுபாடுகளும் , அவற்றின் 
பகுதிகளும் , வெண்பா முதலிய செய்யுள் இலக்கணமும் இன்னோ 
ரன்ன பிறவும் வடமொழியிற் பெறப்படா ” என்று கூறுவதைக் 
கருதினால் தமிழிலக்கணத்தின் தனித்தன்மை புலனாகின்றது . 


தொல்காப்பியம் 


இப்பொழுதுள்ள தமிழிலக்கண நூல்களுள் தொன்மையும் , 
பெருமையும் வாய்ந்தது தொல்காப்பியமே . 


இந்நூல் நிலந்தரு திருவின் நெடியோன் என்னும் பாண்டிய 
மன்னன் அவையில் அரங்கேற்றப்பட்டதாக இதன் சிறப்புப் 
பாயிரம் கூறுவதால் , இப்பாண்டியன் காலம் கி . பி . இரண்டாம் 
நூற்றாண்டில் வாழ்ந்திருந்த தலையாலங்கானத்துச் செரு 
வென்ற நெடுஞ்செழியன் காலத்திற்குப் பல நூற்றாண்டுகட்கு 
முற்பட்ட தென்று தெரிவதால் இந்நூலின் தொன்மை விளங்கும் . 


இளம்பூரணர் சூத்திரம் , ஓத்து , படலம் என்னும் மூன்று 
உறுப்புக்களையும் அடக்கிக் கொண்டிருக்கும் பிண்டமாகிய 
பெருநூல் இத்தொல்காப்பியம் என்று குறிப்பிடுதலாலும் 
( செய்யு .165 ), நேமிநாதத்தின் பாயிரம் தொல்காப்பியத்தைத் 
தொல்காப்பியக்கடல் என்று குறிப்பதாலும் 

குறிப்பதாலும் இந்நூலின் 
பெருமை விளங்கும் . 


இலக்கணக் கொத்தாசிரியர் " ஒவ்வொரு நூற்கடலுள்ளே " 
( 6 ) என்னும் நூற்பா அடிக்கு “ அகப்பொருள் விளக்கம் , யாப் 
பருங்கலக் காரிகை , தண்டியலங்காரம் முதலிய நூல்கள் ஒன்ற 


னையே உணர்த்தும் ; நன்னூல் , சின்னூல் முதலிய நூல்கள் 
இரண்டனையே உணர்த்தும் ; அவை போலாது தொல்காப்பியம் 
ஐந்தனையும் உணர்த்தலில் கடல் என்றாம் என்று கூறுவது 
நேமிநாத சிறப்புப்பாயிரம் கடல் என்று கூறும் கூற்றிற்கு விளக்க 
வுரை கூறுவது போல் உள்ளது . 


தொல்காப்பியத்தின் பகுப்பு 

தொன்மையும் பெருமையும் வாய்ந்த இத் தொல்காப்பியம் , 
எழுத்து , சொல் , பொருள் என்னும் மூன்று படலமாக வகுத் 
தமைக்கப்பட்டு எழுத்து முதலானவற்றின் இலக்கணங்களை 
முறையாகக் கூறுகின்றது . 


பொருளிலக்கணப் பகுதி 


மேற்கூறிய மூன்றில் மூன்றாவதாக உள்ளது பொருளிலக் 
கணம் கூறும் பொருளதிகாரமாகும் . இது பொருட்பால் என்றும் 
கூறப்படும் . இப் பொருளிலக்கணத்தைத் தொல்காப்பியர் , 


ஞாலத்து வரூஉம் நடக்கையது குறிப்பு " 

( தொல்.புறம் .36 ) 


என்று கூறுவதால் , இப் பொருளிலக்கணம் ஞாலத்தில் இல்லாத 
ஒன்றினைக் கட்டிக் கூறவந்ததன்று ; அவர் காலத்தும் , அவர் 
காலத்திற்கு முன்னும் உலகத்தில் நடந்து வந்ததென்றே தெரி 


கின்றது . 


தொல்காப்பியத்திற்குப் பெருநூல் என்று பெயர் இருத்தல் 
போலவே , அதன் பொருளதிகாரத்திற்குப் “பெரும் பொருள் 
என்று பெயர் வழங்கப்பட்டிருந்ததென்பதை , " தொல்காப்பிய 
னருள் ஒல்காப் பெரும்பொருள் என்னும் நம்பியகப் பொருள் 
பாயிரத்தானும் பெரும் பொருளகத்து ( 251 ) என்று கூறும் 
அந் நால் உரையானும் உணர்ந்து கொள்ளலாம் . 


பொருளிலக்கணச் சிறப்பு 


தமிழ்ப் பொருளிலக்கணச் சிறப்பினை, " தன்னாட்டில் 
வற்கடந் தீர்ந்தபின் பாண்டிய மன்னன் நூல் வல்லாரைக் 


கொணர்க என்று எல்லாப்பக்கமும் ஆட்போக்க , அவர் எழுத் 
ததிகாரமும் சொல்லதிகாரமும் வல்லாரைத் தலைப்பட்டுக் 
கொணர்ந்து , பொருளதிகாரம் வல்லாரை எங்கும் தலைப்பட்டி 
லேம் என்று வந்தார் . 


வர , அரசனும் புடைபடக் கவன்று , என்னை ? எழுத்தும் 
சொல்லும் ஆய்வது பொருளதிகாரத்தின் பொருட்டன்றோ; 
பொருளதிகாரம் பெறேமெனின் இவை பெற்றும் பெற்றிலேம் " 
எனக்கூறிக் கவன்றான் என்று கூறும் களவியல் உரைப்பகுதி 
யால் உணர்ந்து கொள்கிறோம் . 


மேற்கூறிய நிகழ்ச்சி பாண்டிய மன்னனுக்கு இலக்கணம் 
என்னும் நூலிலும் , அவற்றுள் பொருளிலக்கண நூலிலும் ஏற் 
பட்டிருந்த ஈடுபாட்டினை நன்கு புலப்படுத்துகின்றது . 


பொருளிலக்கணத்துள் செய்யுளியல் 

எனவே , இச் சிறந்த பொருளதிகாரத்துள் செய்யுளியல் 
எட்டாவது இயலாக உள்ளது . மாதவச் சிவஞான முனிவர் 
வெண்பா முதலிய செய்யுள் இலக்கணமெல்லாம் வடமொழியிற் 
பெறப்படா " என்று எழுதுவதைக் கருதினால் செய்யுளியல் கூறும் 
செய்யுள் இலக்கணம் தமிழுக்கே சிறந்த தென்பது புலனாகும் . 
தொல்காப்பியர் பாட்டு , உரை , நூல் , வாய்மொழி , பிசி , 
அங்கதம் , முதுசொல் என்று கூறப்படும் ஏழிற்கும் செய்யுள் 

பெயர்வைத்து அவற்றின் இலக்கணத்தைச் செய்யு 
ளியலில் கூறுகிறார் . யா . க . விருத்தி மேற்கோள் பாடல் 
( கழ . 19 ) " தொல்காப்பியப் புலவர் தோன்ற விரித்துரைத்தார் 
என்று கூறுவதற் கேற்ப அவர் செய்யுளியலில் 235 நூற்பாக்க 
ளால் செய்யுளிலக்கணத்தினை விரிவாகவே கூறியுள்ளார் . 
தொல்காப்பியத்துள் எந்த இயலும் இவ்வளவு நூற்பாக் 
களைப் பெற்றிருக்கவில்லை . 


என்று 


செய்யுளியல் உரைகள் 


இச் செய்யுளியலுக்கு இளம்பூரணரும் பேராசிரியரும் நச்சினார்க் 
கினியரும் உரை எழுதியுள்ளனர் . வேறு உரை இருந்தமை உரை 
யாசிரியர் தம் கூற்றால் உணர்ந்து கொள்ளுகின்றோம் . 


க 0 


இளம்பூரணருரை 


இப்பொழுது கிடைக்கும் மூன்று உரைகளில் தொல் 
காப்பியர் கருத்தை உணர்ந்து கொள்வதற்குப் பொதும் 
துணைபுரிவது இளம்பூரணர் உரையே யாகும் . இவ்வுரை 
சுருக்கமாகவும் , தெளிவாகவும் அமைந்திருக்கிறது . 


( 


சொல்லதிகார இளம்பூரணர் உரை முடிவில் ( ஏட்டில் ) 
“ சொல்லதிகார உண்மைப் பொருளும் உதாரணமும் முடிந்தன " 
என்று எழுதப்பட்டிருக்கிறது . இதனால் இளம்பூரணர் உரை 
யின் சிறப்பு புலனாகும் . 


மெய்ப்பாட்டியல் முதலிய நான்கினுக்குமுள்ள இளம் 
பூரணர் உரையினை ஒரு தொகுப்பாக உயர்திரு வ . உ . சிதம் 
பரம்பிள்ளை அவர்கள் 15-1-1936ல் பதிப்பித்துள்ளார்கள் . 
அப் பதிப்பின் பதிப்புரையில் பிள்ளையவர்கள் , தொல்காப் 
பியத்தைப் படிக்கும் பாக்கியம் எனக்கு 

எனக்கு 1910 ஆம் வருடம் 
கிடைத்தது . அதன் பொருளதிகாரத்தை யான் 

படித்த 
போது , அதில் வேறு எம் மொழியிலக்கணத்திலும் காணப் 
படாத நிலப் பாகுபாடு , நிலங்களின் மக்கள் , ஏனைய உயிர்கள் , 
மரங்கள் , செடிகள் , மலர்கள் , மக்களது ஒழுக்கங்கள் , பழக்க 
வழக்கங்கள் முதலியன கூறப்பட்டிருக்கக்கண்டேன் . 


இவ்வொப்பு உயர்வற்ற நூலைத் தமிழ் மக்கள் படியாத 
தற்கு ஒரு காரணம் இந்நூலிற்கு ஆன்றோர் இயற்றியுள்ள உரை 
களின் கடின நடை யென்று உணர்ந்தேன் . 


இந் நூலைத் தமிழ் மக்கள் யாவரும் கற்கும்படி எளிய 
நடையில் ஓர் உரை எழுதவேண்டும் என்று நினைத்தேன் 
உடனே எழுத்ததிகாரத்தின் முதற்சில இயல்களுக்கு உரையும் 
எழுதினேன் . 


பின்னர் , யான் சென்னை 

சென்னை பிரம்பூரில் வசித்த காலத்தில் 
என் உரையைப் பூர்த்தி செய்யக் கருதி , முன் எழுதியிருந்த 
எழுத்ததிகார இயல்களின் உரையைத் திரு . தி . செல்வக் கேச 
வராய முதலியார் எம் . ஏ . , அவர்களும் யானும் சரிபார்த் 


கக 


தோம் . அப்போது தொல்காப்பிய இளம்பூரண எழுத் 
ததிகார அச்சுப் புத்தகமும் , சொல்லதிகார ஏட்டுப் பிரதிகள் 
சிலவும் , பொருளதிகார ஏட்டுப்பிரதி ஒன்றும் திரு . த . கனக 
சுந்தரம் பிள்ளை பி . ஏ . , அவர்களிடமிருந்து கிடைத்தன . 


இளம்பூரணத்தை யான் படித்த பொழுது , அதன் உயர்வும் , 
சிறப்பும் , எளிய நடையும் , தொல்காப்பியத்திற்கு யான் உரையெழுது 
வது மிகை என்று நினைக்கச் செய்தன 


- என்று எழுதியுள்ளார்கள் . சிறந்த வழக்கறிஞரொருவர் 
தொல்காப்பிய உரையாசிரியர்களைப்பற்றி இவ்வாறு எழுதி 
யுள்ள கருத்து , நம்மாலும் உணரத்தக்கதாகவே உள்ளது . 


தொல்காப்பியருடைய கருத்தினை உணர்ந்துது கொள்வதற்கு 
ஏனைய உரையாசிரியர் 

உரைகளை விட இளம்பூரணர் உரையே 
சிறந்த தென்பது என் எண்ணமுமாகும் . 


அதனால் , எனக்குக் கிடைத்த இரண்டு ஏட்டுச் சுவடிகளின் 
துணை கொண்டு ஆராய்ந்து 1969 ல் தொல்காப்பியம் இளம் 
பூராணம் எழுத்ததிகார உரையை மிக மிக முயன்று அச்சிட்டேன் . 


அப்பதிப்பின் பதிப்புரையில் ( பக்கம் XI ) " எழுத்ததிகார 
இளம்பூரணர் உரையினைப் பதிப்பித்தாற்போலவே சொல்லதி 
கார இளம்பூரணர் உரையினையும் செய்யுளியல் இளம்பூரணர் 
உரையினையும் பதிப்பிக்க வேண்டும் என்பது என் எண்ண 
மாகும் . அவ்வெண்ணத்திற்கும் இறைவனுடைய திருவருள் தான் 
துணை செய்ய வேண்டும் என்று எழுதியிருந்தேன் . 


அத்திருவருளின் பேராற்றலால் தஞ்சாவூரில் தமிழ்ப்பல்கலைக் 
கழகம் ஏற்பட்டது . அடியேனுக்கு அதில் ஒரு பணியும் கிடைத்தது . 
முதற் பணியாகத் தொல்காப்பியம் செய்யுளியல் இளம்பூரணர் 
உரையைப் பதிப்பிக்க வேண்டி அதனை ஆராயத் தொடங்கி 
(னேன் . 


திரு வ.உ. சிதம்பரம் பிள்ளை பி.ஏ. , அவர்கள் 15.1.1936 ல் 
பதிப்பித்த செய்யுளியல் பதிப்பினை 

முதலாக வைத்துக் 


கஉ 


உரை , 


சைவ 


கொண்டேன் . அதனுடன் , மதுரைத் தமிழ்ச் சங்கத்தார் பதிப் 
பித்த செய்யுளியல் நச்சினார்க்கினியர் உரையில் அடிக்குறிப் 
பாகக் காட்டப்பட்டிருக்கும் இளம்பூரணர் 
சித்தாந்த நூற்பதிப்புக் கழகத்தார் பதிப்பித்துள்ள செய்யுளியல் 
இளம்பூரணர் உரை என்னும் இரண்டையும் வைத்து ஒப்பு 
நோக்கிக் கொண்டேன் . மற்று , செய்யுளிலக்கணங்களைக் 
கூறும் யாப்பருங்கல விருத்தியுரை , காரிகையுரை , வீரசோழிய 
வுரை , நேமிநாதவுரை , வெண்பாப்பாட்டியலுரை , இலக்கண 
விளக்கம் , தொன்னூல் விளக்கம் , சிதம்பரப் பாட்டியலுரை , 
முத்துவீரியம் , செய்யுளியல் பேராசிரியர் உரை , நச்சினார்க் 
கினியர் உரை என்னும் இவற்றையும் வைத்து ஆராய்ந்து 
கொண்டேன் . 


மேற்கண்ட இவ்விரண்டால் நல்ல பாடங்களைத் தேர்ந் 
தெடுத்துக் கொண்டு , அப் பாடப்படி , நூற்பாவினையும் இளம் 
பூரணர் உரையினையும் உதாரணங்களையும் செப்பமுற 
அமைத்துக் கொண்டேன் . நூற்பாவிற்கும் உரைக்கும் கிடைத்த 
பாடபேதங்களையும் குறித்துக் கொண்டேன் . 


இதன்பின் , நூற்பாவிற்கும் உரைக்கும் விளக்கந்தரும் 
குறிப்பு , ஒத்த கருத்து , மாறுபட்ட கருத்து என்னும் இவற் 
றையும் எழுதிச் சேர்த்துக் கொண்டேன் . 

இவ்வாறு ஆராய்ச்சி செய்து வெளியிடப்பெறும் இச் 
செய்யுளியற் பதிப்பின் பதிப்புரையில் யான் எழுதியுள்ள ஆராய்ச்சி 
கள் அனைத்தையும் எழுதமுடியாதாயினும் , சிலவற்றை மட்டும் 
அறிஞர்க்கு விருந்தாகத் தருகின்றேன் . 


தொல்காப்பியத்திற்கும் பிற்கால நூல்களுக்குமுள்ள வேறுபாடு 

இப்பொழுதுள்ள செய்யுளிலக்கண நூல்களுள் தொல் 
காப்பியச் செய்யுளியல் ஒன்றே பழமை வாய்ந்தது . ஏனையவை 
யெல்லாம் இதன்பின் தோன்றியவையே . 


எனவே , பழமை வாய்ந்த தொல்காப்பியச் செய்யுள் இலக் 
கணத்திற்கும் இதன் பின் எழுந்த யாப்பிலக்கண நூல்களுக்கும் 
உள்ள வேறுபாட்டினைச் சுருக்கமாகத் தருகின்றேன் . 


கங 


வேறுபாடு 

தொல்காப்பியர் செய்யுள் இலக்கணமெல்லாவற்றையும் 
ஓரினப் பொருள்கள் என்று கருதி ஓரினப் பொருள்களை ஒரு 
வழி வைப்பதற்கு இடம் ஓத்து 

என்னும் 

இயலாதலால் 
அவற்றைச் செய்யுளியல் என்ற ஒன்றிலேயே கூறியுள்ளார் . 


பிற்காலத்தாரெல்லாம் யாப்பு என்று பெயரிட்டுத் தனி 
அதிகாரமாக்கியும் , தனி நூலாக்கியும் செய்யுள் இலக்கணத்தைக் 
கூறியுள்ளனர் . 


மிகப் பிற்பட்டவராகிய இலக்கண விளக்க ஆசிரியர் மட்டும் 
தம் இலக்கண விளக்க நூலுள் தொல்காப்பியரைப் போலவே 
பொருளதிகாரத்தே செய்யுளியலில் தாம் கருதிய செய்யுளிலக் 
கணங்களைக் கூறியுள்ளார் . 


தொல்காப்பியர் மாத்திரை முதலாக வண்ணம் ஈறான 
இருபத்தாறினை யாப்பியல் உறுப்பென்று கூறி , அவற்றுடன் 
அம்மை முதலான எட்டினைக் கூட்டி இம்முப்பத்து நான்கும் 
செய்யுள் உறுப்பென்றார் . 


யாப்பருங்கல ஆசிரியர் எழுத்து அசை சீர் தளை அடி 
தொடை தூக்கென்னும் ஏழொடு நடப்பது யாப்பென்று கூறி 
அவற்றுள் எழுத்து முதல் தொடை. ஈறான ஆறும் உறுப்பென்று 
பெயர்பெறும் என்றார் . மற்றவர் சிறிது சிறிது வேறுபட 
உ.ரைத்துள்ளனர் . 


தொல்காப்பியர் மாத்திரையை முதல் உறுப்பாகக் கூறினர் . 
பிறர் மாத்திரையை நீக்கிவிட்டு எழுத்தினையே முதல் உறுப் 
பாகக் கூறினர் . 

தொல்காப்பியர் எழுத்தினை இரண்டாவது உறுப்பாகக் 
கூறி மாத்திரையும் எழுத்தும் மேற்கிளந்தன்ன என்று மாட் 
டெறிந்தார் . 

பிற்காலத்தார் எழுத்து பதினைந்து வகையென்றும் , பதின் 
மூன்று 

வகையென்றும் விகற்பித்துக் கூறி இவையெல்லாம் 
அசைக்குறுப்பாம் என்றனர் . 


அசை மூன்றாவது உறுப்பு தொல்காப்பியர் நேர் நிரை 
என அசைகள் இரண்டாகி , அவையே இருவகை உகரம் அடுத்து 
நேர்பு நிரைபு என மற்றொரு இரண்டாகி வரும் என்றும் , 
இவை முறையே இயலசை உரியசை எனப் பெயர்பெறுமென்றும் 
கூறியுள்ளார் . பிற்காலத்தார் நேர் நிரை என அசை இரண்டே 
யாம் என்றனர் . 


சீர் நான்காவது உறுப்பு . 


தொல்காப்பியர் 

நான்கு 

அசைகளை ஈரசையாகவும் 
மூவசையாகவும் மயக்கி , ஈரசைச்சீர் பதினாறு , மூவசைச்சீர் 
அறுபத்து நான்கெனக் கொண்டு , ஈரசைச்சீர் பதினாறுள் 
பத்தினை இயற்சீர் என்றும் ஆறினை ஆசிரிய வுரிச்சீர் என்றும் 
மூவசைச்சீர் அறுபத்து நான்குள் நான்கினை வெண்பாவுரிச்சீர் 
என்றும் அறுபதை வஞ்சியுரிச்சீர் என்றும் பகுத்துக் கொண் 
டார் . அவர் சீர் அதிகாரத்தே இசை நிலை நிறைந்து நின்றால் 
அசையும் சீராகும் என்றனர் . ஈரசைச்சீர் பதினாறு மூவசைச் 
சீர் அறுபத்து நான்கு ஓரசைச்சீர் நான்கு என 

எண்பத்து 
நான்கு சீர்களை அவர் கொண்டுள்ளனர் . 


பிற்காலத்தார் ஈரசை மூவசை நான் கசையென மூன்று 
மயக்கம் கொண்டு ஈரசைச்சீர் நான்கு , மூவசைச்சீர் எட்டு , 
நான்கசைச்சீர் பதினாறு எனக்கொண்டு , அவற்றுடன் ஓரசைச் 
சீர் இரண்டனையும் கூட்டி முப்பது சீர் கொண்டுள்ளனர் . 
அவற்றுள் ஈரசைச்சீர் நான்கினை இயற்சீர் அல்லது ஆசிரிய 
உரிச்சீர் என்றும் மூவசைச் சீருள் நேர் இற்றதை வெண்பா 
வுரிச்சீர் என்றும் , நிரை இற்றதை வஞ்சியுரிச்சீர் என்றும் 
நாலசைச் சீரைப் பொதுச்சீர் என்றும் வழங்கினர் . 


தொல்காப்பியர் சீர்க்குப் பின் தளை என்றொரு உறுப்பைக் 
கூறவில்லை . கூறாவிடினும் தளை என்பது நாற்சீரடியில் 
மட்டும் வரும் என்றனர் ( செய் . 32 ) . அவர் ஓசையை அவ்வப் 
பாக்களுக்குரிய தன் சீரும் தன்சீர் நில்லாத பொழுது தளை 
வகையும் உண்டாக்கும் என்றனர் ( செய் .52 ) . 


பிற்காலத்தார் இருசீரடி முதலான எல்லாச் சீர்க்கும் தளை 


கரு 


கொண்டனர் . தன்சீரால் ஓசை பெறுதற்கும் தளையை வகுத்துக் 
கொண்டனர் . 


தொல்காப்பியர் அடியை ஐந்தாம் உறுப்பாகக் கொண் 
டார் . சீர்களைக் கொண்டது அடி என்பது பொதுக்கருத் 
தாயினும் , அவர் இருசீர் கொண்டது குறள் , முச்சீர் கொண் 
டது சிந்து , நாற்சீர் கொண்டது அளவு , ஐஞ்சீர் கொண்டது 
நெடில் , அறுசீர் முதலானவற்றைக் கொண்டது 

கொண்டது கழிநெடில் 
என்று கூறாமையால் , சீர்களைக் கொண்டு குறளடி முதலான 
வற்றைக் கூறும் வழக்கம் தொல்காப்பியர் காலத்தில் இல்லை 
என்று தெரிகிறது . 


அவர் அடிகளைப்பற்றிக் கூறத் தொடங்கும் முதல் நூற்பா 
வினை “ நாற்சீர் கொண்டது அடியெனப்படுமே " என்று கூறித் 
தொடங்கி , அந்நாற்சீரடியினையே எழுத்துக் கணக்கினால் 
குறளடி , சிந்தடி , அளவடி , நெடிலடி , கழிநெடிலடியென ஐவகை 
அடியாக வகுத்துக் கொண்டனர் . 


பிற்காலத்தார் தளை அடுத்து நடத்தலின் அடியே என்று 
அடிக்குப் பொது இலக்கணம் கூறினாலும் தளையைக் கொண்டு 
அடிக்குச் சிறப்பிலக்கணம் கூறாமல் இருசீர் குறள் , முச்சீர் 
சிந்து , நாற்சீர் அளவு அல்லது நேர் , ஐஞ்சீர் நெடில் அறுசீர் 
முதலியன கழிநெடில் எனச் சீரைக் கொண்டே அடியிலக்கணம் 
வகுத்தனர் . 


உறுப் 


யாப்பு என்பது தொல்காப்பியர்க்கு ஆறாவது 
பாகும் . இவ்வுறுப்பு எழுத்து அசை சீர் அடி என்னும் உறுப்புக் 
களைக் கூறிய பின் கூறப்பெறுவதால் , எழுத்து முதலா ஈண்டிய 
அடியில் ( செய் . 74 ) என்று தொடங்கப்பட்டு , குறித்த பொருளை 
இறுதியடியளவும் முற்றுப்பெற அடியினால் நிறுத்துதலே யாப் 
பாகும் என்று கூறப்பட்டுள்ளது . ( இளம்பூரணர் கருத்து ) 


பிற்காலத்தார் யாப்பினைத் தொல்காப்பியர் ஓதியவாறு 
உறுப்பாகக் கொண்டிலர் . அதனைச் செய்யுளாகிய உறுப்பி 
என்றே கொண்டு “ எழுத்தசை சீர்தளை அடிதொடை தூக்கோடு 
இழுக்கா நடையது யாப்பெனப் படுமே " ( யா.க. 1 ) என்றனர் . 


அகராதி எழுதியவரும் யாப்பு என்பது செய்யுள் உறுப்பு 
என்பதை எழுத மறந்து விட்டு , அதனைச் செய்யுள் என்றே 
எழுதிவிட்டனர் . 


குறித்த பொருளை அடியில் நாட்டும் யாப்பானது , பாட்டு 
உரை நூல் வாய்மொழி பிசி அங்கதம் முதுசொல் என எழு 
வகைப்பட்டு வரும் என்பர் தொல்காப்பியர் . 


மரபு ஏழாவது உறுப்பாகும் . செய்யுள் ஈட்டச் சொல்லாகிய 
இயற்சொல் திரிசொல் திசைச்சொல் வடசொல் என்னும் நான் 
கினைச்செய்யுளில் வழங்கும் மாபறிந்து யாப்பதே மரபென்றனர் . 


பிற்கால யாப்பிலக்கண நூலார் இவ்வுறுப்பினைக் கொண் 
டிலர் . ஆனால் , வச்சணந்தி மாலையும் வீரசோழியமும் 
மரபடுத்துவரும் செய்யுளை உறுப்புச் செய்யுள் என்று கூறி 
யுள்ளன . 


தூக்கு என்பது எட்டாவது உறுப்பு . தூக்கென்றாலும் 
பாக்களுக்குரிய ஓசை என்றாலும் ஒக்கும் . அஃது ஆசிரியப்பா 
அகவலோசையையும் , வெண்பா அகவுதலில்லாத ஓசையையும் , 
கலிப்பா துள்ள லோசையையும் , வஞ்சிப்பா தூங்கலோசை 
யையும் பெற்று வரும் என்று கூறப்பட்டுள்ளது . 


பிற்காலத்தார் தூக்கினைத் தனி உறுப்பாகக் கொண்டு 
கூறிலர் என்றாலும் பாக்களை உணர்த்தப் புகும்பொழுது இத் 
தூக்கினை ஒலி என்று கூறி வெண்பா முதலிய நான்கு பாக் 
களும் செப்பல் முதலிய ஓசையைப் பெற்று வரும் என்பதை , 


“ திண்பா மலிசெப்பல் சீர்சா லகவல் சென்றோங்கு 
துள்ளல் , நண்பா வமைந்த நலமிகு தூங்கல் ” ( காரிகை. 21 ) 
என்ற காரிகையில் கூறியுள்ளனர் . 


தொடைவகை என்பது ஒன்பதாம் உறுப்பு . நாற்சீர் 
கொண்ட அடியிலன்றி , இரண்டு முதலான சீர்களைக் கொண்டு 
வரும் அடிகளில் தொடைவாராதென்பர் தொல்காப்பியர் . 


அவர் மோனை எதுகை முரண் இயைபு அளபெடை 
பொழிப்பு ஒரூஉ செந்தொடை நிரனிறை இரட்டையாப்பு 
எனப் பத்துத் தொடைகளை முதற்கண் எடுத்தோதி , முதல் 
எட்டிற்கும் சிறப்பிலக்கண விதி கூறி , நிரனிறையும் , இரட்டை 
யாப்பும் , சொல்லதிகார எச்சவியலில் மொழிந்த சிறப்பிலக் 
கணத்தால் வரும் என்ற கருத்தால் " மொழிந்தவற் றியலான் 
முற்றும் ( செய் . 87 ) என்றனர் . 


உரையாசிரியர் மூவரும் “ மொழிந்தவற்றியலான் முற்றும் " 
என்பதற்கு நிரனிறையும் இரட்டை யாப்பும் மேல் மொழிந்த 
மோனை முதலானவற்றின் இலக்கணத்தால் அவற்றுள் அடங்கி 
முடியவும் பெறும் என்று கூறி நிரனிறையையும் இரட்டைத் 
தொடையையும் நீக்கிவிட்டுத் தொடையை எட்டாகக்கொண்டு , 
அவ்வெட்டுடன் தொல்காப்பியர் கூறாத வேறு பல தொடை 
களையும் கூட்டித் தொடைத்தொகை கொண்டுள்ளனர் . 


தொடைவகை கூறும் இப்பகுதி உரையாசிரியர் தம் வெவ் 
வேறு கூற்றால் குழம்பியுள்ளது . தெளிவுரை வேண்டும் . 


பிற்காலத்தார் மோனை 

எதுகை முரண் இயைபு அள 
பெடை என்னும் ஐந்தும் , அடி இணை பொழிப்பு ஒரூஉ 
கூழை மேற்கதுவாய் கீழ்க்கதுவாய் முற்று என்னும் எட்டொடு 
கூடியும் ( 5x8 = 40 ) அந்தாதி , இரட்டை , செந்தொடை என்னும் 
மூன்றினைப் பெற்றும் தொடைவிரி நாற்பத்து மூன்றாய் வரும் 
என்பர் . 


மிக 


பிற்காலத்தில் தொடைவகை 
உணர்ச்சியைக் கெடுத்துள்ளது . 


விரிந்து பொருள் 


நோக்கு என்பது பத்தாவது உறுப்பாகும் . யாதானும் 
ஒன்றினைக் கூறும்பொழுது , கருதிய பொருள் முடியுங்காறும் , 
மாத்திரை எழுத்து அசை சீர் அடி என்னும் அவற்றின் வடிவ 
மாகிய சொல்லெல்லாம் அடிப்பொருளையே நோக்கி நிற்கும் 
நிலையே நோக்காகும் . 


அஃது ஒரு நோக்காகவும் பல நோக்காகவும் இடையிட்டு 


கஅ 


என்பர் 


நோக்கும் நோக்காகவும் வரும் 
பேராசிரியர் வேறுபடக் கூறுவர் . 


இளம்பூரணர் . 


பிற்காலத்தார் இவ்வுறுப்பினைக் கொண்டிலர் . 
பா என்பது பதினொன்றாம் உறுப்பு . 


அறம் பொருள் இன்பம் என்னும் மும்முதற் பொருளையும் 
பாவி வருதலால் பா எனக் காரணக்குறி பெற்ற தென்பது 
தொல்காப்பியர் கருத்து . இப் பா ஆசிரியப்பா வஞ்சிப்பா 
வெண்பா கலிப்பா என நான்காய் வரும் என்றனர் . 


இந்நான்கில் ஆசிரியப்பாவும் வஞ்சிப்பாவும் இவ்வாறு 
வரும் என்று கூறும் சிறப்பிலக்கண நூற்பாக்கள் செய்யுளி 
யலில் இல்லை யாதலால் இளம்பூரணர் , மண்டிலம் குட்டம் 
( செய் . 113 ) என்னும் நூற்பாவுரையில் 

இனி 

நான்கு 
டாவினும் வெண்பாவும் கலிப்பாவும் முன்னெடுத் தோதுகின்றா 
ராதலானும் , ஆசிரியப்பாவும் , வஞ்சிப்பாவும் இத்துணையும் 

இலக்கணத்தான் முடித்தலானும் அவையிற்றிற்கு 
உதாரணம் ஈண்டே காட்டுதும் என்று எழுதித் தற்காலத்தில் 
ஆசிரியப்பாவும் வஞ்சிப்பாவும் வழங்கி வந்துள்ளனவற்றையே 
உதாரணமாகக் காட்டியுள்ளார் . 


ஓதிய 


வெண்பாவும் கலிப்பாவும் இத்துணையும் ஓதிய பொது 
விலக்கணத்தானன்றி முன்னெடுத்தோதும் சிறப்பிலக்கணத் 
தான் முடித்தலான் அச்சிறப்பிலக்கண விதிப்படி வெண்பா 
தொல்காப்பியர் காலத்தில் நெடுவெண்பாட்டு , குறுவென் 
பாட்டு , கைக்கிளை , பரிபாடல் , அங்கதம் , செய்யுள் 
ஆறுவகையாக வழங்கிற்று . 


ல 


கலிப்பாவும் அச்சிறப்பிலக்கண விதிப்படி ஒத்தாழிசைக்கலி 
கலிவெண்பாட்டு கொச்சகக்கலி உறழ்கலி என நான்கு 
யாக வழங்கியிருந்தது . 


வகை 


பிற்காலத்தார் இப் என்னும் உறுப்பைப் பாவும் 
இனமும் என்று இரண்டாக வகுத்துக்கொண்டு அவற்றுள் பா 
என்பது , வெண்பா ஆசிரியம் கலி வஞ்சி மருட்பாவென 


கக 


ஐந்தாய் வருமென்றும் , மருட்பா ஒழிந்தவற்றின் இனம் 
தாழிசை துறை விருத்தம் என மும்மூன்றாய் வரும் என்றும் 
கூறியுள்ளனர் . மருட்பாவிற்கு இனம் இல்லை என்றனர் . அவர் 
இவற்றையெல்லாம் செய்யுளியல் என்ற பெயருடைய இயல் 
வகுத்து அதனுள் ஓதுகின்றார் . பரிபாடலையும் உறழ்கலி 
யையும் இன்னும் சிலவற்றையும் கூறாது விட்டனர் . கொச்சக 
ஒருபோகினையும் , கொச்சகத்தையும் ஒன்றாகக் கொண்டனர் . 
இவ்வாறு பல மாற்றத்தைப் பெற்றுள்ளன பிற்காலத்தாருடைய 
பாவியல் . 


அளவியல் என்பது பன்னிரண்டாம் உறுப்பாகும் . தொல் 
காப்பியர் இதனை இரண்டு பிரிவாகக் கூறியுள்ளார் . முதற் 
பிரிவில் இதுவரை இலக்கணம் கூறப்பெற்ற பாக்களுக்கு அடி 
அளவைக் கூறினார் . 


ரண்டாம் பிரிவில் மேற்கூறிய பாவொழிந்த நூல் உரை 
பிசி முதுமொழி மந்திரம் கூற்றிடை வைத்த குறிப்பு என்னும் 
ஆறும் அடிவரையறை இல்லாதனவாய் வரும் என்றும் , அவை 
ஒவ்வொன்றும் இன்னஇன்ன இலக்கணத்தனவாய் வரும் 
என்றும் கூறியுள்ளனர் . 


இவ் அளவியலின் கடைசிப் பகுதியில் பண்ணத்தி என்னும் 
இசைப் பாடல்கள் , பாட்டினுக்குரிய பொருளினையே பெற்றுப் 
பாக்கள் போல வரப்பெறும் என்றும் , ( செய் .173 ) அவை பிசிச் 
செய்யுள் போல் அடி நிமிராமலும் , அவ்வாறு வருதலின்றி 
அடிநிமிர்ந்தும் இருவகையாய் வரும் என்றும் , அடி நிமிர்ந்து 
வருவன பன்னிரண்டாகு மென்றும் கூறியுள்ளனர் . 


பிற்காலத்தார் அளவியலைத் தனி உறுப்பாகக் கொண்டிலர் . 
அதனை அடியதிகாரத்திலேயே அடக்கி ஓதிவிட்டனர் . தொல் 
காப்பியர் கூறியுள்ள அடிவரையறை இல்லாத நூல் முதலான 
வற்றைக் கூறாது விட்டனர் .. 
திணை முதலிய உறுப்பு 


அளவியலின் பின் திணை , கைகோள் , கூற்றுவகை , கேட் 
போர் , களன் , காலவகை , பயன் , மெய்ப்பாடு , எச்ச வகை , 


2.0 


முன்னம் , பொருள் , துறைவகை , மாட்டு , வண்ணம் என்பவை 
முறையே பதின்மூன்று முதல் இருபத்தாறு ஈறான உறுப்புகளாக 
ஓதப் பெற்றுள்ளன . பிற்காலத்தார் இவற்றுள் பெரும்பாலான 
வற்றை யாப்பிலக்கண நூலுள் உறுப்பென்று கருதிக் கூறாமல் 
ஒதுக்கிவிட்டனர் . யாப்பிலக்கண நூலுள் இவை ஒதுக்கப் 
பட்டாலும் அகப்பொருள் இலக்கணங்கூறும் நம்பியகப்பொருள் . 
திணை முதல் துறை யீறான பன்னிரண்டினை “ அகப்பாட்டு 
றுப்பே " ( நம்பி .211 ) என்று தேற்றேகார மிட்டுக் கூறுகின்றது . 


நம்பியகப் பொருட்கு முற்பட்ட இறையனார் களவியல் 
மேற்கூறிய பன்னிரண்டுள் துறை , முன்னம் என்ற இரண்டினை 
நீக்கிவிட்டு எஞ்சிய பத்தும் அகனைந்தினையும் உரைத்த 
லாறே ( இறை.கள .56 ) என்று உம்மையிட்டுக் கூறுகின்றது . 


புறப் பொருட் பாடற்றொகுப்பாகிய புறநானூற்றுப் 
பாடல்கட்குத் திணையும் துறையும் கூறப்பட்டுள்ளன . பதிற்றுப் 
பத்துப் பாடல்கட்குத் துறையும் வண்ணமும் தூக்கும் கூறப் 
பட்டுள்ளன . 


இவற்றையெல்லாம் கருதினால் திணை முதலிய உறுப்புகள் 
பண்டு 

அகப்பொருள் புறப்பொருள் பாடல்கட்கெல்லாம் 
கொள்ளப்பட்டு வந்தமை புலனாம் . 


அம்மை முதலியன 

மாத்திரை முதலான யாப்பியல்வகை உறுப்புக்களால் 
செய்யுள்களைச் செய்துகொண்டால் அச் செய்யுளின் தனிப்பண்பு 
எவ்வெவ்வாறு அமையும் என்பதைக் கூறவந்ததே அம்மை 
முதலிய எட்டுமாம் . இளம்பூரணரும் யாப்பருங்கல விருத்தி 
யாசிரியரும் காரிகை உரையாசிரியரும் அம்மை முதலிய பண்பு 
தனிப்பாடலுக்கே உரிய தென்பர் . பேராசிரியர் முதலியோர் 
பெரும்பாலும் தொடர்நிலைப் பாடலுக்கே என்பர் . 


பிற்கால யாப்பிலக்கண நூலார் இவற்றை உறுப்பென்று 
கூறித் தனித்தனி எடுத்து விளக்காமல் ஒழிபியலில் வனப்பென்று 
கூறியொழிந்தனர் . உரைகாரர் யாப்புக்கால் யாப்பு வனப்பு 
என்று பொதுவாகக் கூறியுள்ளனர் . 


என் கருத்து . 

தொல்காப்பியர் செய்யுள் இயலில் செய்யுளுறுப்பின் இலக் 
கணங்களைக் கூறி முடித்தவுடன் ஈற்றில் தொகுத்துணர்த்தும் 
நூற்பாவைக் கூறும் வழக்கமுடையவ ரென்பது “ தூக்கியல் 
வகையே ஆங்கென மொழிப் ( 83 ) என்பனபோன்ற நூற்பாக் 
களால் தெரிகிறது . 


இத்தகைய நூற்பாக்கள் யாப்பியல் உறுப்பு இருபத்தா 
றுக்கும் இல்லை . தூக்கு ( செய் .83 ) தொடைநிலை ( 99 ) அளவியல் 
( 156 , 176 ) கைகோள் ( 180 ) வண்ணம் ( 226 ) என்னும் ஐந்திற்கே 
உள்ளன . 

ஏனைய உறுப்புகட்கும் இவற்றை ஒத்த நூற்பாக்கள் 
இருந்து சிதைந்துபோயிருக்க வேண்டும் . 


பா அதிகாரத்தில் வெண்பாவிற்கும் கலிப்பாவிற்கும் சிறப் 
பிலக்கண நூற்பாக்கள் உள்ளன ; ஆசிரியப் பாவிற்கும் வஞ்சிப் 
பாவிற்கும் இல்லை என்பது , நான்கு பாவினும் வெண்பாவும் 
கலிப்பாவும் முன் எடுத்து ஓதுகின்றா ராதலானும் , ஆசிரியப் 
பாவும் வஞ்சிப்பாவும் இத்துணையும் ஓதிய இலக்கணத்தான் 
முடித்தலானும் ” என்று ( செய் .113 ) இளம்பூரணர் எழுதுவதால் 
தெரிகிறது . இச் சிறப்பிலக்கண நூற்பாக்களும் இருந்து சிதைந் 
திருக்கவேண்டும் . 


இவற்றையெல்லாங் கருதினால் இறையனார் களவியல் 
எழுதற்குச் சிறிது காலத்திற்குமுன் தொல்காப்பியப் பொருளதி 
காரப் பயிற்சி குறையத் தொடங்கிப் பின்னர் சிதைவுற்றுக் 
கிடைத்த ஓர் சுவடியிலிருந்து செப்பஞ் செய்யப்பெற்று வழங்கத் 
தொடங்கியதே இப்பொழுதுள்ள பொருளதிகாரச் சிவடி 
என்பது தெரிகின்றது . 
ஒரு நூற்பாவின் வடிவம் 

கலிவெண் பாட்டே கைக்கிளைச் செய்யுள் 
செவியறி வாயுறை புறநிலை யென்றிவை 
தொகைநிலை மரபின் அடியில் வென்ப 
முடி பொரு ளல்லா தடியள விலவே 

( செய் . 153) 


உஉ 


என்னும் நூற்பா , இளம்பூரணர் உரைப்படி மேலே உள்ளவாறு 
நான்கடி நூற்பாவாகவே இருத்தல் வேண்டும் . அவ்வாறில் 
லாமல் பேராசிரியர் நச்சினார்க்கினியர் உரைப் பிரதியில் 
இருப்பது 

போலவே இளம்பூரணர் உரையிலும் மூன்றடி 
நூற்பாவாக அது உள்ளது . யா . க . விருத்தியுரை ( கழ.பக் .132 ) , 
இளம்பூரணர் உரை ( செய் . 153 ) இவற்றின் துணை கொண்டு 
மேற்கண்டவாறு அமைத்துக் கொண்டேன் . 


பாட வேறுபாடு 


செய்யுளியல் முதல் நூற்பாவுள் ஐந்தாம் அடியினை 
திணையே கைகோள் பொருள்வகை யெனாஅ என்ற பாடம் 
உடையதாக வ.உ.சி. பதிப்பும் கழகப் பதிப்பும் பதிப்பித் 
துள்ளன . 


ஆனால் , தொல்காப்பியர் இவற்றைச் சிறப்புச் சூத்திரங் 
களால் பின்னர்க் கூறும் பொழுது கைகோளின் பின் கூற்றுவகை 
யினையே கூறுதலானும் , பேராசிரியரும் நச்சினார்க்கினியரும் 
அவ்வாறே பாடங்கொண்டிருத்தலானும் திணையே கைகோள் 
கூற்றுவகை யெனாஅ என்றே நானும் பாடங்கொண்டேன் . 


என்று 


மேற்படி நூற்பாவில் பத்தாவது அடியின் பாடம் வ.உ.சி. 
பதிப்பில் ஆறு தலை யிட்ட வைந்நா லைந்தும் 
உள்ளது . இப்பாடப்படி " வைந்நா லைந்தும் என்றாலும் , 
" ஐந்நா லைந்தும் என்றாலும் பொருள் பொருந்துமா றில்லை . 
அதனால் வைந்நா லைந்து என்பதில் இருசுழிக்கொம்பு இரு 
சுழி னகரமாக இருக்கவேண்டும் என்று உய்த்துணர்ந்து 
ஆறுதலை யிட்டன வந்தா லைந்தும் " எனப்பாடங் கொண்டேன் . 


இச்செய்யுளியலில் நேரசை 
நூற்பா , 


நிரையசைகளைக் 


கூறும் 


" குறிலே நெடிலே குறிலிணை குறினெடில் 
ஒற்றொடு வருதலொடு மெய்ப்பட நாடி 
நேரும் நிரையும் என்றிசிற் பெயரே " . 


என்ற பாடத்துடன் இளம்பூரணர் முதலான மூவர் உரைப்பதிப் 


உ 


பிலும் 


காணப்படுகிறது . இந்நூற்பாவின் ஈற்றிலுள்ள 
என்றிசின் என்னும் சொல் நுவன்றிசின் என்றாற் போலத் 
தன்மை ஒருமை வினை முற்றாகும் . என்றேன் என்று பொருள் 
படும் . 


தொல்காப்பியர் என்ப , என்மனார் , மொழிப , மொழிமனார் 
என்னும் படர்க்கைச் சொற்களைத் தந்து புலவர் கூற்றாகவே 
இலக்கண விதிகளைக் கூறிச் செல்பவராதலாலும் , இதன் 
பின்னர் நேர்பு நிரைபு அசைகளைக் கூறும் நூற்பாவும் , 


“ இருவகை உகரமொ டியைந்தவை வரினே 

நேர்பும் நிரைபும் ஆகும் என்ப " 
எனப் புலவர் கூற்றாகவே இருத்தலானும் அந்நூற்பாவிற்கு 
வேறு பாடம் இருக்கவேண்டும் என்று கருதி எல்லாப் பிரதி 
களையும் நோக்கினேன் . நோக்கிய பொழுது தொன்னூல் விளக் 
கத்தில் மட்டும் , “ நேரும் நிரையும் என்றிசி னோரே எனப் படர்க் 
கைப் பாட மிருக்கக் கண்டேன் . இதுவே பொருந்து மென்பது 
என் கருத்து . 
மொழி சிதைந்தா ? மொழி சிதைத்தா ? 

தனிக்குறின் முதலசை மொழிசிதைந் தாகாது ( செய் .6 ) 
என்னும் நூற்பாவின் இளம்பூரணர் பாடம் , மொழி சிதைந்து 
என்பதே . அவர் உரையும் மொழிசிதைந்து என்றே உள்ளது . 

பேராசிரியரும் நச்சினார்க்கினியரும் மொழிசிதைத்து எனப் 
பாடங்கொண்டு அவ்வாறே உரை எழுதியுள்ளனர் . 

இதனை ஒத்த எட்டாவது நூற்பா , " முற்றிய லுகரமும் 
மொழி சிதைத்துக் கொளாஅ " 

பாடம் 

ஓதப்பட்டு 
" முற்றியலுகரமும் மொழிசிதைந்து நேர்பு நிரைபு அசையெனக் 
காட்டப்படாது என வேறுபட எழுதப்பட்டுள்ளது . எனவே 
எட்டாவது நூற்பாவிற்கு , முன் நூற்பாவின்படியும் , இந்நூற்பா 
உரைப்படியும் " மொழிசிதைந்து கொளாஅ என்று பாடங் 
கொள்வதே பொருந்துமென்று கருதுகிறேன் . மேற்காட்டிய 
வற்றைப் போன்ற பாட வேறுபாடுகள் ஆங்காங்கே குறிக்கப் 
பட்டுள்ளன . 


எனப் 


உச 


உரையாசிரியர் தம் மாறுபட்ட கருத்து 


நூலாசிரியர் கருத்து எதுவாக இருக்கும் என்பதைத் தெரிந்து 
உரை எழுதும் வழக்கத்தைச் சில இடத்தில் உரையாசிரியர்கள் 
விட்டு விட்டனர் . எடுத்துக்காட்டாகத் தொல்காப்பியர் வெண் 
பாவைக் கூறும் பொழுது , “ நெடுவெண் பாட்டும் குறுவெண் 
பாட்டும் கைக்கிளையும் பரிபாடலும் அங்கதமும் செய்யுளும் 
என்ற ஆறும் வெண்பா யாப்பின ( செய் .114 ) என்றனர் . 


மேற்கூறியவற்றுள் பொருளானும் இனத்தானும் வேறு 
படுக்கப்படாமல் , அடியால் வேறுபடுக்கப்படுவன குறுவெண் 
பாட்டும் நெடுவெண்பாட்டும் செய்யுள் வெண்பாட்டும் என 
மூன்றாம் . 


இவை அடியால் வேறுபடுக்கப்படுவன ஆதலால் ஆசிரியர் 
அளவியலைக் கூறுமிடத்துக் குறுவெண் பாட்டளவு ஏழ்சீர் 
( இரண்டடி ) என்றும் , நெடுவெண்பாட்டளவு மூன்றடியிலிருந்து 
பன்னிரண்டடிவரை 

என்றும் ( செய் .151 ) செய்யுள் வெண் 
பாட்டளவு பன்னிரண்டடிக்குமேல் பொருள் முடியுங்காறும் 
வேண்டிய அடி பெற்றுவரும் ( செய் , 153 ) என்றும் கூறியுள்ள 
னர் . 


ஆனால் , இளம்பூரணர் முதலியோர் அளவியல் கூறும் 
விதியைக் கருத்திற் கொள்ளாமல் பிற்கால யாப்பிலக்கண நூல் 
களைக் கருத்திற்கொண்டு , “ குறுவெண் பாட்டாவது இரண் 
டடியானும் மூன்றடியானும் வரும் என்றும் , சமனிலை வெண்பா 
நான்கடியால் வரும் என்றும் , பஃறொடை வெண்பா ஐந்தடி 
முதற் பன்னிரண்டடி காறும் வரும் என்றும் கூறிப் பன்னிரண் 
டடிக்குமேல் வரும் செய்யுள் வெண்பாட்டைக் கொள்ளாது 
விட்டனர் . 


இவற்றுள் சிந்தியல் வெண்பா சமனிலை வெண்பா என் 
பனவற்றைத் தொல்காப்பியர் பிரித்துணர்த்தவில்லை . இவை 
யெல்லாம் தொல்காப்பியர்க்கு நெடுவெண்பாட்டுள் அடங்கும் . 


உரையாசிரியர்கள் இவ்வாறு வேறுபடுவதால் , நூலாசிரியர் 
கருத்து உணர முடியாமற் போகின்றது . 


தொல்காப்பியர் பாக்களின் ஈற்றுறுப்பைப் பொதுவாகச் 
செய்யுளியல் 65 ஆம் நூற்பாவிலிருந்து 73 ஆம் நூற்பாவரை 
கூறியுள்ளனர் . பின் , பரிபாடல் சுரிதகத்தையும் ( செய் . 117 ) , 
முதனிலை ஒத்தாழிசைக்கலியும் அதன் இழிபாகிய கொச்சகக் 
கலியும் போக்கியல் வைப்பையும் ( செய் . 132 , 148 ) , தெய்வத்தை 
முன்னிலைப்படுத்திப் பரவும் வண்ணகமும் கொச்சக 
போகும் அம்போதரங்க ஒருபோகும் அடக்கியல் வாரத்தையும் 
ஈற்றுறுப்பாகப் பெற்று வரும் என்று ( செய் . 138 , 143,146 ) 
சிறப்பிலக்கணமாக ஆசிரியர் பிரித்துப் பிரித்துக் கூறியிருக்கவும் , 
பிற்கால இலக்கண விதியை மனத்திற்கொண்ட இளம்பூரணர் 
முதலான உரையாசிரிய ரெல்லோரும் சுரிதகமும் போக்கியல் 
வைப்பும் , அடக்கியல் வாரமும் ஒன்றென்றே கருதிவிட்டனர். 


மேற்கூறியவற்றைப் போலப் பல குழப்பங்கள் செய்யுளியல் 
உரையில் உள்ளன . இக் குழப்பங்களையெல்லாம் களைந்து 
விட்டுத் தொல்காப்பியரின் கருத்தை மட்டும் உணர்ந்து கொண் 
டால் அவ்வுணர்ச்சி , தொல்காப்பியர் காலத்து யாப்பு எப்படி 
இருந்ததென்பதைப் புலப்படுத்தி , அவர் வாழ்ந்த காலத்தை 
உணர்வதற்கும் வழி செய்யும் . 


உரையிலும் சிதைவு 

செய்யுளியல் நூற்பாக்களில் பல சிதைந்திருக்க வேண்டும் 
என்று முன்னர்க் கூறினேன் . அதனைப் போலவே இளம் 
பூரணர் உரையும் சிதைந்து பிறழ்ந்து காணப்படுகிறது . 


செய்யுளியல் இரண்டாம் நூற்பா உரையில் : -- 

" குற்றிய லிகரமாவது இவ்வுகரம் ( குற்றியலுகரம் ) திரிந்து , 
மகரம் ஊர்ந்து , மகரமோ டியைந்து வரும் . நாகியாது உகரந் 
திரிந்தது ; கேண்மியா மகர மூர்ந்தது என்று வ . உ . சி . பதிப் 
பும் , கழகப்பதிப்பும் கூறுகின்றன . 


இப்பகுதியைப் படித்துப் பார்த்த பொழுது குற்றிய லிகர 
மாவது இவ்வுகரந் திரிந்தும் மகரம் ஊர்ந்தும் யகரமோ 
டியைந்து வரும் " என்றிருக்க வேண்டும் என்ற முடிவிற்கு வந் 
தேன் . இங்கே காட்டப்பட்ட உதாரணம் இரண்டும் யகரமோ 


2.சு 


டியைதற்குப் பொருந்தும் . ஆனால் உகரந் திரிதற்கு நாகியாது 
என்பதும் , மகரம் ஊர்தற்குக் கேண்மியா என்பதும் பொருந்தும் . 
ஆனால் , 


" யகரம் வரும்வழி இகரம் குறுகும் 
உகரக் கிளவி துவரத் தோன்றாது 


( எழுத்.குற் .5 ) 


என்னும் நூற்பாவிற்கு யகர முதன்மொழி வருமிடத்து நிலை 
மொழி உகரம் ( குற்றியலுகரம் ) முற்றத் தோன்றாது ; ஆண்டு 
ஓர் இகரம் வந்து குறுகும் என்று இளம்பூரணர் உரை எழுது 
வதால் , அவர் “ குற்றியலுகரம் திரியாமல் சிறிது நிற்க , ஓர் 
இகரம் தோன்றி நின்று குறுகும் ” என்னும் கொள்கையினர் 
ஆவார் என்பது தெரிகின்றது . ஏடு எழுதியவர் குற்றியலுகரம் 
யகரமுதன் மொழி வந்தால் திரியும் " என்று கூறும் பிறர் 
கருத்தை வைத்துக்கொண்டு இவ்வுகரந் திரிந்தும் எனப் பிறழ 
எழுதினர் போலும் . 


“ ஒற்றெழுத் தியற்றே குற்றிய லிகரம் " ( செய் .7 ) 
என்னும் நூற்பா அசைக்குரியதோர் மரபினைக் கூறவந்ததாக 
இளம்பூரணர் கருதுகின்றார் . இந்நூற்பாவின் உரை சிதைந் 
துள்ளது . ஈற்றில் உதாரணத்தை எடுத்துக்காட்டி இதனுட் 
குற்றியலுகரம் அலகுபெறாதவாறு காண்க என்று பிழையாகப் 
பதிப்பிக்கப் பெற்றுள்ளது . இந்நூற்பா குற்றியலிகரம் பற்றிய 
தாதலால் , குற்றியலிகரம் அலகு பெறாதவாறு காண்க என்றே 
இருத்தல் வேண்டும் . உதாரணத்தில் நான்காவது அடி “ முயற் 
கோ டுண்டெனக் கேட்டது தெளிதல் " என்ற பாடத்துடன் 
மணிமேகலையில் ( 30-54 ) வருகின்றது . இப்பாடமே பொருட் 
பொருத்தமுமாம் . ஆனால் , இங்கே இவ்வடி கண்டது தெளி 
தல் என்ற பாடத்துடன் உள்ளது . 


இடைச்செருகல் 

தொல்காப்பிய எழுத்ததிகார இளம்பூரணர் உரையில் 
நச்சினார்க்கினியர் 

உரை இடைச்செருகலாக வந்துள்ளது . 
சொல்லதிகார இளம்பூரணர் உரையில் சேனாவரையர் உரை 


இடைச்செருகலாக வந்துள்ளது . இச்செய்யுளியல் உரையில் 
பேராசிரியர் உரை இடைச்செருகலாக வந்திருக்கிறது . இதனை 
என் குறிப்பில் ஆங்காங்கே குறிப்பிட்டுள்ளேன் . 


எனக்குக் கிடைத்த எழுத்ததிகார இளம்பூரணர் உரைச் 
சுவடி இரண்டில் ஒன்று நல்ல சுவடியாகும் . அதனால் எனக்கு 
நல்ல பாடங்கள் கிடைத்தன . அதனைப் போல ஏனைய அதி 
காரங்கட்கும் சுவடிகள் கிடைத்தால் நல்ல பாடங்களைக் கண்டு 
பிடிக்கலாம் . 


பிழை , சிதைவு , இடைச்செருகல் என்னும் இவற்றால் 
இளம்பூரணர் உரை குழம்பியுள்ளது என்பதை மேலே எடுத்துக் 
காட்டினேன் . எனக்குத் தெரிந்தவரையில் அவற்றைச் செப்பஞ் 
செய்துள்ளேன் . வேண்டும் விளக்கங்களையும் எழுதிச் சேர்த் 
துள்ளேன் . இது இப்பொழுது தஞ்சாவூர் தமிழ்ப் பல்கலைக் கழக 
வெளியீடாக வருகின்றது . 


நன்றியுரை 


என்பு 


சிறந்த தமிழ்த்தொண்டினைச் செய்யக் கருதிய நம் தமிழக 
அரசு , எந்தவகையான தொண்டு நிலைத்து நின்று பயன் தரும் 

பதை நன்கு எண்ணித் துணிந்த துணிவினாலே தஞ்சாவூரில் 
தமிழ்ப்பல்கலைக் கழகம் தோன்றியுள்ளது . இது தமிழுலகத் 
திற்குச் செய்த மாபெருந் தொண்டாகும் . இதனை எண்ணும் 
பொழுதெல்லாம் என் உள்ளம் உவக்கும் ; மெய் 

சிலிர்க்கும் . 
இவ்வாறு செயற்கருஞ்செயல் பல புரிந்துவரும் தமிழக அரசினை 
முதற்கண் வாயார வாழ்த்தி என் நன்றியறிதலைத் தெரிவித்துக் 
கொள்ளுகின்றேன் . 


எங்கள் மாண்புமிகு துணைவேந்தர் வ.அய் . சுப்பிரமணியம் 
அவர்கள் , தமிழக அரசு தோற்றுவித்த இப்பல்கலைக் கழகத்தில் 
தன் தூய உணர்வினையே 

அடியாக வைத்துச் சிறந்த பல 
செயல்களைச் செய்துவருகின்றார்கள் . அவர்களிடம் 8-3-1982 
இல் இளம்பூரணர் உரையினை ஆராய்ந்து பதிப்பிக்க ஆணை 
கேட்டேன் . அவர்கள் , செய்க . ஆனால் , பதிப்புமுறை மிகச் 
சிறப்பாக இருக்க வேண்டும் ; இல்லையெனில் , நாம் குறைக்கு 


ஆளாவோம் . ஏடு , கையெழுத்துப் பிரதிகளை முதலில் தொல்காப்பிய 
முழுமைக்கும் திரட்டுக ; பாடபேதம் பார்க்க ; மூலபாடம் நிர்ணயிக்க 
என்று அறிவுரை கூறி ஆணை தந்தார்கள் . அவர்களை வாழ்த்தி 
என் ஆழ்ந்த நன்றியை அவர்கட்கு அறிவித்துக் கொள்ளுகின் 
றேன் . 


எங்கள் புலத்தலைவர் உயர்திரு கே . எம் . வேங்கடராமையா 
எம்.ஏ. , அவர்கள் எங்கள் துறைத்தொண்டில் செய்யவேண்டிய 
வற்றைக் கருதி எங்கட்கு அறிவுரை வழங்குவார்கள் . அவர் 
கட்கு என் நன்றி உரியது . 


மற்றும் , எங்கள் துறைத்தலைவராய் விளங்கும் உயர்திரு 
மு . சண்முகம் பிள்ளையவர்கள் என் ஆராய்ச்சிக்கு உறுதுணையா 
யிருந்து அவ்வப்பொழுது நிகழும் ஐயங்களைப் போக்கியதோடல்லாமல் , 
இப்பதிப்பு எல்லாவகையாலும் நன்றாய் வருதற்குரிய நல்ல உதவி 
களைச் செய்தருளினார்கள் . அவர்கட்கும் என் அன்பு நிறைந்த 
நன்றியை அறிவித்துக் கொள்ளுகின்றேன் . 


என் செய்யுளியல் ஆய்வை நன்கு ஆராய்ந்து பல திருத்தங் 
களை அறிவித்தருளிய உயர்திரு டாக்டர் வ.சுப . மாணிக்கம் அவர் 
கட்கும் , உயர்திரு டாக்டர் தே . ஆண்டியப்பபிள்ளை அவர்கட்கும் 
அகங்கனிந்த நன்றியைத் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் . 


செய்யுளியல் அகராதித் தொகுப்பில் உதவி புரிந்த திரு 
சி . இலட்சுமணன் எம்.ஏ. , அவர்கட்கும் , என் கையெழுத்துப் 
பிரதியை நன்கு தட்டச்சுச் செய்த திரு கு.ச. மகாலிங்கத்திற்கும் 
பணியாளர் திரு செ . தனபாலனுக்கும் என் நன்றி உரியது . 

- திரு . அடிகளாசிரியர் 


மேற்கோள் நூல் சுருக்க விளக்கம் 


} 


- 


- 


- 


இலக் . விள . ) 


- 


- 


. 


- 


- 


--- 


- 


அக . 

அகநானூறு 
அகநா . 
அகத் . அகத்திணை இயல் 
ஆய்ச்சி . 

ஆய்ச்சியர் குரவை 
இடை . இடையியல் 
இல . இலக்கண விளக்கம் 
இல . தொகை . இலக்கணத் தொகை 
இல . விள . 

இலக்கண விளக்கம் 
இல . கொத்து இலக்கணக் கொத்து 
இ - ள் இதன் பொருள் 
இளம் . இளம்பூரணர் 
இறை . அக . இறையனார் அகப்பொருள் 
இறை . கள . இறையனார் களவியல் 
ஊர் ஊர்தேடு படலம் 
எச் . எச்சவியல் 
எழு . 

எழுத்ததிகாரம் 
எழுத் . எழுத்ததிகாரம் 
என் - னின் என் நுதலிற்றோ எனின் 
ஐங் . ஐங்குறு நூறு 
கடலாடு . கடலாடு காதை 
கடவுள் . கடவுள் வாழ்த்து 
கம்பரா . - கம்பராமாயணம் 
கல்யாண . கல்யாணச் சருக்கம் 
கலி . 

கலித் தொகை 
கலித் . ) 
கழ . 

கழகப் பதிப்பு 

கழகப் பதிப்புப் பக்கம் 
கற் . கற்பியல் 
காஞ்சி . காஞ்சிப்புராணம் 
காரிகை . யாப்பருங்கலக் காரிகை 
கானல் . கானல்வரி 

கிளவியாக்கம் 


- 


--- 


- 


- 


- 


கழ . பக் 


கிள . 


கூ 0 


} - திருக்குறள் 


- 


சி . வை . தா . 


- 


- 


குறள் . 
திருக்கு . 
குறுந் . குறுந்தொகை 
கைக் . - கைக்கிளை 
சிலப் . சிலப்பதிகாரம் 

சி . வை . தாமோதரம் பிள்ளை 
சீயவதை . சீயவதைச் சருக்கம் 
சீவகசிந் . சீவக சிந்தாமணி 
சுந்தர . 

சுந்தர காண்டம் 
சு . வே . 

சுவடி வேறுபாடு 
செய் . செய்யுளியல் 
சொல் . சொல்லதிகாரம் 
த . ச . பதி . தமிழ்ச்சங்கப் பதிப்பு 
திருமுரு . திருமுருகாற்றுப்படை 
தொல் . தொல்காப்பியம் 
தொன் . தொன்னூல் 
நகர . நகரச்சருக்கம் 
நச் . நச்சினார்க்கினியர் 
நச்சர் உரை நச்சினார்க்கினியர் உரை 
நம்பி . அகம் . - நம்பி அகப்பொருள் 
நற் . நற்றிணை 
நன் . 

நன்னூல் 
நாலடி . நாலடியார் 
நூ . பா . வே . - நூற்பா வேறுபாடு 

நூற்பா 

நூன் மரபு 
நெடுநல் . நெடுநல் வாடை 
பக் . பக்கம் 
பட்டி . 
பட்டினப் . 

பதிப்பு 
பதிற் . பதிற்றுப்பத்து 
பாயி . -- பாயிரம் 
பா . வே . - பாடவேறுபாடு 


நூற் . 


நூன் . 


- 


} பட்டினப் பாலை 


-- 


- 


- 


புற . 

| புறத்திணை இயல் 
புறத் . 
புறநா . புறநானூறு 
புற . வெண் . 

புறப்பொருள் வெண்பாமாலை 
பெரும்பா , பெரும்பாணாற்றுப்படை 
பேரா . - பேராசிரியர் 
பொருள் . பொருளதிகாரம் 
மணிமே . மணிமேகலை 
மதுரை . மதுரைக் காஞ்சி 
மலைபடு , மலைபடுகடாம் 
மாற . 

மாறனலங்காரம் 
முத் . முத்தொள்ளாயிரம் 
முத்துவீ . முத்துவீரியம் 
மெய்ப் . - மெய்ப்பாட்டியல் 
யா . ஒழி . யாப்பதிகார ஒழிபியல் 

யாப்பருங்கலம் 
யா . க . 

வி . யாப்பருங்கல விருத்தி 
யா . க . விருத்தியுரை யாப்பருங்கல விருத்தியுரை 
யா . காரி . 

யாப்பருங்கலக் காரிகை 
யா . வி . யாப்பருங்கல விருத்தி 
யாழ் . பாயிர . யாழ் நூல் பாயிரம் 
ரா . ரா . 

ரா . ராகவையங்கார் 
வ . உ . சி . 

வ . உ . சிதம்பரம் பிள்ளை 
வாகை . வாகைத்திணை 
வீரசோ . வீரசோழியம் 
வீரசோழிகாரி . } வீரசோழியம் காரிகை 
வேற் . - வேற்றுமை இயல் 


யா . 


க . 


-- 


- 


- 


- 


- 


- 


- 


தொல்காப்பியம் 
பொருளதிகாரம் 
செய்யுளியல் 


இளம்பூரணர் உரை 
செய்யுள் உறுப்பு 


1. மாத்திரை யெழுத்திய லசைவகை யெனாஅ 

யாத்த சீரே யடியாப் பெனாஅ 
மரபே தூக்கே தொடைவகை யெனாஅ 
நோக்கே பாவே யௗவிய லெனாஅ 
திணையே கைகோள் கூற்றுவகை ! யெனாஅ 
கேட்போர் களனே காலவகை யெனாஅ 
பயனே மெய்ப்பா டெச்சவகை யெனாஅ 
முன்னம் பொருளே துறைவகை யெனாஅ 
மாட்டே வண்ணமோ டியாப்பியல் வகையின் 
ஆறுதலை யிட்டன வந்நா 2 லைந்தும் 
அம்மை யழகு தொன்மை தோலே 
விருந்தே யியைபே புலனே யிழைபெனப் 
பொருந்தக் கூறிய வெட்டொடுந் தொகைஇ 
நல்லிசைப் புலவர் செய்யு ளுறுப்பென 
வல்லிதிற் கூறி வகுத்துரைத் தனரே . 

என்பது சூத்திரம் 


நூற்பா பாட வேறுபாடு 
1 . 

பொருள்வகை யெனாஅ ( வ.உ.சி. ) 

கூற்றிவை யெனா அ ( நச் . ) கூறும் பாடம் . 
2 . 

ஆறுதலை யிட்ட வைந்நா லைந்தும் , ( வ.உ.சி. ) 
ஆறுதலை யிட்ட வந்நா லைந்தும் , ( பேரா : நச் . ) 

.சி பாடம் பொருள் தருமாறில்லை . அதனால் ( வை ) என்பதை ன , வ 
என்று கருதி , ஆறுதலையிட்டன வந்நாலைந்தும் . என்று பாடங்கொள்க . 
3. யிழைபெனாஅப் , (பேரா ; நச் . ) 


வ.உ. 


2 


தொல்காப்பியம் 


இவ்வோத்து என்ன பெயர்த்தோ வெனின் , செய்யுளியல் 
என்னும் பெயர்த்து . செய்யுளிலக்கண முணர்த்தினமையாற் 
பெற்ற பெயர் . மேலுணர்த்தப்பட்ட பொருண்மை யெல்லா 
வற்றிற்கும் இஃதிடமாதலின் அவற்றின்பின் கூறப்பட்டது . 


இதன் தலைச்சூத்திரம் என்னுதலிற்றோ வெனின் , செய்யுள் 
உறுப்பெல்லாந் தொகுத்துணர்த்துதல் நுதலிற்று . 
மாத்திரை முதலாச் சொல்லப்பட்ட 

முப்பத்து நான்கும் 
செய்யுட்கு உறுப்பென்றவாறு . 


பிற்கூறிய எட்டு மேற்கூறிய இருபத்தாறினோடும் ஒரு 
நிகரன வன்மையின் , வேறு தொகை கொடுக்கப்பட்டது . 
அவை யாமாறு தத்தஞ் சூத்திரத்துட் காட்டுதும் . ( க ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


1. நூற்பாவின் பொழிப்பு (ப.ஆ ) 


மாத்திரையும் எழுத்தியலும் அசைவகையும் யாத்த சீரும் 
அடியும் யாப்பும் மரபும் தூக்கும் தொடை வகையும் நோக்கும் 
பாவும் அளவியலும் திணையும் கைகோளும் கூற்றுவகையும் 
கேட்போரும் களனும் காலவகையும் பயனும் மெய்ப்பாடும் 
எச்சவகையும் முன்னமும் பொருளும் துறைவகையும் மாட்டும் 
வண்ணமும் ஆகிய யாப்பியல் வகை இருபத்தாறும் அம்மை 
அழகு தொன்மை தோல் விருந்து இயைபு புலன் இழைபு எனக் 
கூறிய எட்டொடும் தொகுக்கப்பெற்று இம் முப்பத்து நான்கும் 
செய்யுள் உறுப்பென நல்லிசைப் புலவர் வகுத்து உரைத்தனர் 
என்றவாறு . 

2. பேராசிரியர் உரை 

‘ இக் கூறப்பட்ட முப்பத்து நான்கும் பேரிசைப்புலவர் 
செய்யப்படும் செய்யுட்கு உறுப்பாமென அவ்வாறு செய்தல் 
வன்மையாற் கூறினார் புலவர் " 

பேராசிரியர் 
பொழிப்பு . 


என்பது 


அவர் தரும் விளக்கம் : நல்லிசைப் புலவர் செய்யுள் உறுப்பெனக் 


செய்யுளியல் 


நூற்பா -1 


3 


கூறி வகுத்துரைத்தனர் என்று கூட்டிப் பொருள் உரையாமல் , 
" நல்லிசைப் புலவர் செய்யுள் என்பது இவ்வுறுப்பனைத்தும் 
குறையாமற் செய்யப்படுவன நல்லிசைப் புலவர் செய்யுஞ் 
செய்யுளெனப் படும் என்றவாறு 


“ நல்லிசைப்புலவர் செய்யுள் எனவே , எழுநிலத்தெழுந்த 
செய்யுளுள்ளும் அடிவரையறை யுடையவற்றுக்கே இவ் 
விலக்கணம் என்பதூஉம் , திணையே கைகோள் எனக் கூறும் 
உறுப்பு முதலாயின வெல்லாம் ஏனை அறுவகைச் செய்யுட்கும் 
உறுப்பாகா என்பதூஉம் , அவை யொழிந்த உறுப்பினுள் ஏற் 
பன பெறுமாயினும் ஆண்டு வரையறையின்மையிற் கூறான் 
என்பதூஉம் , அவை செய்தாரெல்லாம் அவற்றானே நல்லிசைப் 
புலவரெனப்படார் என்பதூஉம் பெற்றாம் ” . 


“ இனி, 

நூலும் உரையும் செய்தார் நல்லிசையுடையர் 
என்பது அவற்றை நூலினான உரையினான என இதற்கு 
இடையின்றி வைத்தமையிற் பெறுதும் என்று கூறுகின்றார் . 


• 3. உரைத் தொடக்கம் 


செய்யுளியலுக்கு இளம்பூரணர் 

ளம்பூரணர் உரை , “ என்பது சூத்திரம் 
இவ்வோத்து 

என்ன பெயர்த்தோ வெனின் , செய்யுளியல் 
என்னும் பெயர்த்து . 

செய்யுளிலக்கணமுணர்த்தினமையாற் 
பெற்ற பெயர் என்று தொடங்குகின்றது . 


பேராசிரியர் பெரும்பாலும் இளம்பூரணர் கூறும் உரைக்கு 
மாறுபாடாகவே கூறும் வழக்கமுடையவராயிருந்தும் உரைத் 
தொடக்கத்தினை இளம்பூரணர் உரைத்தொடக்கம்போலவே 
அமைத்துக் கொண்டுள்ளார் . அவர் , என்பது சூத்திரம் . 
இவ்வோத்து 

என்ன பெயர்த்தோ வெனின் , செய்யுளியல் 
என்னும் பெயர்த்து ; செய்யுளிலக்கணம் உணர்த்தினமையான் 
அப்பெயர்த்தாயிற்று " 

கூறுகிறார் . இவ்வுரையுள் 
இறுதித் தொடரொழிய ஏனைய தொடர்களெல்லாம் இளம் 
பூரணர் உரைப்படியே உள்ளன . நச்சினார்க்கினியர் உரைத் 
தொடக்கம் இவ்வாறில்லை . 


என்று 


தொல்காப்பியம் 


4. முதல் நூற்பாத் தொடக்கத்தில் பேராசிரியர் தரும் விளக்கம் 


" மேற்பாயிரத்துள் , வழக்குஞ் செய்யுளும் ஆயிரு முதலின் 
எழுத்தும் சொல்லும் பொருளும் ஆராய்வல் என்று புகுந்தமை 
யால் , எழுத்தினும் சொல்லினும் வழக்கிற்குஞ் செய்யுட்கும் 
வேண்டுவன விராய்க் கூறிப் பொருளதிகாரத்துள்ளும் இது 
காறும் பெரும்பான்மையும் வழக்கிற்கு வேண்டுவனவே கூறி 
வந்தான் , அப்பொருள்பற்றிச் செய்யுள் கூறுமாகலின் இவ்வதி 
காரத்துட் செய்யுளிலக்கணமெல்லாம் தொகுத்துக் கூறுகின்றது 
இவ்வோத்து என்பது . எனவே , முற்கூறிய எழுவகை யோத்தும் 
வழக்கிற்கும் செய்யுட்கும் பொது வென்பதும் , இது செய்யுட்கே 
உரித்தென்பதும் பெற்றாம் " . 


" மற்றிதனை யாப்பதிகாரம் என வேறு ஓர் அதிகாரம் 
ஆக்கி உரைப்பாரும் உளர் . அங்ஙனம் கூறின் வழக்கதிகாரம் 
எனவும் வேறு வேண்டுமென மறுக்க . அல்லதூஉம் எழுத்தும் 
சொல்லும் பொருளுமென மூன்றற்கும் மூன்றதிகாரம் ஆக்கி , 
அதிகாரம் ஒன்றற்கு ஒன்பது ஓத்தாகத் தந்திரம் செய்ததனோடு 
மாறுகோளாம் இதனை வேறு அதிகாரம் என்பார்க்கு ” என்பர் . 


( 1 ) மாத்திரை வகையும் ( 2 ) எழுத்தியல் வகையும் 


2. அவற்றுள் 

மாத்திரை வகையு மெழுத்தியல் வகையு 
மேற்கிளந் தனவே யென்மனார் புலவர் . 


என் - னின் , மேற் சொல்லப்பட்டவற்றுள் 

மாத்திரை 
வகையும் எழுத்தியல் வகையும் மேல் எழுத்ததிகாரத்துச் 
சொல்லப்பட்டன என்று சொல்லுவர் புலவர் என்றவாறு . 


ஈண்டு வேறுபாடில்லை என்றவாறு . அவையாவன : 
குற்றெழுத்தொரு மாத்திரை ( எழு -3 ) ; நெட்டெழுத்து இரண்டு 


பா , வே .. 


1. மாத்திரை யளவும் - பேரா ; நச் . 
2. மேற்கிளந் தன்ன - பேரா ; நச் . 


5 


செய்யுளியல் 


நூற்பா -2 


மாத்திரை ( எழு -4 ) ; உயிரளபெடை மூன்று மாத்திரை 
( எழு -5,6 ) ; குற்றிய லிகரமும் குற்றிய லுகரமும் ஆய்தமும் 
மெய்யும் ஒரோவொன்று அரை மாத்திரை ( எழு -12,11 ) ; ஒற்றள 
பெடை ஒருமாத்திரை ( எழு -33 ) ; ஐகாரக் குறுக்கம் ஒருமாத்திரை 
( எழு செய்யுளியல் 57 ) ; மகரக் குறுக்கம் கான் மாத்திரை 
( எழு -13 ) ; ஏறிய உயிரி னளவே உயிர்மெய்க்களவு ( எழு -17 ) . 


எழுத்தியலாவது உயிரெழுத்து , மெய்யெழுத்து , சார் 
பெழுத்தென மூவகைப்படும் . உயிரெழுத்து 

உயிரெழுத்து குற்றெழுத்து , 
நெட்டெழுத்து , அளபெடையென மூவகைப்படும் மெய்யெழுத்து 
வல்லினம் , மெல்லினம் , இடையினம் என மூவகைப்படும் . 
சார்பெழுத்து குற்றியலிகரம் , குற்றியலுகரம் , ஆய்தமென 
மூவகைப்படும் . மெய்யினுட் சிலவும் ஆய்தமும் அளபெடுக்கப் 
பெறும் . 


குற்றெழுத்து அ , இ , உ , எ , ஒ ( எழு -3 ) நெட்டெழுத்து ஆ , 
ஈ , ஊ , ஏ , ஐ , ஓ , ஒள ( எழு -4 ) அளபெடை ஆஅ , ஈஇ , ஊஉ , 
ஏஎ , ஐ.இ , ஓஓ , ஔஉ ( எழு -6 ) . 


வல்லினம் க , ச , ட , த , ப , ற ( எழு -19 ) . மெல்லினம் ங , ஞ , 
ண , ந , ம , ன ( எழு -20 ) . இடையினம் ய , ர , ல , வ , ழ , ள ( எழு -21. ) 


குற்றியலுகரமாவது நெட்டெழுத்தின் பின்னரும் , மூன் 
றெழுத்து முன்னான ( தொடர்மொழி ) மொழியினும் வல் 
லெழுத்தையூர்ந்து வந்த உகரம் . நாகு , நாக்கு ; காசு , காச்சு ; 
காடு , காட்டு ; காது , காத்து ; காபு , காப்பு ; காறு , காற்று என 
இந் நிகரன . 

குற்றியலிகரமாவது இவ்வுகரந் திரிந்தும் , மகரம் 
ஊர்ந்தும் யகரமோ டியைந்து வரும் . நாகி யாது , உகரந் 
திரிந்தது ; கேண்மியா , மகரம் ஊர்ந்தது . பிறவு மன்ன . 


ஆய்தமாவது குற்றெழுத்திற்கும் வல்லெழுத்திற்கும் இடை 
வரும் . அஃதாவது எஃகு என வரும் . 

ஒற்றளபெடையாவது மெல்லினமும் , வயலளவும் , ஆய்தமும் 
அளபெடுக்கும் . அவை மங்ங்கலம் , மஞ்ஞ்சு எனவரும் . 


6 


தொல்காப்பியம் 


இனி , உயிரும் மெய்யுங் கூடி உயிர்மெய்யெழுத்தாம் . 
அவைககரமுதல்னெளகாரமீறாகிய இருநூற்றொருபத்தாறாம் . 


இன்னும் ஐகாரக் குறுக்கமும் , மகரக் குறுக்கமும் என்பவும் 


உள . 


ஐகாரக் குறுக்கம் அளபெடையும் தனியுமல்லாத வழிக் 
குறுகும் . 


மகரக் குறுக்கம் னகர வொற்றின் பின் வரும் . புணர் 
மொழிக்கண் வகரத்தின் மேனின்ற மகரங் குறுகும் . 


இவையெல்லாம் எழுத்ததிகாரத்துட் காண்க . 


( உ ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 
1. உரைத்திருத்தம் 


வ . உ.சி. பதிப்பிலும் கழகப் பதிப்பிலும் உரையுள் 
" குற்றிய லிகரமாவது இவ்வுகரந் திரிந்து மகர மூர்ந்து மகரமோடி 
யைந்து வரும் " என்று பதிப்பிக்கப்பட்டுள்ளது . 


மேற்காட்டிய 

பகுதி 

“ குற்றியலிகரமாவது இவ்வுகரம் 
( குற்றியலுகரம் ) திரிந்தும் , மகரம் ஊர்ந்தும் யகரமோ டியைந்து 
வரும் " என்றிருத்தல் வேண்டும் . குற்றியலுகரம் திரிந்ததற்கு 
நாகியாதும் , மகரம் ஊர்ந்ததற்குக் கேண்மியாவும் எடுத்துக் 
காட்டாம் . இவ்விரண்டும் யகரமோடியைந்து வரும் . 


ஒரு மாறுபாடு 


தொல் , குற்றியலுகரப் புணரியலில் “ யகரம் வரும் வழி ” 
( 5 ) என்னும் நூற்பாவுரையில் இளம்பூரணர் “ யகர முதன் 
மொழி வருமிடத்து 

வருமிடத்து நிலைமொழி உகரம் ( குற்றியலுகரம் ) 
முற்றத் தோன்றாது ; ஆண்டு ஓர் இகரம் வந்து குறுகும் ” 
என்று உரைப்பர் ; நச்சினார்க்கினியரும் இவ்வாறே உரை 
கூறுவர் . 


அங்கு உரை கூறியதற்கு மாறாக இங்கே 


இவ்வுகரந் 


செய்யுளியல் 


நூற்பா -2 


7 


திரிந்தும் என்று கூறப்படும் மாறுபாடு , யாரால் புகுந்தது 
என்னுஞ் செய்தி கருதத்தக்கது . 


2. இனி உயிரும் மெய்யும் கூடி உயிர்மெய்யெழுத்தாம் . 
அவை ககர முதல் னகர ஈறாகிய இருநூற்றொருபத்தாறு 
என்பது , ககரவருக்கம் முதல் னகரவருக்கம் ஈறாக இருநூற்றுப் 
பதினாறு என்பதைச் சுட்டியுரைத்தவாறு . அதாவது ககர முதல் 
னௌகார ஈறாகிய எழுத்துக்களின் தொகையாம் . 


3. நூற்பா நுவல்பொருள் 


இளம்பூரணர் உரையுள் இந்நூற்பாவிற்கு நுதலிய துரைத்தல் 
கிடைக்கவில்லை . 


பேராசிரியரும் நச்சினார்க்கினியரும் “ இது நிறுத்த முறை 
யானே முதற்கணின்ற மாத்திரையும் எழுத்தியலும் உணர்த்து 
தல் நுதலிற்று என்று எழுதியுள்ளனர் . 


எழுத்தியல் வகை விளக்கம் 


“ இனி அவற்றுட் குறிலும் நெடிலும் குற்றுகரமும் அசைக் 
குறுப்பாம் . மற்று , ஒற்றொடு வருதலொடு மெய்ப்பட நாடி 
( செய் . 3 ) என்பதனான் , ஒற்றும் அசைக்குறுப்பாகாவோ 
வெனின் , அச்சூத்திரத்தா னன்றே அவை ( மெய்கள் ) குறிலும் 
நெடிலும் அடுத்து வந்தும் வேறுபடாது நேர் நிரை யாதல் 
எய்தியது நோக்கி அவை ( மெய்கள் ) அசைக்குறுப்பாகா என்ற 
தென்க . மற்று , இடைநின்று நிரையாதலை விலக்காவோ 
வெனின் , அன்னவோர் விதியுண்டாயினன்றே இவை இடை 
புகுந்து விலக்க வேண்டுவதென மறுக்க " . 


" நெடிலும் , அளபெடை யிரண்டும் , உயிரும் , உயிர்மெய்யும் , 
வல்லினமும் , மெல்லினமும் , இடையினமும் , ஐகாரக் குறுக்கமும் , 
ஔகாரக் குறுக்கமு மெனப் பத்தும் தொடைக் குறுப்பாம் , 


குறிலும் நெடிலும் அளபெடை யிரண்டும் இனம் மூன்றும் 
ஆய்தமும் வண்ணத்திற்கு உறுப்பாம் . இங்ஙனமே வேறுபட 


8 


தொல்காப்பியம் 


வந்த பயன் நோக்கி எழுத்தினை இயற்றிக் கோடலின் எழுத் 
தியல் வகை என்றானென்பது ” என்பர் பேராசிரியர் . ( செய்.2 ) 


( 3 ) அசைவகை 


3. குறிலே நெடிலே குறிலிணை குறினெடில் 

ஒற்றொடு வருதலொடு மெய்ப்பட நாடி 
நேரும் நிரையு மென்றிசிற் பெயரே . 


என்பது , நிறுத்த முறையானே அசையாமாறு உணர்த்துதல் 
நுதலிற்று . ( இ - ள் ) குறிலும் நெடிலுங் குறிலிணையுங் குறி 
னெடிலுந் தனியே வரினும் ஒற்றொடு வரினும் , ஆராயுங் 
காலத்து நேரசையு நிரையசையுமா மென்றவாறு . 

இதுவு மொரு நிரனிறை ; முந்துற்ற நான்கு மொருபொரு 
ளாய்ப் பின் இரண்டாகி வரினும் முற்பட்டவையும் இரண் 
டாகப் பகுத்தலான் . 


உதாரணம் 


கோழி வேந்தன் என நான்கு நேரசையும் 
வெறி சுறா நிறம் குரால் என நான்கு நிரையசையும் . 


( 
ங 
) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


அசைகளைக் கூறும் முறை 

1. இளம்பூரணர் இந் நூற்பா உரையில் , “ இதுவும் ஒரு நிரல் 
நிறை ; முந்துற்ற நான்கும் ஒரு பொருளாய்ப் பின் இரண்டாகி 
வரினும் , முற்பட்டவையும் இரண்டாகப் பகுத்தலான் " என்னும் 
சொற்றொடரால் தொல்காப்பியர் நேரசை நிரைகளைக் 
கூறியுள்ள முறையை விளக்குவர் . 


2. யாப்பருங்கலக் காரிகை ஆசிரியர் மேற்கண்ட தொல் 
காப்பிய நூற்பாவைப் பின்பற்றி , 

குறிலே நெடிலே குறிலிணை யேனைக் குறினெடிலே 
நெறியே வரினும் நிரைந்தொற் றடுப்பினும் நேர்நிரை 


பா . வே . 1. மென்றிசி னோரே - தொன்னூல் விளக்கம் . 


செய்யுளியல் 


நூற்பா - 3 


யென்றறி ( 5 ) என்பர் . 


3. காரிகையாசிரியரும் யாப்பருங்கல ஆசிரியரும் ஒருவ 
ரென்றே 

அறிஞர் கருதுகின்றனர் . யாப்பருங்கல ஆசிரியர் 
நேரசை நிரையசைகளைக் காரிகை ஆசிரியர் கூறும் முறையில் 
மேலும் விளங்கும்படி 


“ நெடில்குறில் தனியாய் நின்றும் ஒற்றடுத்தும் 
நடை பெறும் நேரசை நால்வகை யானே 


( 6 ) 


என்றும் , 


குறிலிணை குறினெடில் தனித்துமொற் றடுத்தும் 
நெறிமையின் நான்காய் வரும் நிரை யசையே " ( 8 ) 


என்றும் கூறுகிறார் . 


4. வீரசோழியம் " குற்றெழுத்துத்தான் , நெட்டெழுத்துத் 
தான் தனியே வரின் நேரசையாம் . இவையிற்றின் முன்பு ஒரு 
குற்றெழுத்துப் பெற்றுக் குறிலிணையாயும் குறினெடியாயும் வரின் 
நிரையசையாம் . நேரசையின் பின்பும் நிரையசையின் பின்பும் 
ஒற்றெழுத்து வரவும் பெறும் ; வாராதொழியவும் - பெறும் " 
( யாப்பு - 1 ) என்று கூறுகிறது . 


நேரசை இரண்டின் முன் , தனிக்குற்றெழுத்து வரின் , அத 
னோடு இணைந்தொலித்து இரண்டும் நிரையசை என்னும் 
ஓரசையாய்விடும் என்னும் உண்மையை வீரசோழியம் புலப் 
படுத்துகிறது . 


5 . ஆனால் , நேரசை இரண்டின் முன் நெடில் வந்தால் , 
தனித்தனி நேரசைகள் ஆகுதலன்றி , நிரையசையாகாதென்பதை 


நெடிலொடு நெடிலும் நெடிலொடு குறிலும் 
இணையசை ஆகுதல் இல்லென மொழிப் 


என்பர் காக்கைபாடினியார் ( யா . வி . கழ . பக் . 52 ) . 


10 


தொல்காப்பியம் 


மேற்கோளாட்சி 


குறிலே 


1. யாப்பருங்கலக் காரிகை 

உறுப்பியலில் 
நெடிலே என்னும் காரிகை ( 5 ) உரையுள்ளும் 


2. யாப்பருங்கலம் அசையோத்தில் குறிலிணை என்று 

தொடங்கும் நான்காம் நூற்பா உரையிலும் , 


3. தொன்னூல் விளக்க யாப்பதிகாரத்தில் அசையே 

என்று தொடங்கும் மூன்றாம் நூற்பாவுரையிலும் , 
குறிலே நெடிலே என்னும் இத் தொல்காப்பிய நூற்பா 
மேற்கோளாக வந்துள்ளது . 


4. தனிமை என்னும் பொருளில் நேர் என்னும் சொல் 

வருதற்கு நேரசை என்ற சொல்லை மேற்கோளாகக் 
காட்டுவர் ( யா . வி . 58 உரை ) . 


4. இருவகை யுகரமோ டியைந்தவை வரினே 

நேர்பு நிரைபு மாகு மென்ப 
குறிலிணை யுகர மல்வழி யான . 


இதுவும் அது . 


மேற் சொல்லப்பட்ட இரண்டசையும் குற்றியலுகரமும் 
அல்லாத முற்றியலுகரமும் பொருந்தி வரின் , நேர்பசையும் , 
நிரைபசையும் எனப் பெயராகும் . அவ்வழிக் குற்றெழுத்தொடு 
பொருந்தின உகர மல்லாத விடத் தென்றவாறு . 


உதாரணம் 


காது , காற்று , கன்று ; காவு , சார்வு , கல்லு 
என்பன நேர்பசை . 

வரகு அரக்கு , மலாடு , பனாட்டு ; கதவு , புணர்வு , உருமு , வினாவு 
என்பன நிரைபசை . 


பா . வே . - 1. “ யுகர மொ , நச் . 

2. குறிலிணை என்று தொடங்கும் அடியைப் பேராசிரியரும் 

நச்சினார்க்கினியரும் தனி நூற்பாவாகக் கொண்டனர் . 


செய்யுளியல் 


நூற்பா-4 


11 


தொகுத்து நோக்குழி நேர் , நிரை , நேர்பு , நிரைபு என்பன 
தாமே உதாரணமாம் . 


அஃதேல் நேர்பசை நிரைபசையெனக் காக்கைபாடினியார் 
முதலாகிய ஒருசாராசிரியர் கொண்டிலரா லெனின் ; அவர் 
அதனை இரண்டசை யாக்கி உரைத்தா ராயினும் , அதனை 
முடிய நிறுத்தராது , வெண்பா வீற்றின்கண் வந்த குற்றுகர 
நேரீற் றியற்சீரைத் தேமா , புளிமா என்னும் உதாரணத்தால் 
ஓசை யூட்டிற் செப்பலோசை குன்று மென்றஞ்சிக் காசு , பிறப்பு 
என உகர வீற்றான் உதாரணங் காட்டினமை யானும் , சீருந் 
தளையுங் கெடுவழிக் குற்றிய லுகரம் அலகுபெறா தென்றமை 
யானும் , வெண்பா 

வீற்றினும் முற்றுகரமும் சிறுபான்மை 
வருமென உடன்பட்டமையானும் , நேர்பசை , நிரைபசை யென்று 
வருதல் வலியுடைத் தென்று கொள்க . 


அவை செய்யு ளீற்றின்கண் வருமாறு: 


" பிறவிப் பெருங்கட னீந்துவர் நீந்தார் 
இறைவ னடிசேரா தார் . 

- ( திருக்குறள் -10 . ) 
வேண்டுதல் வேண்டாமை யிலானடி சேர்ந்தார்க் 
கியாண்டு மிடும்பை யில 

4. ) 
" இருள்சே ரிருவினையுஞ் சேரா விறைவன் 

பொருள்சேர் புகழ்புரிந்தார் மாட்டு 
தனக்குவமை யில்லாதான் றாள்சேர்ந்தார்க் கல்லால் 
மனக்கவலை மாற்ற லரிது . 

7. ) 


(.. 


என வரும் . பிறவும் அன்ன .. 


அலகிடுங்கால் நேரசை ஓரலகு , நிரையசை இரண்டலகு , 
நேர்பசை மூன்றலகு , நிரைபசை நான்கலகு பெறும் . ( ச ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


அசைவிளக்கம் 


மூன்றாம் நூற்பா நான்காம் நூற்பாக்களின் கருத்தை 
யாப்பருங்கலவிருத்தி 95 ஆம் நூற்பா உரையுள் காணலாம் . 


12 


தொல்காப்பியம் 


அவ்வுரை வருமாறு : 

“ எழுத்தினால் ஆக்கப்படும் அசை நான்கு வகைப்படும் . 
நேரசையும் , நிரையசையும் , நேர்பு அசையும் , நிரைபு அசையும் 
என . என்னை ? 


நேரே நிரையே நேர்பே நிரைபென 
ஈரிரண் டென்ப அசையின் பெயரே . 


என்றாராகலின் . 


அவற்றுள் , நேரசை நான்கு வகைப்படும் ; தனி நெடிலும் , 
தனிக் குறிலும் , நெட்டொற்றும் , குற்றொற்றுமென . 


என்னை ? 


* தனிநெடில் தனிக்குறில் ஒற்றொடு வருதலென் 
றந்நால் வகைத்தே நேரசை யென்ப . 


என்பவாகலின் . அதற்குதாரணம் : 


காரி சேந் தன் 
என வரும் . 


நிரையசை நான்கு வகைப்படும் ; குறில் இணையும் , குறில் 
நெடிலும் , குறிலிணையொற்றும் , குறில்நெடில் ஒற்றுமென . 


என்னை ? 


குறிலிணை குறினெடி லொற்றொடு வருதலென் 
றந்நால் வகைத்தே நிரையசை யென்ப 


என்பவாகலின் . அதற்குதாரணம் : 

பலா , பலம் , கிழான் 
என வரும் . 

நேர்பசை நிரைபசை ஆமாறு சொல்லுதும் . நேர் முதலாகிய 
குற்றியலுகரம் நேர்பு அசையாம் ; நிரை முதலாகிய குற்றிய 
லுகரம் நிரைபு அசையாம் . 


என்னை ? 


நேர்முத லாகிய குற்றிய லுகரம் 
நேர்பொ மொழிப நிரைமுதல் நிரையே 


13 


செய்யுளியல் 


நூற்பா-4 


என்பவாகலின் . 


நேர்பசைக் குதாரணம்: 

கோடு , தோன்று , குன்று 
என வரும் 

நிரைபசைக் குதாரணம் : 

மரபு , மயங்கு , மலாடு , மலாட்டு 
என வரும் . 


" முற்றிய லுகரம் வரினுமவை பெயரே 


முற்றியலுகரமாவது மெல்லெழுத்தும் இடையெழுத்தும் 
சார்ந்து வரும் உகரம் . 


முற்றியலுகர நேர்பசைக்குதாரணம்: 

காணு , வேணு , மின்னு மண்ணு 
என வரும் . 


முற்றியலுகர நிரைபசைக்குதாரணம் : 

உருமு , அரவு , விரவு , செலவு 
என வரும் . 


( யா . வி . கழ . 443 , 444 , 445. ) 


மேற்கூறிய நான்கு அசைகளுக்கும் இலக்கணம் உணர்த்தும் 
காரிகை யொன்றினைக் கீழே காண்க . 


குறிலும் நெடிலும் குறிலிணை தானும் குறினெடிலும் 
நெறிநின் றுயிர்ப்பினும் நேர்ந்தொற் றடுப்பினும் நேர் நிரையென் 
றறிமுந்தை நேர் நிரை வைந்தீ ருகர மடுத்து வந்தால் 
நெறிநுண் கருங்குழல் நேர்பும் நிரைபுமொற் றோடுமற்றே . 


( யா . வி . கழ . 445. ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


நூற்பா நுதலியது 


இளம்பூரணர் இந்நூற்பா 


நுதலியதை " இதுவும் அது " 


14 


தொல்காப்பியம் 


என்றனர் ( அசையாமாறு உணர்த்துதல் ) . 


ஆனால் பேராசிரியர் “ இது சொல்லாத அசைக் கூறும் 
சொல்லுகின்றது ” என்பர் . 


நச்சினார்க்கினியர் “ இது கூறாத அசைக் கூறும் கூறுகின்றது " 
என்பர் , 


இவ்வாறு இவ்விருவரும் கூறுதலின் கருத்து , 

பிறர் 
சொல்லாத , பிறர் கூறாத நேர்பு நிரைபு அசைகள் என்பது 
போலும் . 


1. ஒருசாராசிரியர் நான்கசையை இரண்டசையாக்கிய முறை 


‘ நேரசை யென்றா ( யா - க -5 ) என்னும் நூற்பா உரையில் 
“ நேரே நிரையே நேர்பே நிரைபென , ஈரிரண் டென்ப அசை 
யின் பெயரே " என விரித்து 

விரித்து உரைத்தாராயினும் தொகுத்து 
நோக்குங்கால் அசை , நேரசையும் நிரையசையும் என அவ் 
விரண்டாய் அடங்கும் . எவ்வாறெனின் ? நேர்நேராய் நேர்பு 
அடங்கும் ; நிரைநேராய் 

நிரைபு அடங்கும் 

என்பர் 
( யா . வி . கழ . 47 ) . 


2. இயைந்தவை வரினே என்றதற்கு 


நூற்பாவில் இயைந்தவை வரினே என்ற தொடருக்கு 
“ ஒரு சொல் விழுக்காடுபட இயைந்துவரின் என்று பொருள் 
கூறி , இயைந்தென்றான் , இருவகை உகரமும் இருபிளவு படாது 
ஒன்றாகி வரல் 

வேண்டும் ; 

அங்ஙனம் அசையாங்கால் 
என்றதற்கு என்று சிறப்புரையும் எழுதினார் பேராசிரியர் . 


3. அலகிடும் முறை சரியா 


வடமொழியாளர் லகு , குரு என்ற இரண்டினை வகுத்து , 
அவற்றால் கணம் பதங்களை அமைத்துக் கொண்டு விருத்தங் 
களைப் படைப்பர் . அவர் குறில் தனித்து வரின் லகு வென்றும் , 
அக்குறில் ஒற்றடுப்பினும் , நெடில் தனித்து வரினும் , ஒற்றடுத்து 
வரினும் இம்மூன்றும் குரு என்றும் கூறி , லகு ஓரலகு பெறும் : 


செய்யுளியல் 


நூற்பா -5 


15 


குரு ஈரலகு பெறும் என்பர் . அவர் கூறும் லகு குரு நமக்கு 
நேரசை ஒன்றிலேயே அடங்கி விடுவதால் , “ அலகிடுங்கால் 
நேரசை ஓரலகு ; நிரையசை ஈரலகு ; நேர்பசை மூன்றலகு ; நிரை 
பசை நான்கலகு பெறும் " என்றல் , ( இளம் செய்யு . 5. உரை ) 
பொருந்தாதென்க . இது வடமொழிச் சார்பால் வந்த விளக்கம் 
போலும் . 


5. இயலசை முதலிரண் டேனவை யுரியசை 


என் - னின் , மேற் சொல்லப்பட்ட அசைக்குப் பிறிதோர் 
குறியிடுதல் நுதலிற்று . 


( இ - ள்) முற்பட்ட நேரசையும் நிரையசையும் இயலசை எனக் 
குறிபெறும் , நேர்பசையும் நிரைபசையும் உரியசை எனக் குறி 
பெறும் என்றவாறு . 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


1 . 


பாடவிளக்கம் 


யாப்பருங்கல விருத்தியுரை ஆசிரியர் 95 ஆம் நூற்பாவுரையில் 
நேரசையும் நிரைபசையும் இயலசை எனப்படும் ; நேர்பசையும் 
நிரைபசையும் உரியசை எனப்படும் " என்னை ," முதலிரண் டியலசை 
ஏனைய உரியசை " என்பவாகலின் என்று எழுதியிருத்தலால் 
இங்குக் காட்டிய நூற்பா , தொல்காப்பிய நூற்பாவின் வேறு 
பாடம் போலும் . ( யா.வி.கழ.பக் . 445 ) 


2. பேராசிரியர் தரும் இயலசை உரியசை விளக்கம் 


அவர்தம் உரையுள் " இது மேற்கூறிய அசை நான்கினையும் 
இரு கூறு செய்து அவற்றுக்கு எய்தாதது எய்துவிக்கின்றது . 
இனி , ஆட்சியுங் குணனுங் காரணமாக வேறு வேறு பெயர் 
கொடுக்கின்றது இச்சூத்திரமெனவும் அமையும் " என நுதலிய 
பொருளை முன்னே கூறிவிட்டுப் பின்னர் முதற்கண் நின்ற 


பா.வே. 1. டேனைய பேரா ; நச் . 

டேனையுரியசை சு.வே. 


16 


தொல்காப்பியம் 


நேரும் நிரையும் இயற்றிக் கொள்ளப்படாது , இயற்கை வகை 
யான் நின்றாங்கு நின்று தளைப்பனவாம் . ஒழிந்தன இரண்டும் 
( நேர்பு , நிரைபு ) இயற்றிக் கொள்ளப்பட்டு இயலசை யாதற்கு 
உரியவாம் என்றவாறு . எனவே , எய்தாதது எய்துவித்தது ; 
தானே இயலசை உரியசை என்று ஆளுமாகலானும் இயற்கை 
யால் இயறலின் இயலசை எனவும் , அவை செய்யுந்தொழில் 
செய்தற்கு உரியவாகலான் உரியசை எனவும் ஆட்சியுங் குணனுங் 
காரணமாகப் பெயர் எய்துவித்ததூஉம் ஆயிற்று 

என்பர் . 


6. தனிக்குறின் முதலசை மொழிசிதைந் தாகாது 


குறிப்பு : - தொன்னூல் விளக்கம் யாப்பதிகாரம் 3 ஆம் நூற்பா 
வுரையில் " தனிக்குறில் முதலசை மொழிசிதைந் தாகாது என 
இளம்பூரணர் பாடமே காணப்படுகிறது . 


இதுவும் அசைக்குரிய தோர் மரபுணர்த்துதல் 


என் - னின் 
நுதலிற்று . 


(இ - ள் ) தொடர் மொழிக்கண் மொழி சிதைந்து தனிக்குறில் 
நேரசை யாகாதென்றவாறு . 


மொழிசிதைத்தலாவது :- ஒற்றுமைப் பட்டிருக்கின்றதனைப் 
பிரித்தல் . அஃதாவது புளிமா என்றவழி , நிரை நேராக 
அலகிடாது முதனின்றதனை நேரசையாக்கி இடைநின்ற தூஉம் 
இறுதி நின்ற தூஉம் நிரையசையாதல் . அவ்வழிப் புளியென்னுஞ் 
சொல்லைப் பிரிக்க வேண்டுதலின் நிரையசையாகவே கோடல் 
வேண்டுமென்றவாறு . 


இனி மொழி சிதையாக்கால் நேரசையாம் . அது விட்டி 
சைத்து நிற்றல் . 


" அஉ வறியா வறிவி லிடைமகனே 

நா அலைய னின்னாட்டை நீ . ( யா -வி கழ 153 ) எனவும் , 
" அஆ இழந்தானென் றெண்ணப்படும் ( நாலடி -9 ) எனவும் வருவன 
முதலெழுத்து நேரசையாம் . 


பா.வே. 1. மொழிசிதைத் பேரா ; நச் . 


செய்யுளியல் 


நூற்பா -7 


17 


பதிப்பாசிரியர் விளக்கம் 

உரை மாறுபாடு 

இளம்பூரணர் தனிக்குறில் முதலசை என்றதற்குத் தனிக் 
குறில் நேரசை ( முதலசை - நேரசை ) என்று பொருள் கூறியுள் 
ளார் . இதனைப் பேராசிரியர் “ முதலசை என்பது நேரசை 
என்பாரும் உளர் ; அது விதந்தோதல் வேண்டா , தனிக்குறிலான் 
அசையாமெனப்பட்டது நேரசையே யென்பது பெறுதுமாக 
லான் ” எனக் கூறி மறுப்பர் . ஆனால் பல்காயனார் “ முற்றத் 
தனிக்குறில் முதலசையாகா என்பர் ( யா . வி . கழ . 50 ) . 

ஒப்புமைப் பகுதி 
1. “ விட்டிசைத் தல்லான் முதற்கட் 

டனிக்குறில் 
நேரசையென் றொட்டப் படாது ( யா , காரி . 37 ) 
2. " குறிப்பே ஏவல் தற்சுட் டல்வழித் 

தனிக்குறின் மொழிமுதல் தனியசை யிலவே ” ( யா.க. 7 ) 
3. " தற்சுட் டேவல் குறிப்பிவை அல்வழி 

முற்றத் தனிக்குறில் முதலசை யாகா - ( பல்காயனார் 
யா . வி . கழ . 50 ) 
இவ்வொப்புமைப் பகுதியுள் யாப்பருங்கல நூற்பாவின் 
இரண்டாவது அடி , தொல்காப்பிய நூற்பாவை 

ஒத்துள்ளது . 
7. ஒற்றெழுத் தியற்றே குற்றிய லிகரம் . 

என் - னின் இதுவுமது . 
( இ - ள் ) குற்றிய லிகரம் ஒற்றெழுத் தியல்பிற்று என்றவாறு . 

அடியின திடைக்கண் ஒற்றுமைப்பட்ட சொல்லின்கண் 
நேரசை என்று 

எனவே அலகு பெறா தென்றவாறாம் . 
உதாரணம் : 

பேதை யென்ப தியாதென வினவி 
னோதிய விவற்றை யுணராது மயங்கி 
யியற்படு பொருளாற் கண்டது மறந்து 
முயற்கோ டுண்டெனக் கண்டது தெளிதல் . (மணிமே -30 : 50-54 ) 


...... 


36-2 


18 


தொல்காப்பியம் 


இதன்கண் குற்றிய லிகரம் அலகு பெறாதவாறு காண்க . 


( 
எ 
) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


நூற்பா விளக்கம் 


இளம்பூரணர் இதற்கு முன் நூற்பா அசைக்குரியதோர் மரபு 
உணர்த்திற்று என்பர் . இந்நூற்பாவும் அப்பொருள் உணர்த்தும் 
என்ற கருத்தால் , இதுவும் அது என்று நுதலியதுரைத்து , 
குற்றியலிகரம் ஒற்றியல்பிற்றாய் அலகு பெறாது என்றனர் . 


ஆனால் நச்சினார்க்கினியர் , குற்றியலிகரம் அலகு பெற்றும் 
பெறாதும் வரும் என்று இந்நூற்பாவிற்கு உரை எழுதியுள்ளார் . 


பேராசிரியர் மேற்கூறிய இருவர் கருத்திற்கும் மாறுபட்டு 
இஃது எய்தாதது எய்துவித்து ஐயம் அறுத்தது " என்று நுதலிய 
துரைத்துப் பின்னர் , “ குற்றுக ரத்திற்குப் புள்ளிபெறுதலும் 
கூறினான் ( தொல் . எழுத் . 105 ) ; அதுபோலக் குற்றிகரமும் புள்ளி 
பெற்று நிற்றல் உடைத்தெனவும் , ஈண்டுக் குற்றுகரம் நேர்பும் 
நிரைபும் ஆகியவாறு போலத் தானும் ஓர் அசையாகுங்கொல் 
என்று ஐயுறுவது வேண்டா , ஒற்று நின்றாங்கு நின்று இயலசை 
உரியசைகளைச் சார்ந்து வருதலும் ஒற்றுப் போல எழுத் 
தெண்ணப் படாமையுமுடைத்து என்றவாறுமாயிற்று . 


“ எனவே , ஒற்றெழுத்தியற்றாயினும் குற்றுகரம் இகரக் 
குறுக்கம் போலாது செய்யுட்கு உபகாரப்பட்டதோர் அசை 
வேறுபாடு தோன்ற நிற்கும் என்றவாறாயிற்று ” என்று நல்ல 
விளக்கம் தந்துள்ளார் . 


8. முற்றிய லுகரமு மொழிசிதைத்துக் கொளாஅ 

நிற்ற லின்றே யீற்றடி மருங்கினும் . 


பாடம் : - இளம்பூரணர் உரையில் “ மொழிசிதைந்து என 
வருதலால் 

“ மொழிசிதைந்து கொளாஅ ” எனப் பாடங் 
கொள்ளல் வேண்டும் போலும் . 


செய்யுளியல் 


நூற்பா -8 


19 


" தனிக்குறின் முதலசை மொழிசிதைந் தாகாது 

( செய் -6 ) 
என்னும் நூற்பாப் பாடத்தையும் நோக்குக . 

என் - னின் முற்றியலுகரத்திற்குரிய வேறுபாடுணர்த்துதல் 
நுதலிற்று . 


( இ - ள் ) முற்றியலுகரமும் மொழி சிதைந்து நேர்பசை 
நிரைபசை என்றுரைக்கப் படாது ; அஃது ஈற்றடி மருங்கில் தனி 
யசையாகி நிற்றலும் இன்று என்றவாறு . 


எனவே , அடியினதிடைக்கண் ஒற்றுமைப்பட்ட சொல்லின் 
கண் நேர்பசை நிரைபசையெனக் 

காட்டப்படாது . அது 
“ ஈற்றடி மருங்கிற் றனியசை யாகி நில்லா 

றனியசை யாகி நில்லா தென்பதூஉம் 
( நூற்பா -8 ), ஒற்றுமைப்படாத சொல்லின்கண் தனியசை 
யாமென்பதூஉம் , ஈற்றடிக்கண் எவ்வழியானுந் தனியசை 
யாகாதென்பதூஉம் உணர்த்தியவாறாம் . 

" அங்கண் மதிய மரவுவாய்ப் பட்டென ” 
என்றவழி அரவு என்பது மொழி சிதையாமையின் நிரைபு அசை 
ஆயிற்று . 


" பெருமுத் தரையர் பெரிதுவந் தீயும் ( நாலடி -20 ) 
என்றவழிப் பெரு முன்னர்க் குறித்துச் சீராக்க வேண்டுமாயின் 
ஈண்டு மொழிசிதைதலின் நிரைபு அசை ஆகாதாயிற்று . 


“ இனமலர்க் கோதா யிலங்குநீர்ச் சேர்ப்பன் 

புனைமலர்த் தாரகலம் புல்லு ( யா.வி.கழ. 230) 
“ மஞ்சுசூழ் சோலை மலைநாட மூத்தாலும் 
அஞ்சொன் மடவாட் கருளு ( யா.வி.கழ. 230) 


( என்பதனால் கொள்க ; ) இவை புல்லு , அருளு வென வருமா 
லெனின் : நிற்ற லின்றே யீற்றடி மருங்கினும் " , என்பதனால் 
ஈற்றடி யிறுதியினும் இடையடி யிறுதியினும் முற்றியலுகரம் 
நில்லா தெனவும் பொருளாம் ; இதனானே அவ்வாறு வருதலுங் 
கொள்க . 


20 


தொல்காப்பியம் 


முற்றிய லுகரமு மென்ற வும்மை இறந்தது தழீஇய எச்ச 
உம்மை . 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


உரை மேற்கோள் விளக்கம் 


இலக்கியமாகிய அங்கண் மதியம் என்ற பாடலில் இங்கே 
இளம்பூரணர் கொண்ட 

பாடம் “ அரவுவாய்ப் பட்டென 
என்பதாம் . அரவு வாய் என்பது நிரைபு நேர் எனக் கருதப் 
பட்டு , இயற்சீருள் அடங்கும் . இப்பாட்டின் இப்பகுதி 
யாப்பருங்கல விருத்தியிலும் காரிகை உரையிலும் அரவின் வாய் 
என்று பாடம் ஓதப்பட்டு நிரை நேர் நேர் எனும் வெண்பா 
உரிச்சீராகக் கொண்டு அகவற் பாட்டில் வெண்சீர் விரவி வந்த 
தாகக் கொள்ளப்படுகிறது . தொல்பொருள் -3 நச்சினார்க்கினியர் 
உரையிலும் , தொல் பொருள் - 24 இளம்பூரணர் உரையிலும் 
இப்பாடல் அரவின்வாய்ப் பட்டென் என்ற பாடத்துடனேயே 
காணப்படுகிறது . இரண்டு பாடமும் இலக்கணத் தொடர் 
புடையன . 


உம்மை விளக்கம் 


தனிக் குறின் முதலசை மொழி சிதைந்தாகாதது போல 
( செய் . நூற் 6 ) முற்றிய லுகரமும் மொழி சிதைந்தாகாது 
என்று கொள்க . முற்றியலுகரமும் என்ற உம்மை இறந்தது 
தழுவிற்று . 


9 . 


குற்றிய லுகரமு முற்றிய லுகரமு 
மொற்றொடு தோன்றி நிற்கவும் பெறுமே , 


என் - னின் எய்தியது விலக்கல் நுதலிற்று . 

( இ - ள் ) இருவகை யுகரமும் ஒற்றொடு தோன்றித் தனி 
யசையாகி நிற்கவும் பெறும் என்றவாறு . 

உம்மை இறந்தது தழீஇயிற்று . 


பா . வே . குற்றிய லுகரம் முற்றிய லுகரம் 
ஒற்றொடு தோன்றற் குரிய வாகும் என்று பாடம் உள்ளது . 

( யா -வி - கழ . 445 ) 


செய்யுளியல் 


நூற்பா -9 


21 


உதாரணம்: 

படிகிளி 1 பாயும் பசுங்குர லேனல் 
கடிதின் 2 மறப்பித்தா யாயி னினி நீ 
நெடிதுள்ள லோம்புதல் வேண்டும் " ( கலித்-50 ) 


இதன்கட் குற்றிய லுகரம் ஒற்றொடு வருதலான் நேரசை 
யாயிற்று . 


‘ கண்ணும் படுமோ வென் றிசின் யானே ” ( நற் -16 ) 


இதன்கண் முற்றிய லுகரம் ஒற்றொடு வருதலான் நேரசை 
யாயிற்று . 

( சு ) 


வேறு உரை 

இந்நூற்பாவிற்குப் பேராசிரியரும் நச்சினார்க்கினியரும் 
யாப்பருங்கல விருத்தியுரையாசிரியரும் 

உரை 
கின்றனர் . 


வேறு 


கூறு 


பேராசிரியர் “ இயலசைகளை ஒற்றொடு வருதலொடு 
மெய்ப்பட நாடி என்றான் , உரியசைக்கு அது கூறாதான் 
ஈண்டுக் கூறுகின்றமையின் . இஃது எய்தாதது எய்துவித்தது 
என்பர் . 


நச்சினார்க்கினியரும் அவ்வாறே கூறி , “ முற்கூறிய குற்றிய 
லுகரமும் முற்றிய லுகரமும் வருமொழி வல்லெழுத்து வரும் 
வழி வல்லொற்றொடுந் தோன்றி நிற்கவும் பெறும் என்று 
உரை கூறினர் . 


யாப்பருங்கல - விருத்தி உரையாசிரியர் “ நேர் முதலாகிய இரு 
வகை உகரமும் ஒற்று அடுப்பினும் நேர்பசை யாகும் ; நிரை 
முதலாகிய இருவகை உகரமும் ஒற்று அடுப்பினும் நிரைபசை 
யாகும் . என்னை ? 


“ குற்றிய லுகரம் முற்றிய லுகரம் 
ஒற்றொடு தோன்றற் குரிய வாகும் , 


உரை.சு.வே : 


1. படுகிளியாவும் 
2 . 


கடிதின் 


தொல்காப்பியம் 


என்ப வாகலின் ; அவற்றிற்குதாரணம் : - சேற்றுக் கால் , 
ஆட்டுக் கால் எனவும் , களிற்றுத் தாள் , வெளிற்றுப்பனை 
எனவும் இவை குற்றிய லுகரம் ஒற்றொடு வந்த நேர்பசை , 
நிரைபசைகள் . 


மின்னுப் பூண் , மண்ணுச் சாந்து எனவும் , உருமுத் தீ 
வெருவுப் பாம்பு , விரவுப் பூண் , விழவுக் களம் எனவும் இவை 
முற்றிய லுகரம் ஒற்றொடு வந்த நேர்பசை நிரைபசைகள் ” 
என்பர் . 


பேராசிரியர் 


ஒற்றொடு தோன்றி நிற்கவும் பெறுமே என்றதனுள் 
உம்மை எதிர்மறையாகலான் ஒற்றின்றி வருதலே பெரும் 
பான்மை என்று உரைப்பர் . 

மேலும் அவர் " இங்ஙனம் வருமொழி யொற்று மிகின் 
அவை கொண்டு நேர்பும் நிரைபுமாம் எனவே உண்ணும் 
எனவும் , நடக்கும் எனவும் நிலைமொழி ஒற்று நின்ற வழித் 
தேமாவும் , புளிமாவும் ஆவதல்லது நேர்பு அசையும் நிரைபு 
அசையும் ஆகா தென்பதாம் . விக்குள் , கடவுள் என்பனவும் 
அவை என்பர் . 


நேர்பும் நிரைபும் ஒற்றடுத்தல் 


“ அறிமுந்தை நேர் நிரை வைந்தீ ருகர மடுத்து நின்றால் 
நெறிநுண் கருங்குழல் நேர்பு நிரைபுமொற் றோடுமற்றே 


என்பதனாலும் அறிக . 

( யா.வி.கழ. பக் . 445 ) 
10. அசையுஞ் சீரு மிசையொடு சேர்த்தி 

வகுத்தன ருணர்த்தல் வல்லோ ராறே . 


என் - னின் வகையுளி உணர்த்துதல் நுதலிற்று . 
( இ - ள் ) அசையையுஞ் சீரையும் ஓசையொடு சேர்த்திப் பாகுபாடு 
ணர்த்தல் வல்லோர்கள் நெறி என்றவாறு .. 


அஃதாவது பொருளொடு சொல்லை அறுத்தவழித் தளை 


நூ .பா . வே . 1 உணர்த்தலும் பேரா : நச் . 


செய்யுளியல் 


நூற்பா -10 


23 


யுஞ் சீருஞ் சிதையின் , அவ்வழி ஓசையை நோக்கி அதன்வழிச் 
சேர்த்துக என்றவாறு . 


அதுவருமாறு : 


‘ ‘ மலர்மிசை யேகினான் 

மாணடி சேர்ந்தார் 
நிலமிசை நீடுவாழ் வார் " 


( குறள்-3 ) 


என்ற வழி ‘ வாழ்வார் எனப் பொருணோக்கிச் சீராமாயின் 
ஓசை கெடும் . அதன்கண் வாழ் என்பதனை முதனின்ற சீரோ 
டொட்டக் கெடாதாம் . பிறவு மன்ன . 


( 
சு 
) 


இத்துணையுங் கூறப்பட்டது அசைவகை . 
இந்நூற்பா சிங்க நோக்கு . 


பேராசிரியரும் , நச்சினார்க்கினியரும் இந்நூற்பாவைப் 
புறனடை 

கருதுகின்றனர் . இளம்பூரணரும் இலக்கண 
விளக்கநூலாசிரியரும் வகையுளியை உணர்த்தும் நூற்பா என்பர் . 


என்று 


பேராசிரியர் இது மேற்கூறப்பட்டனவற்றுக்கும் , இனி 
வருஞ்சீர்க்குமெல்லாம் புறனடை " என்று நுதலிய துரைத்து , 
“ அசைகளையும் சீர்களையும் ஓசையோடு சேர்த்தி வேறுபடுத் 
துணர்த்துதலும் , அச்செய்யுளிலக்கணத் துறை போயினாரது 
நெறி " என்று உரை வகுத்து , மேல் மாத்திரை ( செய் ) என்ப 
தோர் உறுப்புரைத்தான் அதனால் அசை சீர்களது ஓசையை 
அளந்து கூறுபடுத்து இன்னோசையும் இன்னாவோசையும் 
உணர்த்துக . எழுத்தியல் வகைக்கும் இஃதொக்கும் இவற்றைப் 
பிறநூலார் “ வகையுளி என்ப " என்றனர் . 


இலக்கண விளக்கம் , 


அசையும் சீரும் அடியும் எல்லாம் 
இசைய வருபொருள் இயைபு நோக் காது 
ஓசையே குறிக்கொண் டொருங்கவும் விரியவும் 
அலகிடல் வகையுளி யாகும் என்ப " ( 752 ) 


என்று கூறும் . 


தொல்காப்பியம் 


24 


தொல்காப்பியர் அசைகட்கும் சீர்கட்குமே இந்நூற்பாவில் விதி 
கூறினார் . ஆனால் யாப்பருங்கல விருத்தியுரையாசிரியர் " வழுக்கா 
மரபின் வகையுளி சேர்த்தலும் ( யா.வி.கழ. 396 ) என்பது , 
அசையும் சீரும் தளையும் அடியும் தொடையும் வண்ணமும் 
செய்யுட்கட் கழியாமை வகையுளி சேர்த்தலும் 

என்றவாறு . 
வகையுளி என்பது முன்னும் பின்னும் அசை முதலாகிய 
உறுப்புக்கள் நிற்புழி அறிந்து குற்றப்படாமை வண்ணம் 
அறுத்தல் என்று கூறி 


... 


அருள்நோக்கும் நீரார் அசைசீர் அடிக்கண் 
பொருள் நோக்கா தோசையே நோக்கி மருள்நீக்கிக் 
கூம்பவுங் கூம்பா தலரவும் கொண்டியற்றல் 
வாய்ந்த வகையுளியின் மாண்பு 


இதனை விரித்து உரைத்துக் கொள்க என்பர் . 
பிறரும் 


எழுத்தல் கிளவியின் அசையோடு சீர்நிறைத் 
தொழுக்கலும் அடியொடு தளைசிதை யாமை 
வழுக்கில் வகையுளி சேர்ந்தலும் உரித்தே ( அவிநயனார் ) 

( யா.வி.கழ.பக் . 438 ) 
என்றார் எனக் கொள்க என்றனர் . 


வகையுளியைப் பற்றி யா.வி மேற்கோள் , 


தகைபெறு பொதியிலெந் தலைவ னாணையின் 
தொகைவகை விரிபடச் சொற்ற நூல்களுள் 
வகையுளி சேர்த்துதல் வகுப்பர் ஆதலால் 
நகைபெற நாலசை நடப்ப தில்லையே " ( யா .வி.கழ.பக் .437) 


என்று குறிப்பிடுகிறது . 


4 - சீர் 


11. ஈரசை கொண்டு ! மூவசை புணர்த்துஞ் 

சீரியைந் திற்றது சீரெனப் படுமே . 


பா.வே. 


ஈரசை கொண்டும் பேரா ; நச் . 
2 புணர்ந்தும் பேரா . 


செய்யுளியல் 


நூற்பா -11 


25 


சீராமாறு 


உணர்த்துதல் 


என் - னின் நிறுத்த முறையானே 
நுதலிற்று . 


( இ - ள் ) இரண்டசை கொண்டு புணர்த்தும் மூன்றசை கொண்டு 
புணர்த்தும் ஓசை பொருந்தியிற்றது சீரெனப்படும் என்றவாறு . 


‘ தாமரை புரையுங் காமர் சேவடி (குறுந் . கடவுள் . ) 


என்றவழி நான்கு சொல்லாகி ஓசைஇற்று நின்றவாறு கண்டு 
கொள்க . 


எந்நன்றி கொன்றார்க்கு முய்வுண்டா முய்வில்லை 
செய்ந்நன்றி கொன்ற மகற்கு ( குறள் . 110) 


என்றவழி மூன்றசையினாற் சீராகிய வாறும் , அவ்வளவினான் 
ஓசைஇற்று நின்றவாறும் கண்டு கொள்க . 

( கக ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


ஒப்புமைப் பகுதி 


" இயலசையும் உரியசையுமாகிய அவ்வசை இரண்டு கூடியுஞ் 
சீராம் ; மூன்று கூடியுஞ் சீராம் . என்னை ? 


ஈரசை கொண்டது சீரெனப் படுமே 
மூவசை யிறத்த லில்லென மொழிப் 


என்பவாகலின் ( யா . வி . கழ . பக் . 445 , 446 ) 


அசையே யிரண்டும் மூன்றுந் தத்தமில் 
இசைய வருவன சீரெனப் படுமே பல்காயம் ( யா.வி.கழ.பக் . 67 ) 


உரைக்குறிப்பு 


திருத்தம் 

உரையுள் நான்கு சொல்லாகி என்பது , கீழே வரும் 
உரைப் பகுதியைக் கருதினால் நான்கு சொல்லாகி ஈரசையினாற் 
சீராகிய வாறும் , அவ்வளவினால் ஓசைஇற்று நின்றவாறுங் 
கண்டு கொள்க என்றிருத்தல் வேண்டும் . 


26 


தொல்காப்பியம் 


சீர் என்றது 


இசைநரம்பிற்கும் சீர் என்றொரு பெயருண்டு . 

" மாயவன் சீருளார் பிஞ்ஞையும் தாரமும் 
என்ற சிலப்பதிகார அடியை நோக்குக (சிலப் 17 , பக்கம் 444 ) . 


. 


சதியுஞ் சீரும் தாளவொற் றின் பெயர் என்பது திவாகரம் . 


இளம்பூரணர் , சீர் இயைந்து என்பதற்கு ஓசை பொருந்தி 
என்று உரை கூறுவர் . பின் வரும் இன்சீர் வகையின் ( செய் -52 ) 
என்றதற்கு இனிய ஓசை வேறுபாட்டினையுடைய என்று 
பொருள் உரைப்பர் . 


பேராசிரியர் 


சீரியைந் திற்றது என்ற பகுதிக்கு , சீரியைந்திறுவன 
என்று உரை கூறி , மற்றுச் சீரென்ற தென்னையெனின் , பாணி 
போன்று இலயம்பட நிற்றலான் அது சீரெனத் தொழிற் பெயராம் . 
என்னை ? 


சொற்சீர்த்திறுதல் ( செய் . 119 ) 
என்புழித் தொழிற்படுத்தோதினமையின் என்பர் . 
விபுலானந்த அடிகளார் ஈரசை கொண்டு " என்னுஞ் சூத்திரத்தி 
னுள் சீரியைந் திற்றது என்புழிப் பாணியுந் தூக்கும் சீரும் 
என்னும் தாளக் கூறுபாடுகளுள் ஒன்றாகிய சீர் கூறப்பட்டது 
என்பர் . ( யாழ் நூல் . பக் . 376 ) 


மேலும் அவர் , “ சீர் இயைந்திற்றது சீர் ” என்றபடி 
தாளத்தின் இறுதி இசைத்தமிழிலும் சீர் எனப்படும் ; தாளத்தின் 
இடை நிகழுங் காலம் தூக்கு எனப்படும் ; தாளத்தின் 
முதலெழுங் காலம் பாணி எனப்படும் . செப்பல் , அகவல் , துள்ளல் , 
தூங்கல் என்னும் ஓசை விகற்பங்கள் தாளத்தினை அடிப் 
படையாகக் கொண்டன என்பர் ( யாழ் நூல் . பக் . 12 ) . 


“ பாணியும் தூக்கும் சீரும் என்றிவை 
மாணிழை அரிவை காப்ப 
ஆணமில் பொருள் எமக் கமர்ந்தனை ஆடி 

" 


செய்யுளியல் 


நூற்பா -12 


27 


என்பது கலித்தொகைக் கடவுள் வாழ்த்துப்பாட்டின் சுரிதகம் . 
" ஒரு தாளத்திற்குப் பாணி , தூக்கு , சீர் என்னும் மூன்றும் 
உளவேனும் ஒவ்வொன்று ஒவ்வோர் ஆடற்கு மிகுதி 
வகையால் சிறந்தமைபற்றி ஒரோ வொன்றையே கூறி 
னார் . தாழிசைகளில் சீர் , தூக்கு , பாணி என நின்றன 
வேனும் அவை நிகழும் அடைவு பற்றிச் சுரிதகத்துள் 
பாணியும் தூக்கும் சீரும் என அடைவு கூறினார் ” 
என்பது இப்பாடலில் நச்சினார்க்கினியர் தரும் விளக்கம் 
ஆகும் . 


12. இயலசை மயக்க மியற்சீ ரேனை 

யுரியசை மயக்க மாசிரிய வுரிச்சீர் . 


என் - னின் ஈரசைச்சீர் பாகுபடுமாறு உணர்த்துதல் 
நுதலிற்று . ( இ - ள் ) மேற்சொல்லப்பட்ட அசைகளில் இயலசை 
மயங்கிவந்தன இயற்சீர் எனப்படும் . உரியசை மயங்கி வந்தன 
ஆசிரிய வுரிச்சீர் எனப்படும் என்றவாறு . 

மயங்குதலாவது ஒருங்கு வருதல் , நேர் , நிரை , நேர்பு , 
நிரைபு என்னும் நான்கினையுந் தம்மி னுறழப் பதினாறு ஈர 
சைச் சீராம் . ? அவற்றுள் இயலசை யாகிய நேரும் நிரையும் 
தம்மின் உறழ நான்கு சீராம் . அவை இயற்சீர் எனப்படும் . 
உதாரணம் : - தேமா , புளிமா , கருவிளம் , கூவிளம் என வரும் . 

இனி உரியசை யாகிய நேர்பும் , நிரைபும் என்றவற்றைத் 
தம்மின் உறழ நான்கு சீராம் . அவை ஆசிரிய வுரிச்சீர் எனப் 
படும் . 


உதாரணம் : - ஆற்றுநோக்கு , ஆற்றுவரவு , வரகுசோறு , வரகுதவிடு என வரும் . 

( கஉ ) 
பதிப்பாசிரியர் விளக்கம் 
இரண்டு நூற்பாக்களின் முதலடி 

யாப்பருங்கல விருத்தி ஆசிரியர் " ஆகச்சீர் இரண்டு வகைப் 


உரை.சு.வே. 1 பாகுபாடாமாறு 

3 பதினாறு அசைச்சீராம் 


28 


தொல்காப்பியம் 


படும் ; இயற்சீரும் உரிச்சீரும் 

என " 

என்று எழுதிவிட்டு 
( யா.வி.கழ.பக் .446 ) இயற்சீரையும் ஆசிரிய உரிச்சீரையும் விளக்க 
இரண்டு நூற்பாக்களை எழுதிக் காட்டுகிறார் . அந்த நூற்பாக் 
களின் முதலடிகளைச் சேர்க்க . சேர்த்தால் 


இயலசை மயக்கம் இயற்சீர் ஆகும் 
உரியசை மயக்கம் ஆசிரிய வுரிச்சீர் . 


என்ற நூற்பா கிடைக்கின்றது . அது ஏறக்குறைய மேலே 
உள்ள தொல்காப்பிய நூற்பாவை ஒத்திருக்கிறது . 


13. முன்னிரை யிறினு 1 மன்ன வாகும் . 


என் - னின் இதுவும் ஆசிரிய உரிச்சீர் ஆமாறு உணர்த்துதல் 
நுதலிற்று . 


( இ - ள் ) நேர்பு அசை நிரைபு அசைப்பின் , நிரையிறுதியும் 
வுரிச்சீராம் என்றவாறு . 


உதாரணம் : யாற்றுமடை , குளத்துமடை என வரும் . 


( க. ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் . 


ஆசிரிய உரிச்சீர் 


தொல்காப்பியர் ஈரசைச் சீர் பதினாறுள் இயற்சீர் பத்து 
ஆசிரியஉரிச்சீர் ஆறு என்பர் . ஆனால் யாப்பருங்கல விருத்தி யுரை 
யாசிரியர் இயற்சீர் பத்து வகைப் படும் என்று கூறித் தனிநிலை 
அளபெடைப் பின் நிரை வந்ததும் இறுதிநிலை அளபெடைப் 
பின் நிரை வந்ததும் என்னும் இரண்டையுங் கூட்டி ஆசிரிய 
உரிச்சீர் எட்டு வகைப்படும் என்பர் . ( யா.வி.கழ.பக், 446-447 ) 


14. நேரவ ணிற்பி னியற்சீர்ப் பால . 


என் - னின் 


இது இயற்சீர்க்கு 


உரியதோர் 


வேறுபாடு 


நூ . பா . வே . 1 யுறினு பேரா . 

வரினு நச் . 


4 


செய்யுளியல் 


நூற்பா -15 


29 


உணர்த்துதல் நுதலிற்று . 

( இ - ள் ) உரியசைப் பின்னர் நேரசை வரின் அது இயற் 
சீரெனவரும் என்றவாறு . 
உதாரணம் : - ஆற்றுக்கால் , குளத்துக்கால் எனவரும் . 

( கச ) 


15. இயலசை யீற்றுமு னுரியசை வரினே 

நிரையசை யியல வாகு மென்ப . 


என் - னின் 


( இ - ள் ) இயலசைப் பின்னர் உரியசை வரின் , நிரையசை 
வந்தாற்போலக் கொள்க 


என்றவாறு . 


எனவே இவையும் இயற்சீர் என்றவாறாம் . 


உதாரணம் : - மாங்காடு , களங்காடு , பாய்குரங்கு , கடிகுரங்கு என வரும் . 


இத்துணையுங் கூறப்பட்டன ஈரசைச்சீர் பதினாறினும் இயற்சீர் 
பத்தும் ஆசிரியவுரிச்சீர் ஆறுமாம் என்றவாறு . ( கரு ) 
பதிப்பாசிரியர் விளக்கம் 

இந்நூற்பாவிற்கு நுதலியதில்லை . 
பேராசிரியர் “ இது மேல்நின்ற இயற்சீரதிகாரத்தான் , ஈரசைச் 
சீருள் இயலசை உரியசை மயக்கத்துள் ஒழிந்து நின்ற நான்கு 
இயற்சீரும் உணர்த்துதல் நுதலிற்று என்று நுதலிய துரைப்பர் . 


16 . அளபெடை யசைநிலை யாகலு முரித்தே . 

என் - னின் சீர்க்கண் உயிரளபெடைக் குரியதோர் மரபு 
உணர்த்துதல் நுதலிற்று . 

உயிரளபெடை அசையாக நிற்கவும் பெறும் என்றவாறு . 


உம்மை எதிர் மறை யாகலான் ஆகாமை . பெரும்பான்மை . 


உதாரணம் : 


" கடாஅ வுருவொடு 


வல்லதே யொற்று " 


( குறள் . 585 ) 


இது அளபெடை அலகு பெற்றது . 


30 


தொல்காப்பியம் 


இடைநுடங்க வீர்ங்கோதை பின்றாழ வாட்கண் 
புடைபெயரப் போழ்வாய் திறந்து - கடைகடையின் 
உப்போஒ வெனவுரைத்து மீள்வா ளொளிமுறுவற் 
கொப்போ நீர் வேலி யுலகு 


( யா.வி.கழ.பக் . 14 ) 


இதன்கண் அளபெடை அசைநிலையாகி அலகு பெறாதாயிற்று . 

( கசு ) 
பதிப்பாசிரியர் விளக்கம் 


. 


அளபெடையின் இருவகை நிலை 


இளம்பூரணர் உயிரளபெடை . அசைநிலையாகி அலகு பெறா 
தாயிற்று ; எதிர்மறை உம்மையான் அசைநிலையாகாமல் அலகு 
பெற்றது என்பர் . 

பேராசிரியர் “ மேல் எழுத்ததிகாரத்து ஓதப்பட்ட அள 
பெடையை ஆண்டு மொழியெனக் கூறினான் ; அவ்வாற்றானே 
அவை பெரும்பான்மையும் ஈண்டும் ஈரசைச் சீராகலின் ஈண்டுச் 
சீர் கூறியவாற்றான் எய்திநின்ற அவற்றுக்கு எழுத்து நிலைமைப் 
படுத்து அசை நிலையும் வேண்டினமையின் இஃது எய்தியதன் 
மேற் சிறப்பு விதி ” என்று நுதலியதுரைத்து “ அளபெடை மேற் 
கூறிய இயற்சீர் நிலைமையே யன்றி ஓரசையாய் நிற்றலும் உரித்து 
என்று உரைப்பர் 


2. அசைக்குறுப்பாவனவற்றுள் அளபெடையும் ஒன்று 


“ குறிலும் நெடிலும் அளபெடையும் ஒற்றும் 
அறிஞர் அசைக்குறுப்பா மென்பர் " 

( யா . வி . கழ . பக் . 34 ) . 
17. ஒற்றள பெடுப்பினு மற்றென மொழிப. 

என் - னின் ஒற்றளபெடைக் குரியதோர் மரபு உணர்த்துதல் 
நுதலிற்று . 

( இ - ள் ) ஒற்று அளபெடுத்து வரினும் அசைநிலை யாகலு 
முரித்து என்றவாறு . 


மாட்டேற்று வகையான் ஆகாமை பெரும்பான்மை . 


செய்யுளியல் 


நூற்பா - 18 


31 


உதாரணம் : 


-- 


கண்ண் டண்ண்ணெனக் கண்டுங் கேட்டும் (மலைபடுகடாம் . 352 ) 


என வரும் . 


( கஎ ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


ஒற்றளபெடையின் இருவகைநிலை 


பேராசிரியர் இந்நூற்பாவுரையில் “ வல்லெழுத்தாறும் ரகார 
ழகாரமும் ஒழித்து ஒழிந்த ( ஆய்தத்துடன் கூடிய) பதினோ 
ரொற்றும் குறிற் கீழும் குறிலிணைக் கீழும் அளபெய்தி நிற்கும் வழிச் 
சீர் நிலையாதலே யன்றி , அசை நிலை யாதலும் உரித்துச் சிறு 
பான்மை என்றவாறு ; அவை , 


கண்ண் டண்ண்ணெனக் கண்டும் கேட்டும் ( மலைபடு .352 ) 


என்ற 


என்ற வழி ‘ கண்ண் என்பது சீர்நிலை யாகித் தேமா 
வாயிற்று . ( அம் மலைபடுகடாம் அடியுள் வந்த ) தண்ண்ணென 
வழித் தட்பத்துச் சிறப்பு உரைத்தற்கு 

ணகர 
வொற்றினை அளபேற்றிச் செய்யுள் செய்தான் ; 

ஆண்டு 
அது மாசெல் சுரம் என்னும் வஞ்சியுரிச்சீராவதனைப் பாதிரி 
என்னுஞ் சீரே யாமென வழுவமைத்தவாறு ” என்றும் , 


“ மற்று வழக்கினுள் வரும் இயற்கை யளபெடையன்றே 
அசை நிலையாவன, ஒற்றளபெடை வழக்கினுள் வருமோ 
வெனின் , அவையும் சிறுபான்மை வழக்கினுள் வருமென்பது . 
அவை சுள்ள் ளென்றது , புள்ள்ளென்றது , கள்ள்ளென்றது , 
துண்ண்ணென்றது , திண்ண்ணென்றது என வரும் . பிறவு 
மன்ன . இவை செய்யுளகத்தல்லது பரவை வழக்கினுள் வாரா 
வென்பாரும் உளர் . அவர் அறியார் ; செய்யுட்குப் புலவர் 
செய்து கொண்ட அளபெடை பின்னர் அசைநிலையாதற்கு 
என்னை காரணமென மறுக்க " என்றும் கூறுவர் . 


18. இயற்சீ ரிறுதிமுன் னேரவ ணிற்பின் 

உரிச்சீர் வெண்பா வாகு மென்ப . 


என் - னின் வெண்பா வுரிச்சீர் ஆமா றுணர்த்துதல் நுதலிற்று . 

( இ - ள் ) மேற்சொல்லப்பட்ட ஈரசைச்சீர் பதினாறோடு 


32 


தொல்காப்பியம் 


நான்கசையுங் கூட்டி யுறழ அறுபத்து நான்கு மூவசைச் சீராம் ; 
அவற்றுள் இயற்சீர் நான்கின் பின் நேரசை வந்த மூவசைச்சீர் 
நான்கும் வெண்பாவுரிச் சீராம் என்றவாறு . 


உதாரணம் : மாவாழ்கான் , மாவருகான் , புலிவாழ்கான் , புலிவருகான் என்பன . 


( கஅ ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


உரிச்சீர் வெண்பா ஆகும் என்ப எனத் தொல்காப் 
பியனார் வெண்பா உரிச்சீர் என்றதனை மொழிமாற்றி உரிச்சீர் 
வெண்பா என்றார் ; அது போலக் கொள்க என்பர் ( யா.வி 
கழ . பக் . 63 ) . 


நச்சினார்க்கினியர் இந்நூற்பாவுரையுள் இயற்சீர் என்ப 
தற்கு இயலசையானாகிய இயற்சீர் என்று பொருள் கூறி ,, 
“ வெண்பாவுரிச்சீர் என்னும் இஃது ஆட்சியுங் குணமுங் காரணமாகப் 
பெற்ற பெயர் ; வெண்பாவிற்கும் அதன் பகுதியாகிய கலிப்பாவிற்கும் 
உரிமையின் . இனிப் பொதுவாக இயற்சீர் என்றால் இயலசை 
மயக்கமாகிய இயற்சீர் நான்கினையும் பொதுவாக உரிச்சீர் 
என்றால் உரியசை மயக்கமாகிய உரிச்சீர் நான்கினையுமே 
கோடல் வேண்டினார் இத் தொல்காப்பியனார் என்பது , இச் 
சூத்திரத்தானும் , வெண்பா உரிச்சீர் ஆசிரிய உரிச்சீர் இன்பா நேரடிக்கு 
( செய் .23 ) என்பதனாலும் பெறுதும் . இதனால் ஆட்சியும் 
பெற்றாம் ” என்பர் . 


19. வஞ்சிச் சீரென வகைபெற் றனவே 

வெண்சீ ரல்லா மூவசை யென்பர். 


என் - னின் வஞ்சியுரிச்சீர் ஆமா றுணர்த்துதல் நுதலிற்று . 
( இ - ள் ) வஞ்சியுரிச்சீரெனப் பாகுப்பட்டன மேற்சொல்லப்பட்ட 
மூவசைச்சீர் அவ்வறுபத்து நான்கு சீரினும் வெண்சீரல்லாத 
அறுபதும் என்றவாறு . 


பா - வே . 1 . 


யான பேரா ; நச் . 


செய்யுளியல் 


நூற்பா -19 


33 


உதாரணம் : 
( 1 ) -14 

( 2 ) -14 
மா வாழ் நெறி 

புலி வாழ் நெறி 
மா வாழ் காடு 

புலி வாழ் காடு 
மா வாழ் பொருப்பு 

புலி வாழ் பொருப்பு 
மா வரு நெறி 

புலி வரு நெறி 
மா வரு காடு 

புலி வரு காடு 
மா வரு பொருப்பு 

புலி வரு பொருப்பு 
மா போகு கான் 

புலி போகு கான் 
மா போகு நெறி 

புலி போகு நெறி 
மா போகு காடு 

புலி போகு காடு 
மா போகு பொருப்பு 

புலி போகு பொருப்பு 
மா வழங்கு கான் 

புலி வழங்கு கான் 
மா வழங்கு நெறி 

புலி வழங்கு நெறி 
மா வழங்கு காடு 

புலி வழங்கு காடு 
மா வழங்கு பொருப்பு 

புலி வழங்கு பொருப்பு 
( 3 ) 16 

( 4 ) - 16 
பாம்பு வாழ் கான் 

களிறு வாழ் கான் 
பாம்பு வாழ் நெறி 

களிறு வாழ் நெறி 
பாம்பு வாழ் காடு 

களிறு வாழ் காடு 
பாம்பு வாழ் பொருப்பு 

களிறு வாழ் பொருப்பு 
பாம்பு வரு கான் 

களிறு வரு கான் 
பாம்பு வரு நெறி 

களிறு வரு நெறி 
பாம்பு வரு காடு 

களிறு வரு காடு 
பாம்பு வரு பொருப்பு 

களிறு வரு பொருப்பு 
பாம்பு போகு கான் 

களிறு போகு கான் 
பாம்பு போகு நெறி 

களிறு போகு நெறி 
பாம்பு போகு காடு 

களிறு போகு காடு 
பாம்பு போகு பொருப்பு 

களிறு போகு பொருப்பு 
பாம்பு வழங்கு கான் 

களிறு வழங்கு கான் 
பாம்பு வழங்கு நெறி 

களிறு வழங்கு நெறி 
பாம்பு வழங்கு காடு 

களிறு வழங்கு காடு 
பாம்பு வழங்கு பொருப்பு 

களிறு வழங்கு பொருப்பு 
ஆக அறுபதாம் . 

( கசு ) 
பதிப்பாசிரியர் விளக்கம் 

வஞ்சி உரிச்சீர் 

நச்சினார்க்கினியர் “ அவை வருமாறு : - நேர் , நிரை , நேர்பு , 
நிரைபு என நான்கினையும் நிறுத்தி , ஒரு கால் நேர் முன்னா 
கவும் , ஒருகால் நிரை முன்னாகவும் , ஒரு கால் நேர்பு முன்னா 


72 


7 


34 


தொல்காப்பியம் 


கவும் , ஒரு கால் நிரைபு முன்னாகவும் எடுத்து , நேரீறாக 
முடிக்கப் பதினாறும் , அவ்வாறெடுத்து நிரை ஈறாக முடிக்கப் , 
பதினாறும் , அவ்வாறெடுத்து நேர்பீறாக முடிக்கப் பதினாறும் , 
அவ்வாறெடுத்து நிரை பீறாக முடிக்கப் பதினாறும் நான்கு 
முறைக்கும் நடுவு நேரும் , நிரையும் , நேர்பும் , நிரைபுமாக 
நிற்குமாறும் உணர்க " என்பர் . 


20. தன்பா வல்வழித் தானடை யின்றே 

என் - னின் வஞ்சி யுரிச்சீர்க் குரிய மரபு உணர்த்துதல் 
நுதலிற்று . 
( இ - ள் ) வஞ்சி யுரிச்சீர் வஞ்சிப் பாவினுள் அல்லது நடை பெறாது 
என்றவாறு . 

( 2.0 ) 
பதிப்பாசிரியர் விளக்கம் 
வஞ்சி உரிச்சீர் பாவிற்கு உரிமை 

நச்சினார்க்கினியர் “ இஃது அவற்றைப் பாவிற்கு உரிமை 
கூறுகின்றது " நுதலியதுரைத்து , “ இவ்வறுபது வஞ்சிச் 
சீரும் தன் பாவல்லா ஆசிரியம் , வெண்பா , கலியுள் வாரா 
என்றவாறு என்று உரை கூறி , எனவே “ சிறுபான்மையான் 
ஆவன மேற்கூறும் " என்று சிறப்புரை எழுதிப் பின் “ இதன் 
பயன் ஆசிரிய உரிச்சீர் தூங்கலோசையை ஆக்குமாறு போல , 
இஃது அவ்வோசையை ஆக்காதென்பதாம் ” என்பர் . 

வஞ்சி மருங்கி னெஞ்சிய வுரிய 
என் - னின் வஞ்சிப்பாவிற் குரிய தோர் மரபு உணர்த்துதல் 
நுதலிற்று . 


என 


21 . 


( இ - ள் ) வஞ்சிப் பாவினுள் ஒழிந்த சீர்கள் வரப்பெறும் என்ற 


வாறு . 


( உக) 
பதிப்பாசிரியர் விளக்கம் 
உரையாசிரியர்களின் கருத்து மாறுபாடு 

ஒழிந்த சீர்களைப் பற்றிப் பேராசிரியரும் , நச்சினார்க் 


பா.வே. 1 


• தானடை வின்றே நச் . 


செய்யுளியல் 


நூற்பா - 22 


F 


35 


கினியரும் கருத்து வேறுபடுகின்றனர் . பேராசிரியர் “ வஞ்சியுரிச் 
சீர் பிறபாக்களை ஆக்காதவாறு போலாது , ஒழிந்த ஆசிரிய 
உரிச்சீரும் , வெண்பாவுரிச்சீரும் இவ்வஞ்சிப்பாவினை ஆக்கும் ; 
உரிச்சீர் மேலதிகாரமாகலான் எஞ்சிய எனக் கூறினமையின் 
இவ்விரண்டனையுமே கொண்டாம் என்பர் . எனவே , ஆசிரிய 
உரிச்சீர் ஆறும் , வெண்பாவுரிச்சீர் நான்கும் வந்து வஞ்சிப் 
பாவினை யாக்கும் என்பது அவர் கருத்தாதல் புலனாம் . 


நச்சினார்க்கினியர் “ கட்டளை யல்லாத வஞ்சிப்பாவின்கண் 
ஈரசைச்சீர் பதினாறும் மூவசைச் சீர் அறுபத்து நான்கும் உரிய 
என்பர் . 


இளம்பூரணர் இந்நூற்பாவுரையில் விளக்கவுரை கூறாவிடினும் 
செய்யுளியல் 113 ஆம் நூற்பா வுரையுள் வஞ்சி மருங்கின் 
எஞ்சிய உரிய என்றோதியவதனால் , 

என்றோதியவதனால் , ஆசிரிய வடியோடும் 
வெண்பா வடியோடும் கலியடியோடும் மயங்கி 

வருவன 
கொள்க என்று கூறுகின்றார் . 


இளம்பூரணர் கருத்தினை யாப்பருங்கலம் 31 ஆம் நூற்பாவி 
லும் அதன் உரையிலும் காணலாம் . 


“ வஞ்சியுள் அகவல் மயங்கினும் வரையார் ” ( யா.க .31 ) என்னும் 
நூற்பாவுரையுள் “ வஞ்சிப்பாவினுள் ஆசிரிய அடி விரவவும் 
பெறும் " என்று உரை கூறி , " அகவல் மயங்கினும் வரையார் 
என்ற உம்மையால் கலியடியும் ஒருசார் வெள்ளடியும் மயங்கி 
வரவும் பெறும் ” என்பர் . 


22. வெண்பா வுரிச்சீ ராசிரிய வுரிச்சீர் 

இன்பா நேரடிக் கொருங்குநிலை யிலவே 


என் - னின் வெண்பாவிற் குரிய தோர் மரபு உணர்த்துதல் 
நுதலிற்று . 


( இ - ள் ) வெண்பா வுரிச்சீரும் ஆசிரிய வுரிச்சீரும் வெண்பா 
வினது நேரடிக்கண் ஒருங்கு நிற்றலில்லை என்றவாறு . ( 22 ) 


36 


தொல்காப்பியம் 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


1. இன்பா என்பதில் கருத்து மாறுபாடு 


வெண்பா என்று 


இளம்பூரணர் இன்பா என்பதற்கு 
பொருள் கூறுகின்றார் . 


பேராசிரியர் ‘ இன்பா நேரடி என்பது ஆசிரிய அடி என்பர் . 
நேரடிக்கென்பது கட்டளையடிக்கென்றவாறு என்று எழுது 
வதை நோக்கினால் இந்நூற்பா விதி , கட்டளை ஆசிரியப்பா 
விற்கு என்று அவர் கருதுவது புலனாம் . 


நச்சினார்க்கினியரும் இதே கருத்தினராவார் . 


ஆசிரியத்திற்கு , இன்பா என்றொரு பெயர் இருத்தலைத் 
“ தன்பால் உறுப்புத் தழுவிய மெல்லிய இன்பா அகவல் 
என்னும் அவிநயத்தால் உணர்க . ( யா.வி.கழ.பக் .267 ) 


2. பேராசிரியர் உரைக்கருத்தை வலியுறுத்தும் நூற்பா 

யாப்பருங்கல விருத்தியுள் வந்துள்ள , 
“ அகவலுள் தன்சீர் வெண்சீர் ஒருங்கு 
புகலிற் ; கலியுட் பொருந்து மென்ப் 


என்னும் பல்காயனார் நூற்பா , ‘ வெண்பா வுரிச்சீர் , கலித்தளை 
மருங்கில் ( செய் . 22 , 23 ) என்னும் தொல்காப்பிய நூற்பாக் 
களின் பொருளையும் , இன்பா என்றதற்கு ஆசிரியப்பா என்று 
எழுதும் பேராசிரியர் கருத்தினையும் கொண்டிருத்தல் ஒப்பு 
நோக்கி உணரத்தக்கது . 


3. சிறந்த ஆசிரிய உரிச்சீர் 


பேராசிரியர் , “ இயலசை மயங்கினவே இயற்சீர் எனப்படுவன 
எனவும் உரியசை மயங்கினவே ஆசிரியவுரிச்சீர் எனப்படுவன 
எனவும் முன்னர்ச் சொல்லிப் 

போந்தானாகலின் 

ஈண்டு 
உரியசை மயக்கத்தினையே ஆசிரிய வுரிச்சீர் என்றான் ” என்று 
இந்நூற்பாவில் எழுதுவது கொண்டு சிறந்த ஆசிரியவுரிச்சீர் 


செய்யுளியல் 


நூற்பா -23 


37 


இவை என்று உணர்ந்து கொள்க . மேலும் அவர் இவ்வாறு 
கூறியதால் நீடுகொடி , குளிறு புலி என்னும் இரண்டு ஆசிரிய 
உரிச்சீரும் ஆசிரியத்து வந்து அடியுறழும் என்பது ஈண்டுக் 
கொள்ளப்படும் ” என்பர் . 


23 . 


கலித்தளை மருங்கிற் கடியவும் பெறாஅ 1. 


என் - னின் கலிப்பாவிற் குரிய தோர் மரபு உணர்த்துதல் 
நுதலிற்று . 


( இ - ள் ) கலித்தளை 

வரும்வழி மேற் சொல்லப்பட்ட 
இருவகைச்சீரும் ஒருங்கு நிற்கவும் பெறும் என்றவாறு . ( 2 .. ) 


24. கலித்தளை யடிவயி னேரீற் றியற்சீர் 

நிலைக்குரித் தன்றே தெரியு மோர்க்கே . 


என் - னின் இதுவுமது . 


( இ - ள் ) கலிப்பாவிற்குரிய கலித்தளைக்கண் நேரீற் றியற் 
சீர் நிற்றற் குரித்தன்று ஆராய்வார்க்கு என்றவாறு . ( உச ) 


25. வஞ்சி மருங்கினு மிறுதிநில் லாது . 


வஞ்சிக்குரிய 


தோர் மரபு 


என் - னின் 
நுதலிற்று . 


உணர்த்துதல் 


( இ - ள் ) வஞ்சிப் பாவினும் அடியி னீற்றின்கண் நில்லாது 
நேரீற்றியற்சீர் என்றவாறு . 


எனவே , 


அடிமுதற்கண் நிறகப்பெறும் என்றவாறாம் . 

( உரு ) 


பா . வே . 1 படா பேரா 

‘ படாஅ பேரா ; நச் ; சி.வை.தா ; கன . 
பா.வே. ) “ நில்லா பேரா ; நச் . 
உரை.சு.வே : 1. வஞ்சிப்பாவினுள் - ரா . ரா . 

2. அடியீற்றினில்லாது ரா.ரா. 


38 


தொல்காப்பியம் 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


வஞ்சிப்பாவினுள் இயற்சீர் 

பேராசிரியர் “ மேற்கூறிய தேமா புளிமா என்னும் இயற்சீர் 
இரண்டும் இறுதலோடு நில்லா வஞ்சிப்பாவினுள் ; எனவே தூங்க 
லோசைப்பட முதற்கண் வாரா என்றவாறாம் என்பர் . ( இரு 
சீரினுள் வருஞ்சீரோடு தொடருங்கால் இறுதற்றொழல் 
பெறுவது முற்பட நின்ற சீராகலின் . ) 


எனவே , நேரீற் றியற்சீர் வஞ்சிப்பாவின் அடியுள் முதலிலே 
இறுதலோடு நில்லா என்பது பேராசிரியர் கருத்தாம் . முதலிலே 
நின்ற சீராக இருந்தாற்றான் இறும் என்பது அவர் கருத்து ; 
எனவே , கருவிளம் கூவிளம் என்னும் இயற்சீர் முதற்கண் இறுத 
லோடு நிற்கும் என்று அவர் கருதுகிறார் . 


பேராசிரியர் இந்நூற்பாவுரையில் வேறு இரண்டு உரையாசி 
ரியர்களைக் குறிப்பிடுகின்றார் . ஒருவர் நேரீற்றியற்சீர் வஞ்சிப் 
பாவின் ஈற்றுக்கண் வருதல் சிறுபான்மை என்று உரைப்பாராம் . 
மற்றொருவர் யாண்டும் இறுதிக்கண் நேரிற்றியற்சீர் வாரா 
என்று உரைப்பாராம் . ( இவர் இளம்பூரணராவார் ) இவ்விரு 
வருரையையும் மறுத்துவிட்டு நேரீற்றியற்சீர் இறுதிக்கண் 
நிற்றல் பெரும்பான்மை என்பர் . 


மண்டிணிந்த நிலனும் 
நிலனேந்திய விசும்பும் 
விசும்புதைவரு வளியும் 
வளித்தலைஇய தீயும் 
தீமுரணிய நீரும் 


என்னும் புறநானூற்றுப் பாடலில் வஞ்சியடிக்கண் நேரீற்றியற் 
சீர் பலவந்தன என்பர் . 


ஆனால் , பேராசிரியர் உரையை ஆராய்ந்து அச்சிட்ட 
திரு . சி . கணேசையர் அவர்கள் அடிக்குறிப்பில் " இறுதி நில்லா 
என்பதற்கு இறுதலோடு நில்லா என்று பொருள் கோடற்குக் 
காரணம் கடைச்சங்க நூல்களை நோக்கியதாகலின் , அது 
பொருந்தாது . இந்நூல் செய்த காலத்து இறுதியில் நில்லா 


செய்யுளியல் 


நூற்பா -26 


39 


திருத்தல் வேண்டுமென்று கோடலே பொருத்தமாகும் " என்று 
எழுதியுள்ளார் . 


உடைய 


காலை 


மேல் நூற்பாக்களுடன் ஒப்பு நோக்கத்தக்க நூற்பாக்கள் 

" நேரீற் றியற்சீர் கலிவயின் இலவே 

வஞ்சி மருங்கினும் இறுதியின் இலவே " 
என்றார் நத்தத்தனார் ( யா . வி . கழ . பக் . 70 ) . 

" இயற்சீர் நேரிறல் தன்றளை 
கலிக்கியல் பிலவே காணுங் 
வஞ்சி யுள்ளும் வந்த தாகா 

ஆயினும் ஒரோவிடத் தாகும் என்ப , 
என்பது பல்காயம் ( யா . வி . கழ , பக் . 435 ) . 

. 
" ...... வஞ்சி கலியின் நேர் இற்ற 

இயற்சீர் ஆகா என்மனார் புலவர் 
என்றார் அவிநயனார் ( யா . வி . கழ . பக் . 70 ) . 


12 


நேரீற்று இயற்சீர் 

நோற்றியற்சீர் ஒத்தாழிசைக் கலிப்பாவினுள் 
வாரா . 
இயற்சீரானே வஞ்சியுங் கலியும் பயின்று வாரா . ஆனால் , 
கலிவெண்பாவினுள்ளும் வஞ்சியடி முதற்கண்ணும் கொச்சகக் 
கலியுள்ளும் வஞ்சியடி நடுவும் , முச்சீரடி வஞ்சியுள்ளும் இரு 
சீரடி வஞ்சியுள்ளும் நேரீற்றியற்சீர் சிறுபான்மை வரும் 
என்பர் ( யா . வி . நூற்பா 15 உரை ) . 
26. இசைநிலை நிறைய நிற்குவ தாயின் 

அசைநிலை வரையார் சீர்நிலை பெறவே . 


என் - னின் ஓரசைச்சீர் ஆமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 

( இ - ள் ) இசை நிற்கின்ற நிலை நிரம்பு நிற்குமாயின் அசையும் 
சீராந்தன்மை போல வரையார் ஆசிரியர் என்றவாறு . 


பா.வே. 


• நிற்குவ வாயின் பேரா ; நச் . 

நிற்குப் சு . வே . 
2.பெறலே பேரா ; நச் . 
3 நிரம்பா 


சு.வே. 


40 


தொல்காப்பியம் 


உதாரணம் : - நாள் , மலர் , காசு , பிறப்பு எனவரும் (உசு ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


ஓரசைச்சீர் 


இளம்பூரணர் நாள் , மலர் , காசு , பிறப்பு என்னும் நான்கு 
அசையும் சீராக வரும் என்பர் . 


ஆனால் , யாப்பருங்கலம் ஓரசைச்சீர் பொதுச்சீர் என்றும் 
ஆகும் ; அது நாள் மலர் என இரண்டே யாகும் என்ற கருத்தால் , 


ஓரசைச் சீருமஃது ஓரிரு வகைத்தே " ( 14 ) 


என்று கூறும் . அதன் உரையாசிரியர் “ உதாரணம் நாள் 
மலர் என்பன . இவை ஓரசைச் சீர்க்கு உதாரணம் உரைத்தது , 
வெண்பாவின் இறுதி ஓசை ஊட்டுதற் பொருட்டு " என்பர் . 


ஆனால் , இங்கே காட்டப்பட்ட மேற்கோள் நூற்பாக்கள் 

“ நேர்நிரை வரினே சீர்நிலை எய்தலும் 
பாவொடு பிறவும் ஆகும் ஒரோவழி " ( அவிநயம் ) 


" நேரும் நிரையும் சீராய் வருதலும் 
சீரும் தளையும் சிதைவுழிக் கொளலும் 
யாவரும் உணர்வர் யாவகைப் பாவினும் ( மயேச்சுரம் ) 


என நேர் , நிரை என்னும் இரண்டே ஓரசைச்சீர் என்று 
குறிப்பிட்டாலும் , இவை எல்லாப் பாவிற்கும் பிறவற்றிற்கும் வரும் 
என்று கூறுகின்றன . விருத்தி ஆசிரியரும் பின்னே ஒழிபியலில் 
அசைச்சீர் , பல பாக்கட்கு வரும் என்பர் . 


மேற்கோள் 

“ இசைநிலை என்னும் இந்நூற்பா பக் . 68 , 439 மேற் 
கோள் ( யா . வி . கழ . ) . 


27. இயற்சீர்ப் பாற்படுத் தியற்றினர் கொளலே 

தளைவகை சிதையாத் தன்மை யான . 


செய்யுளியல் 


41 


நூற்பா -27 


என் - னின் அவ் வோரசைச்சீரில் தளை ஆமாறு உணர்த்து 
தல் நுதலிற்று . 


( இ - ள் ) ஓரசைச் சீரைத் தளைவகை சிதையாத் தன்மை 
வேண்டு மிடத்து இயற்சீரின் ஈறு போலக் கொள்க என்றவாறு . 

( உஎ ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


அசைச்சீர்க்குத் தளை கொள்ளுமாறு 

இந்நூற்பா நான்கு அசைச்சீர்க்கும் தளை கொள்ளுமாற் 
றைக் கூற வந்ததாகக் கருதி இளம்பூரணர் உரை கூறுகின்றார் . 
நோபு , நிரைபு என்னும் உரியசைச் சீர் இரண்டிற்கு மட்டுந் 
தளை கொள்ளுமாற்றைக் கூற வந்ததாகக் கருதிப் பேராசிரியரும் 
நச்சினார்க்கினியரும் உரை கூறுகின்றனர் . 


இளம்பூரணர் கருதியவாறு நான்கு அசைச் சீருக்கும் தளை 
கொள்ளுமாற்றை யாப்பருங்கல விருத்தி ஆசிரியர் , 

“ இனி அசை சீராய் நின்ற விடத்துத் தளை வழங்கும் 
பொழுது நேரசைச் சீருக்கு மற்றும் ஓரலகு கொடுத்து நேர் நேர் 
ஆகவும் , நிரையசைச் சீருக்கு மற்றும் ஓரலகு கொடுத்து நிரை 
நேர் ஆகவும் நேர்பு அசைச்சீருள் ஓரலகு களைந்து தேமாவாகவும் 
நிரைபு அசைச்சீருள் ஓரலகு களைந்து புளிமா ஆகவும் வைப்பர் 
எனக் கொள்க . என்னை ? 


உரியசைச் சீர்ப்பின் உகரம் நேராய்த் 
திரியும் தளைவகை சேர்த லானே 


என்றார் நல்லாறனார் . 


சீரா கிடனும் உரியசை உடைய 
நேரீற் றியற்சீர் அவ்வயி னான 


என்றார் நற்றத்தனார் . 


" இயற்சீர்ப் 


...... 


தன்மை யான 


உரை-சு.வே : 1 இயற்சீர் போலக் 


42 


தொல்காப்பியம் 


என்றார் தொல்காப்பியனார் . 


நேர்நேராம் நேரசையும் நேர்பும் ; நிரைநேராம் 
நிரையும் நிரைபும் எனல் 


இவற்றை விரித்து உரைத்துக் கொள்க " என்பர் . 


யாப்பருங்கலம் 21 ஆம் நூற்பாவுரையுள் விதப்பினால் “ ஓரசைப் 
பொதுச் சீரை இயற்சீரே போலக் கொண்டு வருஞ்சீர் முதலசை 
யோடு ஒன்றியது ஆசிரியத் தளையாகவும் , ஒன்றாதது வெண் 
டளையாகவும் கொண்டு வழங்கப்படும் " என்று விருத்தி 
ஆசிரியர் கூறி , 


“ ஓரசைப் பொதுச்சீர்த் தளைவகை தெரியின் 
ஈரசைச் சீர்த்தளைக் கெய்தும் பெயரே 


“ ஓரசைப் பொதுச்சீர் ஒன்றா தாயின் 
வெண்டளை ; ஒன்றிய தாசிரியத் தளையே 


எனவும் சொன்னாரும் உளரெனக் கொள்க என்பர் . 


இவையெல்லாம் 


பேராசிரியர் . நச்சினார்க்கினியர் கருத்திற்கு மாறுபட்டவையாம் . 


28. வெண்சீ ரீற்றசை நிரையசை யியற்றே . 


என் - னின் இதுவுந் தளைவழக்குந் திறன் உணர்த்துதல் 
நுதலிற்று . 

( இ - ள் ) வெண்சீர் ஈற்றசை தளை வழங்குமிடத்து , இயற்சீர் 
அசை நிரையீறு போலும் என்றவாறு . 

இயற்சீர் என்பது அதிகாரத்தான் வந்தது . ( உ அ ) 
பதிப்பாசிரியர் விளக்கம் 


உரையாசிரியர்களின் உரை வேறுபாடு 

பேராசிரியர் இந்நூற்பாவிற்கு “ இது வெண்சீராற் கலித்தளை 
யாமாறு உணர்த்து தல் நுதலிற்று " என்று நுதலிய துரைத்து 

, 
‘ கலித்தளை மருங்கிற் கடியவும் படாஅ ( செய் . 23 ) என்புழி , 
அவ்வாசிரிய வுரிச்சீராற் கலித்தளையாம் என்றார் அவ்வதி 


செய்யுளியல் 


நூற்பா -28 


43 


காரம் இடையறாது நின்றமையின் . இதுவும் கலித்தளைக்கே 
இலக்கணமாயிற்று என்றாற்கு , “ வஞ் சிமருங்கினும் ” ( செய் . 25 ) 
எனவும் , “ இசைநிலை நிறைய " ( செய் .26 ) எனவும் , “ இயற்சீர்ப் 
பாற்படுத்து ( செய் . 27 ) 

( செய் . 27 ) எனவும் இம்மூன்று சூத்திரமும் 
இடையிட்டனவாலெனின் , அற்றன்று . கலிப்பாவிற்கு விலக்கப் 
பட்ட நேரீற்றியற்சீர் அதிகாரம் பற்றி இடைபுகுந்தவல்லது 
கலித்தளை அதிகாரம் விலக்கினவல்ல என்பது என்று தடையும் 
விடையும் கூறுவர் . மேலும் “ வெண்சீர் பல தொடர்ந்து ஒரு 
கலியடியுள் நின்ற வழி , அவ்வெண்சீருள் ஈற்று நின்ற சீரின் 
முதல் வந்த நேரசை மற்ற நிரைமுதல் வெண்சீர் வந்து 
முன்னைய இரண்டும் கலித்தளையாயவாறு போலக் கலித் 
தளையாம் என்றவாறு என்று நூற்பாவிற்குப் பொருள் 
எழுதிவிட்டு . 


“ அடிதாங்கு மளவின்றி யழலன்ன வெம்மையான் 


என்பது வெண்சீர்கள் பகைத்து வந்து , ஈற்றுச் சீரின் முதற்கண் 
நின்ற 

நேரசை நிரையசை போலக் கலியோசை கொண் 
டமையின் அது கலித்தளை எனப்பட்டது என்று விளக்கமும் 
எழுதுவர் . நச்சினார்க்கினியரும் இதே கருத்தினராவர் . 


ஆனால் யாப்பருங்கல விருத்தி ஆசிரியர் , 


“ தன்சீர் 

உள்வழித் தளைவகை வேண்டா என்றும் , 
போதுபூ , போரேறு , பூமருது இவைகளைப் 

இவைகளைப் பாதிரியாகவும் , 
விறகுதீ , கடியாறு , மழகளிறு இவைகளைக் கணவிரியாகவும் , 
வெண்சீரின் ஈற்றசை நிரையசையாகவும் இயற்றித் தொல்காப்பிய 
னாரும் நற்றத்தனாரும் முதலாகிய ஆசிரியர் சொன்ன மதமெல் 
லாம் வல்லார்வாய்க் கேட்டுக் கொள்க என்று எழுதுவதைக் 
கருதினால் இந்நூற்பாவிற்கு இளம்பூரணர் உரையையே அவர் கருது 
கின்றாரென்பது புலனாம் . 


இளம்பூரணர் செய்யுளியல் 52 ஆம் நூற்பாவுரையுள் , 


“ இனி வெண்சீர் வெண்டளையும் , வெண்சீர் நிற்ப வருஞ் 
சீரும் வெண்சீராதல் இயற்சீராதல் வந்து வெண்டளையாக 


} 


தொல்காப்பியம் 


வேண்டுதலின் நிலைமொழியாகிய வெண்சீரை “ வெண்சீரீற் 
றசை நிரையசையியற்றே " ( செய் . 28 ) என ஓதுதலின் , அதனை 
நிரையீற்றியற்சர் ஆக்கினால் வருஞ்சீர் நேர்முதலியற்சீராயின் 
அதுவும் இயற்சீர் 
இயற்சீர் வெண்டளையாம் 

வெண்டளையாம் ” என்று எழுதுவதை 
நோக்கினால் இந்நூற்பா வெண்சீருக்கு முன் இயற்சீர் வருவதற்கே 
விதி என்பது புலனாம் . 


29. இன்சீ ரியைய வருகுவ தாயின் 

வெண்சீர் வரையார் ஆசிரிய வடிக்கே . 


என் - னின் ஆசிரியப்பாவிற்கு உரிய சீர் உணர்த்து தல் 
நுதலிற்று . 


( இ - ள் ) இனிய ஓசை பொருந்தி வருகுவ தாயின் , ஆசிரிய 
அடிக்கு வெண்பாவுரிச்சீர் வரையார் ஆசிரியர் என்றவாறு . 

( உக ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


யா.க. விருத்தி . கழ . பக் . 70 இல் 


" ஓசையின் ஒன்றி வரினும் வெண் சீரும் 
ஆசிரிய அடியுட் குறுகும் என்ப " 


என்ற வடிவத்தில் ஒரு நூற்பா உள்ளது . இந்நூற்பாக் கருத்தும் 
தொல்காப்பிய நூற்பாக் கருத்தும் ஒத்துள்ளன . ஆனால் இந் 
நூற்பாவில் உள்ள இன் உம் என்பன நன்கு பொருள் தருமா 
றில்லை . அதனால் 


“ ஓசை ஒன்றி வரின்வெண் சீரும் 
ஆசிரிய அடியுட் குறுகும் என்ப 


என்றிருப்பது நன்று . 


ஆசிரிய அடியில் வருதலால் , இன்சீர் இயைந்தால் வெண்சீர் 
வரும் என்பது தொல்காப்பியர் கருத்து . காரிகை உரையாசிரியர் 


உரை . சு , வே . 1 சிலர் , 


45 


செய்யுளியல் 


நூற்பா -30 


30 ஆம் காரிகை உரையில் வெண்சீர் விரவிய இயற்றளை , 
வெள்ளடி ஆசிரியப் பாவில் அருகி வரும் என்பர் . 


30. அந்நிலை ட்ருங்கின் வஞ்சி யுரிச்சீர் 

ஒன்றுத லுடைய வொரோவொரு வழியே . 


நச்சினார்க்கினியர் உரையுள் ‘ ஓரோ வோர் என்று எழுது 
வதால் அதுவும் பாடமாகலாம் . 


பேராசிரியர் ‘ ஒருவழி என்னாது ‘ ஓரொரு வழி என்றது 
என்னையெனின் என்று உரைத்தலால் அவர் பாடம் புலப்படும் . 


என் - னின் இதுவும் அது . 


( இ - ள் ) இன்சீர் இயைய வருகுவதாயின் 

( செய் .29 ) 
வஞ்சியுரிச்சீரும் ஒரோவழி ஆசிரிய அடிக்கண் வரும் என்ற 
வாறு . 


முதலாக இத் 


ஈரசை 

கொண்டு ( செய் .11 ) என்பது 
துணையுஞ் சொல்லப்பட்டது : 


ஓரசைச் சீர் நான்கு , ஈரசைச்சீர் பதினாறு , மூவசைச்சீர் 
அறுபத்து நான்கு ஆகச் சீர் எண்பத்து நான்கில் ஓர் அசைச்சீர் 
நான்கெனவும் , அது தளை வழங்கும் வழி இயற்சீரொக்கு 
மெனவும் , ஈரசைச்சீர் பதினாறுள் சிறப்புடைய இயற்சீர் 
நான்கும் , சிறப்பில் இயற்சீர் ஆறும் எனப் பத்தாம் எனவும் , 
ஆசிரியவுரிச்சீர் ஆறு எனவும் , மூவசைச்சீர் அறுபத்து நான்கில் 
வெண்பாவுரிச்சீர் நான்கெனவும் ஏனைய வஞ்சியுரிச்சீர் எனவும் 
தொகை கூறியவாறு . 

( R0 ) 
பதிப்பாசிரியர் விளக்கம் 
பிறபாக்களில் வரும் வஞ்சி உரிச்சீர் 


நூ . பா . வே : 1. வோ ரோர் பேரா . 

‘ வோ ரொரு நச் . 
உரை : சு.வே : 1. ஒரோ ஒருவழி 

2 . பதினாறும் 
3. கூறியவாறு 


46 


தொல்காப்பியம் 


யாப்பருங்கல விருத்தி ஆசிரியர் 


“ வஞ்சியுரிச்சீர் அறுபதும் வெண்பாவிற் புகப்பெறா ; 
ஆசிரியத்துள்ளும் கலியுள்ளும் மாசெல்சுரம் ,, புலி செல்சுரம் , 
மாசெல்காடு , புலி செல்காடு , மாசெல் கடறு , புலிசெல் கடறு , 
பாம்பு செல்வாய் , பாம்பு படுவாய் , களிறு செல்வாய் , களிறு 
படுவாய் என்னும் பத்து வஞ்சியுரிச்சீரும் புகப் பெறும் எனக் 
கொள்க . ஒழிந்த ஐம்பது வஞ்சியுரிச்சீரும் அகவலுட் புகப்பெறா 
எனக் கொள்க ” என்பர் . 


" நிரை நடு வியலா வஞ்சி யுரிச்சீர் 
கலியினோ டகவலிற் கடிவரை யிலவே " 


( யா . க . நூற் . 16) 


ணைநடு வியலா வஞ்சி யுரிச்சீர் 
இணையுள ஆசிரி யத்தன வாகா 


.. 


( காக்கைபாடினியார் ) 


நடுவு நேரியல் வஞ்சி யுரிச்சீர் 
உரிமை யுடைய ஆசிரியத் துள்ளே" 


( சிறுகாக்கைபாடினியார் ) 


நேர்நடு வியலும் வஞ்சி யுரிச்சீர் 
ஆசிரி யத்தியல் உண்மையும் உடைய 


( அவிநயனார் ) 


நிரை நடு வியலா வஞ்சி யுரிச்சீர் 
வருதல் வேண்டும் ஆசிரிய மருங்கின் " 


( மயேச்சுரர் ) 


( யா . வி . கழ . பக் . 84 ) 


(5 ) அடி 


31. நாற்சீர் கொண்ட தடியெனப் படுமே . 


என் - னின் நிறுத்த முறையானே அடியாமாறு உணர்த்துதல் 
நுதலிற்று . 


( இ - ள் ) நான்குசீர் ஒருங்கு தொடுத்து வருவதனை அடி 
என்று சொல்லப்படும் என்றவாறு . 


இதன் வேறுபாடு முன்னர்க் கூறப்படும் . 


( க ) 


செய்யுளியல் 


நூற்பா -31 


47 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


நாற்சீர் கொண்ட அடியின் சிறப்பு 


யா . க . 24 ஆம் நூற்பாவுரையுள் நிரனிறை வகையால் 
நிறுத்தனர் கொளலே என்பது இல்லாவிடினும் நிரல்நிறைப் 
பொருள்கோளாம் ஐ ஒள ...வாகும் ( தொல் . எழு . 42 ) என்றாற் 
போல . பெயர்த்தும் 
அதனை எடுத்தோதல் 
தென்னை எனின் ; நாற்சீரடி சிறப்புடைத்து ; அதனை நேரடி 
என்றும் , அளவடி என்றும் வழங்கும் என்பது அறிவித்தற்கு 
வேண்டப்பட்டதெனக் கொள்க . 


வேண்டிய 


நாற்சீர் கொண்டது நேரடி அதுவே 
தூக்கொடும் தொடைடயொடும் சிவணும் என்ப 


என்றார் நற்றத்தனாரும் எனக் கொள்க என்றனர் . 


2 . நாற்சீரடிக்கு முற்றடி என்றொரு பெயரிருத்தலைச் 
செய்யுளியல் 119 ஆம் நூற்பாவால் உணர்க . 


3. செய்யுளியல் 175 ஆம் நூற்பா உரையில் அடிநிமிர் 
கிளவி என்ற பகுதிக்கு , ‘நாற் சீரடியின் மிக்குவரும் பாட்டு 
என்று உரை எழுதப்புகுந்தவர் , முன்னே , " நாற்சீர் கொண்ட 
தடியெனப் படுமே என்றமையான் அடி என்பது நாற்சீரான் 
வருவதென்று கொள்க என்று இளம்பூரணர் எழுதுகின்றார் . 


4 . சேனாவரையர் , அளவடி யல்லாதன விகார அடியாகலிற் 
பட்டாங் கமைந்தில வாகலிற் பட்டாங்கமைந்த ஈரடி எனவே 
அளவடியாதல் பெறப்படும் என்பர் . ( தொல்.சொல் .406 ) 


5. பேராசிரியர் “ அடியென்று சிறப்பித்துக் சொல்லப் 
படுவன நாற்சீரடி என்றவாறு . 

என்றவாறு . எனவே , இருசீரானும் முச் 
சீரானும் ஐஞ்சீரானும் அறுசீர் முதலியவற்றானும் வருமாயினும் 
அவை சிறப்பில் என்றவாறாம் என்பர் . 


6. இளம்பூரணர் இறுதியில் “ இதன் வேறுபாடு முன்னர்க் 


48 


தொல்காப்பியம் 


கூறப்படும் ” என்றது போல் பேராசிரியரும் உரை இறுதியில் 
" இவற்றது விகற்பமெல்லாம் முன்னர்ச் சொல்லுதும் " 
என்பர் . 


32. அடியுள் ளனவே தளையொடு தொடையே . 


என் - னின் தளைக்கும் தொடைக்கும் இடம் உணர்த்துதல் 
நுதலிற்று . 


( இ - ள் ) தளையும் தொடையும் அடியின் கண் என்றவாறு . 

( ங உ ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


1. செய்யுளியல் 88 ஆம் நூற்பா அடிதொறுந் தலையெழுத் 
தொப்பது மோனை என்பதாகும் . அந்நூற்பாவுரையுள் இளம் 
பூரணர் அஃதேல் ““ அடியுள் ளனவே தளையொடு தொடையே 
என வோதி , ஈண்டு மற்றையடியினும் வருமென்றால் பொருந்தா 
தெனின் , ஆண்டு மற்றையடியில் வாரா தென்றாரல்லர் . 
அடிவரையறையில்லாத உரை முதலான வற்றில் தளையொடு 
தொடை இல்லை என்பார் 

அடியுள்ளனவே தளையொடு 
தொடை என்றார் என்று எழுதியதைக் காண்க . 


2. அடி என்றதன் காரணம் 


1 . 


யா . விருத்தி ஆசிரியர் 


23 ஆம் நூற்பாவுரையுள் பலவும் சிலவுமாகிய தளையொடு 
பொருந்திய சீர்களால் அடுத்து நடத்தலின் அடி என்பது 
காரணக் குறி . என்னை ? 


" தடுத்தனர் தட்ட தளைபல தழுவியும் 
அடுத்த சீரின் அடியெனப் படுமே 


என்றார் ஆகலின் என்பர் . 


3 நாற் சீரடியில் தொடை 


சீரிரண் டிடைவிடத் தொடுப்ப தொரூஉத் தொடை -44 


செய்யுளியல் 


நூற்பா -33 


49 


என்னும் யாப்பருங்கல நூற்பாவுரையுள் “ சீரிரண் டிடைவிடின் 
ஓருஉவென மொழிப " என்றார் பல்காயனார் ஆகலானும் , அவ்வாறு 
ஓதாமல் பெயர்த்தும் தொடை என்று சொல்ல வேண்டிய 
தென்னை யெனின் தொடை விகற்ப மெல்லாம் நாற்சீர் அடியுள்ளே 
வழங்கப்படும் என்பது எல்லா ஆசிரியர்க்கும் துணிவென்பது 
அறிவித்தற்கு ஒரு தோற்றம் உணர்த்திய தென்க என்பர் 
( கழ . பக் . 174 ) . 


4. " பாட்டான நல்ல தொடையாய் போற்றி " 
திருநாவுக்கரசர் . 
33. அடியிறந்து வருத லில்லென மொழிப. 


: 


என் - னின் மேலதற்கோர் புறனடை உணர்த்துதல் நுதலிற்று . 


( இ - ள் ) தளையுந் தொடையும் நான்கு சீரடியில் வருதலன்றி 
அடியினீங்கி வருதல் இல்லை என்றவாறு . 


அடிவரையறை யில்லாதன வற்றிற் கொள்ளப்படாது 
என்றவாறாம் . 

( கூகூ ) 
பதிப்பாசிரியர் விளக்கம் 


1 தளையும் தொடையும் வரும் இடமும் வாரா இடமும் 

தளையொடு தொடை அடியுள்ளனவே யன்றி அடி வரை 
யறை யில்லாத உரை முதலாயினவற்றில் அவை வாரா என்பது 
கருத்து . 


32 ஆம் நூற்பாப் பதிப்பாசிரியர் விளக்கத்தினை நோக்குக . 


34. அடியின் சிறப்பே பாட்டெனப் படுமே . 


என் - னின் இதுவும் அடிக்குரிய தோர் சிறப்புணர்த்துதல் 
நுதலிற்று . 

( இ - ள் ) அடியின் சிறப்பினானே பாட்டென்று சொல்லப் 
படும் என்றவாறு . எனவே , பாட்டென்னுஞ் செய்யுட்கு அடி 
இன்றியமையா தென்று கொள்க . பாட்டாவன 

வெண்பா 


36-4 


50 


தொல்காப்பியம் 


ஆசிரியம் கலி வஞ்சி என்பன . 


இனி , அவ்வடியினை எழுத்தளவினாற் குறியிடுகின்றார் . ( ஙச ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


பாட்டிற்கு இன்றியமையாதது நாற்சீரடி 


பேராசிரியர் “ இது நாற்சீரடியையே விசேடித்துக் கூறி , அத 
னது இடத்தானே பாட்டென்பதோர் முதற்பொருள் தோன்று 
மென்பது உணர்த்தியவாறு . எனப்படும் என்றதனான் இவ் 
வடிகளான் வந்த செய்யுளே சிறப்புடைய என்பதூஉம் சொல் 
லியவாறு . மாத்திரை முதலிய உறுப்புக்களான் , இத்துணை 
மாத்திரை கொண்டது செய்யுளென்றானும் , இத்துணை அசை 
யுஞ்சீரும் தொடையுங் கொண்டது செய்யுளென்றானும் அளவி 
யல் கூறி , அவ்வுறுப்புக்களான் வரையறுக்கப்படா . அடியளவே 
கூறச் செய்யுட் புலப்பாடா மென்பது . எனப்படும் என்ற 
தனான் ஒழிந்த அடிகளானும் அவ்வாறு வருமாயினும் அவை 
சிறப்பில என்பது ” . 


“ அடியின் சிறப்பென்பது அடி இரண்டும் பலவும் அடுத்து 
வந்த தொடையே பாட்டு என்றவாறு . தலை இடை கடைச் 
சங்கத்தாரும் பிற சான்றோரும் நாற்சீரடியான் வரும் ஆசிரிய 
மும் வெண்பாவும் கலியுமே பெரும்பான்மையும் செய்தார் .. 
வஞ்சிப்பாச் சிறுவரவீற்றெனக் கொள்க " என்பர் . 


நச்சினார்க்கினியர் 


தாம் உரை கொள்ளும் பழக்கம் பற்றி “ அடியின் பாட்டே 
சிறப்பெனப் படுமே என மொழி மாற்றி உரை கூறுவர் . 


35. நாலெழுத் தாதி யாக வாறெழுத் 

தேறிய நிலத்தே ? குறளடி பென்ப . 


நூ . பா . வே : 


1. நாலெழுத் தாதி ஆறெழுத் தெல்லை 
2. நிலத்த 
2 . நிலைத்தே தொன்னூல் 


யா -க . 


செய்யுளியல் 


நூற்பா - 36 


51 


என் - னின் குறளடி வரையறை உணர்த்துதல் நுதலிற்று , 

( இ - ள் ) நாலெழுத்து முதலாக ஆறெழுத் தீறாக ஏறிய 
மூன்று நிலத்தை உடைத்து குறளடி என்று சொல்லுவர் 
என்றவாறு . எனவே குறளடிக்கு நிலம் நாலெழுத்தும் 
ஐந்தெழுத்தும் ஆறெழுத்துமாம் 
இதற்குரிய எழுத்து முன்னர்க் காட்டுதும் . ! 

( கூந ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


பாட்டிற்கு நாலெழுத்திலிருந்தே ஓசை வரும் . 

“ நாலெழுத்து முதலாக ஆறெழுத்தின் காறும் உயர்ந்த 
மூன்றடியும் குறளடி ( யா.வி.கழ. பக் . 111 ) . 


வீரசோழியம் , " ஒன்றாதி யென்ப ரொருசா 

ரவரொரு 
நான்கு முன்னாம் என்றா லினிது சந்தத்தின் " ( 131 ) என்னும் 
காரிகையையும் விருத்த அடிகள் ஓரெழுத்து முதலாக வரும் 
என்பர் ஒரு சாரார் ; 


நான்கெழுத்து முதலாக வந்தாலல்லது ஓசையுண்டாகா 


என்னும் அதன் உரையையும் நோக்கினால் நாலெழுத்தி 
லிருந்தே பாட்டிற்குரிய ஓசையுண்டாகும் என்பது அறியப்படும் . 


36. ஏழெழுத் தென்ப சிந்தடிக் களவே 

யீரெழுத் தேற்ற மல்வழி யான . ! 


என் - னின் சிந்தடி யாமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 


( இ - ள் ) ஏழெழுத் தென்று சொல்லுவர் சிந்தடிக்கு அளவு ; 
ஒன்பதெழுத்து ஏற்றம் அல்லாத விடத்து என்றவாறு . 


எனவே ஏழும் , எட்டும் , ஒன்பதுமாகிய எழுத்தினாற் சிந்தடி 
யாம் என்றவாறாம் . 

( ஈசு ) 


உரை.சு.வே : 1 

காட்டுப் 
நூ.சு.வே : 1. இல்வழி யான யா.வி. கழகம் பக் , 112 

அவ்வழி யான பழைய 


52 


தொல்காப்பியம் 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


ஒப்பு 

ஏழெழுத்து முதல் ஒன்பதெழுத்தின் காறும் உயர்ந்த 
மூன்றடியும் சிந்தடி . ( யா.வி.கழ.பக் 111 ) . 


37. பத்தெழுத் தென்ப நேரடிக் களவே 

ஒத்த நாலெழுத் தேற்றலங் கடையே , 1 


1 . 


என் - னின் அளவடி யாமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 


அளவடி எனினும் நேரடி எனினும் ஒக்கும் . 

( இ - ள் ) பத்தெழுத்து முதலாகப் பதினான் கெழுத்தளவும் 
அளவடியாம் என்றவாறு . 


எனவே பத்தும் பதினொன்றும் பன்னிரண்டும் பதின் 
மூன்றும் பதினாலுமென ஐந்து நிலம் பெறும் . 

( 7 ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


நச்சினார்க்கினியத்தில் நூற்பாவும் உரையும் பொருந்தவில்லை . 
நச்சினார்க்கினியர் 

அளவடிக் கெல்லை பத்தெழுத் 
தொன்றுமே என்று கூறுவர் ; அதனோ டொத்த பதினொன்றும் 
பன்னிரண்டும் பதின்மூன்றும் பதினான்கு மாகிய நான்கெழுத் 
தானாகிய நான்கு நிலனும் ஏற்றமாய் வாராத வழி என்றவாறு 
என்று உரை கூறுவதைக் கருதினால் “ ஒத்த நாலெழுத் தேற்றலங் 
கடையே " என்ற பாடமே அவர் கொண்டதாகத் தெரிகிறது . 
ஆனால் , அவர் பதிப்பில் உள்ள பாடம் " ஒத்த நாலெழுத் தொற் 
றலங் கடையே " என்பதாகும் . 
38. மூவைந் தெழுத்தே நெடிலடிக் களவே 

ஈரெழுத்து மிகுதலு மியல்பென மொழிப .? 


என் - னின் நெடிலடி யாமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 


நூ.பா.வே : 1 நாலெழுத் தேற்றலங் கடையே இள ; பேரா . 

நாலெழுத்தொற்றலங்கடையே யா .வி ; நச் ; தொன் . 
சு.வே : 2. மிகுத லிவடபெறு மென்றே 


செய்யுளியல் 


நூற்பா - 39 


53 


( இ - ள் ) பதினைந் தெழுத்து முதலாகப் பதினே ழெழுத் 
தளவும் நெடிலடியாம் என்றவாறு . 


எனவே , பதினைந்தும் பதினாறும் பதினேழும் என மூன்று 
நிலம் பெறும் என்றவாறாம் . 

( ங அ ) 
பதிப்பாசிரியர் விளக்கம் 


1. சொல்லிற்கேற்ற உரை 


நச்சினார்க்கினியர் " நெடிலடிக் கெல்லை பதினைந்தெழுத் 
தொன்றுமே என்று கூறுவர் ; அதற்குப் பதினாறும் பதினேழு 
மாகிய இரண்டெழுத்து மிக்கு வரும் நிலம் இரண்டும் இயல் 
பென்று கூறுவர் ” , என்று எழுதுவது நூற்பாவின் சொல்லிற்கு 
ஏற்ற உரையாகும் . 


2 . 


இளம்பூரணர் கூறுவது கருத்துரையாகும் . 


39. மூவா றெழுத்தே கழிநெடிற் களவே 

ஈரெழுத்து மிகுதலு மியல்பென 2 மொழிப 
என் - னின் கழிநெடிலடி உணர்த்துதல் நுதலிற்று . 

( இ - ள் ) பதினெட்டெழுத்து முதலாக இருபதெழுத்தளவுங் 
கழிநெடிலடியாம் 

என்எறவாறு . 


எனவே , பதினெட்டும் பத்தொன்பதும் இருபதும் என 
மூன்று நிலம் பெறும் . 

( ங + ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


1. நாற்சீரடியை ஐந்தாக வகுத்தமைக்குக் காரணம் 

பேராசிரியர் " குறளடி நிலங்களை வகுத் தொழியாது ஒழிந் 
தனவும் வகுத்துரைத்தான் , அவை முதல் இடை கடையென 
மூன்று கூற்றான் ஒன்றொன்றனிற் சிறப்பு இழிபுடையன 
வென்று கொள்ளினும் கொள்ளலாம் என்பது . 


நூ . பா . வே : 

1. றெழுத்து யா . வி . 
2 . மிவட்பெறு மென்ப பேரா : நச் : யா . வி . 


54 


தொல்காப்பியம் 


குறளடி சிந்தடி அளவடி நெடிலடி கழிநெடிலடி யென நாற் 
சீரடிதானே ஐவகைப்படும் 

அவற்றது பெயரும் 
முறையும் தொகையும் கூறினான் . 


என்று 


தொகை பதினேழ் நிலத்து ஐவகை யடி என்பது . 


இப்பெயரெல்லாம் காரணப் பெயர் . மக்களுள் 

தீரக் 
குறியானைக் குறளன் என்றும் , அவனில் நெடியானைச் சிந்தன் 
என்றும் , ஒப்பமைந்தானை அளவிற்பட்டானென்றும் , அவனின் 
நெடியானை நெடியானென்றும் , அவனின் நெடியானைக் கழிய 
நெடியான் என்றும் சொல்லுப . அவை போற் கொள்க இப் 
பெயர் என்பது " என்பர் . 


2 , நச்சினார்க்கினியர் கூறும் சீர்வகை அடி 


“ இவை சீர்வகை அடிக்கும் ஒக்கும் . என்னை , சுருங்கிய 
எழுத்தானும் ( 4 , 5 , 6 , ) இருசீரானும் வருவன குறளடி எனவும் , 
ஏறிய எழுத்தானும் ( 7 , 8 , 9 ) முச்சீரானும் வருவன சிந்தடி 
எனவும் , 

இடைநிகரன எழுத்தானும் ( 10 , 11 , 12 , 13 , 14 ) 
நாற்சீரானும் வருவன அளவடி எனவும் , மிக்க எழுத்தானும் 
( 15 , 16 , 17 ) ஐஞ்சீரானும் வருவன நெடிலடி எனவும் , 
அவற்றின் மிக்க எழுத்தானும் ( 18 , 19 , 20 ) அறுசீர் முதலிய 
சீரானும் வருவன கழிநெடிலடி எனவும் இங்ஙனம் 

இங்ஙனம் இருவகை 
படிக்கும் ஒரு பெயரே கொள்க . அவை . 


ஓங்குதலை வியன்பரப்பின் (மதுரைக்காஞ்சி ) 
வலமா திரத்தான் வளிகொட்ப ( மதுரைக்காஞ்சி ) 
*சிறியகட் பெறினே யெமக்கீயு மன்னே ( புறநா . 235 ) 
‘சிறுசோற் றானு நனிபல கலத்தன் மன்னே ( புறநா . 235 } . 
‘ நெறியறி செறிகுறி புரிதிரி பிரியா வறிவனை முந்துறீஇ 

( குறிஞ்சிக்கலி . 3 ) 


கவிரிதழ் கதுவிய துவரித ழரிவையர் 
கலிமயிற் கணத்தொடு விளையாட 


1 


மூவடிவி னாலிரண்டு சூழ்சுடரு நாண 
முழுதுலகு மூடி முளைவயிர நாறி 


என இவற்றை முறையே குறளடி , சிந்தடி , அளவடி , நெடி 


செய்யுளியல் 


நூற்பா -40 


55 


லடி , கழிநெடிலடி எனப் பெயர் கூறுப . எண்சீரின் மிக்கன 
சிறப்பில என்பர் நச்சினார்க்கினியர் . 

( தொல் . செய் . 40 உரை ) 


40. சீர்நிலை தானே யைந்தெழுத் திறவாது 

நேர்நிரை வஞ்சிக் காறு மாகும் , 
என் - னின் சீர்க்கு எழுத்து வரையறை உணர்த்துதல் 
நுதலிற்று . 

( இ - ள் ) சீர்நிலை ஐந்தெழுத்தின் மிகாது நேர் இறுதியாங் 
காலத்து ; நிரையீறாகிய வஞ்சியுரிச்சீர்க்கு ஆறெழுத்தும் ஆகும் 
என்றவாறு . 


எனவே , இருபதெழுத்தின் மிக்க நாற்சீரடி இல்லை என்ற 
வாறாம் ; வஞ்சியுரிச்சீர் முச்சீரடியின்கண் வருதலின் . ( ச O ) 
பதிப்பாசிரியர் விளக்கம் 
1. இளம்பூரணர் கூறும் உரை 
இளம்பூரணர் 

சீர்நிலை , நேர்நிரை என்று தொடங்கும் 
இரண்டு அடிகளையும் ஒரு நூற்பாவாகக் கொண்டு , “ நேரசை 
இறுதியாங் காலத்துச் சீரது நிலைமைதான் ஐந்தெழுத்தின் 
மிகாது வரும் ; நிரையசை ஈறாகிய வஞ்சியுரிச்சீர்க்கு ஆறெ 
ழுத்தும் ஆகும் என்று உரை கூறுகின்றார் . 


இவர் கருவிளங்காய் போன்ற நேரீற்றுச் சீர் ஐந்தெழுத் 
திறவாது , கருவிளங்கனி போன்ற நிரையீறாகிய வஞ்சியுரிச் 
சீராயின் ஆறெழுத்தும் ஆகும் என்று கருதியுள்ளார் போலும் . 


இவர் உரையில் எழும் ஐயம் 

இவர் கருதுகின்றாற் போல் கருதாமல் , - மூவசைச் சீரில் 
நேரீறு என்று கருதினால் நிரைபு நிரைபு நேர் என வருஞ்சீர் 
முற்றுகர ஈறாயின் ஏழு எழுத்தினைப் பெற்று வருமே ! 


நூ . பா . வே . பேராசிரியரும் நச்சினார்க்கினியரும் மேற் காட்டிய நூற்பாவை 

இரண்டு நூற்பாவாகக் கொள்வர் . 

நேர்நிலை பேரா ; நச் . 


56 


தொல்காப்பியம் 


நேரீறு நிரையீறு என்ற இரண்டு ஈற்றினை மட்டும் 
கொண்டால் நேர்பு , நிரைபு ஈறாகிய சீர் இத்தனை எழுத்தால் 
வ்ரும் என்று ஆசிரியர் கூறாததென் ? என ஐயங்கள் எழுகின்றன . 


2. பேராசிரியர் கூறும் உரை ( இரண்டு நூற்பா ) 


அவர் “ சீர்நிலை தானே ஐந்தெழுத் திறவாது ” என்று 
முதலடியைத் தனி நூற்பாவாகவும் , இரண்டாவது அடியை 
‘ நேர்நிலை என்று பாடங் கொண்டு “ நேர்நிலை வஞ்சிக்காறு 
மாகும் என்று மற்றொரு நூற்பாவாகவும் அமைத்துக் கொள்ளு 
கின்றார் . 


முதல் நூற்பாவிற்கு 


“ இது மேல் எழுத்தெண்ணி அடிவகுக்கப்பட்ட ஐவகையடிக்கும் 
சீரும் எழுத்தெண்ணியே வகுக்கின்றது " என்று கருத்துக்கூறி 
" சீரது நிலைமைதான் ஐந்தெழுத்து இறந்து வாராது என்ற 
வாறு என்று உரைகூறிப் , “ பெருமைக்கு எல்லைகூறி வரை 
யறுக்கவே , சிறுமைக்கு எல்லை வரையறைப்படாது ; ஒன்று 
முதலாக வரும் என்பதாம் என்று விளக்கவுரையும் எழுதியுள் 
ளார் . 


நேர்நிலை என்ற மற்றொரு நூற்பாவிற்கு 


சம 


“ இஃது , ஒழிந்த வஞ்சிப்பாவினுள் வருஞ்சீர் இத்துணை 
எழுத்து இறவாதென்கின்றது . நேர்நிலை வஞ்சி என்பது 
நிலை வஞ்சி ; அஃது இருசீரான் வருதலிற் சமநிலை வஞ்சி 
யெனப்பட்டது . முச்சீரான் வருவதனை வியநிலை வஞ்சி என்ப 
வாகலின் ” எனக் கருத்துக் கூறி , 


" இருசீரடி வஞ்சியுள் ஒரு சீர் ஆறெழுத்தாகவும் பெறும் 
என்றவாறு என்று உரை கூறியுள்ளார் . 


3. பேராசிரியர் கருத்தை ஒட்டியது , யா.க , விருத்தியாசிரியர் உரை 

விருத்தியாசிரியர் , “ வெண்பா ஆசிரியம் கலியுள் வருஞ்சீர் 


செய்யுளியல் நூற்பா -41 

57 
ஐந்தெழுத்தின் மிகா ; வஞ்சிப்பாவின் சீர் ஆறெழுத்தின் மிகா 
என்று கூறி , 


" அளவியற்பா ஆன்றசீர் ஐந்தெழுத்திற் பல்கா 
வளவஞ்சிக் காறுமாம் மாதோ " 


என்று ஒரு மேற்கோளும் காட்டியுள்ளார் . 
4. இளம்பூரணர் உரைக்கு அமைவு வேண்டும் 
இளம்பூரணர் இந்நூற்பா உரையில் , எனவே 

இருப 
தெழுத்தின் மிக்க நாற்சீரடியில்லை என்றவாறாம் ; வஞ்சி உரிச் 
சீர் முச்சீரடியின் வருதலின் என்பர் . இவ்வாறு கூறியவர் , இவ் 
வியல் 48 ஆம் நூற்பா உரையில் , அறுநூற்றிருபத்தைந்து வேறு 
பாடுகளையுடைய நாற்சீரடிகளை ஆக்கிக் கொள்ளும்பொழுது , 
அசைச்சீர் இயற்சீர் ஆசிரியவுரிச்சீர் வெண்சீர் வஞ்சியுரிச்சீர் 
என்னும் ஐவகைச் சீர்களையும் வைத்து உறழ்ந்தே அவ்வடிகளை 
உண்டாக்கிக் கொள்ளுகின்றார் . இதற்கு அமைவு வேண்டும் . 


41. எழுத்தள வெஞ்சினுஞ் சீர்நிலை தானே 

குன்றலும் மிகுதலு மில்லென மொழிப. 


என் - னின் இதுவுஞ் சீர்க்கு உரியதோர் மரபு உணர்த்துதல் 
நுதலிற்று . 


( இ - ள் ) ஈண்டு ஓதப்பட்ட அடிகள் பல தொடுக்கும்வழி 
ஓரடிக் கோரடி எழுத்தளவு குறைந்து வரினும் சீர்நிலை 
நான்கின் இழிதலும் மிகுதலும் இல்லை என்றறவாறு . 

(சக ) 


42. உயிரில் லெழுத்து மெண்ணப் படாஅ 

உயிர்த்திற மியக்க ! மின்மை யான . 
என் - னின் மேற் சொல்லப்பட்ட அடிக்குரிய எழுத்து வரை 
யறை உணர்த்துதல் நுதலிற்று . 


நூ.சு.வே : 


உயிர்த்திற மயக்க தொன்னூல் 


53 


தொல்காப்பியம் 


( இ - ள் ) உயிர் இல்லாத எழுத்தும் எண்ணப்படா ; உயிர் 
போல இயக்கம் இன்மையான் என்றவாறு . 


உம்மை எச்சவும்மை யாதலால் குறுகிய உயிர்த்தாகிய 
குற்றியலிகரமும் குற்றியலுகரமும் எண்ணப்படா என்று 
கொள்க . 


எனவே , எண்ணப்படுவன உயிரும் உயிர்மெய்யுமாகி மாத் 
திரையிற் குறையாதன என்று கொள்ளப்படும் . 

( சஉ ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் . 


1. உயிர்த்திற இயக்கம் இல்லாதன 

நச்சினார்க்கினியர் “ இஃது எய்தியது விலக்கிற்று ” என்று 
நுதலிய துரைத்து , " ஒற்றும் ஆய்தமும் குற்றுகரமும் எழுத்தெனப் 
பெயர் கூறினாரேனும் எழுத்தாக எண்ணப்படா; என்னை ? 
அவை தத்தம் ஓசை இனிது விளங்க ஒலித்தற்குக் கூறிய எண் 
வகை நிலத்தினும் விளங்க இயலாமையின் என்றவாறு என்று 
உரை கூறியுள்ளார் . 


யாப்பருங்கல விருத்தி ஆசிரியர் நாற்சீரடியுள் கொள்ளப்படும் 
குறளடி முதலாகிய ஐவகை அடிகளையும் எடுத்துக் கூறிவிட்டு , 
இவற்றுக்கு எழுத்து எண்ணுகின்றுழிக் குற்றியலிகரமும் குற்றி 
யலுகரமும் ஆய்தமும் ஒற்றும் ஆகிய இவை ஒழித்து எண்ணப் 
படும் எனக் கொள்க ” என்று கூறி , 


* குற்றிகரம் குற்றுகரம் என்றிரண்டும் ஆய்தமும் 
ஒற்றும் எனவொரு நான் கொழித்துக் -கற்றோர் 
உயிரும் உயிர்மெய்யும் ஓதினார் எண்ணச் 
செயிரகன்ற செய்யு ளடிக்கு 


என்ற வெண்பாவை மேற்கோள் காட்டுவர் . 

( யா.வி.கழ.பக் . 113 ) 


மேலும் அவ்வாசிரியர் யா.க. 36 ஆம் நூற்பாவுரையுள் 


அடிக்கு எழுத்து எண்ணுமாறு போலாது தொடைக்கு எல்லா எழுத்தும் 
கொள்ளப்படும் 


செய்யுளியல் 


நூற்பா- 43 


59 


என்று வேறுபாடு கூறுவர் . 


மேலே , " ஒற்றெழுத் தியற்றே குற்றியலிகரம் " ( செய். 5 ) என 
ஓதிக் குற்றியலிகரத்தை விலக்கினமையின் , நச்சினார்க்கினியர் 
ஒற்றும் ஆய்தமும் குற்றுகரமுமென இவற்றையே எடுத்தோதி 
விலக்கினர் . எனவே , உயிர்த்திறம் அமைந்த உயிரும் , உயிர் மெய்யு 
மாகிய எழுத்துக்களே எண்ணப்படுவனவாம் என்றுணர்க என்பர் . 


2. உயிர்த்திற இயக்கம் உடையன 


எழுத்துக்கள் இயக்கம் உடையன , இயக்கம் இல்லாதன 
என்று இருகூறுபடும் . உயிர்த்திற இயக்கம் உடைய எழுத்துக்கள் 
அசை , சீர் முதலானவற்றை ஆக்கி நிற்கும் . அவை உயிரும் உயிர் 
மெய்யுமே . 


தொல்காப்பியர் 


அள்பிறந் துயிர்த்தலும் ஒற்றிசை நீடலும் 


( நூற் .33 ) என்ற நூற்பாவில் உயிர் அளபிறந்து ஒலித்தலை 
‘ உயிர்த்தலும் என்றும் , உயிர்மெய்யெழுத்து ஒலித்தலை , 
புள்ளியில்லா யெல்லா மெய்யும் , உருவுரு வாகி அகரமொ டுயிர்த்தலும் , ஏனை 
யுயிரோ டுருவுதிரிந் துயிர்த்தலும் , ஆயீ ரியல உயிர்த்த லாறே 
( நூற் .17 ) (உயிர்த்தலும் , உயிர்த்தலும் , உயிர்த்த லாறே ) 
என்றும் கூறுமாற்றால் உணரலாம் . 


அவர் , மெய் ஒலித்தலை , ஒற்றிசை நீடலும் என, உயிர்த் 
தலின் வேறாகக் கூறியுள்ளார் . 


43. வஞ்சி யடியே யிருசீர்த் தாகும் . 

என் - னின் வெண்பா ஆசிரியம் கலிக்குரித்தாகிய அடியிலக் 
கணம் கூறினார் . இனி, வஞ்சிப்பாவிற்குரிய அடிவரையறை 
உணர்த்துதல் நுதலிற்று . 


( இ - ள் ) வஞ்சிப்பாவிற்கு உரிய அடி இரண்டு சீரை உடைத்து 
என்றவாறு . 

( சங ) 


60 


தொல்காப்பியம் 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


வஞ்சியடி 


இந்நூற்பாவிற்குப் பேராசிரியர் , 


இது , " நேர்நிலை வஞ்சிக் காறு மாகும் , எனவும் , ‘ தன் 
சீரெழுத்தின் சின்மை மூன்றே எனவும் எழுத்தெண்ணி வரை 
யறுக்கப்பட்ட சீர் இரண்டு கொண்டது வஞ்சியடி என்பது 
ணர்த்துதல் நுதலிற்று . குறளடியே வரையறையுடைய வஞ்சியடி 
எனப்படுவது என்றவாறு . 


ஏகாரம் பிரிநிலை ; என்னை ? சிறப்புடை வஞ்சியடியைப் 
பிரித்து வாங்கிக் கொண்டமையின் ; எனவே , முச்சீரான் வரும் 
வஞ்சியடியும் உள ; அவை கட்டளையடி யல்ல என்றானாயிற்று . 


இங்ஙனம் கூறவே , வஞ்சியடியும் ஒருவாற்றான் உறழ்ந்து 
கொள்ள வழிகாட்டினானாயிற்று . 


இவ்வாறு கூறாக்கால் மூன்று பாவிற்கும் கூறினான் இதற் 
குக் கூறியதிலன் எனக் குன்றக்கூறல் என்னும் குற்றமாம் என் 
பது . இதனை மேல் ‘ குறளடி முதலா அளவடி காறும் , உறழ் 
நிலை இலவே வஞ்சிக் கென்ப ( செய் .54 ) என உறழ்நிலை 
ஒருவாற்றானே கூறுமென்பது . 


அச்சூத்திரத்தான் முச்சீரும் உறழ்ப வென்று கொள்ப 
வெனின் , அஃதே கருத்தாயின் இருசீரும் முச்சீரும் வஞ்சிக் 
கென்ப வென்று உடனோதுவன்மன் 

உடனோதுவன்மன் ஆசிரியனென மறுக்க ” 
என்பர் . 


யாப்பருங்கல விருத்தி , சிந்தடி குறளடி என்றிரண்டடியான் 
வஞ்சி நடக்கும் என்ற நூற்பாவுரையில் ‘ குறளடி சிந்தடி 
என்னாது , சிந்தடி குறளடி என்று முறை பிறழச் சொன்னமை 
யால் குறளடி வஞ்சிப்பாச் சிறப்புடைத்தெனக் கொள்க . தலை 
தடுமாற்றந் தந்து புணர்ந்துரைத்தல் தந்திர உத்தி ஆதலின் . 
பிறரும் வஞ்சிப்பாவிற்கு அடி வகுத்து உரைத்தார் 
கொள்க ; என்னை ? 


எனக் 


செய்யுளியல் 


நூற்பா -44 


61 


சிந்தடி குறள: 4 என்றா யிரண்டும் 

வஞ்சிக் கிழமை வகைப்பட் டனவே 
என்றார் காக்கை பாடினியார் . 


வஞ்சி யடியே யிருசீர்த் தாகும் 

முச்சீ ரானும் வருமிடன் உடைத்தே 
என்றார் தொல்காப்பியனார் . 


“ இருசீர் அடியும் முச்சீர் அடியும் 

வருதல் வேண்டும் வஞ்சி யுள்ளே 
என்றார் மயேச்சுரர் என்க என்று கூறும். 


யாப்பருங்கலக் காரிகை, 


வஞ்சி யென்னும் ஒண்பாவடி குறள் சிந்தென்றுரைப்ப 
என்று கூறும் ( 21 ) . 


இருசீர் அடி வஞ்சிக்கு ஒன்பது நிலத்தோடு , முச்சீர் அடி 
வஞ்சி சிறப்பின்மையால் ஒரு நிலமேயாகக் கொண்டு , வஞ்சி 
எல்லாமாய்ப் பத்து நிலம் என்ப தொல்காப்பியனார் முதலாகிய 
தொல்லாசிரியர் . அதுவே இந்நூலுள்ளும் துணிவு ( யா.வி. 
கழ.பக் . 358 ) என்றும் , 

“ இனி நாலெழுத்து முதலாகப் பன்னிரண்டு எழுத்தின் 
காறும் உயர்ந்த ஒன்பது நிலமும் பெற்ற இருசீரடி வஞ்சிப்பா 
வருமாறு ( யா.வி.கழ.பக் . 500 ) என்றும் , 


" இனி எட்டெழுத்து முதலாகப் பதினே ழெழுத்தின் காறும் 
உயர்ந்த முச்சீரடி வஞ்சிப்பா வருமாறு " ( யா.வி.கழ.பக் . 501 ) 
என்றும் கூறி , அவற்றிற்கு உதாரணமும் யாப்பருங்கலவிருத்தி 
காட்டும் . 


44. தன்சீ ரெழுத்தின் சிறுமை ! மூன்றே . 


என் - னின் வஞ்சியுரிச்சீர் குறைந்த நிலை உணர்த்துதல் 
நுதலிற்று . 

( இ - ள் ) வஞ்சியுரிச்சீரின் சிறுமை மூன்றெழுத்தென்று 
கொள்ளப்படும் என்றவாறு . 


நூ.பா.வே : 


1 . 


சின்மை பேரா ; நச் ; யா.க.வி. 


62 


தொல்காப்பியம் 


எனவே மூன்றெழுத்தும் நான்கெழுத்தும் ஐந்தெழுத்தும் 
ஆறெழுத்தும் வஞ்சியுரிச்சீர் எழுத்து என்றவாறாகும் . 

( சச ) 
பதிப்பாசிரியர் விளக்கம் 

1. பாட ஆய்வு 


இளம்பூரணர் வஞ்சிச்சீரின் எழுத்துச் சிறுமையை உணர்த்தும் 
நூற்பாவினைத் “ தன்சீர் எழுத்தின் சிறுமை மூன்றே " என்று 
பாடம் ஓதி , வஞ்சியுரிச்சீரின் சிறுமை மூன்றெழுத்தென்று 
கொள்ளப்படும் என்று உரை எழுதியுள்ளார் . இவர் உரையில் 
நூற்பாப் பாடமும் உரையும் ஒத்துள்ளன . 

பேராசிரியர் நச்சினார்க்கினியர் உரைப்பதிப்பில் “ தன் 
சீரெழுத்தின் சின்மை மூன்றே " என்று பாடந்தரப்பட்டுள்ளது . 
ஆனால் , பேராசிரியர் " வஞ்சியடிச்சீர் மூன்றெழுத்துச் சிறுமை 
பெறும் " என்பர் . நச்சினார்க்கினியர் ஈண்டுச் சிறுமைக்கு 
எல்லை கூறுகின்றது என்று நுதலியதுரைத்து , “ வஞ்சிச்சீர்க்கு 
எழுத்தின் சிறுமை மூன்றே என்பர் . 

யாப்பருங்கல விருத்தி ஆசிரியரும் வஞ்சிப்பாவின் சீர் 
ஆறெழுத்தின் மிகா ; சிறுமை மூன்றெழுத்தாவது சிறப்புடைத்து 
என்று எழுதி , “ தன்சீ ரெழுத்தின் சின்மை மூன்றே ” என்ற 
பாடத்தில் நூற்பாவைக் காட்டுகின்றார் . இவாகள் உரையில் 
நூற்பாப் பாடமும் உரையும் ஒவ்வவில்லை . 

சிறுமைக்கும் , சின்மைக்கும் அடிப்படையில் வேறுபாடிருத் 
தலால் , இந் நூற்பாவிற்குச் 

சிறுமை என்று இளம்பூரணர் 
கொண்ட பாடமே நல்ல பாடம் என்க . 

2. வஞ்சியுரிச்சீர் ஈரெழுத்தானும் வரும் 

பேராசிரியரும் நச்சினார்க்கினியரும் யாப்பருங்கல விருத்தி 
ஆசிரியரும் நுந்தை காடு என ஈரெழுத்தானும் வஞ்சியுரிச்சீர் 
வரும் என்ப . 


45. முச்சீ ரானும் வருமிட னுடைத்தே . 

என் - னின் இதுவும் வஞ்சியடி ஆமாறு 
நுதலிற்று . 


உணர்த்துதல் 


செய்யுளியல் 


நூற்பா -46 


63 


( இ - ள் ) வஞ்சியடி மூன்று சீரானும் வரும் இடனுடைத்து 
என்றவாறு , 

எனவே , வஞ்சியடி இருசீரடியானும் முச்சீரடி யானும் 
வரும் என்றவாறாம் . 


உதாரணம் : 


“ தூங்குகையா னோங்குநடைய 
உறழ்மணியா னுயர்மருப்பின ( புறநா .22 ) 


இதனுள் மூன்றெழுத்து முதலாக ஆறெழுத்துக்காறும் சீர் 
வந்தவாறும் , இருசீர் அடி ஆயினவாறும் காண்க . 
" தொன்னலத்தின் புலம்பலைப்பத் தொடித்தோள்மேல் 

(யா.வி.கழ.பக் .355) 


எனவும் வரும் . 


( சந ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


ஒற்றும் குற்றுகரமும் நீக்கி எண்ணின் தூங்கு கையான் 
என்பது மூன்றெழுத்து ; “ ஓங்கு நடைய " என்பது நான் 
கெழுத்து ; “ உறழ்மணியான் என்பது ஐந்தெழுத்து ; " உயர் 
மருப்பின " என்பது ஆறெழுத்தாகும் . 


46 . 


அசைகூ னாகு மவ்வயி னான . 


என் - னின் மேற்சொல்லப்பட்ட வஞ்சி அடிக்கு உரியதோர் 
மரபு உணர்த்துதல் நுதலிற்று . 


( இ - ள் ) மேற்சொல்லப்பட்ட இருவகை அடியினும் அசை 
கூனாகி வரும் என்றவாறு . 

( சசு ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


வஞ்சி அடியுள் கூன் 

1. நூற்பாவுள் , அசை 
குறிக்கு மென்பர் ( பேரா ; நச் . ) . 


என்றது 


நான்கசைகளையுங் 


அடிமுதற் பொருள் பெற வருவது தனிச்சொலஃ 
திறுதியும் வஞ்சியு ளியலும் என்ப ( யா . க . ஒழிபியல் . நூ .1 ) 


64 


தொல்காப்பியம் 


என்னும் நூற்பாவிற்கு யாப்பருங்கல உரைகாரர் “ அடிமுதற் 
கண் செய்யுளகத்துப் பொருளைத் தழீஇத் தனியே நிற்பது 
தனிச்சொல் எனப்படும் . அது வஞ்சிப்பாவின் ஈற்றின்கண்ணும் 
வரப்பெறும் என்பர் புலவர் என்றவாறு என்று உரை எழுதி , 
“ இறுதியும் வஞ்சியுள் இயலும் என்ப என்னும் உம்மையால் 
தனிச்சொல் இடையும் வஞ்சியுள் நிற்கப் பெறும் 

எனக் 
கொள்க " என்பர் . மேலும் அவர் , “ தனிச் சொல்லைக் கூன் 
என்று வழங்குவாரும் உளர் எனக் கொள்க ; என்னை ? 


அடியினிற் பொருளைத் தானினிது கொண்டு 
முடிய நிற்பது கூனென மொழிப் 


வஞ்சி இறுதியும் ஆகும் அதுவே 


அசைகூனாகு மென்மனார் புலவர் 


என்றார் பல்காயனார் " என்பர் . 


ஈற்றிலுள்ள அசைகூ னாகும் ” என்ற நூற்பா, தொல் 
காப்பிய நூற்பாவை ஒருபுடை ஒத்துள்ளது . 


3. வீரசோழியம் , பாமுதல் நிற்பது கூன்வஞ்சி யீற்றினும் 

பாதத்துள்ளும் ஆம் 


என்று கூறும். 


47. சீர்கூ னாத னோடிக் குரித்தே . 


என் - னின் இதுவும் கூன் ஆகுமிடன் உணர்த்துதல் 
லிற்று . 


நுத 


( இ - ள் ) சீர் முழுதுங் கூன் ஆகிவருதல் அளவடிக் குரித்து 
என்றவாறு . 


நேரடி என்றதனான் , வெண்பாவினும் ஆசிரியத்தினும் கலி 
யினும் கொள்ளப்படும் . 


சு.வே. 


1 . 


வெண்பா வாசிரியங் கலியினும் 


செய்யுளியல் 


நூற்பா --47 


65 


அவரே கேடில் விழுப்பொரு டருமார் - பாசிலை 

வாடா வள்ளியங் காடிறந் தோரே 
இது ஆசிரியத்திற் கூன் . 


( குறுந் .216 ) 


உதுக்காண் , சுரந்தானா வண்மைச் சுவர்ணமாம் 1 பூதன் 
பரந்தானாப் பல்புகழ் பாடி - இரந்தார்மாட் 
டின்மை யகல்வது போல இருணீங்க 
மின்னும் 2 அளிதேர் 3 மழை . 

( யா.வி.கழ.பக் . 375 ) 
இது வெண்பாவிற் கூன் . 


நீயே , வினைமாண் காழகம் விளங்கக் கட்டிப் 

புனைமாண் மரீஇய அம்பு தெரிதிய்யே ( கலி .7 ) 
இது கலிப்பாவிற் கூன் . 


(சஎ ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


கூனைப் பற்றிய செய்திகள் 


வேண்டியது 


அடிமுதற் பொருள்பெற வருவது தனிச்சொல் ; அஃது 
இறுதியும் வஞ்சியுள் இயலும் என்ப " 
என்றாலும் கருதிய பொருளைப் பயக்கும் ; அஃது என்று 
மிகுத்துச் சொல்ல 

என்னையோ வெனின் ? 
நான்கு பாவின் அடி முதற்கண்ணும் சீர் கூனாய் வரப் 
பெறும் 

என்பாராயினும் , வஞ்சியடியின் முதற்கண் , அசை 
கூனாய் வருவதும் , உகரவீறாகிய நேரீற்றியற்சீர் கூனாய் 
வருவதும் சிறப்புடைய ; வஞ்சியடியின் இடையும் , இறுதியும் 
அசை கூனாய் வருவதன்றிச்சீர் கூனாய் வாராது ; ஆண்டு 
உகரவீறாகிய நேரீற்றியற்சீர் அருகிக் கூனாய்வரவும் பெறும் ; 
அச் சீர் , அல்லாப் பாவின் அடிமுதற்கண் அருகியல்லது கூனாய் 
வாராது ; கொச்சகக் கலியுள் ஓரடி கூனாய் வருமாயினும் சிறப் 
பில்லை ; வெண்பா ஆசிரியம் கலி என்னும் இவற்றின் அடியுள் 
இடையும் இறுதியும் கூன் வரப்பெறாது என்பது அறிவித்தற்கு 
வேண்டப்பட்டது " என்பர் யாப்பருங்கலவிருத்தியாசிரியர் 
( யா.வி.கழ.பக் . 367 , 377 } . 


1 .. 


2 . 


சுவணமாம் , சுவர்ணமாப் 
மன்னும் 
அளித்தோ , மணித்தேர் 


3 . 


36-5 


66 


தொல்காப்பியம் 


ஒத்த நூற்பா 


46 , 47 என்னும் இரண்டு நூற்பாக்களின் கருத்தினை , 


1 


" அடிமுதற்கண் நான்கிற்கும் சீர்கூனாம் ; ஆகும் 

டைகடையும் வஞ்சிக் கசை ( யா.வி.கழ.பக் . 378 ) 


என்னும் குறள் ஒருவகையாக எடுத்துக் காட்டும் . 


2. மாறனலங்காரம் பொருளணி 89 ஆம் நூற்பாவில் 
அதுவே என்னும் சீர் கூனாதலுக்கு , இந்நூற்பா விதியை மேற் 
கோள் காட்டுவர் உரையாசிரியர் . 


48. ஐவகை யடியும் விரிக்குங் காலை 

மெய்வகை யமைந்த பதினேழ் நிலத்தும் 
எழுபது வகையின் வழுவில வாகி 
அறுநூற் றிருபத் தைந்தா கும்மே . 


என் - னின் மேற் சொல்லப்பட்ட அடிக்கெல்லாம் விரி உணர்த்து 
தல் நுதலிற்று . 


( இ - ள் ) ஐ வகை அடியும் விரிக்கும் காலை என்பது , நாற் 
சீரடியை எழுத்தளவு பற்றி வகுக்கப்பட்ட குறளடி முதலாகிய 
ஐந்தடியினையும் விரித்துரைக்கும் காலத்து என்றவாறு . மெய் 

உடம்பு ; அஃதாவது அசையும் சீரும் , தோற்றுதற் 
கிடமாகிய எழுத்து . 


என்பது 


‘ மெய்வகை அமைந்த பதினேழ் நிலத்தும் என்பது , எழுத்து 
வகை அமைந்த நாலெழுத்து முதலாக இருபதெழுத் தீறாகச் 
சொல்லப்பட்ட பதினேழ் நிலத்தும் என்றவாறு . எழுபது வகையின் 
வழு இல வாகி என்பது , எழுபது வகைப்பட்ட உறழ்ச்சியின் 
வழுவுதலின்றி என்றவாறு . எழுபது வகையாவது , இரண்டு 
சீர் தம்முட் புணரும் புணர்ச்சி எழுபது வகையாம் என்றவாறு . 


நூ.பா.வே : 1 . 

2 .. 


நிலத்தே பேரா ; நச் ; யா.க.வி. 
வகைமையின் பேரா ; 
தளையின் யா.க.வி. 


செய்யுளியல் 


நூற்பா -48 


67 


மேற் சொல்லப்பட்ட எண்பத்து நான்கு சீரினும் ( செய் . 
நூ . 30. உரை ) இயற்சீரான் ( ஒன்றி ) வருவதனை இயற்சீரடி 
எனவும் , ஆசிரிய வுரிச்சீரான் வருவதனை ஆசிரிய வுரிச்சீரடி 
எனவும் , இயற்சீர் விகற்பித்து வருவதனை இயர்சீற் வெள்ளடி 
எனவும் , வெண்சீரான் வருவதனை வெண்சீரடி எனவும் , நிரை 
யீற்று வஞ்சிச்சீரான் வருவதனை நிரையீற்று வஞ்சியடி எனவும், 
உரியசை யீற்றான் வருவதனை உரியசையீற்று வஞ்சியடி 
எனவும் , ஓரசைச்சீரான் வருவதனை அசைச்சீரடி எனவும் 
வழங்கப்படும் . 


அவற்றுள் இயற்சீரடி நேரீற் றியற்சீரடி எனவும் , நிரையீற் 
றியற்சீரடி எனவும் இருவகைப்படும் ... 


நேரீற் றியற்சீரடியாவது நேரீறு நேர் முதலாகிய 2 இயற்சீர் 
வருதலும் , நேர்புமுதல் ஆசிரிய வுரிச்சீர் வருதலும் , நேர்முதல் 
வெண்பாவுரிச் சீர் வருதலும் , நேர் முதல் வஞ்சியுரிச் சீர் வரு 
தலும் , நேர் முதல் ஓரசைச்சீர் வருதலுமென ஐந்து வகைப் 
படும். நிரையீற் றியற்சீரும் இவ்வாறே நிரை முதலாகிய ஐந்து 
சீரொடும் உறழ ஐந்துவகைப்படும் . 


ஆசிரியவுரிச்சீரடியும் இருவகைப்படும் . நேர்பு ஈறும் நிரைபு 
ஈறும் என . அவற்றுள் நோபு ஈற்றுச் சீரை நேர்பும் நேரும் 
முதலாகிய ஐந்து சீரோடும் உறழ ஐந்துவகைப்படும் . நிரை 
யீற்றுச் சீரும் அவ்வாறே நிரைபும் நிரையும் முதலாகிய ஐந்து 
சீரொடும் உறழ ஐந்து வகைப்படும் . 


இயற்சீர் வெள்ளடியும் , நேரீறும் நிரையீறுமென இருவகைப் 
படும் . அவற்றுள் நேரீறு , நிரைபும் நிரையும் முதலாகிய ஐந்து 
சீரொடும் உறழ ஐவகையாம் . நிரையீறும் அவ்வாறே நேர்பும் 
நேரும் முதலாகிய ஐந்து சீரொடும் உறழ ஐவகையாம் . 

வெண்சீர் ( அடியும் ) நேர்முதலோடு உறழ்தலும் நிரைமுத 
லோடு உறழ்தலுமென இருவகைப்படும் . அவற்றுள் ( நேரீறு ) 


சு.வே : 


1 . வெண்சீர் வெள்ளடி 
2. நேரியற்சீர் முதலாகிய 
3. நேர் முதல் 


68 


தொல்காப்பியம் 


நேர்பும் நேரும் முதலாகிய சீர்களொடு உறழ்தல் ஐந்துவகைப் 
படும் , ( நிரையீறும் ) நிரைபும் நிரையும் முதலாகிய சீர்களொடு 
உறழ்தலும் ஐந்துவகைப்படும் . 


நிரையீற்று வஞ்சியுரிச்சீர் ( அடி ) ( வருஞ்சீர் ) முதலசையோடு 
ஒன்றுவனவும் ஒன்றாதனவுமென இருவகைப்படும் . அவற்றுள் 
ஒன்றி வருவது நிரைபும் நிரைபும் முதலாகிய சீரொடு உறழ 
ஐந்துவகைப்படும் . ஒன்றாதது நேர்பும் நேரும்முதலிய சீரொடு 
உறழ ஐவகைப்படும் . 


உரியசை யீற்று வஞ்சியடியும் அவ்வாறே உறழப் பத்து 
வகைப்படும் . 


அசைச்சீரடியும் அவ்வாறே இருவகையாக்கி உறழப் பத்து 
வகைப்படும் . 


இவ்வகையால் தளை ஏழு பாகுப்பட்டன . இவை நேரொன் 
றாசிரியத்தளை , நிரையொன் றாசிரியத்தளை , இயற்சீர் வெண் 
டளை , வெண்சீர் வெண்டளை , கலித்தளை , ஒன்றிய வஞ்சித் 
தளை , ஒன்றாத வஞ்சித்தளை என எழுவகையாம் . 


அவ்வழி , ஓரசைச்சீர் இயற்சீர்ப்பாற்படும் . 

ஆசிரியவுரிச்சீரும் அதுவேயாம் . மூவசைச்சீருள் வெண்பா 
வுரிச்சீர் ஒழிந்தன வெல்லாம் வஞ்சியுரிச் சீராம் . 


அவ்வழி இயற்சீர் நிற்ப , வருஞ்சீர் முதலசையோடு நேராய் 
ஒன்றுவது நேரொன் றாசிரியத் தளையாம் ; நிரையாய் 
ஒன்றுவது நிரையொன் றாசிரியத் தளையாம் ; மாறுபட்டு வருவது 
இயற்சீர் வெண்டளையாம் . 


வெண்சீர் நிற்ப வருஞ்சீர் முதலசையோடு ஒன்றுவது 
வெண்சீர் வெண்டளையாம் : நிரையாய் ஒன்றிற் கலித் 
தளையாம் . 


சு.வே : 


1 . இவற்றால் 
2. வெண்பாவுரிச்சீருமதுவேயாம் . மூவசைச் 

சீரொழிந்தனவெல்லாம் வஞ்சி . 


சீருள் வெண்பாவுரிச் 


செய்யுளியல் 


நூற்பா -- 49 


69 


வஞ்சியுரிச்சீர் 1 நிற்ப வருஞ்சீர் முதலசையோடு ஒன்றுவது 
ஒன்றிய வஞ்சித் தளையாம் ; ஒன்றாதது ஒன்றா வஞ்சித்தளை 
யாம் . 


இவ்வகையால் தளை ஏழாயின . இவ்வாறாகி வருதல் வரு 
கின்ற சூத்திரங்களான் உணர்க . 


இனி , அடி அறுநூற்றிருபத்தைந்தாமாறு : 

அசைச்சீர் 
இயற்சீர் ஆசிரிய வுரிச்சீர் வெண்சீர் வஞ்சியுரிச்சீர் என்னும் 
ஐந்தினையும் நிறுத்தி , இவ் வைந்து சீரும் வருஞ் சீராக 
உறழும்வழி இருபத்தைந்து விகற்பமாம் ; அவ் விருப்பத்தைந்தின் 
கண்ணும் மூன்றாவது ஐந்து சீரையும் உறழ நூற்றிருபத்தைந்து 
விகற்பமாகும் ; அந்நூற்றிருபத்தைந்தின் கண்ணும் 

நான்காவது 
ஐந்து சீரையும் உறழ அறுநூற்றிருபத்தைந்தாம் என்றவாறு ( சஅ ) 


49. ஆங்கனம் ? விரிப்பி 3 னளவிறந் தனவே 

பாங்குற வுணர்ந்தோர் பன்னுங் காலை . 


என் - னின் அடி விரியுமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 


( இ - ள் ) ஈண்டு உறழ்ந்த முறையானே அஞ்சடி முதலாக 
மேன்மேலும் உறழ வரம்பிலவாம் என்றவாறு . 


அஃதாவது , அறுநூற்றிருபத் தைந்தினோடும் ஐந்தாவது 
வரும் ஐஞ்சீரையும் உறழ மூவாயிரத் தொரு நூற் றிருபத் 
தைந்து விகற்பமாம் . அதன்கண் ஆறாவது இவ்வகை ஐந்து 
சீரையும் உறழப் பதினையாயிரத்து அறு நூற்றிருபத் தைந்து 
விகற்பமாம் . அதன்கண் ஏழாவது வருஞ்சீர் ஐந்தினையும் உறழ 
எழுபத்தெண்ணாயிரத் தொரு நூற்றிருபத் தைந்து விகற்பமாம் . 
இவ் வகையினானுறழ வரம்பிலவாய் விரியும் . 


உரை 

ச - வே : 
நூ.பா.வே : 


2 . 


1. வஞ்சியுரிச்சீ ரீற்றசை 

ஆங்கனம் . நச் . 
3 . விரிப்ப இளம் . செய் . நூ . 64.உரை . 
4. இவ்வகையில் 


உரை சு.வே : 


- 


70 


தொல்காப்பியம் 


அன்றியும் இச்சொல்லப்பட்ட அடியினை அசையானும் 
எழுத்தானும் விரிக்க வரம்பிலவாம் S. 

( சசு ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


உரையாசிரியர்கள் கருத்து 

இந் நூற்பாவிற்குப் பேராசிரியர் கருத்தும் , நச்சினார்க் 
கினியர் கருத்தும் ஒன்றே . 


1. நச்சினார்க்கினியர் 


கருத்து , 


சுருக்கமும் 


தெளிவும் 


உடையது . 


“ இஃது ஒழிந்த நான்கடியையும் ( குறள் , சிந்து , நெடில் , 
கழிநெடில் ) நாற்சீரடிபோல உறழ்க என்பார்க்கு அவை உறழா 
மைக்குக் காரணங் கூறுகின்றது " என்று நுதலியதுரைத்து , 





அந்நாற்சீரடி போல மற்றை நான்கடியினையும் விரிப்பின் , 
அவை இலக்கணங் கூறுதற்கு வரையறைப்படாது எண்ணிறந் 
தனவாம் என்று உரை கூறிவிட்டு, 


“ முதனூலாசிரியர் சிறப்புடையனவற்றிற்கும் சிறப்பில்லன 
வற்றிற்கும் ஒருங்கிலக்கணங் கூறின் , அவை ஒத்த இலக்கணத் 
தவாம் என்று கருதி வரையறைப் படுவனவற்றிற்கே இலக் 
கணங்கூறி , வரையறையின்றிப் பரந்தவற்றிற்கு இலக்கணங் 
கூறிற்றிலர் ; அவர் கருத்து நோக்கி இவ்வாசிரியரும் யானும் 
அவ்வாறே கூறினேம் என்று கூறியதாயிற்று இதன் கருத்து 
என்பர் . 


2. இளம்பூரணர் ஆசிரிய மருங்கினும் ( செய் . 64 ) என்னும் 
நூற்பாவுரையில் “ இவ்வாசிரியரும் அடிக்குச் சீர் வரையறை 
யன்மை ஆங்கனம் விரிப்ப அளவிறந்தனவே பாங்குற வுணர்ந் 


உரை சு.வே : 


2 . 
3 . 


அன்றி 
அடிவகையானும் எழுத்தானும் 
வரம்பிலவாகும் எனவுமாம் 


செய்யுளியல் 


நூற்பா -50 


71 


தோர் பன்னுங் காலை என்றதனான் உணர்த்தினார் என்று 
கொள்க . ஈண்டு நாற்சீரடியை எடுத்தோதியது வெண்பாவும் 
ஆசிரியப்பாவும் கலிப்பாவும் அவ்வடியினால் வருதலின் என்று 
கொள்க என்பர் . 


- 


ஆங்கனம் 

அத்தன்மை . இளம்பூரணர் ஆங்கனம் என் 
பதற்கு ஈண்டு உறழ்ந்த முறையானே என்று பொருள் 
உரைப்பர் . இவ்வுரையே பொருந்துவதாம் . பேராசிரியர் 
ஆங்கனம் விரிப்பின் என்றதற்கு அந்நாற் சீரடிபோல மற்றைய 
அடிகளையும் விரிப்பின் என்பர் . மற்றைய அடிகள் என்பதை 
அதிகார இயைபின்றி வருவித்துக் கொள்ளுகின்றார் . 


50. ஐவகை யடியு மாசிரியக் குரிய 


என் - னின் ஆசிரியப்பா நாற்சீரான் வரும் என்பது உம் 
அதன்கண் விரிக்கப் பட்ட ஐவகை அடியும் உரித்தென்பதூ 
உம் உணர்த்துதல் நுதலிற்று . 

( இ - ள் ) நாற்சீரடிக்கண் வகுக்கப்பட்ட ஐவகையடியும் 
ஆசிரியப்பாவிற் குரிய என்றவாறு . 


ஐவகை யடியும் உரிய என அவற்றிற்கு முதலாகிய நாற் 
சீரடியும் உரித்தாயிற்று . 


உதாரணம் : 

" தேர்ந்து தேர்ந்து சார்ந்து சார்ந்து 
நேர்ந்து வாமனை நினையிற் 

சேர்ந்த வல்வினை தேய்ந்தக லும்மே 
இதன்கண் முதலடி நாலெழுத்தான் வந்தவாறு காண்க . 


" குன்று கொண்டு நின்ற மாடு 
பொன்ற வந்த மாரி 

சென்று காத்த திறலடி தொழுமே 
இதன்கண் முதலடி ஐந்தெழுத்தான் வந்தது . 


ஆறு சூடி நீறு பூசி 
யேறு மேறு மிறைவனைக் 

கூறு நெஞ்சே குறையிலை நினக்கே 
இதன்கண் முதலடி ஆறெழுத்தான் வந்தது . 


72 


தொல்காப்பியம் 


1 


" போது சாந்தம் பொற்ப வேந்தி 
யாதி நாதற் சேர்வோர் 
சோதி வானந் துன்னு வாரே 

( யா.வி.கழ.பக் . 49 , 265 ) 
என்பது , முதலடி ஏழெழுத்தான் வந்தது . 


தன்றோ ணான்கி னொன்றுகைம் மிகூஉம் 
களிறுவளர் பெருங்கா டாயினும் 

ஒளிபெரிது சிறந்தன் றளியவென் னெஞ்சே 
இது , முதலடி எட்டெழுத்தான் வந்தது . 


கொங்குதேர் வாழ்க்கை 


யஞ்சிறைத் 


தும்பி 


( குறுந் .1 ) 


என்பது பத்தெழுத்தான் வந்தது . 
காமஞ் செப்பாது 

கண்டன 

மொழிமோ 


( குறு .2 ) 


என்பது பத்தெழுத்தான் வந்தது . 


" தாமரை புரையுங் காமர் சேவடி . 


( குறு , கடவுள் ) 


என்பது பதினோ ரெழுத்தான் வந்தது . 


நாயுடை முதுநீர்க் கலித்த தாமரை 


( அகநா .11 ) 


என்பது பன்னிரண் டெழுத்தான் வந்தது 


அகலிரு விசும்பிற் பாயிருள் பருகி 


( பெரும்பா ) 


என்பது பதின்மூன் றெழுத்தான் வந்தது . 


யாவரும் விழையும் பொலந்தொடிப் புதல்வனை 


( அகநா .16 ) 


என்பது பதினா லெழுத்தான் வந்தது . 


ஏற்றுவல னுயரிய வெரிமரு ளவிர்சடை 


( புறநா . 56 ) 


என்பது பதினைந் தெழுத்தான் வந்தது . 


விரிதிரைப் பெருங்கடல் வளைஇய வுலகமும் 


( குறுந் .101 ) 


என்பது பதினாறெழுத்தான் வந்தது . 


தேன்றூங்கி யுயர் சிமைய மலை ஞாறிய வியன்ஞாலம் " 


(மதுரை ) 


என்பது பதினே ழெழுத்தான் வந்தது . 

கடுஞ்சினத்த கொல்களிறும் கதழ்பரிய கலிமாவும் 
என்பது பதினெட் டெழுத்தான் வந்தது . 


(புறநா .55 ) 


செய்யுளியல் 


நூற்பா - 50 


73 


நெடுங்கொடிய நிமிர்தேரும் நெஞ்சுடைய புகன் மறவரும் ( புறநா . 55 ) 


என்பது பத்தொன்ப தெழுத்தான் வந்தது . 

அமர்காணி னமர்கடந்தவர் படைவிலங்கி யெதிர்நிற்றலின் ( புறநா . 167) 
என்பது இருபதெழுத்தான் வந்தது . 

( 50 ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


1. நூற்பாவில் ஆசிரியக்கு என்பதைப் பற்றி 

“ ஆசிரியக் குரிய என்னுந் தொடரில் ஆசிரியம் என்பது 
மகர ஈறு ஆதலின் மஃகான் புள்ளிமுன் அத்தே சாரியை 
( தொல் . எழு . 185 ) என்பதனான் அத்துச் சாரியை பெறல் 
வேண்டும் எனின் , அது செய்யுள் விகாரம் என்பாரும் உளர் . 
அற்றன்று ; ஆண்டு நின்றது நான்காம் உருபாயினன்றே அது 
கடாவாவது ; அதனை ஏழாவதன் பொருண்மைக்கண் வந்த 
அக்குச் சாரியை என்றும் , ஈறு திரியாது வந்தது என்றும் கொள் 
ளப்படும் ” என்பர் பேராசிரியர் . 


2. குறுந்தொகைப் பாட்டொன்றின் பாடம் 


உரையில் , உதாரணத்தில் , ஆசிரியப்பா பத்தெழுத்தடியைப் 
பெற்று வரும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வேறுபாடத் 
துடன் , “ காமஞ் செப்பாது கண்டன மொழிமோ . ( 2 ) எனக் 
குறுந்தொகை அடியொன்றினை இளம்பூரணர் காட்டுகிறார் . 
அவ்வடி இப்பொழுது கண்டது என்ற பாடத்துடன் பதிப்பிக் 
கப்பட்டுள்ளது . அது குற்றியலுகர ஈறாதலின் அதனை அலகு 
பெறாதென்று களைய அது ஒன்பதெழுத்தடியாம் . 


3. ஆசிரிய அடியின் எழுத்தளவு 


நான்கு முதலாக நாலைந் தெழுத்தளவும் 
ஆன்ற அகவ லடிக்கெழுத்தாம் ( யா.வி.கழ.பக் . 46 ) 


4. மேற்கோள் 


பேராசிரியர் , தன்சீர் வகையினும் ( செய் . 54 ) என்னும் 
நூற்பா வுரையில் இயற்சீரால் கட்டளையடி யாதற்கு இந் 
நூற்பாவை மேற்கோள் காட்டுவர் . 


74 


தொல்காப்பியம் 


51. விராஅய் வரினு மொரூஉநிலை யிலவே . 


என் - னின் மேற் சொல்லப்பட்ட அடி விரவி வருமாறு வரை 
யறுத்து உணர்த்துதல் நுதலிற்று . 


( இ - ள் ) மேற் சொல்லப்பட்ட ஐந்தடியும் தனித்தனி 
ஆசிரியப்பாவிற் குரித்தாகி வருதலே யன்றி விரவி வரினும் 
நீக்கப்படாது என்றவாறு . 


ஒரூஉநிலை 

என்றதனால் தனித்தனி வரினும் , விரவி 
வரினும் ஒக்கும் ! என்று கொள்க . 


உதாரணம் : 

செங்களம் படக்கொன் றவுணர்த் தேய்த்த 
செங்கோ லம்பின் செங்கோட்டி பானைக் 
கழறொடிச் சேய குன்றம் 
குருதிப் பூவின் குலைக்காந் தட்டே , 


( குறுந்.1 ) 


இதனுட் பல அடியும் வந்தவாறு காண்க . 


( நக ) 


52. தன்சீர் வகையினுந் தளைநிலை வகையினும் 

இன்சீர் வகையி னைந்தடிக்கு முரிய 
தன்சீ ருள்வழித் தளைவகை வேண்டா . 


என் - னின் இத்துணையும் அடியும் அடிக்குரிய எழுத்துக் 
களும் ஓதினார் ; இனி அவ்வடிக்கண் ஓசை வேறுபாடும் தளை 
யிலக்கணமும் உணர்த்துவார். அத்தளைக்கண் வருவதோர் மரபு 
உணர்த்துதல் நுதலிற்று . 


( இ - ள் ) தத்தஞ் சீர் நிலை வகையானும் தளை நிலை வகை 
யானும் இனிய ஓசை வேறுபாட்டினை உடைய ஐந்தடிக்குமுரிய 
தன்சீர் உள்வழித் தளை வேறுபாடு * கோடல் வேண்டா என்ற 
வாறு . 


உரை சு.வே : 1. ஒழிக்கும் . 
நூ . சு . வே : 2. ணைந்தடிக் குரிய 

3 . இனி, இவ்வடிக்கண் ஓசை வேறுபாடுணர்த்தும் தளையிலக்கணம் 

உணர்த்துதல் நுதலிற்று . ( மதுரைத்தமிழ்ச்சங்கம் . நச் . செய்ய 

ளியல்) குறிப்பு 
உரை.சு.வே ; 4. தளைகள் வேறுபாடு 


செய்யுளியல் 


நூற்பா -52 


75 


எனவே , சீர்தானே ஓசையைத் தரும் என்றவாறாம் . உரிய 
தன்சீர் என்றது ஐந்தடியினும் ஏற்றவழி நிலைபெறுந் தன்சீர் 
என்று கொள்க . 


அஃதாவது குறளடியாகிய நாலெழுத்தினும் ஐந்தெழுத் 
தினும் ஆறெழுத்தினும் ஓரசைச் சீரும் ஈரசைச்சீரும் வருதலன்றி 
மூவசைச்சீர் வாராமை . 


பிற ஆசிரியர் கொண்ட நேரொன்றாசிரியத்தளை , நிரை 
யொன்றாசிரியத்தளை , இயற்சீர் வெண்டளை ,, கலித்தளை , 
ஒன்றிய வஞ்சித்தளை , ஒன்றா வஞ்சித்தளை என ஏழுவகை 
யினும் ; வஞ்சித்தளை நிலைமொழி , வஞ்சியுரிச்சீராக வருஞ்சீர் 
முதலசையோடு ஒன்றியது ஒன்றிய வஞ்சித்தளை எனவும் , 
ஒன்றாதது ஒன்றா வஞ்சித்தளை எனவும் வழங்குப வாதலின் , 
அவ் விருவாற்றானும் தளையாற் பயனின்றி நிலைமொழியாகிய 
வஞ்சியுரிச்சீர்தானே 

ஓசை . யுணர்த்துதலின் வஞ்சித்தளை 
கோடல் வேண்டா ராயினார் . 


இனி , வெண்சீர் வெண்டளையும் , வெண்சீர் நிற்ப , வருஞ் 
சீர் வெண்சீராதல் இயற்சீராதல் வந்து வெண்டளையாக 
வேண்டுதலின் , நிலைமொழியாகிய வெண்சீரை " வெண்சீ 
ரீற்றிசை நிரையசை யியற்றே " ( செய் , 28 ) என 

ஓதுதலின் 
அதனை நிரையீற்றியற்சீர் ஆக்கினால் , வருஞ்சீர் நேர்முத 
லியற்சீராயின் , அதுவும் இயற்சீர் வெண்டளையாம் . 


அவ்வாறன்றி , வருமொழியும் வெண்சீராயின் “ தன்சீ 
ருள்வழித் தளைவகை வேண்டா என்பதனான் அடங்கும் . 


அதனான் இருவாற்றானும் வெண்சீர் வெண்டளை கொள் 
ளாராயினார் . 


உரை.சு.வே : 1 . 


வெண்சீரி னிறுதி வருஞ்சீரும் வெண்சீராதலின் இயற்சீராதல் 
வெண்டளையாக வேண்டுதலின் 
வருஞ்சீர் வெள்ளையும் 


2 . 


76 


தொல்காப்பியம் 


இனி ஒழிந்த நான்கு தளையும் கூறுகின்றாராயின் 
ஆசிரியத் தளையுங் கூறல் வேண்டா; அதுவும் இயற்சீரான் 
வருதலின் ( எனின் ) , அதன்கண்ணே இயற்சீர் வெண்டளை கூற 
வேண்டுதலின் ஆசிரியத் தளையுங் கூறவேண்டுமென்க . 

(( நி 2 ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


உரை வேறுபாடு 


1 . இளம்பூரணர் உரைவிளக்கம் : ‘ தன்சீர்வகையினும் 
என்று தொடங்கும் இந்நூற்பாவை மூன்றடி நூற்பாவாகக் 
கொண்டு , மேற்கூறிய நாற்சீர் கொண்ட அடிக்கண் வரும் 
ஐவகை அடியும் தன்சீர் நிற்கும் வகையானும் தளைநிலை 
தட்கும் 

வகையானும் இனிய ஓசையைப் பொருந்தி வரும் 
என்றும் , அவ்விரண்டுள் தன்சீர் உள்ளவழித் தளைதட்கும் ஓசை 
கொள்ளல் வேண்டா என்றும் இளம்பூரணர் உரையைப் 
பிரித்துப் பொருள் கொள்ள வேண்டும் . 


என 


2. இளம்பூரணர் உரைக் கருத்து 

தொல்காப்பியர் சீர்களை இயற்சீர் , ஆசிரிய உரிச்சீர் , 
வெண்பா உரிச்சீர் , வஞ்சியுரிச்சீர் , அசைச்சீர் 

ஐவகைச் 
சீராகப் பிரித்துக் கொள்ளுகின்றார் . அவற்றுள் 

ஆசிரிய 
உரிச்சீர் ஆசிரியத்திற்கும் , வெண்பாவுரிச்சீர் வெண்பாவிற்கும் , 
வஞ்சியுரிச்சீர் வஞ்சிக்கும் உரியனவாம் . எஞ்சிய இயற்சீர் 
அசைச்சீர் என்னும் இரண்டில் , அசைச்சீர் இயற்சீரை ஒக்கு 
மென்க . 


எனவே , தன்சீர் வந்தவகையால் இன்சீர் பயப்பது ஆசிரிய 
உரிச்சீரும் வெண்பாவுரிச்சீரும் வஞ்சியுரிச்சீரும் ஆகும் . தன்சீர் 
வராமல் தளைப்பது இயற்சீர் ஒன்றிய ஆசிரியத் தளைகளும் , 
இயற்சீர் விகற்பித்த இயற்சீர் வெண்டளையும் , கலித்தளையும் 


உரை.சு.வே : 1 . இனி ஒழிந்த நான்கு தளையும் கூறவேண்டாவாம் ; இயற்சீரான் 

வருதலின் எனின் , அதன்கண்ணே இயற்சீர் வெண்டளை கூற 
வேண்டுதலின் ஆசிரியத் தளையும் கூறவேண்டு மென்க ( ரா . ரா . 
பதிப்பு . 


செய்யுளியல் 


77 


நூற்பா -53 


ஆகும் . ( பிற்காலத்தார் இயற்சீரை ஆசிரிய உரிச்சீர் என்பர் ; 
அது தொல்காப்பியர் கருத்திற்கு மாறுபட்டதென்க ) 


3. பேராசிரியரும் நச்சினார்க்கினியரும் : இளம்பூரணர் 
அமைத்துக் கொண்ட மூன்றடி நூற்பாவுள் , முதல் இரண்டடி 
களை ஒரு நூற்பாவாகவும் , ஈற்றடியை மற்றொரு நூற்பா 
வாகவும் கொண்டு வேறு உரை எழுதுகின்றனர் . 


தன்சீர் வகையினும் தளை நிலை வகையினும் 
இன்சீர் வகையின் ஐந்தடிக்கும் உரிய 


என்னும் முதல் நூற்பாவிற்கு , ஆசிரியத்துள் ஆசிரிய உரிச்சீர் 
ஆறும் இயற்சீரோடு கூடிக் கட்டளையடியல்லாத ஐந்தடிக்கும் 
உரிய எனவும் , அவற்றுள் நிரையீற்று ஆசிரிய உரிச்சீர் 
இரண்டும் தளைத்து வரும் எனவும் கூறுவர் . 

‘ தன்சீர் உள்வழித் தளைவகை வேண்டா என்னும் இரண் 
டாவது நூற்பாவிற்கு , வெண்சீர்முன் வெண்சீர் வந்து ஒன்றிய 
வெண்டளை , வெண்பாவில் கட்டளையடிக்கு வாரா ; சீர்வகை 
அடிக்கே வரும் என்று கூறுவர் . இருவர் கருத்தும் இளம்பூரணர் 
உரைக்கு மாறுபட்டன . 


4. ஆனால் , யாப்பருங்கல விருத்தியாசிரியர் ஆசிரியப்பா 
விற்கு உரிய சீர் பதினாறாம் ; இயற்சீர் பத்தும் தன்சீர் ஆறும் 
என . அவற்றுள் தன்சீர் ஆறும் தளை வகுக்கப் படாமையின் 
ஆறும் கொள்ளப்படா ; என்னை , தன்சீர் உள்வழித் தளைவகை 
வேண்டா என்றாராகலின் என்று எழுதியுள்ளது இளம்பூரணர் 
கருத்திற்கு அரண்செய்கின்றது . ( யா . வி . கழ . பக் . 457 ) . 


53. சீரியன் மருங்கி னேரசை யொப்பின் 

ஆசிரியத் தளையென் றறியல் 3 வேண்டும் .. 


என் - னின் ஆசிரியத்தளையாமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 


நூ . பா . வே : 


1 . சீரியை பேரா . நச் . 
2 . ஈரசை பேரா . உரையுள் . 
3. அறையல் , 

அறைதல் . 


சு . வே : 


78 


தொல்காப்பியம் 


( இ - ள் ) சீர்கள் தம்முட் பொருந்தும் வழி நிலைமொழி 
யாகிய இயற்சீரின் ஈறும் , வருமொழியாகிய சீரின் முதலசையும் 
நேராய் ஒன்றின் நேரொன்றாசிரியத் தளையாம் ; நிரையாய் 
ஒன்றின் நிரையொன்றாசிரியத் தளையாம் என்றவாறு . 


என 


இரண்டசையும் ஆசிரியத்தளை 

வேண்டுதலின் 
பொதுப்படக் கூறினார். அவ்வழி , வருஞ்சீர் இயற்சீராயிற் 
சிறப்பின்றெனவுங் கொள்க . 

( ருகூ ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


1. உரையாசிரியர்கள் உரைக்கும் உரை 

ஆசிரியத்தளையைக் கூறும் நூற்பா இளம்பூரணர் உரை 
யில் சீர் இயல் மருங்கின் என்ற பாடத்துடன் உள்ளது . 
ஆசிரியத்தளை இயற்சீரிடத்துக் கொள்ளப் பெறுவதாதலால் , 
‘ இயற்சீர் மருங்கின் என்று நிற்கவேண்டிய சொல் சீர் இயல் 
மருங்கின் என்று மாறிநின்றதென்று கருதி , இயற்சீர் மருங்கின் 
என்று பொருள் கொள்ளலாம் . ஆனால் , இளம்பூரணர் அவ் 
வாறு பொருள் கூறாமல் , சீர் இயல் மருங்கின் என்பதற்குச் 
சீர்கள் தம்முட் பொருந்தும் வழி என்று உரை கூறுகின்றார் . 


பேராசிரியரும் நச்சினார்க்கினியரும் சீர்இயை மருங்கின் 
எனப் பாடங்கொண்டு , “ இயற்சீர் பத்தும் பிறிதொன்றனோடு 
இயையுங்கால் ” என்று உரை கூறுவர் . அங்ஙனமாயின் சீர் 
என்னும் பொதுச்சொல் முன்பின் இயைபின்றி இயற்சீர் பத்தை 
எவ்வாறு குறிக்கும் என்ற வினா எழுகின்றது . 


2. பேராசிரியர் , ஒப்பின் ஆசிரியத்தளை , எனவே ஒவ்வா 
தொழியின் வெண்டளையென்று எதிர்மறுத்துக் கொள்ளப் 
படும் . என்னை ? எடுத்த மொழியினம் செப்பலு முரித்தே 
( தொல் . சொல் . 61 ) என்றமையின் என்பர் . 


3. ஆசிரிய உரிச்சீர்க்குத் தளை 


ஆசிரிய வுரிச்சீருக்கும் இயற்சீர் போலத் தளை கொள்ள 


உரை . சு . 


வே : 


1. பொதுப்பெறக் 


செய்யுளியல் 


நூற்பா -54 


79 


வேண்டும் என்பது இளம்பூரணர் கருத்து . 


செய்யுளியல் 48 ஆம் நூற்பாவுரையுள் , " அவ்வழி ஓரசைச்சீர் 
இயற்சீர்ப் பாற்படும் ; ஆசிரியவுரிச் சீரும் அதுவேயாம் 
என்பர் . 


4. பாடவேறுபாடு 


இனி , “ ஈரசை யொப்பின் என்பது பாடமாயின் நேரும் 
நிரையும் ஒன்றின் என்றவாறுமாம் என்பர் பேராசிரியர் . 


5. ஒரு சொற்பொருள் 

உரையுள் " அவ்வழி வருஞ்சீர் இயற்சீராயிற் சிறப்பின்று 
எனவும் கொள்க " என்பதிலுள்ள சிறப்பின்று என்னும் 
சொல்லின் பொருள் சிறப்பினையுடையது என்பதாம் . இதனை 
“ இருபாற் பட்ட ஒரு சிறப்பின்று " ( புறத்திணை . நூ . 15 ) 
என்பதை நோக்கி அறிக . 


54 . 


குறளடி முதலா வளவடி , காறும் 
உறழ்நிலை யிலவே வஞ்சிக் கென்ப . 


மேலதற்கோர் 


புறனடை 


உணர்த்துதல் 


என் - னின் 
நுதலிற்று . 


( இ - ள் ) குறளடி முதலாக அளவடி யளவும் வஞ்சியுரிச்சீர் 
வந்து உறழும் நிலையில ; இவ்வடிகள் ( இவ்வடிகளில் ) இயற் 
சீரும் ஆசிரிய வுரிச்சீரு( மா ) ம் என்றவாறு . 


எனவே 


பதினைந்தெழுத்து முதலாக நெடிலடியினும் 
கழிநெடிலடியினுமே ! உறழப் பெறுவ தென்றவாறாம் . 


எடுத்தோத்துப் பெரும்பான்மை . 


அளவடிக்கண் வஞ்சியுரிச்சீர் மயங்குப வுளவேற் கொள்க . 

( நச ) 


உரை.சு.வே : 


1. கழிநெடில டியினு மெய் 
2. மயங்குப வுளவெனக் கொள்க 


80 


தொல்காப்பியம் 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


1. இளம்பூரணர் கருத்து 


முன்னே செய்யுளியல் 29 ஆம் நூற்பாவால் " இனிய ஓசை 
பொருந்தி வருமாயின் ஆசிரிய வடிக்கு வெண்பாவுரிச்சீரும் 
வரையாமற் கொள்ளப்படும் ” என்றார் ; பின்னர் அடுத்த 
நூற்பாவில் செய் .30 ) “ இன்சீர் இயைய வருகுவதாயின் வஞ்சி 
யுரிச்சீரும் ஆசிரிய அடிக்கண் வரும் என்றார் . 


இந்நூற்பாவில் ( செய் . 54 ) ஆசிரிய அடிக்கண் வரும் என்ற 
வஞ்சியுரிச்சீர் ஆசிரியத்தில் குறளடி முதலா அளவடிகாறும் 
வாரா ; நெடிலடி கழிநெடிலடியின்கண்ணே தான் வரும் என்று 
கூறுகின்றார் . இஃது இளம்பூரணர் கருத்து . 


2. புறனடை என்றதன் விளக்கம் 


குறளடி முதலாக அளவடியளவும் வஞ்சியுரிச்சீர் வந்து 
உறழா : இவ்வடிகளில் இயற்சீரும் ஆசிரியவுரிச்சீருமே வந்து 
உறழும் என்றமையால் புறனடையாயிற்று . 


3. பேராசிரியர் உரை 


இந்நூற்பாவிற்கு இளம்பூரணர் கருதிய உரையைப் பேரா 
சிரியரும் நச்சினார்க்கினியரும் ஏற்றுக் கொள்ளாமல் வேறு 
உரை கூறுகின்றனர் . பேராசிரியர் வஞ்சியடி உறழுமாறும் 
அதுபெறும் நிலனும் உணர்த்துதல் நுதலிற்று என்று கருத் 
துரைத்து , 


நாலெழுத்து முதலாகப் பதினான்கெழுத்தளவும் உறழும் 
நிலையில் வஞ்சியடிக்கு " என்று பொருள் கூறி , " இனி , முதலும் 
ஈறும் யாதெனப்படுமோவெனின் , தன் சீரெழுத்தின் சின்மை 
மூன்றே என்றதனான் ஆறெழுத்தடி முதலாகவும் , நேர்நிலை 
வஞ்சிக் காறுமாகும் என்றதனான் , பன்னிரண்டெழுத்தடி 
ஈறாகவும் உறழும் என்றவாறு . எனவே , வஞ்சியடிக்கு நிலன் 
ஏழென்பது சொல்லியவாறு ; ஆண்டு வஞ்சியுரிச்சீர்க்கு எழுத்து 


செய்யுளியல் 


81 


நூற்பா - 55 


வரையறை கூறினான் ; அவ்வடி இத்துணை நிலன் பெறும் 
என்றற்கு இது கூறல் வேண்டும் என்பது என்பர் . 


4. இருவர் கொள்ளும் பொருள் 

இளம்பூரணர் வஞ்சிக்கு என்பதற்கு வஞ்சியுரிச்சீர்க்கு என்று 
பொருள் கருதுகின்றார் . பேராசிரியர் வஞ்சியடிக்கு என்று உரை 
கூறுகின்றார் . 


5. விருத்தியாசிரியர் கருத்து 


யாப்பருங்கல விருத்தியாசிரியர் ( யா . வி . கழ . பக் . 112 ) " நான் 
கெழுத்து முதலாகப் பன்னிரண்டெழுத்தின் காறும் இருசீரடி 
வஞ்சிப்பாவிற் குரிய என்று எழுதுவதை நோக்கினால் , இரு 
சீரடி வஞ்சிப்பா குறளடி முதலாக அளவடி இறுதியாக வுள்ள 
நான்கெழுத்து 

முதலாகப் பதினான் கெழுத்தின் காறும் 
வராது ; அளவடியுட் சில குறைந்து பன்னிரண்டெழுத்தின் 
காறும் வரப்பெறும் என்று இந்நூற்பாவிற்கு அவர் பொருள் 
கருதியிருப்பார் போலும் . 
55. அளவுஞ் சிந்தும் வெள்ளைக் குரிய 

தளைவகை யொன்றாத் தன்மை யான . 
என்-னின் வெண்பாவிற்குரிய அடியும் தளையும் வரை 
யறுத்துணர்த்துதல் நுதலிற்று . 

( இ - ள் ) அளவடியும் சிந்தடியும் வெண்பாவிற் குரிய ; தளை 
வகை ஒன்றாத் தன்மைக்கண் என்றவாறு . 

எனவே ஒன்றுந் தன்மைக்கண் நெடிலடியும் சிலவரும் 
என்று கொள்க . 


இச்சூத்திரத்தால் வெண்பாவிற் குரியதோர் தளை உணர்த் 
தினாராம் . 


சிந்தடியாவது ஏழெழுத்து முதல் 

முதல் ஒன்பதெழுத்தீறாகிய 
அடி . அளவடியாவது பத்தெழுத்து முதலாகப் பதினான்கெழுத் 
தீறாகிய அடி . 


36-6 


82 


தொல்காப்பியம் 


தளைவகை ஒன்றாமையாவது , நிலைமொழியும் வருமொழி 
யும் ஆகிய இயற்சீர் நேரா யொன்றுவதும் , நிரையா யொன்று 
வது மன்றி , மாறுபட வருவது . அவ்வழி , நிரையீற் றியற்சீர் 
நிற்ப நேர் வரினும் , நேரீற்றியற்சீர் நிற்ப நிரைவரினும் இயற்சீர் 
வெண்டளையாம் . 


இனி ஒன்றுந் தன்மையாவது , வெண்சீர் நிற்க வருஞ்சீர் 
முதலசையோ டொன்றுவது வெண்டளையாம் . 
இவ்விரண்டும் வெண்பாவிற்குத் தளையாம் என்று கொள்க . 


உதாரணம் : 


" மட்டுத்தா னுண்டு மதஞ்சேர்ந்து விட்டுக் 
களியானைக் கொண்டுவா வென்றா னளியார்முன் 
யாரோ வெதிர்நிற் பவர் . 

( யா.வி.கழ.பக் .495) 


இஃது ஏழெழுத்தான் வந்த அடி . 


இன்றுகொ லன்றுகொ லென்றுகொ லென்னாது 


(நாலடி .36) 


இஃது எட்டெழுத்தான் வந்த அடி . 


சென்று முகந்து நுதல்சுட்டி மாறோர்த்து 
வென்று வியர்த்தா ளென்கோ 


( யா.வி.கழ.பக் . 495 ) 


இஃது ஒன்ப தெழுத்தான் வந்த அடி . 


( குறள் . 12 ) 


துப்பார்க்குத் துப்பாய துப்பாக்கித் துப்பார்க்கு 
இஃது பத்தெழுத்தான் வந்த அடி . 

* ஏரி னுழாஅ ருழவர் புயலென்னும் 


( குறள் . 14 ) 


இஃது பதினோ ரெழுத்தான் வந்த அடி . 


" மலர்மிசை யேகினான் மாணடி சேர்ந்தார் 


( குறள் . 3 ) 


இஃது பன்னிரண் டெழுத்தான் வந்த அடி . 


“ இருள்சே ரிருவினையும் சேரா விறைவன் " 


( குறள் . 5 ) 


இஃது பதின்மூன் றெழுத்தான் வந்த அடி . 


கற்றதனா லாய பயனென்கொல் வாலறிவன் 


(குறள் . 2 ) 


இஃது பதினான் கெழுத்தான் வந்த அடி . 


செய்யுளியல் 


நூற்பா -- 55 


83 


“ முகமறியார் மூதுணர்ந்தார் முள்ளெயிற்றார் காமம் 
அகமறைந்தான் வாழுமென் றார - மகமறையா 
மன்னை நீ வார்குழை வையெயிற்றா யென்றோமற் 
றென்னையும் வாழு மெனின் 

( யா.வி.கழ.பக் . 456) 


இஃது பதினைந்தெழுத்தான் வந்த அடி . 


" படியுடையார் பற்றமைந்தக் கண்ணும் மடியுடையார் 


( குறள் . 606 ) 


இஃது பதினாறெழுத்தான் வந்த அடி . 
இவையிரண்டும் நெடிலடி . 


( குரு ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


வெண்பா நிலம் பத்தென்பாரும் எட்டென்பாரும் 

வெண்பாநிலம் பத்து என்பது இளம்பூரணர் , யாப்பருங்கல 
விருத்தியாசிரியர் ஆகியோர் கொள்கை . எட்டு என்பது 
பேராசிரியர் கொள்கை . 


அளவடி ஐந்து , சிந்தடி மூன்று ஆகிய எட்டு நிலத்திலும் 
வெண்பாவிற்குரிய தளைவகை ஒன்றாததன்மையான் இயற்சீர் 
வெண்டளை வரும் ; நெடிலடியுள் சில ( இரண்டு ) நிலத்திலும் 
வெண்பாவிற்குரிய ஒன்றுந் தன்மையான் வெண்சீர் வெண்டளை 
வரும் . ஆக வெண்பாவிற்கு வரும் நிலம் பத்தென்பது இளம்பூர 
ணர் கருத்து . ஒன்றாத் தன்மைக்கண் வெண்பாவிற்கு அளவும் 
சிந்தும் உரிய " என்று கூறியதனான் , ஒன்றுந் தன்மைக்கண் 
நெடிலடியும் சில வரும் என்பது அவர் கருத்து . 


யாப்பருங்கல விருத்தி ஆசிரியர் “ சிந்தடியும் அளவடியும் 
நெடிலடியின் முதற்கண் இரண்டடியும் வெண்பாவிற்கு உரிய 
என்றார் ஆசிரியர் 

தொல்காப்பியனார் ( யா.வி.கழ. 
பக் . 112) என்று கூறுவதாலும் , ஒழிபியலில் வெள்ளை நிலம் 
பத்தினுள்ளும் ஆசிரியத்தளை தட்பப் பத்தும் , கலித்தளை 
தட்பப் பத்துமாய் வெண்பாவிற்கு இருபது தளைவழுவாம் 
என்று எழுதி , 


சிந்தோ டளவு நெடிலீ றொழிய 
வந்த உரிமை ஈரைந்து நிலத்தும் 


84 


தொல்காப்பியம் 


மென் றளை கலியொடு தட்டன வெள்ளைக் ( கு ) 
ஒன்றிய தளைவழு இருப தென்ப " 


என்ற நூற்பாவை எடுத்துக் காட்டலானும் அவர் கருத்து , 
புலனாகின்றது . ( மென்றளை - ஆசிரியத்தளை) . 


பேராசிரியர் செய்யுளியல் 50 ஆம் நூற்பாவுரையுள் , " இனி 
அளவுஞ் சிந்தும் வெள்ளைக் குரிய என்னும் எடுத்தோத்துக் 
கிடப்ப , இலேசினான் இரண்டு நிலனேற்றி வெள்ளை நிலம் 
பத்தெனலுமாகாது ; என்னை ? அளவடி மிகுதி யுளப்படத் 
தோன்றி , இருநெடி லடியுங் கலியிற் குரிய என ஓதினான் ; 
இதனினுஞ் சிறந்த வெண்பாவிற்கு அங்ஙனம் ஓதுவன்மன் 
ஆசிரியன் அதுவே கருத்தாயி னென்பது என்றும் , 


“ இவற்றுக் கெல்லாம் பதினான்கெழுத்தின் ஏறியக்கால் 
செப்பலோசை திரிபுடைய வென்பது வல்லார்வாய்க் கேட்டு 
ணர்க ; என்னை , அசையுஞ் சீரு மிசையொடு சேர்த்தி , வகுத்தன 
ருணர்த்தலும் வல்லோ ராறே என்றமையின் . அடியினுட்ப 
மறிவருங் குரைத்தே எனப் பிறருஞ் சொல்லுப் ” என்றும் 
கூறுவர் . 


வெண்பாவரும் நிலத்திற்கு எடுத்துக்காட்டு 

யாப்பருங்கலவிருத்தி ஆசிரியர் சிந்தடியாலும் , அளவடி 
யாலும் , நெடிலடியின் முதல் இரண்டடியாலும் ஏழெழுத்தடி 
வெண்பாவிலிருந்து பதினாறெழுத்தடி வெண்பாவரை பத்து 
வெண்பாக்களை எடுத்துக் காட்டாகக் காட்டுகிறார் . அவற்றுள் 
சில வெண்பாக்கள் இளம்பூரணர் காட்டும் பாடல்களாக 
உள்ளன . 


மட்டுதா னுண்டு - ஏழு எழுத்தடி 
‘ சென்று முகந்து - ஒன்பதெழுத்தடி 
முகமறிந்தார் பதினைந்தெழுத்தடி 

படியுடையார் பதினா றெழுத்தடி 
என்பனவாம் . 


( யா.வி.கழ.பக் . 493 , 495 ) 


செய்யுளியல் 


85 


நூற்பா -56 


56. அளவடி மிகுதி யுளப்படத் தோன்றி 

இருநெடி லடியுங் கலியிற் குரிய . 


என் - னின் இது கலிப்பாவிற்கு அடியாமாறு உணர்த்துதல் 
நுதலிற்று . 


(இ - ள் ) அளவடியின் மிக்க பதின்மூன்றெழுத்து முதலாக 
நெடிலடியும் கழிநெடிலடியும் ஆகிய இருபதெழுத்தின் காறும் 
வரும் அடி கலிப்பாவிற்கு அடியாம் என்றவாறு . 

இவ்விலக்கணம் கலித்தளை வருமிடத்தே கொள்க . 


( ஆண்டு ) கலியடி ! என்னாது கலித்தளையடி ( செய் . 24 ) 
என்ற தூஉம் இவ்வேறுபாடு குறித்தென்க . 


உதாரணம் : 


(கலி . 13) 


மரல்சாய மலைவெம்ப மந்தி யுயங்க 
இது பதின்மூன்றெழுத்தான் வந்தது . 


வீங்குநீ ரவிழ்நீலம் பகர்பவர் வயற்கொண்ட 

( கலி . 66) 
இது பதினான்கெழுத்தான் வந்த அடி . 

அடிதாங்கு மளவின்றி யழலன்ன வெம்மையால் ( கலி . 11 ) 
இது பதினைந்தெழுத்தான் வந்த அடி . 

• அரிதாய வறனெய்தி யருளியோர்க் களித்தலும் (கலி .11 ) 
இது பதினாறெழுத்தான் வந்த அடி . 

முதிர்கோங்கின் முகையென முகஞ்செய்த குரும்பையென" (கலி .56) 
இது பதினே ழெழுத்தான் வந்த அடி . 


“ அறனின்ற விதையொழியான் அவலங்கொண்டது நினையான் 

( யா . வி . கழ . பக் : 500) 
இது பதினெட்டெழுத்தான் வந்த அடி 


“ உகுபனிகண் ணுறைப்பவு நீ யொழிபொல்லாய் செலவலித்தல் 

(யா.வி. கழ . பக் . 500 ) 
இது பத்தொன்பதெழுத்தான் வந்த அடி . 


உரை . சு . 


வே : 


1. கலித்தளை யடி யென்னாது கலியடி யென்ற தூஉம் இவ் 

வேறுபாடு குறித்தென்க . 


86 


தொல்காப்பியம் 


நிலங்கிளையா நெடிதுயிரா நிறைதளரா நிரைதொடியாள் 

( யா . வி . கழ . பக் . 500 ) 
இது இருபதெழுத்தான் வந்த அடி . 

( நிசு ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


1. கலிப்பா வரும் நிலத்திற்கு எடுத்துக்காட்டு 


யாப்பருங்கல விருத்தியாசிரியர் “ இனிப் பதின்மூன் 
றெழுத்தடி முதலாகிய இலக்கணக்கலி எட்டும் வருமாறு " , 
என்று கூறி , எட்டிற்கும் உதாரணம் காட்டியுள்ளார் . இவற்றுள் 
கழிநெடிலடிக்குக் காட்டிய மூன்றடியை இளம்பூரணரும் காட்டு 
கின்றார் . ஈற்றில் , “ இவையெல்லாம் குற்றிகர குற்றுகரங் 
களும் ஒற்றும் ஆய்தமும் நீக்கி எழுத்தெண்ணி முதலடியே 
கொள்க என்பர் ( யா . வி . கழ . பக்.495-500 ) . 


2. பேராசிரியர் உரையும் பிறர் உரைக்கு மறுப்பும் 


பேராசிரியர் - இந்நூற்பாவுரையுள் , “ ஐவகை யடியினும் 
அளவடி மிகுதியாகிய பதின்மூன்றெழுத்தும் பதினான்கெழுத் 
தும் நெடிலடி மூன்றும் கழிநெடிலடி மூன்றும் ஆகிய எட்டும் 
கலிக்குரிய " என்று பொருள் எழுதி , எனவே அதுவும் தன் 
முதற்பாவாகிய வெண்பாப் போல எட்டுநிலம் பெறுவதாயிற்று . 
அளவடியுள் , ஒழிந்த அடி , மூன்றனோடும் ஒவ்வாது மிக்க 
நிலம் இரண்டனையும் அளவடி மிகுதி என்றான் என் 

பது " 
என்று எழுதிவிட்டுப் பின்னர் இனி ஒத்த நாலெழுத்தேற்றலங் 
கடையே ( செய். 38 ) 

( செய்.38 ) என்பதே கொண்டு அளவடியுள் பதி 
னொன்றெழுத்து • முதல் நான்கு நிலனும் அளவடி மிகுதி 
யெனப்படுமெனவும் , அவை கலிக்குரிய எனவும் கொள்வாரு 
முளர் என்று கூறி மறுக்கும் மறுப்பை ஆங்கே காண்க . 


57. நிரைமுதல் வெண்சீர் வந்துநிரை தட்டல்! 

வரைநிலை யின்றே . யேவ்வடிக் கென்ப , 


நூ . பா . வே : 


. 


1 . 
2 . 


தட்பினும் பேரா : நச் . 
யௗவடிக் சு . 

வே . 


செய்யுளியல் 


87 


நூற்பா -- 57 


என் - னின் கலித்தளை யாமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 

இ - ள் மேற்சொல்லப்பட்ட அடி கலித்தளை தட்ட வழியே 
கொள்ளப்படுவது என உணர்த்தியவாறாம் . வெண்பா வுரிச் 
சீர் நிற்ப , நிரை முதல் வெண்சீர் வந்து அதன்கண் நிரையாய்த் 
தளைத்தல் கலியடிக்கு வரை நிலை யில்லை என்றவாறு . 


நிரைதட்டல் என்றதனால் பிறிதாகி வருஞ்சீர் முதலாகிய 
நிரையோடு தளைப்பினும் கலித்தளையாம் என்று கொள்க . 


நிரைமுதல் வெண்சீர் என்பது உய்த்துணர்ந்து கொள்ளப் 


பட்டது . 


உதாரணம் மேற்காட்டிய அடிகளுட் காண்க . 


( எ ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


ஒத்த நூற்பா 

“ நிரையீ றில்லா உரிச்சீர் முன்னர் 
நிரைவருங் காலைக் கலித்தளை யாகும் " 

( யா . க . 20 ) 


" வல்லோர் வகுத்த வெண்சீர் விகற்பம் கலித்தளை " 

( யா . காரி . 10 ) 


" கலித்தளை வெண்சீர் கலந்த விகற்பமே 

( தொன் . 209 ) 


உரையாசிரியர் கருத்து 

1. இளம்பூரணர் வெண்பாவுரிச்சீர் நிலைச்சீராய் நிற்ப , 
அதன்முன் நிரைமுதல் வெண்சீர் வருஞ்சீராய் வரும் என்பது 
உய்த்துணர்ந்து கொள்ளப்பட்டது என்பர் . 


2. பேராசிரியர் நச்சினார்க்கினியர் இருவரும் “ நிரையீற்று 
இயற்சீரும் நிரையீற்று ஆசிரியவுரிச்சீரும் நிலைமொழிச் சீராய் 
நிற்ப , அவற்றின்முன் நிரைமுதல் வெண்சீர் வந்து நிரையாய் 
ஒன்றியக்காலும் இது ஒருவகைக் கலித்தளையாம் என்பர் . 


88 


தொல்காப்பியம் 
58. விராஅய தளையு மொரூஉநிலை யிலவே !. 


என்- னின் இதுவும் கலியடிக் குரியதோர் தளை உணர்த்து 
தல் நுதலிற்று . 


( இ - ள் ) ( கலியடியின் கண் ) பிறவாகி விரவிய தளையும் 
நீக்குதலில்லை என்றவாறு . 

அஃதாவது வெண்டளையும் 
ஆசிரியத்தளையும் விரவுதல் . 


இமையவில் வாங்கிய வீர்ஞ்சடை யந்தணன் 
உமையமர்ந் துயர்மலை யிருந்தன னாக 
ஐயிரு தலையி னரக்கர் கோமான் 


.. 


( கலித் . 38 ) 


இதன்கண் முந்துற்ற இரண்டு சீரும் வெண்சீர் வெண் 
டளை ; இரண்டாஞ் சீரோடு மற்றையடி முதற்சீர் இயற்சீர் 
வெண்டளை ; நாலாஞ் சீரோடு மற்றையடி முதற்சீர் நிரை 
யொன்றாசிரியத்தளை ; அரக்கர் கோமான் நேரொன் 
றாசிரியத்தளை . 


அஃதேல் நேரீற் றியற்சீர் கலிக்கண் வரப்பெறா தென்ற 
தென்னை ? ஈண்டுக் கோமான் வந்ததால் எனின் , அவ்விலக் 
கணம் கலித்தளையால் வரும் அடிக்கென்க. 


( கலியடிக்கண் ) சிறுபான்மை 
கொள்க . 


வஞ்சித்தளை 


வருதலும் 

( அ ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


கலியடியில் வரும் பிறசீர் 

மேற்காட்டிய பாட்டில் இமையவில் வாங்கிய ஈர்ஞ்சடை 


நூ . பா . வே : 

யின்றே பேரா ; நச். 
உரை . 

சு . வே : 
2 . பிறவாகிய 
3. என்பதின் 

நேரொன்றாசிரியத்தளை வந்தவாறு காண்க 
5 .. அவ்விலக்கணங்க ளத்தன்மையான் 


செய்யுளியல் 


நூற்பா -59 


89 


யந்தணன் என்னும் அடியிலுள்ள ‘இமையவில் என்ற சீரும் ,, 
வாங்கிய என்ற சீரும் தம்முள் இயைந்தது வெண்சீர் வெண்ட 
ளையாம் என்ற கருத்தால் , இளம்பூரணர் “ இதன்கண் முந்துற்ற 
இரண்டு சீரும்வெண்சீர் வெண்டளை " என்று கூறுகிறார் . 
இமைய வில் என்ற சீரில் ‘ இமைய என்ற இடத்தில் ஓசை 
யறுதலால் , அது 

அது நிரை நேர் நேர் என்று கொள்ளப்படும் . 
‘ வாங்கிய என்பது இயற்சீ ராயினும் வெண்சீருடன் நேராய் 
ஒன்றினமையால் வெண்சீர் வெண்டளை யாயிற்று . 


வெண்சீர் 


பேராசிரியர் சீர்வகையான் வரும் கலியடிக்கு 
ஒன்றி வரும் என்பர் . 


நச்சினார்க்கினியர் சீர்வகையான் வரும் கலியடி. வெண் 
சீரோடும் ஒழிந்த சீரோடும் விரவித் தட்கும் என்பர் . 
59. இயற்சீர் வெள்ளடி யாசிரிய மருங்கின் 

நிலைக்குரி மரபி னிற்பவு முளவே . 


வெண்பாவடி 


என் - னின் இஃது 

ஆசிரியப்பாவின்கண் 
மயங்குமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 


( இ - ள் ) இயற்சீர் வெண்டளையா னாகிய வெண்பாவடி 
ஆசிரியப்பாவின்கண் நிற்றற்குரிய மரபினான் நிற்பவுமுள 
என்றவாறு . 


என்று 


உள என்றதனாற் பல அடியும் வரப்பெறும் 
கொள்க . வெண்டளை என்னாது , வெள்ளடி 2 என்றதனால் 
தளை விரவுதல் பெரும்பான்மை , அடி விரவுதல் சிறுபான்மை 
என்று கொள்க . 


உதாரணம்: 


( அக . 30 ) 


" நெடுங்கயிறு வலந்த என்னும் பாட்டினுள் 
" கடல்பா டொழிய வினமீன் முகந்து 


நூ . பா . வே : 1. நிற்கவும் பெறுமே பேரா : நச் : யா . வி . 
உரை . பா . வே : - 2. அடி 


90 


தொல்காப்பியம் 


( ருகூ ) 


என்பது , இயற்சீர் வெண்டளை யடி . பிறவு மன்ன . 
பதிப்பாசிரியர் விளக்கம் 


ஆசிரியப்பாவில் வரும் அடி 


தொல்காப்பியர் சீரைப்பற்றிக் கூறும் அதிகாரத்தே " இன்சீர் 
இயைய வருகுவ தாயின் வெண்சீர் வரையார் ஆசிரிய அடிக்கே " 
என்றும் , “ அந்நிலை மருங்கின் வஞ்சி யுரிச்சீர் ஒன்றுதலுடைய 
ஒரோவொரு வழியே " என்றும் ( செய் . 29,30 ) கூறியுள்ளார் . 
ஈண்டு , அடியதிகாரத்தே " இயற்சீர் வெள்ளடி ஆசிரிய மருங்கின் , 
நிலைக்குரி மரபி னிற்பவு முளவே " என்று கூறியுள்ளார் . பிற் 
காலத்தார் வஞ்சியடியையும் சேர்த்துக்கொண்டு “ இயற்சீர் 
வெள்ளடி வஞ்சியடியிவை அகப்பட வரூஉம் அகவலு முளவே " 
( யா . க . 29 ) என்பாராயினர் . 


வெண்டளை விரவியு மாசிரியம் விரவியும் 

ஐஞ்சீ ரடியு முளவென மொழிப . 
என் - னின் இதுவும் ஆசிரியப்பாவிற் குரியதோர் மரபு 
உணர்த்துதல் நுதலிற்று . 


( இ - ள் ) இயற்சீர் வெண்டளை விரவியும் ஆசிரியத்தளை 
விரவியும் ஐஞ்சீரடியும் ஆசிரியப்பாவின்கண் வருவன 
என்றவாறு . 


உள 


உண்டு என்னாது , உள என்றதனான் , 

ஒரு பாட்டிற் 
பல வருதலுங் கொள்க . 


ஆசிரியம் என்பது அதிகாரத்தான் வந்தது . 


( * 0 ) 


உதாரணம் : முன்னர்க் காட்டுதும் . 
பதிப்பாசிரியர் விளக்கம் 


இந்நூற்பாவிற்கு ஆசிரிய அதிகாரத்தால் உரை 

1. இளம்பூரணர் இந்நூற்பாவிற்கு " ஆசிரியப்பாவிற் குரிய 
தோர் மரபு உணர்த்துதல் நுதலிற்று ” என்று நுதலியதுரைத்து , 


நூ . பா . 


வே : 


1 வெள்ளை யா . க . வி . 93 . 


செய்யுளியல் 


91 


நூற்பா --60 


" இயற்சீர் வெண்டளை விரவியும் ஆசிரியத்தளை விரவியும் 
ஐஞ்சீரடியும் ஆசிரியப்பாவின் கண் வருவன உள " என்று 
பொருள் எழுதி , “ ஆசிரிய மென்பது அதிகாரத்தான் வந்தது " 
( செய் . 59 ) என்றனர் . 


இந்நூற்பாவிற்குக் கலிப்பா அதிகாரத்தால் உரை 

2. பேராசிரியர் " மேல் நின்ற அதிகாரத்தால் ( செய் . 57 , 58) 
கலிப்பாவிற்கு ஐஞ்சீரடியும் உள” என்பர் . இவர் இளம்பூரண 
ரைப் போல் ஆசிரிய அதிகாரம் கொள்ளாமல் கலிப்பா அதிகாரம் 
கொள்ளுகின்றார் . 


நச்சினார்க்கினியர் கூறும் வேறு உரை 
3. நச்சினார்க்கினியர் 

வெண்பா , கலிப்பா , 
ஆசிரியப்பா என்னும் மூன்று பாவிற்கும் ஐஞ்சீரடியும் வருமாறு 
கூறுகின்றது என்பர் . 


இந்நூற்பாவிற்கு ஆசிரியம் கலி என்னும் இரண்டு அதிகாரத்தால் 


4. ஆனால் யாப்பருங்கல விருத்தி ஆசிரியர் மேற்கண்ட 
மூவரினும் வேறுபட்டு முன் நூற்பாக்களைக் கருத்தில் வைத்துக் 

பக் 
கொண்டு ஆசிரியம் ( செய் . 59 ) கலி ( 57 , 58 ) என்னும் 
அதிகாரம் வருவித்து உரை எழுதுகின்றார் . 


அவ்வுரை வருமாறு : - யாப்பருங்கலத்தில் 


கலியொடு வெண்பா அகவல் கூறிய 
அளவடி தன்னால் நடக்குமன் னவையே ( 27) 


என்ற நூற்பாவுரையில் , “ அவை என்று மிகுத்துச் சொல்லிய 
அதனால் ஒருசார் ஆசிரிய அடியும் கலியடியும் ஐஞ்சீரான் 
அருகி வருவனவும் உளவெனக் கொள்க . 

அவை போக்கி 
‘ மிக்குங் குறைந்தும் ( யா . க . 93 ) என்னும் சூத்திரத்துட் 
காட்டுதும் " என்று தொடங்கி , அந்நூற்பா உரையில் , 


. 


" சிறியகட் பெறினே . 


( புறநா .235) 


92 


தொல்காப்பியம் 


என்னும் இணைக்குறளாசிரியப் பாவினுள் ஐஞ்சீர் அடியும் 
அருகிவந்தன எனக்கொள்க . 


அணிகிளர் சிறுபொறி அவிர்துத்தி மா நாகத் தெருத்தேறித் 
துணியிரும் பனிமுன்னீர் தொட்டுழந்து மயங்கினையே 


இக் கலியடியில் ஐஞ்சீரடியும் அருகி வந்தது எனக்கொள்க . 
கலியொடு னவையே ( யா . க . 27 ) என்ற சூத்திரத்தில் 
அவை என்ற விதப்பினாலும் , இச்சூத்திரத்தாலும் இவற் 
றையும் குற்றம் இல்லை என்று கொண்டு வழங்குப ; புராண 
கவிஞரான் சொல்லப்பட்டன வாதலின் . 


" நிலம்பா அய்ப் பாஅய்ப் பட்டன்று நீலமா மென்றோள் 
கலம் போஒய்க் கௌவை தரும் 


இவ் வெண்பாவுள் ஐஞ்சீரடியும் வந்ததெனின் , அளபெடை , 
சீரும் தளையும் அடியும் தொடையும் கெடாமைப் பொருட்டு 
வேண்டுவதல்லது , அளபெழுந்து 

கெடநின்ற 

விடத்து 
வேண்டப்படாது . என்னை ? 


மாத்திரை வகையாற் றளைதபக் கெடா நிலை 
யாப்பழி யாமைநின் றளபெடை வேண்டும் 


என்றாராகலின் . 


அதனுள் முதற்சீரைப் புளிமாங்காயாகவும் , இரண்டாஞ் 
சீரைத் தேமாங்காயாகவும் ( அளபெடையைநீக்கி ) அலகிட்டு 
நாற்சீரேயாகக் கொள்க . ஐஞ்சீர் வெள்ளையுட் புகாமை 
எற்றாற் பெறுதுமெனின் 


ஐஞ்சீர் அடுத்தலும் மண்டிலம் ஆக்கலும் 
வெண்பா யாப்பிற் குரிய வல்ல 


என்று நக்கீரனார் அடிநூலுள் ஓதப்பட்டமையாற் பெறுதும் ; 
பிறநூல் முடிந்தது தானுடம்படுதல் என்பது தந்திரஉத்தி 
ஆதலின் . 


( குறிப்பு : - நச்சினார்க்கினியரும் பேராசிரியரும் வெண்பாவி 
னுள் அருகி ஐஞ்சீரடி வரும் என்பர் . ) 


செய்யுளியல் 


நூற்பா - 60 


93 


இனி ஆசிரியத்துள்ளும் கலியுள்ளும் ஐஞ்சீரடி வரும் என் 
பது எற்றாற் பெறுதுமெனின் , 


வெண்டளை 


மொழிப் " ( செய் . 60 ) 


என்று தொல்காப்பியனார் எடுத்து ஓதினமையாற் பெறுதும் . 


இப்பாட்டுகளும் செய்யுளியலுட் காட்டின எனக் கொள்க என்றனர் . 


விருத்தி ஆசிரியரே மற்றோரிடத்தில் செய்யுளில் ஐஞ்சீரடி வரும் 
என்று கொண்டால் நாலசைச்சீர் கொள்ளவேண்டுவதில்லை 
என்ற கருத்தினைக் கூறுமிடத்து , 


சிறுசோற் றானும் நனிபல கலத்தன் மன்னே 


(புறநா . 235) 


என்றித் தொடக்கத்தன ஆசிரிய அடிகளுள்ளும் 


கண்டல் வண்டற் கழிபிணங்கிக் கருநீல மதுவிம்மவும் 
கொண்டல் கொண்ட பணைமுன்றிற் பண்ணையாயம் குடிகெழுவவும் 


என்றித் தொடக்கத்துக் கொச்சக அடிகளுள்ளும் முன்சொன்ன 
பெற்றியன்றி நாலசைச்சீர் வந்தனவெனின் , அவைதாம் நாற்சீர் 
அல்ல என்று ஐஞ்சீர் அடியாக வைப்ப நாலசைச்சீர் அல்லவாம் . 


தொல்காப்பியனாரும் கீரனாரும் முதலாகவுள்ளார் ஒருசார் 
ஆசிரியத்துள்ளும் கலியுள்ளும் ஐஞ்சீரடியும் அருகிவரப் பெறு 


மென்று , 


என்பொடு தடிபடு வழியெல்லாம் எமக்கீயு மன்னே 
அம்பொடு வேனுழை வழியெல்லாந் தானிற்கு மன்னே 


( புறநா .235 ) 


என்னும் ஆசிரிய அடிகளும் 


‘ அணிகிளர் சிறுபொறி அவிர்துத்தி மாநாகத் தெருத்தேறி 
என்னுங் கலியடியும் காட்டுவாராகலின் என்பது . 
அவர் சொல்லுமாறு : 


• வெண்டளை 


உளவென மொழிப் ( செய் . 60 ) 


94 


தொல்காப்பியம் 


என்பது தொல்காப்பியம் . ஆசிரியம் கலியென்று அதிகாரம் 
வருவித்து உரைக்கப்பட்டது இச்சூத்திரம் . 


ஐஞ்சீர் அடுக்கலும் 


உரியவல்ல 


| 


என நக்கீரர் அடிநூலுள் வெண்பாயாப்பிற் குரியவல்ல 
என்றமையால் ஆசிரியத்துக்கும் கலிக்கும் ஐஞ்சீரடி புகுதலும் , 
மண்டிலம் ஆதலும் உரிய என்று விரித்துரைத்தார் எனக் 
கொள்க . 


1 


சேரும் நேரடிப் பாவிலைஞ் சீரடி 
ஏரும் வெள்ளையல் லாவழி யென்பது 
சோர்வி லாததொல் காப்பியத் துள்ளும் நக் 
கீர னாரடி நூலுள்ளும் கேட்கவே 


இதனை விரித்துரைத்துக் கொள்க என்பர் , 


மேலனவற்றைக் கருதினால் இளம்பூரணர் முதலான மூவர் 
உரையிலும் 

லும் விருத்தியாசிரியர் உரை வேறுபட்ட தென்று . 
தெரிகின்றது . 


5 . கருத்தொற்றுமை 

விருத்தியாசிரியர் கருத்து , அருகிக் கலியோ டகவன் மருங்கி னைஞ் 
சீரடியும் , வருதற் குரித்தென்பர் வான்ற :மிழ் நாவலர் என்னும் காரிகைக் 
கருத்துடன் ஒத்து நிற்றலைக் காண்க . 

6. வேறு உரை 
தொல் . செய்யுளியலுக்கு வேறு உரை உண்மை இதனாற் புலப்படும் . 


61. அறுசீ ரடியே யாசிரியத் தளையொடு 

நெறிபெற்று வரூஉம் நேரடி முன்னே . 


என் - னின் இதுவும் அது . 

( இ - ள் ) அறுசீரடி , ஆசிரியத்தளையொடு பொருந்தி நடை 
பெற்று வரூஉம் நேரடிக்கு முன்னாக , ஆசிரியப்பாவின்கண் 
என்றவாறு . 

ஆசிரியப்பா என்பது அதிகாரத்தான் வந்தது . 


செய்யுளியல் 


நூற்பா -61 


95 


* சிறியகட் பெறினே யெமக்கீயு மன்னே 
பெரியகட் பெறினே யாம்பாடத் தான் மகிழ்ந் துண்ணு மன்னே 

( புற .235 ) 
என்பதன்கண் முதலடி நாற்சீரான் ( நேரடி ) வந்தது ; இரண்டா 
மடி ஆசிரியத்தளையோடு பொருந்தி அறுசீரடியாகி வந்தது . 

‘ பொருந்தி என்றதனான் அத் தளை சில வருதல் கொள்க . 


ஏனையன , 


புணருஞ் சீரான் வந்தன . 


( சுக ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 
இளம்பூரணர் கருத்து 

இளம்பூரணர் இந்நூற்பா ஆசிரியப்பாவிற்குரிய மரபினை 
உணர்த்தியதாகக் கருதி , சிறியகட் பெறினே என்னும் ஆசிரி 
யப்பாவின் பகுதியை உதாரணமாகக் காட்டியுள்ளார் . 

இளம்பூரணர் முச்சீரடி முதலாக அறுசீரடி ஈறாக மயங்கிய 
ஆசிரியத்தினை அடிமயங்காசிரியம் என 

என வழங்கலாம் என்று 
ரைத்து , நேரடிமுன் அறுசீரடி வரும் 

கூறற்கு 
அறுசீரடியே என்ற நூற்பாவினை மேற்கோளாக அமைத்துக் 
கொள்ளுகிறார் ( தொல் . செய் . 113 ) . 


என்று 


பேராசிரியர் கருத்து 


என்ற 


பேராசிரியர் “ முறையானே அறுசீரடியும் கலிப்பாவிற்கு 
உரித்தென்று ” நுதலியதுரைத்து , “ நாற்சீரடி முன்னும் பின்னும் 
அறுசீரடியும் வருதலும் உண்டு ; அன்னது வருங்கால் தனக்குரிய 
வெண்டளையே யன்றி ஆசிரியத்தளையொடும் வழக்குப் பெற்று 
நடக்கும் கலிப்பாவினுள் என்றவாறு என்று பொருள் கூறி , 
முன்னைத்தம் 

பாடலையும் , கரைபொரு கான் 
யாற்றங் என்ற பாடலையும் மேற்கோள் காட்டியுள்ளார் .. 
ஆனால் இவற்றைப் பிறர் ஆசிரியப்பாவின் இனம் என்பர் . 
முன்னைத்தம் என்ற பாட்டில் பேராசிரியரும் , நச்சினார்க்கினி 
யரும் மூன்றாவது அடியைத் “ தன்மை மடவார் தளர்ந்துகுத்த 
வெண்முத்தம் என்று நேரடியாகக் காட்டுவர் . பிறர் ‘ தகைசால் 
கானல் என்ற இரண்டு சீர்களைச் சேர்த்து ஆசிரிய விருத்தம் 
ஆக்குவர். 


96 


தொல்காப்பியம் 


62. எழுசீ ரடியே முடுகிய னடக்கும் . 

என் - னின் எழுசீரடிக் குரிய தோர் மரபு உணர்த்துதல் 
நுதலிற்று . 

( இ - ள் ) எழுசீரால் வரும் முடுகியலடி என்றவாறு . 
உதாரணம் : முன்னர்க் காட்டுதும் . 

( + உ ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


1. முடுகியலும் அராகமும் வெவ்வேறு 


முடுகியல் வேறு ; அராகம் வேறு என்பது தொல்காப்பியர் 
கருத்து . அவர் 

வண்ணங்களைக் கூறுமிடத்து , உருட்டு 
வண்ணம் அராகந் தொடுக்கும் என்றும் , முடுகு வண்ணம் 
முடிவறியாமல் , அடியிறந் தொழுகி அதனோ ரற்றே ( செய் . 
224 , 225 ) என்றும் கூறுகின்றார் . 


இவற்றைக் “ கொச்சகம் அராகம் " என்றும் ( செய் . 117 ) , 
சொற்சீரடியும் முடுகியலடியும் என்றும் ( செய் . 118 ) வேறு 
வேறாகக் கூறியுள்ளார் . 


இளம்பூரணர் " அராகம் என்பது ஈரடியானும் பலவடியானும் 
குற்றெழுத்து நெருங்கிவரத் தொடுப்பது ; பெருமைக்கெல்லை 
ஆறடி " என்பர் ( செய் . 117. உரை ). " முடுகியலடியாவது ஐந்தடி 
யானும் , ஆறடியானும் ஏழடியானும் குற்றெழுத்துப் பயிலத் 
தொடுப்பது ” ( செய் . 118 ) என்பர் . 


2. பிற்காலத்தார் அராகம் , முடுகியல் இரண்டும் ஒன்றே 
என்று கருதுகின்றனர் . யாப்பருங்கலம் முடுகியல் அடியுடை 
அராகம் ( 84 ) என்று கூறுகின்றது . பிங்கல நிகண்டு “ அராகம் 
முடுகியல் வண்ணகமாகும் என்று கூறுகின்றது . 
விருத்தியுரை அராகம் எனினும் வண்ணகம் எனினும் அடுக் 
கியல் எனினும் முடுகியல் எனினும் ஒக்கும் என்று கூறுகின்றது . 
( நூ.84.உரை ) 


யா . க . 


3. வேறுபாடு 

நச்சினார்க்கினியர் அராகத்திற்கும் முடுகியலுக்கும் உள்ள 
வேறுபாட்டினை அராகமாவது பிறிதொன்றனோடு கூட்டி 


C 


செய்யுளியல் 


நூற்பா - 63 


97 


ஆற்றுவியாமல் தானே போய் அற்று நிற்பதாம் . 

அது 
பரிபாடற் செய்யுள் உறுப்பு என்பர் . இது ( முடுகியல் ) பிறி 
தொன்றனோடு கூட்டி ஆற்றுவித்துக் கோடற்கு உரித்தாம் . 
இவ் வேறுபாடு அறிக ( செய் . 67 ) என்பர் . 

63. முடுகியல் வரையார் முதலிரண் டடிக்கும் . 

என் - னின் எய்தியதன்மேற் சிறப்புவிதி உணர்த்துதல் 
நுதலிற்று . 

( இ - ள் ) மேற்சொல்லப்பட்ட ஐஞ்சீரடிக்கும் ( செய் . 60 ) 
அறுசீரடிக்கும் ( செய் . 61 ) முடுகியல் நீக்கப்படா தென்றவாறு . 
உதாரணம் : - முன்னர்க் காட்டுதும் . 

( சு . ) 
பதிப்பாசிரியர் விளக்கம் 
ஒவ்வாத கருத்து 

1. யாப்பருங்கல விருத்தி மேற்கோள் நூற்பா , வேறுபட்ட 
கருத்தை உணர்த்துகிறது ; அதனைக் கீழே காண்க . 


1 . 


அளவடி முதலா அனைத்தினும் நான்கடி 
முதலா இரட்டியும் முடுகியல் நடக்கும் 


( கழ.பக் .313 ) 


2. பேராசிரியர் கூறும் உரை 

இஃது எய்தாதது எய்துவித்தது ; எழுசீரடியே யன்றி ஐஞ் 
சீரடியும் அறுசீரடியும் அராகம் தொடுக்கும் என்றமையின் " என்று 
நுதலியதுரைத்து “ எழுசீரடிக்கு முன்னர் இடைநின்ற ஐஞ் 
சீரடியும் அறுசீரடியும் முடுகியல் நீக்கார் என்று பொருள் 
கூறியுள்ளார் . 


இவர் அராகமும் முடுகியலும் ஒன்றென்று கருதுவர் . 


64. ஆசிரிய மருங்கினும் வெண்பா மருங்கினும் 

மூவகை யடியு முன்னுத லிலவே . 
என் - னின் எய்தியது விலக்குதல் நுதலிற்று . 

( இ - ள் ) முடுகியலாகி வரும் மூவகை அடியும் ஆசிரியப்பா 
வினும் வெண்பாவினும் நிற்றல் இல என்றவாறு . 
நூ . பா . வே : 

முதலீ ரடிக்கும் பேரா ; நச் . 
உரை . சு . வே : 

2. முடுகியலாகிய மூவகை அடியும் 
36-7 


1 . 


98 


தொல்காப்பியம் 


கலிப்பாவினுள் நிற்கப்பெறும் 

நிற்கப்பெறும் என்றவாறா 


எனவே , 
யிற்று . 


உதாரணம் : - முன்னர்க் காட்டுதும் . 


‘நாற்சீர் கொண்டதடி ( செய் .31 ) என ஓதிப் பின்னும் 
இருசீரடி முச்சீரடி வஞ்சிக்கண் உரித்தென ( செய் . 43 , 45 ) ஓதி 
ஐஞ்சீரடியும் அறு சீரடியும் எழுசீரடியும் உள ( செய் .60,61,62 ) 
என ஓதினமையான் அடியாவது இரண்டு ( சீர் ) முதலாக வரு 
மெனவும் , அவற்றுள் இருசீரடி குறளடி எனவும் , முச்சீரடி 
சிந்தடி எனவும் , நாற்சீரடி அளவடி எனவும் , ஐஞ்சீரடி நெடிலடி 
எனவும் , அறுசீர் முதலாக வரும் அடியெல்லாம் கழிநெடிலடி 
யாமெனவும் பிற நூலாசிரியர் கூறிய இலக்கணமும் இவ்வாசிரி 
யர்க்கு உடம்பாடென்று கொள்க . 

அறுசீர் முதலான அடிகளுள் எழுசீர் 6 எண்சீர் சிறப் 
புடையன எனவும் , எண்சீரின் மிக்கன சிறப்பில்லன எனவும் 
அவ்வாசிரிய ருரைப்ப . 
இவ்வாசிரியரும் அடிக்குச் சீர்வரையறையின்மை , 
ஆங்கனம் விரிப்ப வளவிறந் தனவே 

பாங்குற வுணர்ந்தோர் பன்னுங் காலை ( செய் . 49 ) 
என்றதனான் உணர்த்தினார் என்று கொள்க . 


ஈண்டு நாற்சீரடியை எடுத்தோதியது வெண்பாவும் 
ஆசிரியப்பாவும் கலிப்பாவும் அவ்வடியினான் 

வருதலின் 
என்று கொள்க . 

( சுச ) 


நச்சினார்க்கினியர் 


முடுகியல் பெறாத பா ; பெறும் பா . 
“ முடுகியல் இன்ன பாவிற்கு உரித்தென் கின்றது ” 

என்று 


உரை . சு . வே : 


1. கலிப்பாவின் அறியப் பெறுமாயிற்று ( கலிப்பாவின் முன்னு 

தல்உண்டு என்று கருத்து ) 
2. அடியாவதற்கு முடுகியல் நீக்கப்படா தென்றவாறு ; எனவே , 

கலிப்பா விற்கு அடியாவது இரண்டசை . 
3. அறுசீரடி 


4 . 


5 . அடிச் 

உகளின் 
6. எண்சீரிறுதி சிறப்புடைத் தெனவும் 


செய்யுளியல் 


நூற்பா --65 


99 


கருத்துக் கூறி , தனியே வரும் ஆசிரியப் பாவினும் வெண்பாவினும் 
முடுகியலடி மூன்றும் வரப் பெறா என்று பொருள் உரைத்து , 

மூன்றென்றது நாற்சீரடியும் ஐஞ்சீரடியும் அறுசீரடியுமான 
அடிகளை . எழுசீரடி , முன்னுதலில என்றதனான் முற்கூறிய 
மூன்றடியானும் வரும் முடுகியலோடு விராய்த் தொடர்ந்து 
ஒன்றாய்க் கலிக்குறுப்பாய் வரும் ஆசிரியமும் வெண்பாவுமுள என்று 
கொள்க என்பர் ( 67 ) . 
65. ஈற்றய லடியே யாசிரிய மருங்கிற் 

றோற்ற முச்சீர்த் தாகு மென்ப . 
என் - னின் இதுவும் ஆசிரியப்பாவிற் குரியதோர் வேறுபாடு 
உணர்த்துதல் நுதலிற்று . 

( இ - ள் ) ஆசிரியப்பாவின் ஈற்றயலடி தோன்றுமிடத்து முச் 
சீர்த்தாகவும் பெறும் என்றவாறு . 


உதாரணம் : 


முதுக்குறைந் தனளே முதுக்குறைந் தனளே 
மலைய னொள்வேற் கண்ணி 
முலையும் வாரா முதுக்குறைந்த தனளே 


(யா.வி.கழ.பக் .130 ) 


( 


இதனுள் ஈற்றயலடி முச்சீரான் வந்தது . 
பதிப்பாசிரியர் விளக்கம் 

1. பாக்களின் ஈறு 


தொல்காப்பியர் பாக்களின் இறுதிப்பகுதி எவ்வாறு இருக்க 
வேண்டும் என்பதைச் செய்யுளியல் 65 ஆம் நூற்பாவிலிருந்து 
கூறுகிறார் . அவர் ஆசிரியப் பாவினையே முதற்பாவாகக் 
கருதுபவர் ஆதலால் , பாக்களின் இறுதிப் பகுதியைக் கூறத் 
தொடங்கிய அவர் ஆசிரியப்பாவிலிருந்தே அவ்விதியைக் கூறத் 
தொடங்குகிறார் . 


2. பாக்களின் இறுதியோசை இரண்டுவகை 
பாக்களை அமைக்கும் பொழுது ஈற்றயல் அடியை முச்சீராக 


உரை . சு , வே : 1 . 

2 . 


இதுவுமது 
முச்சீர்த்தாகும் என்றவாறு 
வந்தவாறு கண்டு கொள்க . 


100 


தொல்காப்பியம் 


வைத்து ஈற்றடியை நாற்சீராக வைப்பது ஒன்று . இவ்வாறு 
வருதல் ஆசிரியப்பாவிற்கு உரியது . இதிலிருந்து அகவலோசை 
ஈற்றயல் குறைந்து இறுதி மிகுந்தொலிக்கும் என்பது புலனா 
கிறது . மற்றொன்று ஏனைய அடிகளெல்லாம் நாற்சீராகி நிற்ப 
இறுதியடி மட்டும் முச்சீராகி வருவதாகும் . இவ்வாறு வருதல் 
வெண்பாவிற் குரியதாகும் . இதிலிருந்து 

வெண்பா ஓசை 
முன்னே மிகுந்தொலித்து இறுதி குறைந்தொலிக்கும் 

என்பது 
புலனாகின்றது . 


இந்த இரண்டு இறுதியோசைகளில் அகவல் இறுதி ஓசை 
வஞ்சிப்பாவிற்கு இறுதியோசையாகியும் வரும் ; கலிப்பாவிற்கு 
இறுதியோசையாகியும் வரும் . 


வெண்பா இறுதி ஓசை , கலிப்பாவிற்கு மட்டும் இறுதி 
ஓசையாகி வரும் . இச் செய்திகளைத் தொல்காப்பியர் , 


ஆசிரியப்பாவிற்கு , 


ஈற்றயல் அடியே ஆசிரிய மருங்கின் 
தோற்றம் முச்சீர்த் தாகும் என்ப 


( செய் . 65 ) 


என்றும் 


வஞ்சிப்பாவிற்கு , 

“ வஞ்சித் தூக்கே செந்தூக் கியற்றே ” 


( செய் . 68) 


என்றும் 


வெண்பாவிற்கு , 


" வெண்பா யீற்றடி முச்சீர்த் தாகும் - 
அசைச்சீ ராகும் அவ்வயி னான 


( செய் . 69 ) 


" நேரீற் றியற்சீர் நிரையும் நிரையும் 
சீரேற் றிறூஉம் இயற்கையே என்ப 


( செய் . 70 ) - 


நிரையவ ணிற்பின் நேரும் நேர்பும் 
வரைவின் றென்ப வாய்மொழிப் புலவர் 


( செய் . 71 ) 


என்றும் 


செய்யுளியல் 


நூற்பா -66 


101 


கலிப்பாவிற்கு , 


" எழுசீ ரிறுதி ஆசிரியம் கலியே 


( செய் . 72 ) 


“ முச்சீர் முரற்கையுள் நிறையவும் நிற்கும் 


( செய் . 67 ) 


" வெண்பா வியலினும் பண்புற முடியும் 


( செய் . 73 ) 


என்றும் கூறுகின்றார் . 


66. இடையும் வரையார் தொடையுணர்ந் தோரே . 


என் - னின் இதுவும் அது . 


( இ - ள் ) மேற் சொல்லப்பட்ட முச்சீரடி , ஆசிரியப்பாவினுள் 
இடையும் வரப்பெறும் என்றவாறு . 


உதாரணம் : - “ நீரின் றண்மையுந் தீயின் வெம்மையுஞ் 

சாரச் சார்ந்து தீரத் தீருஞ் 
சார னாடன் கேண்மை 
சாரச் சாரச் சார்ந்து 
தீரத் தீரத் தீர்பொல் லாவே 2 


( யா.வி.கழ.பக் .271 ) 


இதனுள் மூன்றாமடியும் நான்காமடியும் முச்சீரான் வந்தவாறு 
கண்டு கொள்க . 

( சுசு ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


1. தொல்காப்பியர் இதன் முன் நூற்பாவால் , ஆசிரியப்பாவின் 
இறுதி உறுப்பினை “ ஆசிரிய மருங்கின் ஈற்றயலடி முச்சீராய் 
வரும் " என்று கூறிவிட்டு , முச்சீர் அதிகாரப் பட்டமையால் 
அம் முச்சீர் இடையும் வரையார் ( 66 ) என்று கூறுகிறார் . 


2. நீரின் தண்மையும் என்ற பாட்டின் அமைப்பு 

இந் நூற்பாவிற்கு இளம்பூரணர் , “ மேற்சொல்லப்பட்ட முச் 
சீரடி ஆசிரியப்பாவினுள் இடையும் வரப்பெறும் " என்று உரை 
கூறி , நீரின் றண்மையும் என்ற அரிய ஆசிரியப் பாவினை மேற் 
கோள் காட்டினர் . அப் பாட்டு இளம்பூரணர் மேற்கோளில் 


உரை . சு.வே : 


1 . பாவினிடையடியும் 
2. லாதே . 


102 


தொல்காப்பியம் 


ஐந்தடிப்பாடலாகவும் , முதல் இரண்டடியும் ஈற்றடியும் நாற்சீர் 
கொண்ட அடியாகவும் , ஈற்றயலடியும் அதற்கு மேலுள்ள 
அடியும் முச்சீரடியாகவும் அமைந்துள்ளது . 

பேராசிரியர் ஈற்றய லடியே , இடையும் வரையார் என்னும் 
இரண்டு நூற்பாக்களையும் உடனெழுதி , ஆசிரியத்துள் எருத் 
தடி யொன்றும் , இடையடி இரண்டுமாகி முச்சீரடி வரும் என்று 
உரைகூறிவிட்டு முதல் நூற்பாவில் " முச்சீர்த்து என்று ஒருமை 
கூறினமையின் அஃது ஒன்றாகலும் , தொடையுணர்வோர் 
என்றமையின் இடை வருவன இரண்டாகலும் கூறினானென் 
பது என்று சிறப்புரை கூறிவிட்டு , நீரின் றண்மை என்ற பாட் 
டினை இளம்பூரணரைப் போலவே ஐந்தடிப்பாடலாகக் காட்டி 


" சார னாடன் கேண்மை எனவும் , 

சாரச் சாரச் சார்ந்து எனவும் 
முச்சீரடி இரண்டு வந்தன என்பர் . நச்சினார்க்கினியரும் இதே 
கருத்தினராவார் . 

இலக்கண விளக்க ஆசிரியரும் இளம்பூரணர் பேராசிரி 
யரைப் போலவே இப் பாடலை ஐந்தடியாகக் கொண்டு , 
ஈற்றயலடி யிரண்டும் சிந்தடியான் வந்த இணைக்குறள் 
ஆசிரியப்பா என்றனர் . 


யாப்பருங்கல விருத்தி ஆசிரியரும் இணைக்குறள் இடைபல 
குறைந்திறல் இயல்பே ( 72 ) என்ற நூற்பாவுரையில் , " இயல்பே 
என்ற விதப்பால் முதலடியும் ஈற்றடியும் ஒழிந்து ஏனையடி 
ஒரோவொன்று ஒரு சீரும் இரு சீரும் குறைந்து வரும் என்க ” என்று 
பொதுவாக எழுதிவிட்டு , நீரின்றண்மையும் என்ற பாட்டை 
எடுத்துக்காட்டி , இது சிறப்புடை நேரொன்றாசிரியத்தளை 
யான் வந்து , ஈற்றயலடி யிரண்டும் முச்சீரான் வந்த இணைக் 
குறளாசிரியப்பா " என்று விளக்கமும் எழுதினார் . அதனால் , 
இளம்பூரணர் பேராசிரியர் நச்சினார்க்கினியர் 

முதலியோர் 
போல நீரின் றண்மையம் என்ற பாட்டினை ஐந்தடிப் பாட் 
டாகவே விருத்தியாசிரியரும் கொண்டிருந்தனர் என்பது புல 
னாகும் . 


இப் பாட்டமைப்பில் வேறுபாடு 

ஆனால் யா . வி . கழகப் பதிப்பில் இப் பாட்டு ஆறடிப் 


செய்யுளியல் 


நூற்பா -- 66 


103 


பாட்டாக உள்ளது . யாப்பருங்கலக் காரிகை உரையில் ( 28 ) 
“ சாரச் சார்ந்து தீரத் தீரும் ” என்னும் நான்குசீரடி “ சாரச் 
சார்ந்து தீரத் தீரும் என்று இரண்டாகப் பிரிக்கப்பட்டு , 
அதனால் ஆறடி உடையதாக இப்பாட்டுக் காட்டப்பட்டு , “ இது 
முதலடியும் ஈற்றடியும் நாற்சீராய் இடையடி இருசீரானும் முச் 
சீரானும் வந்தமையால் இணைக்குறளாசிரியப்பா என்று 
விளக்கமும் எழுதப்பட்டுள்ளது . 

இப் பகுதிகளை ஒப்பிட்டுப் படித்துப் பார்த்தால் , யாப்பி 
லக்கண விதிகளெல்லாம் , எழுதுகின்ற சிலரால் மாற்றம் 
பெற்றுள்ளமை புலனாகும் . 


4. இணைக்குறளாசிரியம் எவ்வாறு வரும் 

இளம்பூரணர் செய் . 112 ஆம் நூற்பா உரையுள் “ இடை 
இடை முச்சீர்வரின் இணைக்குறளாசிரியம் என்ப என்பர் . 
அதனால் இருசீரடி , ஆசிரியப்பாவில் வருதலை அவர் ஏற்றுக் 
கொள்ளவில்லை என்பது புலனாகும் . 


பேராசிரியரும் இதே கருத்தினர் என்பது இடையும் 
வரையார் என்னும் நூற்பாவிற்கு அவர் எழுதிய உரையால் 
விளங்கும் . நச்சினார்க்கினியர் இந்நூற்பாவுரையுள் “சிறியகட் 
பெறினே என்னும் புறநானூற்றுப் பாடலை எடுத்துக்காட்டி , 
இதனுள் பெரியகட் பெறினே என்பது சொற்சீரடி ; இதனைக் 
குறளடியாக்கிக் குறளடியும் வருமென்பர் , பின்பு நூல் செய்த 
ஆசிரியர் என்பர் . இதனால் ஆசிரியப்பாவில் குறளடி வருவது 
பழைமையன்று என்பது புலனாகும் . 


5. வெண்பா முதலானவற்றில் முச்சீரடி 

வெண்பா ஈற்றயலடி முச்சீர்த் தாகும் ( செய்.60 ) என்னும் 
விதிப்படியும் , ஈற்றயல் அடியே ஆசிரிய மருங்கின் தோற்றம் 
முச்சீர்த் தாகு மென்ப ( செய் .65 ) என்னும் விதிப்படியும் , 
இடையும் வரையார் தொடையுணர்ந்தோரே ( செய் . 66 ) 
என்னும் விதிப்படியும் , வெண்பாவின் ஈற்றிலும் , ஆசிரியப்பா 
வின் ஈற்றயலிலும் இடையிலும் முச்சீரடி வரும் என்றறிக . 
“ எழுசீ ரிறுதி ஆசிரியங் கலியே ” ( செய்.72 ) என்னும் விதிப் 


104 


தொல்காப்பியம் 


படியும் , “ வெண்பா இயலினும் பண்புற முடியும் ” ( செய் .73 ) 
என்னும் விதிப்படியும் கலிப்பாவின் ஈற்றயலினும் ஈற்றினும் 
முச்சீரடி வரும் என்றறிக . இவ்விதிகளை யெல்லாம் ஒருங்கு 
திரட்டி மயேச்சுரர் , 


" அல்லாப் பாவின் அடிவகை தெரியின் 
எல்லாம் நாற்சீரடி அல்லடி இயலா 
இறுதியும் அயலும் இடையும் முச்சீர் 
பெறுதியும் வரையார் வெள்ளைமுதல் மூன்றும் ” 


என்பர் . 


( யா . வி . கழ . பக் . 117 ) 


6. எட்டுத்தொகையுள் ஆசிரியப்பா 


எட்டுத்தொகையுள் நிலைமண்டில ஆசிரியப்பா குறைவு . 
இணைக்குறளாசிரியப்பா இதைவிடக் குறைவு . நேரிசை ஆசிரி 
யப் பாவே மிகுதி . 


67. முச்சீர் முரற்கையு ணிறையவு நிற்கும் . 

என் - னின் கலிப்பாவிற்கு ஈற்று வேறுபாடு உணர்த்துதல் 
நுதலிற்று . 


( இ - ள் ) ஈற்றயலடி முச்சீரென ஓதப்பட்டது , கலிப்பாவின் 
கண் நாற்சீரடி ஆகியும் வரும் என்றவாறு . 

இச் சூத்திரம் எதிரது நோக்கிக் ” கூறப்பட்டது , “ எழுசீ 
ரிறுதி யாசிரியங் கலியே எனப் ( பின் ) ஓதுகின்றா ராதலின் . 


உதாரணம் : 


அரிமா னிடித்தன்ன " என்னும் பாலைக் கலியுள் , சுரிதகம் 


முளைநிரை முறுவ லாயத்து ளெடுத்தாய்ந்த 
இளமையுந் தருவதோ விறந்த பின்னே 


(கலி .15 ) 


என ஈற்றயலடி நாற்சீரால் வந்தது 


( சுஎ ) 


உரை . சு . வே : 1. வரப்பெறும் 

2. எதிர்நோக்கிக் 


செய்யுளியல் 


நூற்பா -67 


105 


பதிப்பாசிரியர் விளக்கம் 

1. முரற்கை என்ற சொல் 

மேல் நூற்பாவில் ( செய் . 67 ) கலிப்பாவிற்கு முரற்கை 
என்றொரு பெயர் வழங்கப்பட்டுள்ளது . செய்யுளியல் உரையா 
சிரியர்களாகிய இளம்பூரணர் , பேராசிரியர் , நச்சினார்க்கினியர் 
என்னும் மூவரும் முரற்கை என்றே பாடங்கொண்டு , இச் 
சொல் கலிப்பாவிற்கொரு பெயராகும் என்றனர் . 

" துள்ள லோசை கலியென மொழிப் ( செய் . 83 ) என்னும் 
நூற்பாவுரையில் பேராசிரியர் “ துள்ளலோசை யென்பது வழக் 
கியலாற் சொல்லாது முரற்கைப் படுமாற்றால் துள்ளச் சொல் 
லும் ஓசை ; அது கலிப்பா ( கலித்த ஓசை ) எனப்படும் " என்பர் . 


யாப்பருங்கல விருத்தியாசிரியரும் ( கழ . பக் . 219 ) வெண் 
பாவினை வன்பா எனறும் , ஆசிரியப் பாவினை மென்பா 
என்றும் , கலிப்பாவினை முரற்கை என்றும் வழங்குப் " என்பர் . 

ஆனால் , திவாகர நிகண்டு முரட்கைக் கலிப்பா என்று 
கூறுகின்றது . இந் நூற்பாவிற்கு ‘ முரற்கைக் கலிப்பா என்ற 
பாடமும் உண்டு , 

பிங்கல நிகண்டு , பாக்களின் பெயர்களைக் கூறும்பொழுது , 
‘ முதற்பா வெண்பா என்று வெண்பாவின் பெயரைக் கூறி 
விட்டு , அடுத்து ‘ விகற்பம் கலிப்பா என்று கலிப்பாவிற்குப் 
பெயர் கூறியுள்ளதைக் கருதினால் , “ முரட்கைக் கலிப்பா 
என்ற பாடத்தைக் கூறும் திவாகர நூற்பா , முரண் என்னுஞ் 
சொல் மாறுபட்டது , விகற்பம் என்ற பொருளில் வருமாதலால் , 
வெண்பாவில் மாறுபட்டது கலிப்பா என்ற பொருளைத் தரு 
வதாக அமையும் . 


ஆனால் , தொல்காப்பிய உரையாசிரியர் மூவரும் , யாப்பருங் 

விருத்தியாசிரியரும் கலிப்பாவின் பெயரை முரற்கை 
என்றே கொள்வதால் நாமும் அவ்வாறே கொள்வது நன்று . 


கல 


2 . 

முரல்வும் முரற்றலும் 
பிங்கல நிகண்டு ‘ முரல்வு என்பது எடுத்தலோசைக்கும் 


106 


தொல்காப்பியம் 


முரற்றல் என்பது தொனித்தலுக்கும் உரியவாக வரும் என்று 
கூறிவிட்டு , 


" அரற்றலும் முரற்றலும் அழைத்தலும் கத்தலும் 
கதற லென்னுங் கட்டுரை யாகும் ( 357 ) 


என்று கூறுவதைக் கருதினால் முரற்கை என்பது பல்வேறு 
ஓசைகளைக் குறிக்க வரும் என்பது புலனாகும் . 


3. கலியோசை 


யா.க. விருத்தியாசிரியர் " சீர் பொருள் இசைகளால் , எழுச் 
சியும் பொலிவும் கடுப்பும் உடைத்தாகலின் கலி என்பதும் 
காரணக்குறி . 


கலித்தல் கன்றல் கஞறல் பம்மல் 
எழுச்சியும் பொலிவும் எய்து மென்ப 


எனவும் , 


“ கம்பலை சும்மை அழுங்கல் கலிமுழக் 
கென்றிவை யெல்லாம் அரவப் பெயரே 


எனவும் சொன்னாராகலின் எனவும் எழுதுவதை நோக்கினால் 
எழுச்சியும் பொலிவும் கடுப்புமான ஓசை , முரற்கை யோசையாக வேண்டும் . 


4. முரற்கையின் பல பொருள் 


மூவகை இசையோசைகளில் வண்டின் ஓசையாக முரற்சி 
என்னும் ஓசை குறிப்பிடப்படுகிறது . 


.. 


" ஆங்கரி முரற்சி யென்ன அருங்குயி லோசை யென்ன 
வாங்கிருங் கடலுள் வாழும் வலம்புரி முழக்க மென்ன 
ஓங்கிய சராச ரங்க ளுருகிடப் பாடு நீதி 
தூங்குமூ விசையைக் கண்டு துதித்தன ரிருந்தோர் யாரும் 


(திருவாலவாயுடையார் திருவிளையாடல் . 57-28 ) 


என்னும் பாட்டால் அதனை அறிக . 


யாழ் நரம்போசைக்கு முரற்கை என்றொரு பெயருண்டு . 


செய்யுளியல் 


நூற்பா -68 


107 


" புதல்வற் கவைஇய தாய்புற முயங்கி 
நசையினன் வதிந்த கிடக்கை பாணர் 
நரம்புளர் முரற்கை போல 
இனிதா லம்ம பண்புமா ருடைத்தே ( ஐங் . 402 ) 


தவத்திரு. விபுலானந்த அடிகளார் சங்கின் ஓசை முரற்சி , முழக்க 
மென இருவகைப்படும் என்பர் ( யாழ் . பாயிர . 9 ) 


" சங்கு திரண்டு முரன்றெழும் ஓசை " என்பது திருவாசகம் . 


5. உரை வேறுபாடு 


பேராசிரியர் “ இந்நூற்பா, கலிப்பாவிற்கு அளவடியும் நெடி 
லடியும் அதனின் இறந்த அடியும் ( வரும் என்று ) உரிமைகூறி , 
இனிச் சிந்தடியும் உரித்தென்கின்றது என நுதலிய துரைத்து , 
கலிப்பாவினுள் முச்சீரடி நிரம்பவும் நிற்கும் என்றவாறு 
என்று பொருள் எழுதி , நிறைய நிற்றல் என்பது அச்செய்யுள் 
முழுதும் அவ் வடியே வருதலாம் . உம்மையான் ஒரு செய்யுள் 
நிறைய வாராது ஒன்றும் இரண்டும் பலவுமாகி அம்முச்சீரடி 
வருதல் பெருவரவிற்றென்பது என்று சிறப்புரை எழுதுவர் . 

முச்சீரடி நாற்சீரடியாய் நிறைந்து கலிப்பாவின் ஈற்றயலடி 
நிற்கும் என்பது இளம்பூரணர் உரை . கலிப்பாவில் 

கலிப்பாவில் முச்சீரடி 
பாட்டு முழுதும் நிறைய நிற்கும் என்பது பேராசிரியர் உரை . 

68. வஞ்சித் தூக்கே செந்தூக் கியற்றே . 
என் - னின் வஞ்சிப்பாவிற்கு ஈறு உணர்த்துதல் நுதலிற்று . 

( இ - ள் ) வஞ்சிப்பாவின் இறுதி ஆசிரியப்பாவின் இயல்பிற்று 
என்றவாறு . 

தூக்கெனினும் , இறுதியெனினும் ஒக்கும் . 
செந்தூக்கெனினும் , ஆசிரிய ஈறு எனினும் ஒக்கும் . 

செந்தூக்கியற்று என்றமையால் ஈற்றயலடி முச்சீரான் 
வருதலும் நாற்சீரான் வருதலும் கொள்க . 


உதாரணம் : - . 


தொடியுடைய தோண்மணந்தனன் என்னும் பாட்டுள் 


108 


தொல்காப்பியம் 


டுக வொன்றோ சுடுக வொன்றோ 
படுவழிப் படுகவிப் புகழ்வெய்யோன் றலையே (புற . 239 ) 


இதனுள் ஈற்றயலடி நாற்சீரான் வந்தது . 


பூந்தாமரைப் போதலமர என்னும் பாட்டுள் 


மகிழு மகிழ் தூங் கூரன் 
புகழ்த லானாப் பெருவண் மையனே 


( யா.வி.கழ.பக் -62 ) 


இதனுள் ஈற்றயலடி முச்சீரான் வந்தது . 


( சுஅ ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


1. வஞ்சிப்பாவின் இறுதி 


யா - கலம் , தூங்க லிசையன வஞ்சி மற்றவை 
ஆய்ந்த தனிச்சொல்லோ ( டு ) அகவலின் இறுமே 

( யா . க . 90 ) 
என்று கூறும் . 


யா.காரிகை ‘ மறைதலில் வாரத்தினாலிறும் வஞ்சி என்று 
கூறும் . அதன் உரையாசிரியர் “ மறைதலில வாரம் என்று 
சிறப்பித்ததால் வஞ்சிப்பா ஆசிரியச் சுரிதகத்தால் இறுவதல்லது 
வெள்ளைச் சுரிதகத்தால் இறப்பெறாது என்பர் . 


வஞ்சிப்பாவின் இறுதி , ஆசிரியப்பாவின் இறுதியைப் போல 
முடியும் ( 68 ) என்பது இந் நூற்பாக் கருத்தாகும் . ஆசிரியப் 
பாவின் இறுதியைப்போல என்றதனான் ஈற்றயலடி முச்சீரான் 
வருதலும் நாற்சீரான் வருதலும் கொள்க என்பர் இளம்பூரணர். 

வஞ்சிப்பாவின் இவ் விறுதியுறுப்பைப் பிற்காலத்தார் 
சுரிதகம் என்று பெயர்கூறிச் சுரிதகத்திற்கு முன்னர்த் தனிச்சொல் 
வரும் என்று இலக்கணம் செய்தனர் . இதனைப் பேராசிரியரும் 
நச்சினார்க்கினியரும் மறுத்துள்ளனர் . 

" ஈண்டுத் தனிச்சொல் வேண்டுமென்று பிற்காலத்து நூல் 
செய்தாரும் உளர் . அது சான்றோர் செய்யுள் எல்லாவற் 
றோடும் பொருந்தாமையாலும் பிற்காலத்திற் செய்த நூற்பற்றி 
முற்காலத்துச் செய்யுட் கெல்லாம் இலக்கணம் சேர்த்துதல் 
பயமின்றாதலாலும் அஃதமையா தென்பது " என்பர் பேராசிரியர் 
( செய் . 71 ) . 


செய்யுளியல் 


நூற்பா -69 


109 


2. வஞ்சிப்பாவின் இடை 

மேலும் அவர் “ வஞ்சிப்பாவின் ஈற்றடி வரைந்தோதவே 
இடையாயின எல்லாவடியும் வரப்பெறு மென்பதாம் . 


" நேரிழை மகளி ருணங்குணாக் கவருங் 
கோழி யெறிந்த கொடுங்காற் கனங்குழை 


எனப் பட்டினப்பாலை யென்னும் வஞ்சிநெடும் பாட்டினுள் 
ஆசிரிய அடியும் வெண்பாவடியும் இடைவந்தன " என்பர் 
( செய் .71 ) . 


யா . க . விருத்தி பட்டினப்பாலை என்னும் வஞ்சி நெடும் 
பாட்டு , ஆசிரிய அடி விரவிவந்த ஏந்திசைத் தூங்கல் விரவியற் 
குறளடி வஞ்சிப்பா என்று கூறும் . 


3. தனிச்சொல் 


வஞ்சிப்பா தனிச்சொல் பெற்று வரும் என்பதை யாப்பருங் 
கலம் , காரிகை , காக்கை பாடினியம் , அவிநயம் , மயேச்சுரம் 
என்னும் இவற்றால் உணரலாம் . தனிச்சொல் பெறுவது 
பிற்கால வழக்கு . 


4. வஞ்சித் தூக்கு என்றதன் பொருள் 

தூக்கு என்பதைச் செய்யுள் உறுப்புள் ஒன்றாக ஆசிரியர் 
ஓதியுள்ளார் . " செந்தூக்கியல என்மனார் புலவர் ( செய் . 113 ) 
என்பதற்கு அகவலோசை இயல என்று இளம்பூரணர் 
பொருள் உரைப்பர் . அதனால் இந்நூற்பாவிற்கு வஞ்சிப்பாவின் 
இறுதி ஓசை , ஆசிரியப்பாவின் இறுதி ஓசை போன்ற தென்று 
உரை கூறுதலே நன்று . 
69. வெண்பா வீற்றடி முச்சீர்த் தாகும் 

அசைச்சீ ராகு " மவ்வழி யான 3 , 


பேராசிரியரும் நச்சினார்க்கினியரும் மேற்கண்ட நூற்பாவை இரண்டு நூற்பா 
வாகக் கொள்வர் . 


நூ . பா . வே . 

1 , 


‘ வெண்பாட் டீற்றடி 
அசைச்சீர்த்தாகும் 
மவ்வயினான 


பேரா ; நச் . 
பேரா : நச் . 
பேரா ; நச் . 


3 . 


110 


தொல்காப்பியம் 


இறுதியடியும் , இறுதிச்சீரும் 


என் - னின் வெண்பாவிற்கு 
உணர்த்துதல் நுதலிற்று . 


( இ - ள் ) வெண்பாவின் ஈற்றடி மூன்று சீரையுடைத்தாகும் ; 
அதன்கண் இறுதிச்சீர் அசைச்சீரான் வரும் என்றவாறு . 


உதாரணம் : - முன்னர்க் காட்டுதும் . 


( சுசு ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


பாடவேறுபாட்டின் குறிப்பு : மதுரைத் தமிழ்ச்சங்க நச்சினார்க் 
கினியர் பதிப்பின் அடிக்குறிப்பில் அசைச்சீராகும் என்றும் , 
வ.உ. சி . பதிப்பின் அடிக்குறிப்பில் அசைச்சீராகு மவ்வயினான 
என்றும் பாடவேறுபாடு குறிக்கப்பட்டுள்ளன . இளம்பூரணர் 
உரையை நோக்கினால் அசைச்சீராகும் என்ற 

பாடமே 
கொள்ளத் தக்கதாம் . 


1. நூற்பாப் பொருள் 


வெண்பாவின் ஈற்றடி மூன்று சீரை உடையது . அவ்வழி 
அசையாலான சீர் வரும் என்பது நேர்பொருள் . அசைச் 
சீர்த்து என்ற பாடத்திற்கு அசையாலாகும் சீர்த்தன்மை 
உடையது என்று உரை கூறவேண்டும் . 


2. பேராசிரியர் கூறும் உரை 


பேராசிரியர் வெண்பாவின் இறுதியடி 

இறுதியடி யொன்றும் முச் 
சீரான் அன்றி வாராது என்றவாறு . அவை முன்னர்க் 
காட்டுதும் ; அஃதேல் , 


" அட்டாலும் பால்சுவையிற் குன்றா தளவளாய் 
நட்டாலும் நண்பல்லார் நண்பல்லர் 
கெட்டாலு மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு 
சுட்டாலும் வெண்மை தரும் " 


என மூச்சீரடி இடையும் வந்ததால் வெண்பாவினுள் எனின் : 
முச்சீர்த்தென்னாது ஆகும் என்று ஆக்கங் கொடுத்தமையான் 


- செய்யுளியல் 


. 


நூற்பா -70 


111 


அத்துணை ஆக்கமின்றி இடையும் சிறுபான்மை வருமெனக் 
கொள்க . அல்லாதார் அதனை வெண்பா அன்றென்ப் என்பர் . 


உட்கொண்டு 


3. பேராசிரியர் கருத்தினை 
உரையாசிரியர் 


மாறனலங்கார 


என 


வெண்பாட் டீற்றடி முச்சீர்த் தாகும் என்ற செய்யுளியற் 
சூத்திரத்துள் , வெண்பாவிற்கு 

ஈறுணர்த்தலைப் புகுந்து , 
முச்சீர்த்து என்னாது ஆகும் 

ஆக்கங் கொடுத்த 
மையான் , அத்துணை ஆக்கமின்றி , இடையினும் முச்சீராய் , 
அவ்வீற்றுச்சீர் அசைச்சீ ராகாது வரும் என்று உட்கொண்டு 
உணர்த்தினார் தொல்லாசிரியர் . 


அங்ஙனம் வருவது தனிச் சொல்லுமின்றி வந்ததோர் 
வெண்பாவின் விகற்பமாம் . இங்ஙனம் வருவதனைப் பின்னர் 
வரும் ஒரு சாராசிரியர் சவலை வெண்பாட்டென்றும் பெயரிட்டு 
வழங்குவர் ; என்னை , 


நனியிரு குறளாய் நான்கடி யுடைத்தாய்த் 
தனிவர லில்லது சவலைவெண் பாட்டே 


என்பதனானும் உணர்க " என்பர் ( செய் . 455) மாறனலங்கார 
உரையாசிரியர் . 


4 .. 

நூற்பாக்களின் கருத்து 
மேற்காட்டிய பேராசிரியர் முதலியோர் கருத்தை நோக்கி 
னால் , ஆசிரியப்பா வெண்பா முதலியவற்றிற்கு ஈற்றுறுப்பைக் 
கூறவந்தன ஈற்றயலடியே ( செய் . 65 ) முதலிய நூற்பாக்கள் 
என்பது புலனாம் . 


70. நேரீற் றியற்சீர் நிரையும் நிரைபுஞ் 

சீரேற் றிறூஉ மியற்கைய வென்ப . 


மேலதற்கோர் 


என் - னின் 
நுதலிற்று . 


புறனடை 


உணர்த்துதல் 


( இ - ள் ) வெண்பாவின் இறுதிச்சீரின் அயற்சீர் நேரீற்றியற் 


112 


தொல்காப்பியம் 


சீர் ஆயின் நிரையசையும் , நிரைபு அசையும் சீராந் தன்மையைப் 
பெற்று முடியும் . இயற்கையை உடைய என்றவாறு . 


உதாரணம் : 


கோளில் பொறியிற் குணமிலவே யெண்குணத்தான் 
றாளை 

வணங்காத் தலை ( குறள் . 9 ) 


தனக்குவமை யில்லாதான் றாள் சேர்ந்தார்க் கல்லான் 
மனக்கவலை மாற்ற லரிது ( குறள் .7 ) 


என வரும் . 


( எ O ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


நூற்பாவிற்கு உரை 


நேரீற்றியற்சீர் - ஈண்டு தேமா புளிமாவே . 


பேராசிரியர் 


" நேர் இறுதிவந்த நிரையும் நிரைபுமே இறுதிச் சீராய் 
நிற்பன ” என்று உரைகூறுவர் . 


அதற்கு “ நேரிறுதி வந்த என்றது , இரண்டாஞ் சீராகிய 
நேரீற்றியற்சீருக்குப் பின்னே நிரையும் நிரைபும் இறுதிச்சீராய் 
வந்து தளைத்து முடியும் என்றபடி என்பர் திரு . கணேசய்யர் 
அவர்கள் . 

நச்சினார்க்கினியர் “ நிரையும் நிரைபும் நேரீற்றியற்சீர்ப் 
பின்னே தளை கொண்டிறும் இயல்பின என்று உரை எழுதுவர் . 
71. நிரையவ ணிற்பி னேரும் நேர்பும் 

வரைவின் றென்ப வாய்மொழிப் புலவர் . 


என்- னின் இதுவும் அது . 


( இ - ள் ) வெண்பாவி னீற்றயற்சீர் ( வெண்பாவின் இறுதிச் 
சீரின் அயற்சீர் ) நிரையீற் றியற்சீராயின் நேரசையும் நேர்பு 
அசையும் ( சீராந் தன்மையைப் பெற்று ) முடிபாம் என்றவாறு . 


உரை . சு . வே : 1. பெறு முடிபாகும் 


செய்யுளியல் 


நூற்பா -71 


113 


உதாரணம் : 


பாலொடு தேன்கலந் தற்றே பணிமொழி 
வாலெயி றூறிய நீர் 


( குறள் . 1021 ) 


நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்ல 
தன்றே மறப்பது நன்று " 


( குறள் , 108 ) 


என வரும் . 


வெண்சீ ரீற்றசை நிரையசை யியற்றே (செய் . 28 ) 


வரினும் நேரும் , 


என்பதனான் ஈற்றயற்சீர் முதலசையான் 
நேர்பும் முடிபாகக் கொள்ளப்படும் . ! 


உதாரணம் : 


" பிறவிப் பெருங்கட னீந்துவர் நீந்தா 
ரிறைவ னடிசேரா தார் 


( குறள் . 10 ) 


" இருள்சே ரிருவினையுஞ் சேரா விறைவன் 

பொருள்சேர் புகழ்புரிந்தார் மாட்டு 
என வரும் . 


( குறள் . 5) 

( எக ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


1. உரையுள் முதலசையான் வரினும் என்பதற்கு 


நேரீற்றவாய் வரினும் என்பது பொருள் . வெண்பாவுரிச் 
சீராய் வரினும் என்பது கருத்து . 

2. இளம்பூரணர் உரைக்கு மறுப்பு 

பேராசிரியர் " முன்னர் நேரீற் றியற்சீர் நிரையும் நிரைபும் 
எனக்கூறி , ஈண்டு நிரையவண்ணிற்பின் எனச் சுட்டிக் கூறிய 
வதனானே , அதுவும் நிரையீற் றியற்சீர் என்பதூஉம் , அஃது 
இரண்டாஞ்சீர் என்பதூஉங் கொள்க . அல்லாதார் அதனை 
வெண்சீர்க்கும் பொதுவெனக் கூறி , “ வெண்சீ ரீற்றசை நிரை 
யசை யியற்றே " செய் -28 ) என்றதனான் வெண்சீரிறுதி நிரை 
யாக இயற்றி அதன் பின் நேர்பசை கொடுப்ப , “ எய்போற் 
கிடந்தானென் னேறு ( புற.வெ.வாகை .22 ) என்புழி , கிடந்தா 


உரை , சு . வே : 


1 . 


கொள்ளப்படும் என்றவாறு . 


36-8 


114 


தொல்காப்பியம் 


னென் . என நின்ற புலி செல்வாயினைக் கணவிரியாக இயற்றி , 
நிரையவண் ணிற்பின் நேரும் நேர்பும் என்றதனால் ஏறு என் 
னும் நேர்பசை கொடுப்பர் . அஃது ஈண்டு ஆராய்ச்சியின்று 
என்பது .. 

........ என்னை ? இது கட்டளையடி யன்மையின் " 
என்பர் . இஃது இளம்பூரணரை மறுத்தது . ( செய்.75.பேரா ) 


3. யாப்பருங்கலம் உரைப்பது 


தொல்காப்பியர் ‘ வெண்பா வீற்றடி முச்சீர்த் தாகும் , அசைச்சீ 
ராகும் அவ்வழி யான ( செய் .69 ) என்று கூறினாற் போல , 
யாப்பருங்கலமும் ‘ செப்ப லிசையன வெண்பா மற்றவை , அந்தடி 
சிந்தடி யாகலும் அவ்வடி , அந்தம் அசைச்சீ ராகலும் பெறுமே 
( 57 ) என்று கூறுகின்றது . 


தொல்காப்பியர் கூறிய ‘ அசைச்சீர்த்தாகும் அவ்வழி யான 
என்பதும் , யாப்பருங்கலம் கூறும் அந்தம் அசைச்சீ ராகலும் 
பெறுமே என்பதும் ஒத்த கருத்துடையனவாகும் . 

4. விருத்தியாசிரியர் கருத்து 

ஆனால் யா.க. விருத்தியாசிரியர் அந்தம் அசைச்சீ ராகலும் 
பெறுமே என்றதற்கு அவ்வீற்றடியுள் இறுதி அசைச்சீராகியும் 
சீர்ச்சீராகியும் நிற்கப் பெறும் என்றுரைத்துப் பின்னர் அசைச் 
சீராய் வருகின்றுழி தனிக்குறில் நேரசையும் நெடிலுடைய 
நிரையசையும் வருதல் சிறப்பில்லை ; அல்லது சீர்ச்சீராய் வரு 
கின்றுழி ஆண்டு இயற்சீரன்றி வாரா ; அவைதாம் உகரவீறாய் 
அன்றி வாரா ; அவற்றுட் குற்றியலுகரம் ஈறாய் | வருவது 
சிறப்புடைத்து . முற்றிய லுகர வீறாய் வருவன பெரியதோர் 
சிறப்பில ; அவைதாம் அருகியன்றி வாரா வெனக் கொள்க ; 
அவற்றிற்கு உதாரணம் காசு , பிறப்பு என்ப " என்பர் . அவர் 
காசு பிறப்பினைப் பிற்கால முறைப்படித் தேமா , புளிமாவாகக் 
கருதுகிறார் . 
நூற்பா 69 , 70 , 71 - இவற்றின் குறிப்பு 


வெண்பாவின் இறுதி உறுப்பு 


" அந்தடி சிந்தடி யாகலும் அவ்வடி 
அந்தம் அசைச்சீ ராகலும் பெறுமே 


( 57 ) 


செய்யுளியல் 


நூற்பா -71 


115 


என்று யாப்பருங்கலம் வெண்பாவிற்கு இறுதி உறுப்பை ஒரு 
நூற்பாவால் கூறிற்று . ஆனால் , தொல்காப்பியர் வெண்பாவின் 
இறுதி உறுப்பினை “ வெண்பா வீற்றடி ( 69 ) " “ நேரீற்றியற்சீர் ” 
( 70 ) " நிரையவண் ணிற்பின் " ( 71 ) என்னும் மூன்று நூற்பாக் 
களால் கூறியுள்ளார் . . 


பிறரெல்லாம் வெண்பாவின் இறுதி உறுப்பிற்கு அந்தடி சிந் 
தடியாதல் , அவ்வடி அந்தம் அசைச்சீராதல் என்னும் இரண்டு 
இலக்கணமே கூறியுள்ளனர் . தொல்காப்பியர் அவ்விரண் 
டிலக்கணத்திற்கு மேலும் ஓர் இலக்கணத்தைச் சேர்த்துக் கூறி 
யுள்ளார் . 


1. அவர் கூறும் இலக்கணம் வருமாறு 

1. வெண்பாவின் ஈற்றடி முச்சீரை (சிந்தடி ) உடைத்தாகு 
மென்றும் , 2. அவ்வடியின்கண் இறுதிச்சீர் நேர் , நிரை , நேர்பு , 
நிரைபு என்னும் அசைச்சீரான் வருமென்றும் , 3. ஈற்றயற்சீர் 
நேரீற்றியற் சீராயின் , நிரை அசை அல்லது நிரைபு அசையும் , 
நிரையீற் றியற் சீராயின் , நேர் அசை அல்லது நேர்பு அசையும் 
வரல் வேண்டுமென்றும் கூறுகின்றார் . 


இவ்வாறு 

அவர் கூறுவதைக் கூர்ந்து நோக்கினால் 
வெண்பாவின் ஈற்றடி முச்சீர்த்தாகியும் இறுதி அசைச்சீர்த் 
தாகியும் வருதலன்றி , ஈற்றயற்சீரும் இயற்சீராகவே வருதல் 
வேண்டும் என்னும் உண்மை புலனாகின்றது . 


இவ்வாறு அவர் கருதுவதற்குக் காரணம் , வெண்பாவின் 
இறுதி ஓசை வரவரக் குறைந்து வரல்வேண்டும் என்பது தான் . 
செப்பலோசை அவ்வாறுதான் வரும் , 


இவ்வாறு வராமல் ஈற்றயற்சீர் முச்சீராய் வருமாயின் , 
ஓசை சுருங்கி வராமல் மிக்கொலிக்கும் என்க . அவ்வாறு 
வருதல் வெண்பாவின் இறுதி ஓசைக்குச் சிறப்பில்லை . 


தமிழ்ப் பாக்களின் இறுதியெல்லாம் ஈற்றயலடி சுருங்கி , 
இறுதியடி மிக்கொலித்தலும் , ஈற்றயலடி சுருங்காமல் இறுதியடி 
குறைந்தொலித்தலும் என்ற இருவகையான் நடக்கு மென்க . 


116 


தொல்காப்பியம் 


தொல்காப்பியர் கூறும் இவ்வெண்பா இலக்கணத்தில் 


" இருள்சே ரிருவினையுஞ் சேரா விறைவன் 
பொருள்சேர் புகழ்புரிந்தார் மாட்டு 
" பகைபாவ மச்சம் பழியென நான்கும் 

இகவாவா மில்லிறப்பான் கண் 
என்னும் திருக்குறள் முதலான கீழ்க்கணக்கு நூல்கள் பிறழ்ந்து 
வருதலை அறிஞர் கருதுக . 


72. எழுசீடரிறுதி யாசிரியங் கலியே . 
என் - னின் கலிப்பாவிற்கு முடிபுணர்த்துதல் நுதலிற்று . 
( இ - ள் ) 

கலிப்பாவிற்கு ஈற்றயலடி முச்சீரான் வரும் 
ஆசிரியம் முடிபாகும் என்றவாறு . 


) 


தாரணம் : 

தொடங்கற்கட் டோன்றிய என்னும் கலியுள் சுரிதகம் 
“ தொல்கவின் றொலைத லஞ்சியென் 
சொல்வரைத் தங்கினர் காத லோரே " (கலி . 2 ) 


என வந்தது . 
ஈற்றயலடி நாற்சீரான் வருமென்பது மேற்கூறப்பட்டது . 

( எஉ ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


1. உரைக்குறிப்பு 


முன்னே முச்சீர் முரற்கையுள் நிறையவும் நிற்கும் ( 67 ) 
என்ற நூற்பாவினையும் , அதற்கு இளம்பூரணர் எழுதியுள்ள 
உரையினையும் நோக்குக . 


2. நூற்பாவுரை 

இந்நூற்பாவிற்கு ( 72 ) ஈற்றயலடி முச்சீராகவும் ஈற்றடி 
நாற்சீராகவும் வருகின்ற எழுசீர் இறுதியாகிய ஆசிரியப்பா 
கலிப்பாவிற்கு முடிபாகும் என்று பொருள் கூறுக , 


நூ . சு . வே : 1. முச்சீ 
உரை.சு.வே : கலிப்பாவின் 


செய்யுளியல் 


நூற்பா - 73 


117 


73. வெண்பா வியலினும் பண்புற முடியும் . 


என் - னின் இதுவும் அது . 

( இ - ள் ) கலிப்பா வெண்பாச் சுரிதகமாகி முடியவும் பெறும் 
என்றவாறு . 


உதாரணம்: 


அறனின்றி யயறூற்றும் என்னும் கலியுள் ( 3 ) சுரிதகம் 
யாநிற் கூறவு மெமகொள்ளா யாயினை 
யானா திவள்போ லருள்வந் தவைகாட்டி 
மேனின்று மெய்கூறுங் கேளிர்போ னீசெல்லுங் 
கானந் தகைப்ப செலவு 


. 


என வெண்பாவி னியலான் இற்றவாறு காண்க . 


இத்துணையும் அடியிலக்கணம் . 


( எ . ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


1. நச்சினார்க்கினியரும் பேராசிரியரும் உரைப்பன 


பேராசிரியரும் நச்சினார்க்கினியரும் எழுசீரிறுதி , வெண்பா 
வியலினும் என்ற இரண்டு நூற்பாக்களை உரை இயைபு பற்றி 
ஒருங்கு எழுதி உரை கூறுகின்றனர் . நச்சினார்க்கினியர் கலிப்பா 
எழுசீரிறுதியாகிய ஆசிரியத்தாலும் வெண்பாவின் இறுதியா 
லும் முடியும் என்று பொருள் கூறிவிட்டு , எழுசீ 

ரிறுதி 
யாசிரியம் எனவே , ஆசிரியவடி பலவும் வந்து எருத்தடி முச்சீரா 
கவே வருமென்பதூஉம் , ‘ வெண்பா வியல எனவே கட்டளை 
வெண்பாவானும் சீர்வகை வெண்பாவானும் வந்து ஈற்றடி 
முச்சீரான் வருமென்பதூஉம் பெற்றாம் , என்பர் . 

பேராசிரியர் “ பண்புற முடியும் என்பது விசேடம் மிக முடி 
யும் என்றவாறு . 

எனவே , ஈண்டுக் கூறாத இருசீரடியானும் , 
நாற்சீரான்வந்த கலிப்பாவடியானும் ஐஞ்சீரடியானும் முடிவன 
கொச்சகக் கலியுள ; அவை இத்துணை விசேட மில என்றவாறு . 


“ ஈண்டு , விதந்து ஓதிய வெல்லாம் பெரும்பான்மையும் 
ஒத்தாழிசைக் கலிக்கென உணர்க . 
உரை.சு.வே : 1 . மாக முடியும் 


| 


118 


தொல்காப்பியம் 


இயல என்றதனாற் கட்டளை வெண்பாவே ( இறுதி 
உறுப்பாக ) வரல் வேண்டுவதில்லை எனக்கொள்க . 


‘ பண்புற என்றதனான் மூன்றடியின் இழியிற் பண்புபட 
வாரா வெள்ளைச் சுரிதக மெனவுங் கொள்க என்பர் . 


2. யாப்பருங்கல நூற்பா கலிப்பாவின் இறுதியைப் பற்றி 


• துள்ள லிசையன கலிப்பா மற்றவை 
வெள்ளையு மகவலு மாய்விளைந் திறுமே ( 78) 


என்று கூறும் . 


இந் நூற்பா வுரையுள் 


" பிறிதின் நடப்பினும் வஞ்சியும் கலியும் 
இறுதி மருங்கில் ஆசிரி யம்மே 


கலியே வெண்பா வாயினும் வரையார் 


என்று இரண்டு நூற்பாக்கள் எடுத்துக் காட்டப்பட்டுள்ளன . 


3. அடியிலக்கணம் 


தொல்காப்பியர் இச்செய்யுளியலில் நாற்சீர் கொண்ட ( 31 ) 
என்னும் நூற்பாவிற்றொடங்கி , வெண்பா வியலினும் ( செய் .73 ) 
என்னும் இந்நூற்பாவரை யுள்ள நாற்பத்து மூன்று நூற்பாக்களால் 
அடி யிலக்கணங் கூறி முடித்தார் . அடியிலக்கணத்தை மட்டும் 
தனியாக எடுத்துக் கொண்டு கூறும் நக்கீரர் அடிநூல் முதலியன 
உண்மையை யாப்பருங்கல விருத்தியால் உணர்ந்து கொள்ள 
லாம் . அடியின் நுட்பம் அறிதல் அரிது என்று யாப்பருங்கல 
விருத்தியாசிரியரும் பேராசிரியரும் கருதுவர் . 


" அடியி னுட்ப மறிவருங் குரைத்தே எனப் பிறருங் சொல்லுப் " ( செய் . 50) 


என்று பேராசிரியர் கூறுவதாலும் , 


எண்ணெழுத்திற் றிண்ணியராய் எஃகு செவியராய் 
நுண்ணுணர்விற் சேர்ந்த நுழைவினராய்-மண்மேல் 
நடையறிந்து கட்டுரைக்கும் நாவினோர்க் கல்லால் 
அடியறியுந் தன்மை அரிது 


செய்யுளியல் 


நூற்பா -74 


119 


என்று யாப்பருங்கல விருத்தியாசிரியர் கூறுவதாலும் அடி பற்றிய 
இலக்கணம் நுட்பமாக ஆராயத் தக்கதென்று தெரிகின்றது . 

(( 6 ) யாப்பு 
74. எழுத்து முதலா வீண்டிய வடியிற் 

குறித்த பொருளை முடிய நாட்டல் ! 
யாப்பென மொழிப யாப்பறி புலவர் . 


என் - னின் யாப்பு ஆமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 

( இ - ள் ) எழுத்து முதலாக அசை , சீர் , அடியென ஈட்டப் 
பட்ட 2 அடியினால் , தான் குறித்த பொருளை இறுதியடியளவும் 
முற்றுப்பெற நிறுத்துதல் யாப்பென்று சொல்லுவர் புலவர் 
என்றவாறு . 

இது சொல்லவேண்டிய தென்னை ? செய்யுட்பாடுவார்க்கு 
இயல்பன்றோ வெனின் , ஈண்டுச் செய்யுளுறுப் போத்துள் ஓது 
கின்றாராதலின் , யாதானுமொரு பொருட்கட் பல சொல் 
தொடுத்து வழங்குங்கால் , குறித்த பொருளை முடிக்கவேண்டுஞ் 
சொல்லே சேர்த்துக் கூறல்வேண்டு மெனவும் , அது மிகாமற் 
குறையாமற் கூறல் வேண்டு மெனவும் இலக்கணங் கூறல் 
வேண்டு மென்க . 


அதன் வகை முன்னர்க் காட்டுதும் . 


( எச ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


1. நூற்பாப் பொருள் 


இந் நூற்பாவிற்கு , எழுத்தால் அசையும் , அசையால் சீரும் , 
சீரால் அடியுமாய் ஈண்டிய அடியினால் தான் கருதிய அறம் 
முதலான பொருள்களை முதலடியிலிருந்து இறுதியடி யளவும் 
முற்றுப்பெற நிறுத்து தலை யாப்பென்று சொல்லுவர் புலவர் 
என்பதைப் பொருளாகக் கூறுகிறார் இளம்பூரணர் . 

இளம்பூரணர் கருத்தின்படி பார்த்தால் , முதலடியிலிருந்து 
நூ.பா.வே : 

1. நாட்டில் , யாத்தல் 4. தொடுப்பது 
உரை . சு , வே : 2 . ஈண்டோதப்பட்ட 

5. சொல்லோடு சேர்த்தி 
3. செய்யுளுறுப்புள் 


120 


தொல்காப்பியம் 


இறுதியடிக்குள் குறித்த பொருள் முடிந்துவிடவேண்டும் . 
அதுவே யாப்பு என்னும் உறுப்பாம் என்பது . 


நூற்பாவிற்கு ( சூத்திரத்திற்கு ) ஒரு வரையறையுண்டு . ஒரு 
பொருணுதலிய சூத்திரத்தானும் என்று கூறப்பெறுவதால் ,, 
அது ஒரு பொருளைக் கருதித்தான் வரல் வேண்டும் ; இரண்டு 
முதலான பொருள்களைக் கருதி வரக்கூடாது என்பதாம் . 


அஃதேபோல் , இங்கே நூற்பாவொழிந்த செய்யுட்கு ஓதும் 
யாப்பானது அச் செய்யுளின் முதலடியிலிருந்து இறுதியடிக்குள் 
குறித்த பொருள் முடிய நாட்டிவிட வேண்டும் என்பதாம் . 
இவ்வுரை , நூற்பாவுக்கு உண்மையுரையானால் , எடுத்துக் 
கொண்ட பொருளை முதலடியில் தொடங்கி இறுதியடியில் 
முடித்து நிற்கும் தனிப்பாடற்கே இவ்விலக்கணம் உரியதாகல் 
வேண்டும் . எனவே , இவ்வாறு கூறும் இவ்விலக்கணத்திற்கு 
மாறுபட்ட குளகம் , தொடர்நிலை என்னும் இலக்கியங்கள் 
எழுந்த காலத்திற்குத் தொல்காப்பியர் 

முந்தியவராதல் 
வேண்டும் என்க . 


" யாப்பெனப் படுவ தியாதென வினவின் 
தூக்கும் தொடையும் அடியுமிம் மூன்றும் 
நோக்கிற் றென்ப நுணங்கி யோரே " 


என்னும் நற்றத்தனார் நூற்பாவின்படி ( யா . வி . கழ . பக் .16 ) 
இங்கே தொல்காப்பியர் கூறிய யாப்பு , அடியை நோக்கியதாம் . 


மேற்கண்ட தொல்காப்பிய 

நூற்பாவிற்குக் ‘ குறித்த 
பொருளை முடிய யாத்தல் என்றொரு பாடமும் உண்டு . 
யாத்தல் , யாப்பாம் . 


2. பேராசிரியர் உரை 


பேராசிரியர் , இளம்பூரணரைப் போல் அடியில் என்பதற்கு 
‘ அடியினால் என்று பொருள் கூறாமல் அடிக்கண்ணே என்று 
பொருள் கூறுவர் . அவர் , “ அடிக்கண்ணே ( குறித்த பொருள் ) 
முடியுமெனவே இருசீரும் முச்சீரும் கிடப்ப முடிய நாட்டினும் , 
நாற்சீர் 

கொண்டு முடிய நாட்டினும் அமையுமென்பது 
என்பர் . 


செய்யுளியல் 


நூற்பா -74 


121 


மேலும் அவர் " மாத்திரை முதலாக என்னாது எழுத்து 
முதலாக என்றது என்னையெனின் , எழுத்தும் அசையும் சீரும் 
கொண்டியன்ற ஒரோவடிக்கண்ணே இன்பம் செய்யும் . அது , 
பொருட்காய் இன்றியமையாமையின் எழுத்து முதலாக 
என்றான் என்பது . 


ஈண்டியவடி என்பது 

அவை மூன்றும் ஒன்றாகத் 
தொடர்ந்து ஈண்டிய அடி என்றவாறு . எனவே , இவற்றைப் 
பொருளன்றி வேறு வேறு செய்யாது பொருட்டொடர்படச் 
செய்ய வேண்டும் என்பதூஉங் கூறியவாறாயிற்று . 


குறித்த பொருள் என்றது , அவ்வடியில் தான் வைக்கக் 
கருதிய பொருளைப் பிறிதோர் அடியுங் கொண்டு கூட்டாது 
அமைந்து மாறச் செய்தல் . 


மாயோன் மார்பி லாரம் போல 
மணிவரை யிழிதரு மணிகிள ரருவி 
நன்பொன் வரன்று நாடன் 
அன்பு பெரி துடையன் இன்சொல் லினனே 


என , 


இது குறித்த பொருளை நாற்சீரடி தோறும் முடிய 
நாட்டியது . 


மண்டில மழுங்க மலைநிறங் கிளர 
வண்டினம் மலர்பாய்ந் தூத மீமிசைக் 
கண்டற் 

கானற் குருகின மொலிப்ப 


என்றவழி இருசீரானும் முச்சீரானும் நாற்சீரானும் குறித்த 
பொருளை முடிய நாட்டியவாறு கண்டு கொள்க " என்பர் . 


3. நச்சினார்க்கினியர் உரை 


நச்சினார்க்கினியர் “ எழுத்து முதலாக அசையும் சீரும் 
ஒன்றாகத் தொடர்ந்தீண்டிய அடியிலே , தான் வைப்பக் கருதிய 
பொருளைப் பிறிதோரடியுங் கொண்டு கூட்டாதமைந்து மாறச் 
செய்தல் யாப்பென்று சொல்லுவர் அவ்வாறு யாத்தலை வல்ல 
புலவர் என்று பொருள்கூறி , 

யாப்பறி புலவர் என்றதனான் இருசீரானும் முச்சீரானும் 
குறித்த பொருளை முடிப்பனவும் , அங்ஙனம் முடிப்பதொழிந்து 


122 


தொல்காப்பியம் 


அச்சீரை மேல் வருகின்ற அடியோடு பொருண்முடியச் செய் 
வனவும் சிறுபான்மை யாப்பென்று கொள்க ” என்பர் . 


75. பாட்டுரை நூலே வாய்மொழி பிசியே 

அங்கத முதுசொ லவ்வேழ் நிலத்தும் 
வண்புகழ் மூவர் தண்பொழில் வரைப்பின் 
நாற்பே ரெல்லை 2 யகத்தவர் வழங்கும் 

யாப்பின் மொழிய தென்மனார் புலவர் . 
என் - னின் இதுவும் அதன் பகுதி உணர்த்துதல் நுதலிற்று . 

( இ - ள் ) பாட்டு முதலாக முதுசொல் லீறாகச் சொல்லப்பட்ட 
ஏழுநிலத்தினும் வளவிய புகழையுடைய சேரன் பாண்டியன் 
சோழன் என்னும் மூவரது தமிழ்நாட்டகத்தவர் வழங்கும் 
தொடர்வழிக்கண் வரும் மொழி யாப்பாவது என்றவாறு . 

எனவே , யாப்பாவது : பாட்டியாப்பு . உரையாப்பு , 
நூலியாப்பு , மொழியாப்பு , பிசியாப்பு , அங்கதயாப்பு , 
பழமொழியாப்பு என எழுவகைப்படும் . 

மேலைச் சூத்திரத்துள் குறித்த பொருளை முடிய நாட்டல் 
என்றமையானும் , இச்சூத்திரத்துள் நாற்பேரெல்லை யகத்தவர் 
வழங்கும் யாப்பின் மொழியது என்றோதினமையானும் , 
குறித்தபொருள் முடியுமாறு சொற்றொடுத்தல் ( யாப்பு ) என்று 
கொள்ளப்படும் . 


உதாரணம் : 


தாமரை புரையுங் காமர் சேவடி 
பவளத் தன்ன மேனித் திகழொளி 
குன்றி யேய்க்கு முடுக்கைக் குன்றின் 
நெஞ்சுபக வெறிந்த வஞ்சுடர் நெடுவேற் 
சேவலங் கொடியோன் காப்ப 
ஏம வைக லெய்தின்றா லுலகே 

( குறுந் . கடவுள் ) 
நூ . பா . வே : 

1. முதுசொலோடவ்வேழ் 
2 . நாற்பெய ரெல்லை 

3. யாப்பின் வழியது 
உரை . சு . வே : 4. மேற் சொல்லப்பட்ட யாப்பு பாகுபடுமாறும் அதன் 

இயல்பும் உணர்த்துதல் நுதலிற்று 
5 . தொடர் மொழிக்கண் 
6. மொழியது 


செய்யுளியல் 


நூற்பா -75 


123 


இதனுட் குறித்த பொருள் முருகவேள் காப்ப உலகம் 
காவற்பட்டது , என்னும் பொருள் . 


இதனை முடித்தற் பொருட்டு , எழுத்து முதலாக வந்து 
ஈண்டிய அடிகளெல்லாவற்றானும் 2 நாட்டியவாறு 

கண்டு 
கொள்க . 

( எரு ) 


! 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


1. நூற்பாப் பாட ஆய்வு 


இளம்பூரணர் " தமிழ் நாட்டகத்தவர் வழங்கும் தொடர்வழிக் 
கண் வரும் மொழி யாப்பாவது " என்று பொருள் கூறி , 
" மேலைச் சூத்திரத்துள் குறித்த பொருளை முடிய நாட்டல் 
என்றமையானும் , இச்சூத்திரத்துள் , நாற்பேரெல்லை யகத்தவர் 
வழங்கும் யாப்பின் மொழியது என்று ஓதினமையானும் ; குறித்த 
பொருள் முடியுமாறு சொற்றொடுத்தல் என்று கொள்ளப்படும் " 
எனச் சிறப்புரை வகுத்துள்ளதாலும் நாற்பே ரெல்லை யகத் 
தவர் வழங்கும் யாப்பின் மொழியது என்று பாடங்கூறலே 
அவர் கருத்தாகும் : 


பேராசிரியர் " இந்நூற்பா அரிமா நோக்கு ; மேற்கூறிய 
யாப்பிற்கும் வருகின்ற மரபிற்கும் அப்பகுதி யுரிமை கூறினமை 
யின் என்று நுதலிய துரைத்து , “ பாட்டும் உரையும் நூலும் 
வாய்மொழியும் பிசியும் அங்கதமும் முது சொல்லுமென்று 
சொல்லப்பட்ட அவ்வேழ்நிலத்தும் வடவேங்கடந் தென்குமரி 
யாயிடை நாட்டார் நடத்துகின்ற செய்யுளின் பெயரே தனக்குப் 
பெயராகவுமுடைத்து மேற்கூறிய யாப்பு என்றவாறு என்று 
பொருள் எழுதுவர் . 

மேலும் அவர் , சிறப்புரையில் யாப்பின் வழிய தென்பது 
இவ்வெழுவகைப்பட்ட யாப்பின் பெயரது மரபாகும் யாப் 
பாகிய உறுப்பென்றவாறு என்று எழுதுவதால் “ யாப்பின் 
வழியது என்மனார் புலவர் என்ற பாடம் பேராசிரியரது 
என்று தெரிகிறது . 


1 . காக்கப்பட்டது 
2. அடிகள் பலவற்றானும் 


( 4667 


124 


தொல்காப்பியம் 


2. நச்சர் உரை 


நச்சினார்க்கினியர் நாற்பெயரெல்லை யகத்தவர் என் 
பதற்கு “ வட வேங்கடந் தென்குமரியிடத்து மலை மண்டிலம் , 
சோழ மண்டிலம் , பாண்டிய மண்டிலம் , தொண்டை மண்டிலம் 
என்னும் நான்கு பெயரையுடைய தமிழ்நாட்டார் என்பர் . 

பின்னர்ச் சிறப்புரையில் , “ என்றது , குறித்த பொருளை 
முடிய நாட்டுதலேயன்றி பாட்டு உரை நூல் முதலிய பகுதிபடச் 
செய்தலும் யாப்புறுப்பாம் என்றதாம் என்று எழுதுவர் . 


3. யாப்பு 


அவர் செய்யுளியல் முதல் நூற்பாவுரையில் யாப்பு 
என்றது அவ்வடிதோறும் பொருள் ஏற்று நிற்பச் செய்வதோர் 
செய்கையை என்பர் . 


பேராசிரியர் , ‘ யாப்பென்பது அவ்வடிதோறும் பொருள்பெறச் 
செய்வதோர் செய்கை என்பர் . தொல்காப்பியர் யாப்பினை , 
ஏழாகப் பகுத்தார் . பிற்காலத்தே இலக்கணக் கொத்தின் ஆசிரியர் 


" இலக்கணம் இலக்கியம் உரையெனப் பெயர்பட்டு 

இருக்குமென் றெண்ணுக செய்யுளி னியல்பே ” 
என்று மூன்றாகப் பகுப்பர் . 

தொல்காப்பியப் பாயிரவுரையுள் நச்சினார்க்கினியர் 
செய்யுளாவது பாட்டுரை நூலே என்னும் செய்யுளியற் 
சூத்திரத்தாற் கூறிய ஏழுநிலமும் அறம் முதலிய மூன்று 
பொருளும் பயப்ப நிகழ்வது என்பர் . 


4. வாய்மொழி 

நூற்பாவுள் வந்துள்ள வாய்மொழி என்பது மந்திரம் ஆகும் . 
" தூய னாகி வாய்மொழி பயிற்றி " என ( பெருங்கதை . வத்தவ . 
6:80 ) வந்தவாறு உணர்க . 


( 7 ) மரபு 


76. மரபே தானும் 

நாற்சொல் லியலான் யாப்புவழிப் பட்டன்று 
நூ.பா.வே : 1 " பட்டன 

பேரா ; நச் . 


செய்யுளியல் 


நூற்பா - 77 


125 


என் - னின் மரபு ஆமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
( இ - ள் ) மரபாவதுதான் இயற்சொல் திரிசொல் திசைச்சொல் 
வடசொல் என்றனைத்தே செய்யுள் ஈட்டச்சொல் ( சொல் 
எச் .1 ) என்றமையின் அவற்றின் இயற்கையானே யாப்பின் 
வழிப்பட்டது என்றவாறு . 


குறித்த ஒரு பொருளை முடியச் சொற் றொடுக்குங்கால் 
( செய் .74 ) இயற் சொல்லாகிய பெயர் வினை இடை உரியானும் 
ஏனைத் திரிசொல் திசைச்சொல் வட சொல்லானும் எழுவகை 3 
வழுவும் படாமற் புணர்ப்பது என்றவாறாம் . 


அவற்றுள் , இயற்சொல் மரபாவது சொல்லதிகார இலக்க 
ணத்தோடு பொருந்துதல் . 


திரிசொல் மரபாவது , தமிழ் நாட்டகத்தும் பலவகை நாட் 
டினும் தத்தமக் குரித்தாக ( த்திரித்து ) வழங்கும் மரபு . 


திசைச்சொல் மரபாவது செந்தமிழ் சூழ்ந்த பன்னிரு நிலத் 
தினும் வழங்கும் மரபு . 


வடசொன் மரபாவது திரிந்தவகையாகிய சொன்மரபு . 

யாதானும் ஒரு செய்யுட் செய்யுங் காலத்துப் பொருள் 
உணர்த்துஞ் சொற்கள் இவையாதலின் இவை ஒரு பொருட்குரித் 
தாகிய ஆண் பெயரும் பெண் பெயரும் குழவிப் பெயரும் 
முதலாயின பிறபொருட்கண் வாராமையான் அவற்றை அவ்வம் 
மரபினாற் கூறுதலும் ஒருமைப் பன்மை மயங்காமைப் பெயரும் 
வினையும் முடிவுபெறக் கூறுதலும் வேண்டுதலின் இவ்விலக்க 
கணமும் கூறல் வேண்டிற்று . 

( எசு ) 


( 8 ) தூக்கு 


77. அகவ லென்ப தாசிரி யம்மே . 


உரை . சு.வே : 1. என்னும் நாற்சொல்லின் இயற்கையானே . 

2. குறித்த பொருள் மேற் வழுப்படாமற் 
3 . எழுவகையானும் எழுவகை 

மயங்காமையும் 


126 


தொல்காப்பியம் 


என் - னின் , இனித் தூக்காமாறு உணர்த்துவார் , அவற்றுள் 
ஆசிரியத்திற்குரிய ஓசை ( தூக்கு ) உணர்த்துதல் நுதலிற்று . 

( இ - ள் ) அகவல் என்னும் ஓசை ஆசிரியத்திற்கு என்றவாறு . 
தூக்கு எனினும் , ஓசை எனினும் ஒக்கும் . 
அகவல் என்பது ஆசிரியன் இட்டதோர் குறி . 


அது வருமாறு : 


“ செங்களம் படக்கொன் றவுணர்த் தேய்த்த 
செங்கோ லம்பின் செங்கோட் டியானை 
கழறொடிச் சேய குன்றம் 
குருதிப் பூவின் குலைக்காந் தட்டே " 

( குறுந் . 1 ) 
இதனுள் , எழுத்தளவு மிகாமற் குறையாமல் உச்சரிக்க 
அவ்வழி நின்ற ( அகவல் ) ஓசையால் ஆசிரியம் வந்தவாறு 
காண்க. 

( என ) 
பதிப்பாசிரியர் விளக்கம் 

1. தூக்கு 


3 


\ 


செய்யுளியல் முதல் நூற்பாவில் “ மரபே தூக்கே தொடை 
வகை யெனாஅ ” என்று நிறுத்த முறையானே மரபினைக் கூறி 
விட்டு , இந் நூற்பாவிலிருந்து தூக்கினைக் கூறத்தொடங்கி 
யுள்ளார் . 

தூக்கு என்பது பலபொருள் ஒருசொல் . 

கொட்டு , அசை , தூக்கு , அளவு என்னும் தாள வுறுப்பு நான் 
கில் ஒன்று தூக்கு ஆகும் . அதன் செயல் தாக்கித் தூக்குதலாகும் . 
ஒருசீர் இருசீர் முச்சீர் நாற்சீர் ஐஞ்சீர் அறுசீர் எழுசீர் பெற்று 
வருவனவற்றை இசை நூலார் முறையே செந்தூக்கு , மதலைத் 
தூக்கு , துணிவுத் தூக்கு , கோயிற் றூக்கு , நிவப்புத் தூக்கு , 
கழாற்றூக்கு, நெடுந்தூக்கு என்று பெயர் கூறுவர் . 


வெண்பா மாலையில் , பாணியும் தூக்கும் நடையும் பெய 
ராமை ( 361 ) என்ற பாட்டில் தூக்கு என்பதற்கு இசை என்று 
பொருள் காண்பர் அதன் உரையாசிரியர் . 
உரை.சு.வே : 1. இது தூக்காமாறு உணர்த்துவார் 

உச்சரிக்கப் பட்டது . 
3. கண்டு கொள்க . 


2 . 


செய்யுளியல் 


நூற்பா -77 


127 


பிங்கல நிகண்டு 


“ துலாமும் உறியும் கூத்தும் பாட்டும் 
உசாவுத லும்இவை தூக்கெனப் படுமே " 


என்று கூறுகிறது . மேலே கூறியவற்றையெல்லாம் கருதினால் 
தூக்கு என்னும் பலபொருள் ஒருசொல் , தாளவுறுப்பில் ஒன்று , 
இசைச்சீர்வகை , இசை , துலாம் , உறி , கூத்து , பாட்டு , உசாவுதல் 
முதலியவற்றில் வரும் என்பது தெரிகின்றது . 


2. இளம்பூரணர் கருத்து 


இளம்பூரணர் இந்நூற்பா உரையில் தூக்கெனினும் ஓசை 
யெனினும் ஒக்கும் என்பர் . மண்டிலம் குட்டம் ( தொல் . செய் . 
112 ) என்னும் நூற்பாவுரையில் செந்தூக்கு இயல என்பதற்கு , 
அகவலோசை இயல என்று பொருள் கூறுகின்றார் . மேலும் 
அவர் இச்செய்யுளில் 77,78,79,80,81 என்னும் எண் உள்ள 
நூற்பாக்கள் , ஓசையைக் , கூறவந்தனவென்றே கருதுகிறார் . 
இலக்கண விளக்கம் செப்பல் முதலிய ஓசையைத் தூக்கு என்று 
ஓர் உறுப்பாக்கி மேல் கூறுவாரும் உளர் என்னும் ( செய் .17 ) . 


3. பேராசிரியர் நச்சினார்க்கினியர் கருத்து 


தூக்கு என்னும் சொல் நிறுக்கும் கருவிக்கும் வழங்கும் . 
மேலே 101 ஆம் நூற்பாவிலிருந்து கூறப்படுவது பா என்னும் 
உறுப் பென்றும் , அது பரந்துபட்ட ஓசை 

என்றும் , 
அவ்வோசையை அடிகளால் துணித்துத் தூக்கி ஓசைவேறுபாடு 
உணர்த்துதலே தூக்கு என்னும் உறுப்பு ஆகும் என்றும் 
மேற்கண்ட இருவரும் கூறுகின்றனர் . 


இருவரும் நிறுக்கப்படும் பொன் வெள்ளி முதலிய பொருள் 
தனைப் பெற்ற வழியன்றிக் கழஞ்சு , தொடி , துலாம் எனத் 
துலாக்கோல் தூக்கி அளக்குமாறில்லை ; அதுபோலப் பரந்த 
பாவினை அடிகளால் துணித்துத் தூக்கி ஓசை வேறுபாடு 
உணர்த்துதலால் தூக்கு எல்லாப் பாவிற்கும் பொதுவாயிற்று 
என்பர் . 


128 


தொல்காப்பியம் 


4. தொகுப்புரை 


எனவே இளம்பூரணர் பாக்களின் அகவல் , செப்பல் , துள்ளல் , 
தூங்கல் என்னும் ஓசைகளே தூக்கு என்பர் . பேராசிரியரும் 
நச்சினார்க்கினியரும் மேல் கூறப்படும் பா என்னும் பரந்துபட்ட 
ஓசையைத் 

நிறுத்துத் துணித்தலே தூக்கு என்பர் . 
ஆனால் , காரிகை தூக்கை ஒலி என்று கூறி , “ ஒலிமுறையே 
திண்பா மலிசெப்பல் சீர்சா லகவல் சென்றோங்கு துள்ளல் 
நண்பா அமைந்த நலமிகு தூங்கல் என்று கூறும் . ( 21 ) 


தூக்கி 


5. அகவல் 


இளம்பூரணர் , அகவல் என்பது ஆசிரியன் இட்டதோர் குறி 
என்பர் . ஆனால் , அகவல் என்னுஞ் சொல் இலக்கியங்களில் 
அகவினம் பாடுவாம் என்றும் , அகவன் மகளே என்றும் 
பயின்று வருதலானும் , பிங்கலம் , அகவ லென்பதும் அழைத்த 
லாகும் என்று கூறுதலானும் அவர் கருத்து ஏற்புடைத்தாய்த் 
தெரியவில்லை . 

பேராசிரியர் அகவிக் கூறுதலான் அகவல் எனக் கூறப்பட்டது . 
அஃதாவது கூற்றும் மாற்றமும் ஆகி ஒருவன் கேட்ப , அவற்கு 
ஒன்று செப்பிக் கூறாது தாங்கருதியவாறெல்லாம் வரையாது 
சொல்லுவதோர் ஆறும் உண்டு . அதனை வழக்கினுள்ளார் 
அழைத்தல் என்றுஞ் சொல்லும் . அங்ஙனம் சொல்லுவார் 
சொல்லின் கண் எல்லாம் தொடர்ந்து கிடந்த ஓசை அகவல் 
எனப்படும் என்பர் . 


6. பிற குறிப்பு 

1. பேராசிரியரும் நச்சினார்க்கினியரும் . அகவலும் செப் 
பலும் வழக்கின்கண் நிகழுமென்றும் , துள்ளலும் தூங்கலும் 
செய்யுட்கண் நிகழுமென்றும் கூறுவர் . 

2. ஆசிரிய உரிச்சீராலும் இயற்சீராலும் அகவல் ஓசை 
தோன்றும் என்பது தொல்காப்பியர் கருத்து . விருத்தியாசிரியர் 
இயற்சீரால் தோன்றும் அகவல் எனபர் . 

7. மேற்கோள் 

யாப்பருங்கலம் 57 ஆம் நூற்பா உரையில் இந்நூற்பா 
மேற்கோள் . 


செய்யுளியல் 


நூற்பா -78 


129 


78. அஃதன் றென்ப வெண்பா யாப்பே . 
என் - னின் வெண்பாவிற்குரிய 

ஓசை 
நுதலிற்று . 


உணர்த்துதல் 


( இ - ள் ) வெண்பாவாக ( யாக்க ) ப் பட்டது அகவலோசை 
யன்று என்றவாறு . எனவே , அகவுத லில்லாத ஓசையாம் . 

இதனைப் பிற நூலாசிரியர் செப்ப லோசை என்பர் . 
அகவுதல் என்பது ஒரு தொழில். 

அத் தொழில் இதன்கண் இல்லாமையின் அஃதன்று 
என்றார் . 


4 


உதாரணம்: 


" பொன்னார மார்பிற் புனைகழற்காற் கிள்ளிபேர் 
உன்னேனென் றூழுலக்கை பற்றினேற் - கன்னோ 
மனனொடு வாயெல்லாம் மல்குநீர்க் கோழிப் 
புனனாடன் பேரே வரும் , 

( யா.வி. கழ.பக் . 61 ) 


இது மேற் சொல்லப்பட்டது போல இசை குறித்து வருதலன் 
றிச் செப்பு தலாகிய வாக்கியம் போன்ற ஓசைத்தாகி வந்தவாறு 
காண்க .4 

( எ.அ ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 

1. அகவலோசையல்லாதது 
தொல்காப்பியர் வெண்பா 

ஓசையை அகவலோசையன்று 
என்பர் . இளம்பூரணர் செய்யுளியல் 101 ஆம் நூற்பாவுரையில் 
வேறுபட்ட ஓசை என்று குறிப்பிட்டு , இந்நூற்பாவுரையில் 
“ இதனைப் பிற நூலாசிரியர் செப்பலோசை என்ப " என்று 
எழுதுகிறார் . இதனால் வெண்பா ஓசையைச் செப்பல் என்ற 
பெயரால் தொல்காப்பியர் வழங்கவில்லை 
தெரிகின்றது . 


என்பது 


நூ.பா.வே : 

1 அஃதான் றென்ப பேரா 

அதாஅன் றென்ப நச் . 
உரை.சு.வே : 

2 . வெண்பா யாக்கப்பட்டது . ரா.ரா. 
3 . வாச்சியம் போன்றறிவோசைத்தாக்கி 

கண்டு கொள்க 


: 36-9 


130 


தொல்காப்பியம் 


2. பாடவேறுபாடு 


நச்சினார்க்கினியர் இந் நூற்பாவினை அதாஅன் றென்ப 
வெண்பா யாப்பே " எனப் பாடங் கொண்டனர் . அவர் இந் 
நூற்பாவை அது அன்று என்னும் நிலைமொழி வருமொழி 
அதா அன்று 

புணர்ந்து வருவதற்கு மேற்கோள் 
காட்டுவர் . தொல் . எழுத்து . நூ . 358 


என்று 


3. பேராசிரியர் கருத்து 


“ யாப்பென்றதனான் அப் பாக்கள் ( ஓசைகள் ) செய்யுள் 
முழுதும் ஒருங்கு தழீஇக் கிடக்கு மென்பது கொள்க . அகவிக் 
கூறாது ஒருவற்கொருவன் இயல்பு வகையானே 

ஒரு 
பொருண்மை கட்டுரைக்குங்கால் எழும் ஓசை செப்பலோசை 
எனப்படும் . இவ்விரண்டு மல்லது வழக்கினுள் இன்மையான் 
அஃதான் றெனவே அதனிலக்கணம் பெறுவதாயிற்று என்பர் . 


4. அஃதன்றென்ப என்று கூறிய கருத்து 

‘ இயற்சீருள் தோன்றும் அகவல் ( யா . க . வி . கழ.ப. 492 ) 
என்று கூறலால் இயற்சீர் நேராய் ஒன்றின் நேரொன்றாசிரிய 
மாம் ; நிரையாய் ஒன்றின் நிரையொன்றாசிரியமாம் . இவை 
ஒன்றாது வருவது வெண்டளை யாதலால் அஃதன்றென்ப 
வெண்பா யாப்பே " என்றார் . 


5. மேற்கோள் 


யாப்பருங்கலம் 57 ஆம் 
மேற்கோள் . 


நூற்பாவுரையுள் இந் நூற்பா 


79. துள்ள லோசை கலியென மொழிப. 


கலிப்பாவிற்கு ஓசையாமாறு 


என் - னின் 
நுதலிற்று . 


உணர்த்துதல் , 


( இ - ள் ) துள்ள லோசை கலிப்பாவிற்காம் என்றவாறு . 


துள்ளுதலாவது ஒழுகுநடைத்தின்றி இடை இடை உயர்ந்து 
வருதல் ; ‘ கன்று துள்ளிற்று என்றாற் போலக் கொள்க . 


செய்யுளியல் 


நூற்பா -80 


131 


உதாரணம் : 


" அரிதாய வறனெய்தி யருளியோர்க் களித்தலும் 
பெரிதாய பகைவென்று பேணாரைத் தெறுதலும் 
புரிவமர் காதலிற் புணர்ச்சியுந் தருமெனப் 
பிரிவெண்ணிப் பொருள்வயிற் சென்றநங் காதலர் 
வருவர்கொல் வயங்கிழாஅய் வலிப்பல்யான் கேளினி 


( கலி . 11 ) 


என்றவழி அரிதாய வறன் என நின்றவழிச் செப்பலோ 
சைத்தாகிய வெண்சீர்ப் பின்னும் வெண்டளைக் கேற்ற சொல் - 
லோடு புணராது ஆண்டெழுந்த ஓசை துள்ளி வந்தமையால் 
துள்ளலோசை யாயிற்று . 

( எசு ) 


80. தூங்க லோசை வஞ்சி யாகும் . 
என் - னின் வஞ்சிப்பாவிற்குரிய ஓசை உணர்த்துதல் நுதலிற்று 

( இ - ள் ) தூங்கலாவது அறுதியற்ற வோசைத் ( அவ்வோ 
சைத் ) தாகி வரும் வஞ்சி என்றவாறு . 


உதாரணம் : 


சுறமறிவன துறையெல்லாம் 
இறவீன்பன வில்லெல்லாம் 
மீன்றிரிவன கிடங்கெல்லாம் 
தேன்றாழ்வன பொழிலெல்லாம் 
எனத் 
தண்பணை தழீஇய விருக்கை 
மண்கெழு நெடுமதின் மன்ன னூரே ( யா .வி.கழ.பக் . 62 ) 


இதனுட் சீர்தோறும் ஓசை யற்ற வாறு கண்டுகொள்க . ( 40 ) 
பதிப்பாசிரியர் விளக்கம் 

உரைப்பாட ஆய்வு 

வ.உ.சி. பதிப்பில் ( செய் . 80 ) இந்நூற்பாவிற்குத் 
லாவது அறுதியற்ற ஓசைத்தாகிவரும் வஞ்சி என்று உரையெ 
ழுதப்பட்டுப் பின் , ‘ சுறமறிவன என்ற பாட்டை எடுத்துக் 
காட்டி , “ இதனுட் சீர்தொறும் ஓசை அற்றவாறு 

கண்டு 


14 


தூங்க 


உரை.சு.வே ; 


1. துள்ளித் துள்ளி ; 


2. இறுதி யற்ற 


3 . 


யறாத வாறு . 


132 


தொல்காப்பியம் 


கொள்க என்று எழுதப்பட்டுள்ளது . இதனுள் முன் உள்ள 
உரைத்தொடரும் , பின்னுள்ள விளக்கத்தொடரும் பொருளால் 
ஒன்றவில்லை . 


மதுரைத் தமிழ்ச் சங்கப்பதிப்பில் ( செய் . 80 ) “ தூங்கலாவது 
சீர் தொறும் ஓசையறாதவஞ்சி என்று உரை 

மறு உரை எழுதப்பட்டு , 
‘ சுறமறிவன என்ற பாட்டை எடுத்துக்காட்டி , “ இதனுட் சீர் 
தொறும் ஓசையறாதவாறு கண்டு கொள்க என்று எழுதப்பட் 
டுள்ளது . இதனுள் முன் உள்ள உரைத்தொடரும் பின்னுள்ள 
விளக்கத்தொடரும் ஒன்றி உள்ளன . 

இவ்விரண்டு உரைகளையும் கருதினால் சீர் தொறும் 
ஓசை அறுவது வஞ்சியா ? ஓசையறாதது வஞ்சியா ? என்ற ஐயம் 
நமக்கு உண்டாகின்றது . 


பேராசிரியர் “ அடியில் தூங்காது சீர்தொறும் தூங்குமோசை 
தூங்கலோசை எனப்படும் ” என்றும் , நச்சினார்க்கினியர் “ அடி 
யிறுதியில் தூங்காது சீர்தொறும் தூங்குமோசை தூங்கல் 
எனப்படும் ” என்றும் எழுதுவதை நோக்கினால் , தூங்கலாவது 
அறுதியற்ற ஓசைத்தாகிவரும் வஞ்சி " என்று உரையும் , " சீர்தொ 
றும் ஓசையற்றவாறு கண்டு கொள்க ” என்று விளக்கமும் இருத்தலே 
பொருந்தும் . நாட்டுப்பாடல்களில் இருசீர் வஞ்சி ஓசையற்றே 
வருகின்றது . 
81. மருட்பா வேனை யிருசா ரல்லது 

தானிது வென்னுந் தன்மை யின்றே . 


என் - னின் மருட்பாவிற்கு ஓசை இதுவென உணர்த்துதல் 
நுதலிற்று . 


( இ - ள் ) மருட்பாவிற்கு ஓசை இது வென்னுந் தன்மை 
இல்லை ; அதற்கு வெண்பாவும் ஆசிரியப்பாவும் உறுப்பாக 
இவ்விரண்டின் ஓசையே அதற்கு ஓசை என்றவாறு . 


உதாரணம் : 


திருநுதல் வேரரும்பும் தேங்கோதை வாடும் 
இருநிலனுஞ் சேவடி யெய்து - மரிபரந்த 


நூ . பா . வே : 1 . 


தனிநிலை பேரா ; நச் 


செய்யுளியல் 


நூற்பா -81 


133 


போகித ழுண்க ணிமைக்கும் 
ஆகு மற்றிவ ளகலிடத் தணங்கே , 


(புற . வெண் . கைக் . 3) 


என்பதனுட் கண்டு கொள்க . 


( அக ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


மருட்பா 


1. இளம்பூரணர் கருத்து 


செய்யுளியல் 115 ஆம் நூற்பா “ கைக்கிளை 

தானே 
வெண்பாவாகி , ஆசிரிய வியலான் முடியவும் பெறுமே ” என்ப 
தாகும் . இந்நூற்பா வுரையில் இளம்பூரணர் கைக்கிளை வெண் 
பாவினால் வருதலன்றி , முதலிரண்டடியும் வெண்பாவாகிக் 
கடையிரண்டடியும் ஆசிரியமாகி வரும் . இவ்வாறு வருவதனை 
மருட்பா என்ப . இக் கருத்தினான் “ மருட்பா தன்மை 
யின்றே ” என ஓதினார் என்று கொள்க என்பர் . 


" புறநிலை வாயுறை 


பாவின வென்ப ( செய் , 154 ) 


என்ற நூற்பாவுரையில் இளம்பூரணர் , “ மருட்பா கைக்கிளை , 
புறநிலை , வாயுறை , செவியறிவுறூஉ என்னும் நான்கு பொருளி 
னல்லது வேறு பொருளில் வரப் பெறாதாயிற்று என்பர் . 


2. காரிகைக் கருத்து 


யாப்பருங்கலக் காரிகை செய்யுளியலின் ஈற்றில் நான்கு பாக் 
களையும் சொல்லி முடித்த பின்னர் 


“ பண்பார் புறநிலை பாங்குடைக் கைக்கிளை வாயுறைவாழ்த் 
தொண்பாச் செவியறி வென்றிப் பொருண்மிசை யூனமில்லா 
வெண்பா முதல்வந் தகவல்பின் னாக விளையுமென்றால் 
வண்பான் மொழிமட வாய்மருட் பாவெனும் வையகமே 


என்று மருட்பாவைக் கூறுகின்றது . 

3 . யா . க . விருத்தியாசிரியர் கருத்து 


ஆனால் அதன் 


யாப்பருங்கலம் மருட்பாவைக் கூறவில்லை. 
உரையாசிரியர் , 


உரை . சு . வே : 


1. என்றதனுட் 


134 


தொல்காப்பியம் 


“ வெண்பா வாசிரியம் ” ( 551 ) என்னும் 

நூற்பாவில் , 
" வெண்பா வாசிரியம் கலியே வஞ்சியெனப் பா நான்காகும் 
என்னாது , பண்பாய்ந்துரைத்த பா நான்காகும் என்று சிறப் 
பித்துச் சொல்ல வேண்டிய தென்னையெனின் ? “ வெண்பா 
முதல் வந்து ஆசிரியமாய் இறுவன சிறப்பின்மையால் மருட்பா 
என்பது அறிவித்தற்கு வேண்டப்பட்டது ; என்னை , 


" வெள்ளை முதலா வாசிரியம் இறுதி 
கொள்ளத் தொடுப்பது மருட்பா வாகும் " 


என்றாராகலின் . அவ்வாறு வருவன தாம் புறநிலை வாழ்த்தும் 
வாயுறை வாழ்த்தும் செவியறிவுறூஉம் என இவை " என்று கூறி 
புறநிலை ( செய் 154 ) என்ற இந்நூற்பாவை மேற்கோள் 
காட்டுவர் . 


மற்றும் அவர் , கங்கை யமுனை களது சங்கமம் போலவும் , 
சங்கர நாராயணரது சட்டகக் கலவியே போலவும் வெண்பாவும் 
ஆசிரியமுமாய் விராய்ப் புறநிலை வாழ்த்து முதலிய பொருள்கண் 
மேல் யாப்புற்று மருட்சி யுடைத்தாகப் பாவி நடத்தலின் 
மருட்பா என்று வழங்கப்படும் என்பாருமுளர் என்பர் . 


4. இலக்கண விளக்கம் 


" வெள்ளை முதலா ஆசிரிய மிறுதி 
கொள்ளத் தொடுப்பது மருட்பா வாகும் 


என்று மருட்பா விலக்கணத்தைக் கூறுகின்றது . ( இலக் . விள . 
செய் . நூ . 40 ) 


5. தொன்னூல் விளக்கம் கூறும் கருத்து 


" மருட்பா வெள்ளை வந்தபின் னகவல் 
ஈற்றின் மருளும் இயல்புடைத் தென்ப 


( 238 ) 


என்று கூறும் , “ வெண்பா பலவடியாக முதற்கண் வந்தபின் 
அகவ லிறுதியாக மருண்டு தொடுப்பது மருட்பா வெனப்படும் 
என்பது அந் நூற்பாவுரை . . 


6. மருட்பா என்ற காரணம் 


யாப்பருங்கல விருத்தியாசிரியர் “ மருட்சி யுடைத்தாகப் பாவி 


செய்யுளியல் 


நூற்பா -82 


135 


நடத்தலின் மருட்பா என்று வழங்கப்படும் " என்று எழுதுவதும் 
ஒத்த கருத்துடையன . ஆனால் , மருட்சி , மயக்கம் என்பன ஒரு 
பொருட் 

சொல்லாதலால் , வெண்பாவும் ஆசிரியப்பாவும் 
மயங்கி ( கலந்து ) வந்தது மருட்பா என்க . 


82. அவ்வியல் பல்லது பாட்டாங்குக் கிளவார் . 


என் - னின் பாக்கள் எல்லாவற்றிற்கும் உரியதோர் மரபு 
உணர்த்துதல் நுதலிற்று . 


( இ - ள் ) மேற்சொல்லப்பட்ட ஓசை வகையானல்லது 
பாட்டாங்குக் கூறார் என்றவாறு . 


பாட்டாங்குக் கூறுதலாவது , ஓசை ஒழித்துச் சீருந் தளை 
யும் அடியும்படக் கூறுதல் . அவ்வாறு படக் கூறுதலால் ( அது ) 
பாட்டாங்கு ஆகா தென்பதூஉம் , அடியுந் தொடையும் பெற 
வந்ததாயினும் நூலின்பாற்படுதல் உரையின்பாற் படுதல் 
( ஆகும் ) என்பதூஉம் கூறியவாறாம் . அது வருமாறு : 


ஐவகை யடியும் விரிக்குங் காலை 
மெய்வகை யமைந்த பதினேழ் நிலத்து 
மெழுபது வகையின் வழுவில வாகி 
அறுநூற் றிருபத் தைந்தா கும்மே 


( செய் .48 ) 


என்பது ஆசிரியப்பாவிற்குரிய இலக்கண முடைத்தாயினும் 
ஓசையின்மையான் ஆசிரியம் எனப்படாது , நூல் எனப்படும் 
என்று கொள்க . 

( 42 ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


வரையறை 

பேராசிரியர் , “ மேலே கூறிய பாக்களுக்கு ஓர் வரையறை 
கூறுகின்றது " என்று நுதலிய துரைத்துவிட்டு , 


நூ.பவே : 

1 . 

2 . 
உரை.சு.வே : 3 . 

5 . 


சு.வே. 


அவ்விய லல்லது பேரா . 
பட்டாங்கு 
பட்டாங்குக் 4. பட்டாங்குக் 
அவ்வாறு சொல்லுதலால் 6 . பெற்று வந்த தாயினும் . 


136 


தொல்காப்பியம் 


மேற்கூறிய நான்கு பா இலக்கணத்தானல்லது பாட்டின் 
கண் வேறு பாக் கூறப்படாது என்று பொருளுரைப்பர் . 


“ இது கூறிப் பயந்த தென்னை யெனின் , மேற்கூறிய 
பாக்களாற் பெயர் கூறாத செய்யுட்களும் ( அகவல் முதலிய ) 
அவை பாவாக வரினல்லது வேறு தமக்குப் பாவில வென்பது 
உம் , 


“ மருட்பா வேனை யிருசா ரல்லது 
தானிது வென்னுந் தனிநிலை யின்று ” 


எனவே , அவ்விரண்டன் கூட்டத்தின் கண்ணும் வேறோர் 
பாப் பிறக்குமென்று கொள்ளினும் கொள்ளற்க எனவும் , பிற் 
காலத்து நூல் செய்யும் ஆசிரியர் பிறவகையாற் பாவுறுப்பினை 
மயக்கம்பட வேண்டுவா 

ருளராயின் அவரை விலக்கியும் 
கூறியவாறு ” . 


" அல்ல தூஉம் , மாணாக்கன் 

இதன் முதனூல் செய்த 
ஆசிரியன் பண்ணுந் திறனும் பகுத்தானைக் கண்டு இவற்றை 
யும் பாவும் இனமுமெனப் பகுத்தான்கொல் என்று ஐயுறாமை 
விலக்கி இயல் நூலுள் அவ்வாறு கூறிற்றிலன் எனச் சொல்லி 
னான் என்பது " . 


“ நான்கு பாவினையும் நோக்கி ஆங்கு என்றான் ; ஐந்து 
செய்யுளை நோக்கி அவ்வியல் என்றா னென்பது " 

னென்பது என்று 
சிறப்புரை எழுதுவர் . ( செய் . 86. பேரா . ) 


நச்சினார்க்கினியரும் இவ்வாறே கூறுவர் . 


83. தூக்கியல் வகையே யாங்கென மொழிப . 


என் - னின் ஐயம் அறுத்தலை உணர்த்துதல் நுதலிற்று . 


( இ - ள் ) மேல் அதிகாரப்பட்ட தூக்கியலும் வகை சொல் 
லப்பட்ட நாலுமே என்றவாறு . 


உரை.சு.வே : 


1. அதிகரிக்கப்பட்ட 
2 . தூக்கு அவ்வகை சொல்லப்பட்ட நால்வகையும் என்றவாறு 


செய்யுளியல் 


நூற்பா -84 


137 


எனவே , இன்னும் உளவோ எனக் கருதற்க வென , ஐயம் 
தீர்த்தவாறு . ஈங்கு ஓதப்பட்ட தூக்குச் செவிப்புலனாதலின் 
அதனானே ஓர்ந்துணர்ந்து பாகுபாடறிக . 

( அகூ ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


தூக்கு நான்கே 


1. பின் இணைப்பு 


அகவல் முதலான ஓசையாகிய தூக்கு நடக்கும் வகை 
இன்னும் 

உளவோ எனக் கருதற்க . அவை மேற்கூறிய 
நான்கே " என்பது நூற்பாவின் பொருள் . ஈங்கு ஓதப்பட்ட 
தூக்கென்னும் ஓசை , செவிக்குப் புலனாதலின் , செவி கருவியாக 
ஓர்ந்துணர்ந்து பாகுபாடறிக என்றனர் இளம்பூரணர் . 


2. பாட்டரவமும் பண் அரவமும் 


இயற்றமிழ் நூலார் கூறும் ஆசிரியப்பா முதலியவற்றின் 
அகவல் முதலிய பாட்டோசை வேறு ; இசை நூலார் கூறும் 
பண் , திறம் முதலிய இசை ஓசை வேறு என்ற கருத்தால் , 
திணைமாலை நூற்றைம்பதின் ( 145 ) பாடல் ஒன்று “ பாட்டரவம் 
பண்ணரவம் என்று பாகுபடுத்திக் கூறும் . 


3. ஆங்கு என்றதன் பொருள் 


இளம்பூரணர் இந் நூற்பாவில் வந்துள்ள ஆங்கு என்பதற்கு 
நாலுமே ( அந் நாலுமே ) என்று பொருள் கூறியுள்ளார் . 
ஆனால் , பேராசிரியர் ஆங்கு என்றது அப்பெற்றித்து என்ற 
வாறாகக் கொள்ளற்க என்றொரு உரையைக் கூறி மறுக் 
கின்றார் . இவ்வாறு உரை கூறுபவர் யார் என்பது தெரிய 
வில்லை . ஆங்கு என்பது இடச்சுட்டாதல் வேண்டும் 


( 9 ) தொடை வகை 
84. மோனை யெதுகை முரணே யியைபென 

நானெறி மரபின தொடைவகை யென்ப . 


138 


தொல்காப்பியம் 


என் - னின் தொடைப் பாகுபாடு உணர்த்துதல் நுதலிற்று . 
( இ - ள் ) மோனை எனவும் , எதுகை எனவும் , 

முரண் 
எனவும் , இயைபு எனவும் நான்கு நெறிப்பட்ட மரபினையுடைய 
தொடையினது பாகுபாடு என்றவாறு . 


உதாரணம் தத்தம் சிறப்புச் சூத்திரங்களுட் காட்டுதும் . 

( அ ) 
பதிப்பாசிரியர் விளக்கம் 

1. தொடை என்பது என்ன 


“ அடியிரண்டு , தொடுத்தல் முதலாயின தொடை என்றும் 

( யா . வி . கழ . பக் . 17 ) 


" தொடையே அடியிரண்டு இயையத் தோன்றும் என்றும் 


( யா . க . 33 ) 


அடுத்த அடியிரண் டியாவகைப் பாவினும் 
தொடுத்து வழங்கலின் தொடையெனப் படுமே 

( யா . வி . கழ . பக் . 136 ) 


என்றும் கூறப்படுவதை நோக்கினால் இரண்டடி இயைந்து 
வருதலைத் தொடை என்று கூறுகின்றனர் என்பது புலனாகும் . 

இக் கருத்தை யொட்டிப் பிற்காலத்தே இலக்கண விளக்க 
நூலார் " அடி இரண்டு தொடுத்துமன் சேறலின் தொடையே " 
( 711 ) என்பர் . அந் நூற்பா உரையுள் ‘ மன் என்ற மிகையானே 
ஓரடிக் கண்ணவாகிய் தொடை விகற்பமும் 

கொள்க 
என்பர் . வீரமாமுனிவரும் “ தொடையென்பதீரடி தொடுப்ப 
தாம் ( தொன் . 212 ) என்பர் . 

நச்சினார்க்கினியர் முன்னர் அடியுள்ளனவே தளையொடு 
தொடையே என்பதனான் , ஓரடிக்கண்ணே தளையுந் தொடை 
யும் வருமென்பது பெறுதலானும் , ஈண்டு அடிதொறும் எனப் 
பன்மை கூறுதலானும் , ஈரடிக் கூட்டத்துந் தளையுந் தொடை 
யும் வருமென்பது பெறுதலானும் , ஓரடிக்கண்ணும் ஈரடிக் 
கண்ணும் தளையும் தொடையும் கோடல் வேண்டுமென்று 
ணர்க " என்பர் ( செய் . 92 ) . 


உரை . சு.வே : 1 . 


தொடைகள் பாகுபடுமாறு . 


செய்யுளியல் 


நூற்பா -84 


139 


நச்சினார்க்கினியர் “ தொடைநிலைவகை " என்றது எழுத்துச் 
சொற் பொருள்களை எதிர் எதிர் நிறீஇத் தொடுக்கின்ற 
தொடைப்பகுதிகளை ( செய் . 1 ) என்றனர் . 


யாப்பருங்கலவிருத்தி மேற்கோள் பாடலொன்று , 


. 


“ எழுத்து மொழிபொருளென் றெண்ணிய மூன்றின் 
வழுக்கின் முறைமை 

வகையால் - இழுக்கி 
அடியோ டடியியைந்தும் அந்தரித்தும் வந்தால் 
தொடையென்பர் தொன்னூ லவர் (யா . வி . கழ . பக் .209 ) 


என்று தொடையைக் கூறுகின்றது . 


தொடைக்கே எழுத்தும் சொல்லும் பொருளும் காரணம் 
என்பதை மேற்காட்டிய நச்சினார்க்கினியர் உரையும் , மேற் 
கண்ட வெண்பாவும் கூறுகின்றன . அவ்வெண்பா எழுத்து 
முதலானவை அடியோடு அடியியைந்தும் , அவ்வாறு இயை 
யாமல் அடியொன்றினுள் அடங்கியும் ( அந்தரித்தும் ) தொடை 
யாகும் என்று கூறுகின்றது . அவை முறையே தொடையென்றும் 
தொடை விகற்ப மென்றும் கூறப்படும் என்க . 


காக்கை பாடினியாரும் 


( யா . வி . கழ . பக் . 136 ) 


தொடையெனப் படுவ தடைவகை தெரியின் 
எழுத்தொடு சொற்பொருள் என்றிவை மூன்றில் 
நிரல்பட வந்த நெறிமைய தாகி 
அடியோ டடியிடை யாப்புற நிற்கும் 
முடிவின தென்ப முழுதுணர்ந் தோரே 


என்று அக்கருத்தைக் கூறுகிறார் . இவர் அந்தரித்தலைக் கூற 
வில்லை . 


நச்சினார்க்கினியர் ( செய் . 88 ) நூற்பாவுரையுள் இவைதாம் 
அறுநூற்றிருபத்தைந்தடிக் கண்ணும் வந்தவடியே வரவும் , 
பிறவடி வரவும் தொடுப்பனவும் ; ஓரடிக்கண்ணே தொடுப் 
பனவும் ; கட்டளையடியோடு தொடுப்பனவும் ; சீர்வகையடி 
தம்மொடு தாமும் தம்மொடு பிறவும் வரத்தொடுப்பனவும் 
எனப் பலவாயின என்பர் , இது பேராசிரியர் கருத்துமாகும் . 


140 


தொல்காப்பியம் 


2. தொடை வேறுபடுதல் 


இளம்பூரணர் தொடைநிலைவகையே ( 99 ) என்ற நூற்பா 

‘தொடை நிலைவகை எழுத்தான் வேறுபடுதலும் 
சொல்லான் வேறுபடுதலும் பொருளான் வேறுபடுதலுமாம் 
என்பர் . 


வுரையில் 


இக்கருத்தினையே நச்சினார்க்கினியர் எடுத்துக்கொண்டு 
( செய் . 1 ) சிறிது வேறுபடவுரைப்பர் . 


85 . 


அளபெடை தலைப்பெய வைந்து மாகும் . 


என் - னின் இதுவும் அது . 


( இ - ள் ) அளபெடைத் தொடையோடே கூட ஐந்தென்று 
சொல்லவும் பெறும் என்றவாறு . 

( அரு ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


1. அளபெடைத்தொடை சிறந்ததன்று 

பேராசிரியர் மேல் நூற்பா வுரையில் " நானெறி மரபு 
என்பது நெறிப்பட்ட தொடையிலக்கணம் மோனை எதுகை 
முரண் இயையு எனக் கூறப்படுவதாம் . எனவே “ அளபெடைத் 
தலைப்பெய வைந்து மாகும் என்றவழி இது போலச் சிறந்த 
தன்று அளபெடைத்தொடை என்பதாம் . என்னை ? அதுவும் 
வழுவமைத்துக் கொண்ட எழுத்தாகலான் என்பது என்பர் . 

2. உம்மையாற் கொள்ளப்பட்ட தொடை 


நச்சினார்க்கினியர் 


14 


அந் நான்குடனே உயிரளபெடையைக் கூட்டத் தொடை 
ஐந்துமாம் ; உம்மை எச்சவும்மை யாகலின் ஒற்றளபெடை 
கூட்ட ஆறுமாம் என்றவாறு . உயிரின் பின்னது ஒற்றாகலின் 
ஒற்றளபெடையை உம்மையாற் கொண்டார் . 


கலிக்கு ஒற்றளபெடை துள்ள லோசையை நிகழ்த்தாதவாறு 
மேற்காண்க " என்பர் . இது பேராசிரியர் உரைக்கருத்துமாம் . 


நூ.சு.வே : 


1. தலைப்பெய் தைந்து 


141 


செய்யுளியல் 


நூற்பா -86 


3. அளபெடை தொடைக்கேயன்றி வண்ணத்திற்கும் வரும் 
இச்செய்யுளியல் ஈற்றில் , 

“ அளபெடை வண்ணம் அளபெடை பயிலும் ” ( 211 ) 
என்ற நூற்பாவைக் காண்க . 


86. பொழிப்பு - மொரூஉஞ் செந்தொடை மரபும் 

அமைந்த வை தெரியி னவையுமா ருளவே . 


என் - னின் இதுவும் அது . 


( இ - ள் ) பொழிப்பெனவும் , ஒரூஉ வெனவும் , செந்தொடை 
யாம் எனவும் அமைந்தன ஆராயின் அவையும் தொடைப் 
பாகுபாடாம் என்றவாறு . 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


அமையுமாறு 


பேராசிரியர் , “ செந்தொடை மரபென்பது 
யிலக்கணம் என்றவாறு . 


செந்தொடை 


“ அமைத்தனர் தெரியின் " என்றதனான் அமையுமாற்றான் 
அமைத்துக் கொள்ளப்படும் ; யாங்ஙனமெனின் , பொழிப்பும் , 
ஒரூஉவும் , ஓரடியுள்ளே வருமெனவும் , செந்தொடை ஓரடியுள் 
வரினும் இரண்டடியானன்றி வாராதெனவும் கொள்க . இக் 
கருத்து நோக்கி இவை ஈண்டுப் போதந்து கூறினான் என்பது . 


‘ அவையுமா ருளவே என்ற உம்மையான் இவைபோல 
ஓரடிக்கண்ணே வரும் முற்றெதுகையும் கிளைமுற்றெதுகையும் 
இரண்டந்தாதியும் இருவகை விட்டிசைத் தொடையும் கொள் 
ளப்படும் என்பர் . 


நூ.பா.வே : 1 . 

மொரூஉ வுஞ்- பேரா . 
2 . அமைத்தனர் , பேரா ; நச் . 

அமைத்தன வ . உ . சி . குறிப்பு 
உரை.சு.வே : 3. அமைத்து ஆராயின் 4. தொடைக்குப் பாகுபாடு 


தொல்காப்பியம் 


142 


87. நிரனிறுத் தமைத்தலு மிரட்டை யாப்பும் 

மொழிந்தவற் றியலான் முற்று மென்ப . 


என் - னின் இதுவும் அது . 

( இ - ள் ) நிரலே நிறுத்தி யமைத்துக் கோடலும் , இரட்டைத் 
தொடையும் மேற்சொன்னவற்றான் முடியவும் பெறும் என்ற 
வாறு . 


நிரனிறைத் தொடையாவது பொருளைச் சேரநிறுத்திப் 
பயனையுஞ் சேரநிறுத்தல் . 

இரட்டைத் தொடையாவது ஓரடி முழுவதும் ஒரு சொல்லே 
வருதல் . 


இத்துணையுங் கூறப்பட்டது அடிதொறும் வருவன ஐந்து 
தொடை எனவும் , அடிக்கண் வருவன ஐந்து தொடை எனவும் , 
அவ்வைந்தும் மூன்றாகி அடங்குமெனவும் கூறியவாறாம் . 

அஎ ) 
பதிப்பாசிரியர் விளக்கம் 

மதுரைத் தமிழ்ச்சங்கத்துச் செய்யுளியல் நச்சினார்க்கினியர் 
பதிப்பில் அடிக்குறிப்பாகக் காட்டப்பட்ட இளம்பூரணர் உரை 
" நிரனிறுத் தமைத்துக் கோடலும் இரட்டைத் தொடையும் 
ஏற்பவும் பெறும் என்றவாறு என்று எழுதப்பட்டுள்ளது . 


மொழிந்தவற்றியலான் முற்றும் என்றதன் கருத்து 

தொல்காப்பியர் தொடைகளைப் பதினாறு நூற்பாக்களால் 
கூறியுள்ளார் . அவற்றுள் முதல் நான்கு நூற்பாக்கள் 
( செய் . 84 , 85 , 86 , 87 ) பத்துத் தொடைகளை எடுத்துக் கூறி 
விதிக்கும் பொது நூற்பாக்களாகும் . ஏனையவை முன் கூறிய 
வற்றிற்கு இலக்கணம் கூறும் சிறப்பு நூற்பாக்களாகும் . 
செய்தியை இளம்பூரணர் 84 ஆம் நூற்பாவுரையில் , “ உதாரணம் 
தத்தம் சிறப்புச் சூத்திரத்துட் காட்டுதும் என்று கூறுதலை 
நோக்கி அறிக . 


உரை.சு.வே : 


1 . 


செய்யுளியல் 


நூற்பா -87 


143 


இலக்கணம் கூறும் சிறப்பு நூற்பாக்கள் மோனை , எதுகை , 
முரண் , இயைபு , அளபெடை , பொழிப்பு , ஒரூஉ , செந்தொடை 
என்னும் எட்டிற்கே உள்ளன . நிரல் நிரைக்கும் , இரட்டைக்கும் 
இலக்கணம் கூறும் சிறப்பு நூற்பாக்கள் இல்லை . அவ்வா 
றாயின் , தொல்காப்பியர் அவ்விரண்டிற்கும் இலக்கணம் கூறும் 
நூற்பாவைக் கூறாதது என்னை என்ற வினா எழுகின்றது . 


தொல்காப்பியர் சொல்லதிகாரம் எச்சவியலில் 


* நிரல்நிறைதானே 
வினையினும் பெயரினும் நினையத் தோன்றி 
சொல்வேறு நிலைஇப் பொருள்வேறு நிலையல் 


( 9 ) 


என்றும் 


" இசைப்படு பொருளே நான்குவரம் பாகும் 


( 27) 


விரைசொல் லடுக்கே மூன்றுவரம் பாகும் 


( 28 ) 


என்றும் நிரனிறைக்கும் இரட்டை 

யாப்பிற்கும் 

முன்னே 
இலக்கணம் மொழிந்துவிட்டபடியால் , அதனைக் கருதி 
மொழிந்தவற்றியலான் முற்றும் என்று ஈண்டுக் கூறியுள்ளார் . 
ஆனால் உரையாசிரியர்கள் இந்நூற்பாவிற்கு இவ்வாறு உரை 
கூறாமல் வேறுபட உரைக்கின்றனர் . 


அவருள் இளம்பூரணர் இந்நூற்பாவில் மொழிந்தவற்றியலான் 
முற்றும் என்பதற்கு ‘ மேற்சொன்னவற்றான் முடியவும் பெறும் 
என்று உரைகூறிவிட்டு , இவ்வுரைக்கு விளக்கமாகச் சொல்லிய 
தொடையொடு ( செய் . 96 ) என்ற நூற்பாவுரையில் இனி நிரனி 
றுத்தியற்றலும் இரட்டை யாப்பும் மொழிந்தவற்றியலான் 
வருமாறு ; “ அடல்வே ............ தாம் ” இது பொருளான் வேறு 
பட்ட துணையல்லது எழுத்தான் வேறுபடாமையின் முன் 
சொன்ன எதுகைத் தொடையாயிற்று . இனி இரட்டைத் தொடை 
வருமாறு , ஒக்குமே ......... ..பூவினிறம் ” ; இதுவும் சொல்லிய 
தொடைப்பாற்பட்டவாறு காண்க என்பர் . 


எனவே , இவர் நிரனிறையும் , இரட்டையாப்பும் மேற் 
சொன்ன தொடைகளில் 

தொடைகளில் ஏதாவதொன்றில் அடங்கப்பெறும் 


144 


தொல்காப்பியம் 


என்று கருதுகின்றாராதலான் " இத்துணையுங் கூறப்பட்டது அடி 
தொறும் வருவன ஐந்து தொடை யெனவும் , அடிக்கண் வருவன 
ஐந்து தொடையெனவும் , அவ்வைந்தும் மூன்றாகி அடங்கு 
மெனவும் கூறியவாறாம் " ( செய் . 87 ) என்று சிறப்புரை மேலே 
கூறியுள்ளார் . 


11 


பேராசிரியரும் இளம்பூரணர் கருத்தைப் பின்பற்றி , 
நிரனிறைத் தொடையும் இரட்டைத் தொடையுமென இரண்டு 
தொடை கூறி அவை முற்கூறிய தொடைப்பாற்படுமென்று 
அடக்கம் கூறுகின்றது " என்று கருத்துக்கூறி , அடல்வேலமர் 
நோக்கி என்னும் நிரனிறை வந்த பாட்டு எதுகைத் தொடை 
யாயும் , “ ஒக்குமே " என்னும் பாட்டு இயைபுத்தொடையாயும் 
அடங்கும் என்பர் . 


நச்சினார்க்கினியரும் இதே கருத்தினராவர் . 


இவ்வாறு மூவரும் ஒரே கருத்தினராய்க் கூறும் உரை 
முற்றிலும் வேறுபட்டிருத்தல் மேலே கூறப்பட்டது . 


இவற்றைக் கருதினால் , தொல்காப்பியர் கூறும் மோனை 
எதுகை முரண் இயைபு அளபெடை பொழிப்பு ஒரூஉ செந் 
தொடை நிரனிறை இரட்டையாப்பு என்னும் பத்துத் தொடை 

முதலாக வைத்தே பதின் மூவாயிரத்தறு நூற்றுத் 
தொண்ணூற்றொன்பது 

என்னும் தொடைவிரி 

கொள்ள 
வேண்டுமென்க . 


களை 


88 . 


அடிதொறுந் தலையெழுத் தொப்பது மோனை . 


என் - னின் மோனை 

யாமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 


( இ - ள் ) அடி தொறும் தலையெழுத்து ஒப்பது ? மோனைத் 
தொடையாம் என்றவாறு . 

அஃதேல் , அடியுள் ளனவே தளையொடு தொடையே 
( செய் . 32 ) என ஓதி , ஈண்டு 3 மற்றை அடியினும் வரு மென்றல் 


நூ . சு . வே : 
உரை . சு . வே : 


1. முதலெழுத் 
2. ஒன்றி வரத் தொடுப்பது 
3. ஈண்டு மவற்றை 


செய்யுளியல் 


நூற்பா -88 


145 


பொருந்தா தெனின் ? ஆண்டு , மற்றையடியில் வாராதென்றா 
ரல்லர் . 


1 


அடி 


வரையறை யில்லாத 

உரைமுதலாயினவற்றில் 
தளையொடு தொடையில்லை என்பார் , 


" அடியுள் ளனவே தளையொடு தொடையே " என்றனர் , 


உதாரணம்: 


மாவும் புள்ளும் வதிவயிற் 2 படர 
மாநீர் விரிந்த பூவுங் கூம்ப 
மாலை தொடுத்த கோதையுங் கமழ 
மாலை வந்த வாடையும் 
மாயோய் நின்வயிற் புறத்திறுத்தற்றே 


( யா.வி.கழ.பக் .134 ) 


எனவரும் . 


( அஅ ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


1. மோனையின் பெயர் 


எனினும் 


மோனை 
( காரிகை , 16 ) 


முதற்றொடையெனினும் ஒக்கும் . 


2. ஒத்த நூற்பாக்கள் 


ஆதி யெழுத்தே அடிதொறும் வரினடி 
மோனைத் தொமை 

டையென மொழிமனாற் புலவர் 


யா . க . 35 


முதலெழுத் தொன்றி முடிவது மோனை 


சிறுகாக்கைபாடினியார் 


" முதலெழுத் தொன்றின் மோனை யாகும் - நற்றத்தனார் 


- 


முதலெழுத் தொன்றுவது மோனை 


பல்காயனார் 


. 


எழுவாய் எழுத்தொன்றின் மோனை 


காரிகை 16 


3. மேற்கோள் 

இந்நூற்பா யாப்பருங்கலத்தில் 37 ஆம் நூற்பா மேற்கோளாக 
உரையில் வந்துள்ளது . 


அடியல்லாத 
2. பதிவயிற் 

மாயோன் இன்னுயிர்ப் 


3 . 


36-10 


146 


தொல்காப்பியம் 


89. அஃதொழித் தொன்றி ! னெதுகை யாகும் .. 


என் - னின் எதுகை யாமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 


( இ - ள் ) அடிதொறும் முதலெழுத் தொன்றாமல் இரண்டா 
மெழுத்து ஒன்றின் எதுகை யாகும் என்றவாறு . 

அஃதேல் முதலெழுத்து மொன்றி இரண்டா மெழுத்தும் 
ஒன்றில் யாதாகு மெனில் முந்துற்ற மோனையாற் பெயரிட்டு 
வழங்கப் படும் என்க . 


உதாரணம் : 


அடிதாங்கு மளவின்றி யழலன்ன வெம்மையாற் 
கடியவே காடென்றார் கனங்குழா யக்காட்டுள் 3 
துடியடிக் கயந்தலை கலக்கிய சின்னீரைப் 
பிடியூட்டிப் பின்னுண்ணுங் களிறெனவு முரைத்தனரே ( கலித் . 11 ) 


என வரும் . 


( அசு ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


1. எதுகையைப் பற்றி யா.க. விருத்தி கூறும் செய்தி 

“ இரண்டா மெழுத்தொன் றியைவதே யெதுகை ” என்பது 
நூற்பா . "“ இரண்டாவ தியைவ தெதுகை " என்றாலும் 
இரண்டா மெழுத்தென்பது பெறலாம் அதிகாரத்தால் ; பிறரும் 
முதலெழுத் தொன்றி முடிவது மோனை ஏனைய தொன்றி 
னெதுகைத் தொடையே என்றாராகலானும் , பெயர்த்தும் 
எழுத்தென்று சொல்லவேண்டிய தென்னையெனின் , 

அடிக்கு எழுத்து எண்ணுமாறே போலாது , தொடைக்கு 
எல்லா எழுத்தும் கொள்ளப்படும் என்பதறிவித்தற்குச் சொல் 
லப்பட்டது . 


இரண்டா மெழுத் தொன்றிவரினும் முதலெழுத்தெல்லாம் 
தம்முள் ஒத்த அளவினவாய் வந்து ( எ.டு ) பட்டு என்பதற்குக் 
கட்டு என்பதல்லது , காட்டு என்பதெதுகை யாகாது ; காட்டு 


நூ . சு . 

வே : 
உரை . சு , வே : 


2 


தொன்ற லெதுகைத் தொடையே ( மர்ரே ) 
வழங்கப்பெறும் என்றவாறு . 
கனங்குழாய் காடென்றா ரக்காட்டுள் 


3 . 


செய்யுளியல் 


நூற்பா - 90 


147 


என்பதற்குப் பாட்டு என்பதல்லது பட்டு என்பதெதுகை 
யாகாது . 

அரம் என்பதற்குப் பரம் என்பதல்லது பாரம் என்ப 
தெதுகையாகாது . பாரம் என்பதற்குக் காரம் என்பதல்லது 
கரம் என்பதெதுகையாகாது என்பதறிவித்தற்கு இயைவதே 
எதுகை என்றார் . 


முதலெழுத் தொன்றுவ 

மோனை , யெதுகை 
முதலெழுத் தளவோ டொத்தது முதலா 
அதுவொழித் தொன்றி னாகு மென்ப 


எனவும் சொன்னார் பல்காயனார் எனக்கொள்க என்பர் . 


2. உரையுள் இளம்பூரணர் கூறும் கருத்திற்கு ஒத்த நூற்பாக்கள் 


" தொடைபல தொடுப்பினும் தளைபல விரவினும் 
முதல்வந் ததனால் மொழிந்திசிற் பெயரே 


( யா.க .53 ) 


என்பதனானும் , இந் நூற்பாவுரையுட் காட்டப்படும் 


மயங்கிய தொடைமுதல் வந்ததன் பெயரால் 
இயங்கினும் தளைவகை இன்னணம் ஆகும் 


என்றார் அவிநயனார் , 


பல்வகைத் தொடையொரு பாவினிற் றொடுப்பின் 
சொல்லிய முதற்றொடை சொல்லினர் கொளலே 


என்றார் சிறுகாக்கைபாடினியார் , 


11 


தொடையடி யுட்பல வந்தால் எழுவாய் 
உடையத னாற்பெயர் ஒட்டப் படுமே 


என்றார் காக்கைபாடினியார் , 


( யா.வி.கழ.பக் .199 ) 


என வருவனவற்றாலும் உணர்ந்து கொள்ளலாம் . 


90. ஆயிரு தொடைக்குங் கிளையெழுத் துரிய 

என் - னின் எய்திய தன் மேற் சிறப்புவிதி உணர்த்துதல் 
நுதலிற்று . 


1 . 
உரை . சு.வே : 2 . 


நூ.பா.வே : 


இனவெழுத்து 
வகுத்தலை 


148 


தொல்காப்பியம் 


( இ - ள்) மோனைத் தொடைக்கும் எதுகைத் தொடைக்கும் 
எடுத்த எழுத்தே வருதலன்றி வருக்க எழுத்தும் உரிய 
என்றவாறு . 


உதாரணம் : 


" பகலே , பல்பூங் கானற் கிள்ளை யோப்பியும் 
பாசிலைக் குளவியொடு கூதளம் விரை இய 
பின்னுப்பிணி யவிழ்ந்த நன்னெடுங் கூந்தல் 
பீர்ங்கம் பெய்து தேம்படித் திருத்தி 


. 


( யா.வி.கழ.பக் .144 ) 


என்பது வருக்க மோனை . 


ஆறறி யந்தணர்க் கருமறை பலபகர்ந்து 
தேறுநீர்ச் சடைக்கரந்து திரிபுரந் தீமடுத்துக் 
கூறாமற் குறித்ததன் மேற் செல்லுங் கடுங்கூளி 
மாறாப்போர் மணிமிடற் றெண்கையாய் கேளினி 

( கலி . கடவுள் வாழ்த்து ) 


என்பது வருக்க வெதுகை . பிறவும் அன்ன . 


( • 0 ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


கிளையெழுத்து 


1. இளம்பூரணர் கருத்து 


இளம்பூரணர் உயிர் மெய்யெழுத்துள் க , கா , கி , கீ முதலிய 
பன்னிரண்டினையும் அவைபோல் மொழிக்கு முதலாகி வருப 
வற்றையும் ‘வருக்கம் என்று கருதுகிறார் . எனவே தொல் 
காப்பியர் குறிப்பிடும் கிளையை வருக்கம் என்பர் அவர் . 


2. யாப்பருங்கலக் கருத்து 

யாப்பருங்கல நூலார் மேற்கூறிய வருக்கத்துடன் , நெடிலை 
யும் , வல்லின , மெல்லின , இடையினங்களையும் கூட்டி அவை 
யெல்லாம் மோனைக்கும் எதுகைக்கும் வரும் என்ற கருத்தால் 
" வருக்க நெடிலினம் வரையா ராண்டே " ( 37 ) என்று நூற்பா 
செய்துள்ளார் . 


1. தேம்படக் கருதி 


செய்யுளியல் 


நூற்பா -90 


149 


3. விருத்தி கருத்து 


ஆனால் யாப்பருங்கல விருத்தி ஆசிரியர் மேற்கூறிய நூற் 
பாவில் ஆண்டே என்ற மிகையால் , எதுகைத் தொடையிற் 
சீர்முழுதும் வருவது தலையாகு எதுகை ; ஓரெழுத்தே வரத் 
தொடுப்பது இடையாகு எதுகை ; இனத்தானும் மாத்திரை 
யானும் பிறவாற்றானும் வரத் தொடுப்பது கடையாகு எதுகை 
என்றும் ; முன்னிரண் டடியும் ஓர் எதுகைத் தொடையாய் 
வந்து , பின் இரண்டடியும் மற்றொரு திறத்தான் வரினும் 
குற்றமில்லை ; அஃது 

அஃது இரண்டடி எதுகை என்பர் ஒருசார் 
ஆசிரியர் என்றற்கும் , ஒருசார் ஆசிரியர் எதுகைத் தொடையுள் 
ய , ர , ல , ழ என்னும் நான்கு ஒற்றும் வந்து மிகத் தொடுத்தால் , 
அதனை ஆசிடை. யெதுகை என்று வேண்டுவர் என்பது அறிவித் 
தற்கும் வேண்டப்பட்டது என்பர் . 


4. காரிகையாசிரியர் கருத்து 


“ வருக்கம் , நெடில் , இனம் வந்தால் எதுகையும் மோனையு 
மென்று ஒருக்கப் பெயரா லுரைக்கப்படும் ” என்று முன்னர்க் 
கூறிவிட்டுப் பின்னர் , 


" உயிர் ஆசிடையிட் 
டிருக்கும் ஒருசார் இரண்டடி மூன்றாம் எழுத்துமொன்றி 
நிரக்கு மெதுகையென் றாலும் சிறப்பில நேரிழையே 


( 41 ) 


என்பர் . 


5. பேராசிரியர் கருத்து 


பேராசிரியர் கிளையெழுத்து என்பதற்கு வருக்க வெழுத்து 
என்று மட்டும் பொருள் சொல்லாமல் ‘ இதன் கருத்து அங்ஙனங் 
கிளையாகி வந்த வேறுபாட்டான் எல்லாத் தொடையும் வேறு 
பலவாம் என்றவாறு . 

என்றவாறு . கிளையெழுத் தென்பன : - வருக்கமும் , 
நெடிலும் , அனுவும் , வல்லினமும் , மெல்லினமும் , இடையினமும் , 
உயிரும் எனும் இவை . இவையெல்லாம் ஒரே கிளைமையுடை 
மையிற் கிளையெனப் பட்டன என்பர் . 


6. நச்சினார்க்கினியர் கருத்து 
நச்சினார்க்கினியர் " கிளை யெழுத்தாவன: 


வருக்க 


150 


தொல்காப்பியம் 


மோனையும் வருக்க வெதுகையும் வல்லின 

வெதுகையும் 
மெல்லின வெதுகையும் இடையின வெதுகையு மென ஐந்தாம் 
என்பர் . 


7. கிளை என்பது வேறுபொருளினும் வரும் 


" மெல்லொற்றுத் தொடர்மொழி மெல்லொற் றெல்லாம் 
வல்லொற் றிறுதிக் கிளையொற் றாகும் " ( தொல் . எழு . 414 ) 


இந்நூற்பா வுரையில் நச்சினார்க்கினியர் கிளை வல்லொற்று 
வருதலாவது ணகாரத்திற்கு டகாரமும் , னகாரத்திற்கு றகாரமும் 
புணர்ச்சியும் பிறப்பும் நோக்கிக் கிளையாமாதலின் அவை 
முன்னர் வந்து நிற்றலாம் என்பர் , 


8. ஒத்த நூற்பா 


“ முதலெழுத் தொன்றின் மோனை யாகும் 
அஃதொழித் தொன்றின் எதுகை யாகும் 
அவ்விரு தொடைக்குங் கிளையெழுத் துரிய என்றார் நத்தத்தனார் . 

( யா.வி. 

1.கழ.பக் .154) 


மேல் நூற்பாவின் ஈற்றடியை 


ஆயிரு தொடைக்குங் கிளையெழுத் துரிய 


என்றும் பாடம் ஓதுவர் . 


இவ்விரு தொடைக்குங் கிளையெழுத் துரிய 


என்றார் பல்காயனார் . 


9. மேற்கோள் 


இது யா . க . 37 ஆம் நூற்பாவில் மேற்கோள் . 


91 . 


மொழியினும் பொருளினு முரணுதன் முரணே 


என் - னின் முரணாமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 

இ - ள் ) அடிதொறும் வந்த சொல்லினானாதல் பொரு 
ளினானாதல் மாறுபடத் தொடுப்பது அடிமுரண்தொடையாம் 
என்றவாறு . 


செய்யுளியல் 


நூற்பா -91 


151 


சொன் முரணாவது சொல்லானன்றிப் பொருளான் மாறு 
படாமை ; பொருள் முரணாவது மாறுபாடுடைய பொருளைச் 
சொல்லுவது . 


உதாரணம் : 


“ இரும்பி னன்ன கருங்கோட்டுப் புன்னை 
பொன்னி னன்ன நுண்டா துறைக்கும் 

( யா.வி.கழ.பக் . 157 ) 
என்பது இரும்பும் பொன்னும் மாறுபாடுடைத்தாதலிற் பொருள் 
முரண் ஆயிற்று . 
சிறுகுடிப் பரதவர் மடமகள் 
பெருமதர் மழைக்கணு முடையவா லணங்கே 

( யா . வி . கழ . பக் . 157 ) 
என்றவழிக் குடியுங் கண்ணும் ( முரண் ) ஆகாது சிறுமை 
பெருமை என்னுஞ் சொல்லே மாறு கோடலிற் சொன்முர 
ணாயிற்று . 

( கூக ) 
பதிப்பாசிரியர் விளக்கம் 

நூற்பாவடிவம் 

தொல்காப்பிய நூற்பாவும் யாப்பருங்கல ( 38 ) நூற்பாவும் 
ஒரே வடிவத்தில் உள்ளன . தொல்காப்பிய நூற்பாவைத் தம் 
நூலுள் எடுத்தமைத்துக் கொண்டார் போலும் . 


முரண்தொடை இத்தனை என்பது பற்றிக் கருத்து வேறுபாடு 

இளம்பூரணர் செய்யுளியல் 97 - ஆம் நூற்பா உரையில் 
" முரண்டொடை சொன் முரண் பொருள் முரண் என இரண் 
டாம் என்பர் . 


காரிகை ஆசிரியர் 


மறுதலைத்த மொழியான் வரினும் 
என்பர் . அதன் உரையாசிரியர் உம்மையாற் பொருள் முரணுங் 
கொண்டார் . 


யாப்பருங்கல விருத்தியாசிரியர் அம்முரண் மூன்று வகைப் 


152 


தொல்காப்பியம் 


படும் ; அவை சொல்லால் முரணுதலும் , பொருளான் முரணு 
தலும் , சொல்லும் பொருளும் தம்முள் முரணுதலும் 
என்பர் . 


என 


இனி , ஒருசாராசிரியர் அவைதாம் ஐந்து விகற்பத்தன 
என்ப . அவை யாவையோ வெனின் ? 


“ சொல்லும் சொல்லும் முரணுதலும் , பொருளும் பொரு 
ளும் முரணுதலும் , சொல்லும் பொருளும் சொல்லொடு முரணு 
தலும் , சொல்லும் பொருளும் பொருளொடு முரணுதலும் , 
சொல்லும் பொருளும் சொல்லொடும் பொருளொடும் முரணு 
தலும் என இவை என்பர் . 


பேராசிரியரும் நச்சினார்க்கினியரும் மேலே யா.க. விருத்தியா 
சிரியர் கூறிய இருவகையில் ஒன்றாகிய ஐந்து விகற்பத்தால் 
முரண்டொடை வரும் என்பர் . 


பல்காயனாரும் , நற்றத்தனாரும் , மயேச்சுரனாரும் , காக்கை 
பாடினியாரும் முரண்டொடை இரண்டென்றே கூறுவர் . இலக் 
கண விளக்கம் உடையாரும் அவ்வாறே கூறுவர் ( 723 ) . 


92. இறுவா யொப்பின : தியைபென மொழிப. 


என் - னின் இயைபுத் தொடை யாமாறு உணர்த்துதல் 
நுதலிற்று . 

( இ - ள் ) அடி தோறும் ஈற்றெழுத்து ஒன்றிவரின் அஃது 
இயைபுத்தொடை என்று சொல்லுவர் என்றவாறு . 


உதாரணம் : 

இன்னகைத் துவர்வாய்க் கிளவியு மணங்கே 
நன்மா மேனிச் சுணங்குமா ரணங்கே 
யாடமைத் தோளி கூடலு மணங்கே 
அரிமதர் மழைக்கணு மணங்கே 

திருநுதற் பொறித்த திலதமு மணங்கே ( யா . வி . கழ . பக் . 163 ) 
எனவரும் . 


உரை , சு . வே : 


1. ஒத்துவரின் ரா.ர.. 


செய்யுளியல் 


நூற்பா -92 


153 


அசை , 

சீரென வரையாது கூறினமையான் ஓரெழுத்து 
இறுதிக்கண் ஒப்பினும் இயைபாம் என்று கொள்க . ( கூஉ ) 
பதிப்பாசிரியர் விளக்கம் 

பாடவேறுபாடு 

“ இறுவாய் ஒப்பினஃ தியைபென மொழிப் " என்பது 
இளம்பூரணர் பாடமாகும் . 

“ இறுவாய் ஒன்றல் இயைபின் யாப்பே " என்பது பேராசிரி 
யர் நச்சினார்க்கினியர் பாடமாகும் . 

யாப்பருங்கலம் இயைபுத் தொடையை 

“ இறுவாய் ஒப்பினஃதியைபெனப் படுமே 
என்று கூறுகின்றது . 


இந் நூற்பா உரையில் , 


“ இறுவாய் ஒன்றல் இயைபின் யாப்பே 

என்றார் 
தொல்காப்பியர் என்பது பேராசிரியர் நச்சினார்க்கினியர் பாட 
மாகவும் , “ இறுவாய் ஒப்பினஃதியைபென மொழிப் " என்றார் 
அவிநயனார் என்பது இளம்பூரணர் பாடமாகவும் உள்ளன . 


மர்ரே பதிப்பு , பேராசிரியர் நச்சினார்க்கினியர் பாடத்தை 
முதலாகத் தந்து , இளம்பூரணர் பாடத்தையும் , “ இறுவாய் 
ஒன்றின் இயைபென மொழிப் என்னும் மற்றொரு பாடத் 
தையும் பாடவேறுபாடாகக் கொடுக்கிறது . 


இயைபு 
1. இளம்பூரணர் செய்யுளியல் 97 ஆம் நூற்பாவுரையில் இயைபை 
இறுதிநிலை எழுத்தின்மேல் வைத்துக் காட்டுகிறார் . இந்நூற்பா 
வுரையிலும் " அடிதொறும் ஈற்றெழுத்து ஒன்றி வரின் என்று 
எழுதுவதால் இவர் இயைபுத் தொடைக்கு ஈற்றெழுத்தினையே 
கருவியாக அமைத்துக் கொள்கிறார் என்பது தெரிகின்றது . 


2. ஆனால் , “ இறுவாய் ஒப்பினஃதியைபெனப் படுமே 
( 40 ) என்னும் யாப்பருங்கல நூற்பாவிற்கு அதன் உரையாசிரியர் 


154 


தொல்காப்பியம் 


" அடிதொறும் இறுதிக்கண் எழுத்தானும் , சொல்லானும் ஒன்றி 
வரின் அஃது அடியியைபுத் தொடை எனப்படும் என்று எழுது 
வதால் இயைபுத் தொடை எழுத்து 

சொல் என்னும் 
இரண்டால் வரும் என்று அவர் கருதுகிறார் 
தெரிகின்றது . 


என்பது 


3. பேராசிரியர் “ வாளாதே ‘ இறுவா யொன்றல் என்றா 
னாயினும் ஆண்டு ஒன்றுவது பொருளியைபின்றி எழுத்துஞ் 
சொல்லும் 

ஒன்றியடையின் இயைபா மென்பது . எனவே , 
எழுத்தடியியையும் சொல்லடியியைபு மெனத் தொடை இரண் 
டாயின ” என்பர்.நச்சினார்க்கினியரும் அதே கருத்தினராவார் . 


4. ஆனால் , 

காரிகை உரையாசிரியர் 

“ இறுதி இயைபு 
என்பது அடிதோறும் இறுதிக்கண் நின்ற எழுத்தானும் , அசை 
யானும் , சீரானும் தம்முள் ஒன்றிவரத் தொடுப்பது இயைபுத் 
தாடை எனப்படும் ” என்பர் . 


5. பல்காயனாரும் , நற்றத்தனாரும் முறையே 
" இயைபே இறுசீர் ஒன்றும் என்ப " 


“ இறுசீர் ஒன்றின் இயைபெனப் படுமே " 


என்னும் நூற்பாக்களால் இறுதிச்சீர் ஒன்றுதலையே இயை 
பென்பர் . 


6. இலக்கணவிளக்க நூலார் 


“ இறுவாய் ஒப்பின் இயைபுத் தொடையாம் ( 723 ) 


என்று நூற்பாச் செய்து “ அடிதொறும் ஈற்றெழுத் தொன்றி 
வரத் தொடுப்பின் அடியியைபுத் தொடையாம் என எழுத் 
தினையே கூறுகின்றார் . 


7. வீரமாமுனிவரும் 


ஈற்றெழுத்தொன்றிவரத் தொடுப்பது இயைபுத்தொடை " 


( நூ . 212 ) என்பர் . 


செய்யுளியல் 


நாற்பா -93 


155 


8. தொல்காப்பியர் இயைபு என்றொரு செய்யுள் வகை 
யினைக் கூறுகின்றார் . அது எழுத்ததிகாரத்தே சொல்லிற்கு 
ஈறாக 

வரும் என்ற ஞ , ண , ந , ம , ன , ய , ர , ல , வ , ழ , ள 
என்னும் பதினொரு புள்ளியும் ஈறாக வருமாறு செய்யும் 
செய்யுள் என்பர் . ( செய்யுளியல் 232 ) 
9. இன்னும் வண்ணத்துள் இயைபு வண்ணம் 

என்ப 
தொன்றுண்டு . அஃது இடையெழுத்து மிகுந்து வருவது . இது 
ஓசை பற்றியது . மேலன இரண்டும் இறுதி பற்றியனவாம் . 

10 . யா . வி . ஆசிரியர் இறுவாய் ஒப்பினஃதியைபெனப் 
படுமே என்று சிறப்பித்ததனால் மோனையாய் வந்து இறுவாய் 
ஒத்தால் மோனை இயைபு என்றும் , எதுகையாய் வந்து இறுவாய் 
ஒத்தால் எதுகை இயைபு என்றும் , முரணாய் வந்து இறுவாய் 
ஒத்தால் முரண் இயைபு என்றும் , அளபெடையாய் வந்து 
இறுவாய் ஒத்தால் அளபெடை இயைபு என்றும் , பலவாய் 
வந்து இறுவாய் ஒத்தால் மயக்கியைபு என்றும் , பிற வாராது 
இறுவாய் ஒத்தால் செவ்வியைபு என்றும் வழங்கப்படும் எனக் 
கொள்க என்பர் . 


11. இயைபுத் தொடையைப் பலவாறு பிரித்தாலும் இத் 
தொடையை ஒன்றாகவே கருதினர் என்பதை இயைபுத் தொடை 
கிளையின்மையின் ஒன்றே " ( யா.வி.கழ.பக் .185 ) என்னும் உரையாலும் 
இயைபொன்றாம் ( யா . வி . கழ , பக் . 185 ) என்னும் மேற்கோள் 
பாடலாலும் உணர்ந்து கொள்ளலாம் . 

93 . அளபெழி னவையே யளபெடைத் தொடையே . 


என் - னின் அளபெடைத் தொடை யாமாறு உணர்த்துதல் 
நுதலிற்று . 


( இ - ள் ) அடிதொறும் அளபெழத் தொடுப்பின் அஃது அளபெ 
டைத் தொடையாம் என்றவாறு . 


உதாரணம்: 


ஓஒ வினிதே யெமக்கிந்நோய் செய்தகண் 
டாஅ மிதற்பட் டது 


( குறள் . 1176 ) 


உரை.சு.வே : 


1. மிடர்ப்பட்டன 


156 


தொல்காப்பியம் 


என வரும் . 


( கூகூ ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


அளபெடைத்தொடை 


உரையாசிரியர்களின் கருத்து 


1. பேராசிரியர் " அவை என்றது உயிரளபெடையும் ஒற்றள 
பெடையுமென் றிரண் டென்பது கோடற்கு " என்பர் . மற்றும் 
அவர் ஈரொற்றளபெடை கலிப்பாவினுள் வாராது ; என்னை 
அது துள்ளலோசை தள்ளி நிற்றலின் . அங்ஙனமாதல் , அசை 
யும் சீரும் இசையொடு சேர்த்தி என்பதனான் அறிக என்பர் . 


2 , நச்சினார்க்கினியர் “ இவ்வொற்றளபெடை கட்டளைக் 
குக் கொள்ளாம் . ஒழிந்தனவற்றிற்கும் வந்துழிக் காண்க . இவற் 
றிற்கு ( உயிரளபெடை , ஒற்றளபெடை ) இணை முதலியன கொள் 
ளாம் , சிறப்பின்மையின் ". என்பர் . 


3. ஆனால் , யாப்பருங்கல விருத்தி யாசிரியர் 


" அளபெடை ஒன்றுவ தளபெடைத் தொடையே ( 41 ) 


என்னும் நூற்பாவுரையில் , 


தனிநிலை முதனிலை இடைநிலை ஈறென 
நால்வகைப் படூஉமள பாய்வரு மிடனே 


வ ய ல ள 


என்று சொல்லப்பட்ட உயிரளபெடையும் , ங ஞ ண ந ம ன 

ஆய்தம் என இவை பதினொன்றும் குறிற்கீழும் 
குறிலிணைக் கீழும் என்று சொல்லப்பட்ட ஒற்றளபெடையும் 
தம்முள் ஒன்றி வருவது எனக் கொள்க . 


நான் கிடத்தும் ஏழு நெட்டெழுத்தும் அளபெடுப்ப இருபத் 
தெட்டு உயிரளபெடையாம் ; அவ்விருபத் தெட்டினையும் எட்டு 
விகற்பத்தானும் உறழ இருநூற்று இருபத்து நாலாம் . 


பதினொரொற்றும் குறிற்கீழும் குறிலிணைக் கீழும் அள 
பெடுப்ப இருபத்திரண்டாம் ; அவ்விருபத்திரண்டினையும் எட்டு 
விகற்பத்தானு முறழ நூற்றெழுபத்தாறு ஒற்றளபெடையாம் 


செய்யுளியல் 


நூற்பா - 94 


157 


அவை இறுதி 
என்பர். 


இடை நிலையாற் கூறுபடுப்ப இரட்டியாம் 


4. காரிகை உரையாசிரியர் " அழியாது என்று மிகுத்துச் 
சொல்லியவதனால் நான்கு உயிரளபெடையும் , இரண்டொற் 
றளபெடையும் தம்முள் ஒன்றிவரத் தொடுப்பது சிறப்புடைத் 
தெனக் கொள்க " என்பர் . 


5. இலக்கண விளக்க நூலார் " முதனிலை முதலிய உயிரள 
பெடை மூன்றும் , குறிலிணைக் கீழும் குறிற்கீழும் வரும் ஒற்றள 
பெடை இரண்டும் தம்முள் ஒன்றிவரத் தொடுப்பது சிறப்புடைத் 
தெனக்கொள்க " என்று காரிகை யுரையாசிரியர் கருத்தினையே 
எழுதுகிறார் . ( நூற்பா 723 ) 


6. வீரமாமுனிவர் “ உயிரள பெடையும் ஒற்றளபெடையும் 
ஒன்றிவரத்தொடுப்பது அளபெடைத்தொடை என்பர் . ( நூ . 

உரை ) 


312 . 


94. ஒருசீ ரிடையிட் டெதுகை யாயிற் 

பொழிப்பென மொழிதல் புலவ ராறே . 


என் - னின் பொழிப்புத் தொடை யாமாறு உணர்த்துதல் 
நுதலிற்று . 


( இ - ள் ) ஒரு சீர் இடையிட்டு எதுகை யாயிற் பொழிப்புத் 
தொடையாம் என்றவாறு . 


எதுகை என ஓதினா ராயினும் , ‘வந்தது கொண்டு வாராதது 
முடித்தல் என்பதனால் மோனை , இயைபு , முரண் , அளபெடை 
என்பனவும் பொழிப்புத் தொடையாம் என்று 2 கொள்ளப் படும் . 


உதாரணம்; 


அரிக்குரற் கிண்கிணி அரற்றுஞ் சீறடி 


( யா.வி.கழ.பக் . 140 ) 


இது பொழிப்பு மோனை . 


நூ.பா.வே : 
உரை.சு.வே : 


1 . 
2 . 


மொழிப் மர்ரே பா.வே. 
என்றவாறு . 


158 


தொல்காப்பியம் 


( யா.வி.கழ.பக் .144 ) 


பன்னருங் கோங்கி னன்னலங் கவற்றி 
என்பது பொழிப்பெதுகை . 

“ சுருங்கிய நுசுப்பிற் பெருகுவடந் தாங்கி " 
என்பது பொழிப்பு முரண் . 


( யா.வி.கழ.பக் .157 ) 


" கடலே , க 

, கானலங் கழியே கைதையந் துறையே 


( தெரியாதது ) 


என்பது பொழிப்பியைபு . 


" பூஉங் குவளைப் போஒ தருந்தி 


( யா.வி.கழ.பக் .169 ) 


என்பது பொழிப்பளபெடை . 


( கச ) 


95. இருசீ ரிடையிடி னொரூஉவென மொழிப. 

என் - னின் ஒரூஉத் தொடை யாமாறு உணர்த்துதல் 
நுதலிற்று . 

( இ - ள் ) இரண்டுசீர் இடையிட்டு மோனை முதலாயின 
வரத் தொடுப்பது ஒரூஉத் தொடையாம் என்றவாறு . 


உதாரணம்: 


" அம்பொற் கொடிஞ்சி நெடுந்தே ரகற்றி 


( யா.வி.கழ.பக் .140 ) 


என்பது ஒரூஉ மோனை . 


( யா .வி.கழ.பக் .144 ) 


" மின்னிவ ரொளிவடந் தாங்கி மன்னிய 
என்பது ஒரூஉ வெதுகை . 


குவிந்துசுணங் கரும்பிய கொங்கை விரிந்து ( யா.வி.கழ.பக் . 157 ) 


என்பது ஒரூஉ முரண் , 

" நிழலே யினியத னயலது கடலே 


( யா .வி.கழ.பக் .164 ) 


என்பது ஒரூஉ இயைபு . 


கா அய்ச் செந்நெற் கறித்துப் போஒய் 


( யா.வி.கழ.பக் .169 ) 


என்பது ஒரூஉ அளபெடை . 


1. பெருவடந் 


- செய்யுளியல் 


நூற்பா -96 


159 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


ஒரூஉத்தொடை 

1. பேராசிரியர் மேல் நூற்பா அதிகாரத்தால் இந்நூற்பாவை 
எதுகைத் தொடைக்கே கொள்வர் . அவர் “ நாற்சீருள்ளும் இடை 
யிருசீரொழிந்ததொழித்த முதற்சீரும் நான்காஞ்சீரும் இரண்டா 
மெழுத்தொன்றிவரத் தொடுப்பின் அதனை ஒரூஉ வென்ப " 
என்று பொருள் கூறிவிட்டு , “ அதிகாரத்தான் ஒரூஉ வெதுகை 
எனப்பட்டது . அதுவும் பொழிப்புப் போல வந்த எழுத்தே 
வருதலும் கிளை யெழுத்து வந்து கிளையொரூஉ எனப்பட்டு 
இரண்டாதலு முடைத்து என்பர் . 


2. நச்சினார்க்கினியர் 

ஒரூஉ , அளபெடை நீங்கலாக 
மோனை , எதுகை , முரண் , இயைபு என்னும் நான்கினைப் 
பெற்றுவரும் என்பர் . 


அவர் , ஒரூஉவை விதந்தோதினார் ; வெண்பாவிற்குச் 
சிறந்து வருதலானும் ஆசிரியத்திற்கு ஏனையவற்றிற் சிறந்து 
தோன்று தலானும் ” என்பர் . 

3. யாப்பருங்கல விருத்தி யாசிரியரும் காரிகையாசிரியரும் 
இலக்கண விளக்க நூலாசிரியர் முதலியவரும் மோனை , எதுகை , 
இயைபு , முரண் , அளபெடை என்னும் ஐந்தினையும் பெற்று 
ஒரூஉ வரும் என்பர் . 


96. சொல்லிய தொடையொடு வேறுபட் டியலிற் 

சொல்லியற் புலவரது செந்தொடை யென்ப . 
என் - னின் செந்தொடை யாமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 

( இ - ள் ) மேற் சொல்லப்பட்ட தொடையும் , தொடை விகற் 
பமும் போலாது வேறுபடத் தொடுப்பது செந்தொடையாம் 
என்றவாறு . 


உதாரணம் : 


பூத்த வேங்கை வியன்சினை யேறி 


நூ . சு . வே : 


1 . 


சொல்லிய புலவர் செந்தொடை 


160 


தொல்காப்பியம் 


மயிலின மகவு நாடன் 
நன்னுதற் கொடிச்சி மனத்தகத் தோனே ( யா . வி . கழ . பக் . 189 ) 


என வரும் . 


இனி நிரனிறுத் தியற்றலும் இரட்டை யாப்பும் மொழிந் 
தவற் றியலான் ( செய் . 87 ) வருமாறு : 


உதாரணம்: 


“ அடல்வே லமர்நோக்கி நின்முகங் கண்டே 
உடலு மிரிந்தோடு மூழலரும் பார்க்கும் 
கடலுங் கனையிருளு மாம்பலும் பாம்பும் 
தடமதி யாமென்று தாம் 

( யா . வி . கழ . பக் . 192 ) 


இது , பொருளான் வேறுபட்ட துணையல்லது எழுத்தான் 
வேறுபடாமையின் எதுகைத் தொடையாயிற்று . 


இனி இரட்டைத் தொடை வருமாறு : 


“ ஒக்குமே யொக்குமே யொக்குமே யொக்கும் 
விளக்கினிற் சீறெரி யொக்குமே யொக்கும் 
குளக்கொட்டிப் பூவி னிறம் " ( யா . வி . கழ . பக் . 190 , 204 ) 


இதுவும் சொல்லிய தொடைப்பாற் பட்டவாறு காண்க ) . 

இணை மோனை , கூழை மோனை , மேற்கதுவாய் மோனை , 
கீழ்க்கதுவாய் மோனை , முற்றுமோனை 

முதலாயினவும் 
அந்தாதித் தொடையும் கூறாத தென்னை யெனின் ? 


" தெரிந்தனர் விரிப்பில் வரம்பில வாகும் 


( செய் . 98 ) 


என வருகின்ற சூத்திரத்துக் கூறுகின்றாராதலின் , அச் சூத்திரத் 
தின்காறும் பாட்டிற் கின்றியமையாத் தொடை யுணர்த்தினா 
ரென்று கொள்க . 

( கூசு ) 


உரை . சு . வே : 


1. கண்டு கொள்க 


செய்யுளியல் 


நூற்பா -96 


161 


1 


பதிப்பாசிரியர் விளக்கம் 

உரையொப்புமை 
யாப்பருங்கலம் , 

" செந்தொடை ஒவ்வாத் திறத்தன ஆகும் ( நூற் . 50 ) 
என்று கூறுகின்றது . இதன் உரை , “ என்பது என்னுதலிற்றோ 
வெனின் , நிறுத்த முறையானே செந்தொடை ஆமாறு உணர்த் 
துதல் நுதலிற்று . செந்தொடை என்பது , மேற்சொல்லப்பட்ட 
தொடையும் , தொடை விகற்பமும் போலாமை வேறுபடத் 
தொடுப்பது என்றவாறு என்று உள்ளது . 


க . 


" சொல்லிய தொடையொடு " ( செய் . 96 ) என்ற நூற்பா 
விற்குள்ள இளம்பூரணர் உரையும் , மேற்காட்டிய யா . 
உரையும் பெரும்பாலும் ஒத்துள்ளன . இளம்பூரணர் 

உரை 
யுடன் பேராசிரியர் நச்சினார்க்கினியர் உரை ஒவ்வவில்லை . 


செந்தொடை 

இவற்றிலிருந்து , தொடையும் தொடை விகற்பமும் 
போலாது , வேறுபடத் தொடுத்தலே செந்தொடையாம் என்றல் 
இளம்பூரணர் , விருத்தியாசிரியர் கருத்தென்பதை நாம் தெளி 
வாகத் தெரிந்து கொள்ளுகின்றோம் . இதே கருத்தினை , 

" ஒன்றிய தொடையொடும் விகற்பந் தம்மொடும் 

ஒன்றாது கிடப்பது செந்தொடை யாகும் 
என்று சிறுகாக்கை பாடினியாரும் கூறுகின்றனர் . 

பேராசிரியர் “ மேற்கூறப்பட்ட தொடை எல்லாவற்றோடும் 
ஒவ்வாது வரின் , அதனை இயற்கைச் சொல்லாற் செய்யுள் 
செய்யும் புலவரது செந்தொடை என்று சொல்லுப ஆசிரியர் 
என்று உரை கூறி , எனவே விகாரப்படச் செய்யுள் செய்யும் 
செந்தொடை இன்னாதென்றானாம் என்பர் . 

எனவே , முன்சொன்ன தொடைக்குரிய சொல்லாற் 
சொல்லாது , தொடை அமையாத இயற்கைச் சொல்லாற் கூறு 
தலே செந்தொடை என்பது பேராசிரியர் கருத்தாகும் . 

எண்ணிடைச் சொற்களைப் பெறாது வருஞ் சொற்றொ 
டரைச் செஞ்சொல் என்றும் , செவ்வெண் என்றும் கூறும் 


36-11 


162 


தொல்காப்பியம் 


மரபினைப் போல , மோனை முதலான தொடைகளையும் 
தொடை விகற்பங்களையும் பெறாமல் வரும் பாட்டினைச் 
செந்தொடை என்று புலவர் வழங்கி வருகின்றனர் . 


காரிகை உரையாசிரியர் அந்தமுதலா என்ற ( 17 ) காரிகை 
உரையில் , முந்திய என்று சிறப்பித்த அதனால் , அசையும் 
சீரும் தம்முள் மறுதலைப்படத் தொடுப்பது சிறப்பெனக் கொள்க 
எனக்கூறி , 


அசையினும் சீரினும் இசையினு மெல்லாம் 
சையா தாவது செந்தொடை தானே 


என்றார் கையனார் 

என்பர் . இதன் விளக்கத்தை யா . க . 
விருத்தியிற் காண்க . ( பக் . 187 , 188 ) 


இளம்பூரணர் செய்யுளியல் 219 ஆம் நூற்பாவை 

ஒருஉ வண்ணம் ஒரூஉத்தொடை தொடுக்கும் " 


என்று பாடம் ஓதி , ஒரூஉ வண்ணமாவது நீங்கின தொடை 
யாகத் தொடுப்பது . அது செந்தொடையாம் என்பர் . இவரைப் 
பின்பற்றி இலக்கண விளக்கத்தாரும் , வீரமாமுனிவரும் விருத்தி 
உரையாசிரியரும் இவ்வாறே கூறுகின்றனர் . 

எனவே , கையனார் தொடைபற்றி ஓதாமல் அசை , சீர் 
இசைகளின் ஒவ்வாமை பற்றிச் செந்தொடையை ஓதுவதும் , 
இளம்பூரணர் முதலியோர் செந்தொடையை வண்ணத்துள் 
சேர்த்தோதுவதும் சிறப்பிலவாம் . 


பேராசிரியர் , " மோனை முதலான தொடைகள் ஒருவரால் 
கருதித் தொடுக்கப்பட்ட பூந்தொடைபோல் 

பொலிந்து 
செய்யுட்குப் பொலிவு செய்யுமென்றும் , செந்தொடை ஒருவரால் 
தொடுக்கப்படாமல் இயல்பாகத் தொடைபோல் மலரும் 
கொன்றையும் கடம்பும் போல நின்று செய்யுட்குப் பொலிவு 
செய்யும் என்றும் " உவமை கூறுவர் ( தொல் . செய் . நூ . 
94. உரை ) 
ஒரு பெண்மகள் 

வண்ணத் தொடைகளை அணிய 
வேண்டிய உறுப்புக்களில் அணிந்து பொலிகின்றாள் . சில 
பொழுதில் எவ்விதமான தொடைகளையும் அணியாமல் செவ்வே 


செய்யுளியல் 


நூற்பா -97 


163 


விளங்குகின்றாள் . இந்த இருநிலைகளைப் போலப் பாக்களும் 
தொடைபெற்றும் , தொடை பெறாமலும் வரும் . தொடை 
பெறா நிலையே செந்தொடை என்க . 


97. மெய்பெறு மரபிற் றொடைவகை தாமே 

ஐயீ றாயிரத் தாறைஞ் நூற்றொடு 
தொண்டுதலை 

யிட்ட பத்துக்குறை யெழுநூறு 
ஒன்று மென்ப வுணர்ந்திசி னோரே . 


என் - னின் மேற் சொல்லப்பட்ட தொடையெல்லாம் விரிவ 
கையான் உணர்த்துதல் நுதலிற்று . 

( இ - ள் ) வடிவு பெற்ற மரபினையுடைய தொடையினது 
பாகுபாடு பதின்மூவாயிரத்து அறு நூற்றுத் தொண்ணூற் 
றொன்பது என்றவாறு . 


அவை ஆமாறு : - மொழிமுதலாகிய எழுத்து உயிர் பன்னி 
ரண்டு ; இதன் கிளையெழுத்து ஒரோவொன்றிற்கும் பதி 
னொன்றுளவாகலின் அவற்றை உறழ நூற்று 

முப்பத்தி 
ரண்டாம் . 


க , த , ந , ப , ம என்பவற்றை உயிர் பன்னிரண்டோ டுறழ 
அறுபதாம் . அவ்வறுபதையும் முதற்றொடை யாக்கிக் கிளை 
யெழுத்தோ டுறழ அறுநூற்றறுபதாம் . 

சகரத்தின் முதலாகெழுத்து ஒன்பது ; அவற்றைக் கிளை 
யெழுத்தோ டுறழ எழுபத்திரண்டாம் . 


வகரத்தின் முதலாகெழுத்து எட்டு ; அவற்றைக் கிளை 
யெழுத்தோ டுறழ ஐம்பத்தாறாம் . 

யகரத்தின் முதலாகெழுத்து ஒன்று ; கிளையெழுத்தில்லை . 

ஞகரத்தின் முதலாகெழுத்து மூன்று ; அவற்றைக் கிளை 
யெழுத்தோ டுறழ ஆறாம் . 


நூ . பா . வே : 

1 தானே சு . வே . 
2 யெழுநூற்று . பேரா . 

3 ஒன்பஃ தென்ப . பேரா . 
உரை . சு . வே : 4 யாகிய 


164 


தொல்காப்பியம் 





இவ்வகையினான் முதலெழுத்துத் தொண்ணூற்று மூன்றும் 
கிளையெழுத்துத் தொளாயிரத் திருபத்தாறுமாக மோனைத் 
தொடை ஆயிரத்தொருபத் தொன்பதாம் . 


எதுகை யாமாறு : - உயிரெழுத்து மொழியிடையில் வாராது . 
உயிர் மெய்யெழுத்து இருநூற்றொருபத்தாறில் நுவ்வருக்கம் 
ஒழிந்த எழுத்து இருநூற்று நாலினையும் கிளையெழுத்தினோடு 
உறழ இரண்டாயிரத்து நானூற்று நாற்பத்தெட்டாம் . இத 
னோடு ஒற்றுப் பத்தொன்பதும் குற்றுகரம் ஆறும் கூட்ட 
எதுகைத் தொடை இரண்டாயிரத்து நானூற்று எழுபத்து 
மூன்று பாகுபாடாம் . 


( குறிப்பு : எதுகையைப் பற்றிய இளம்பூரணர் பதிப்பு 
பிழையாக 

உள்ளது . அவ்வுரை கீழ்வருமாறு 
அமைய 
வேண்டும் : 


எதுகையாமாறு : - உயிரெழுத்து மொழியிடையில் வாராது . 
உயிர் மெய்யெழுத்து இருநூற்றொரு பத்தாறில் நுவ்வருக்கம் 
ஒழிந்த எழுத்து இருநூற்று நாலினையும் கிளையெழுத்தி 
னோடு உறழ ( 12x11 = 132 ; 132/17 = 2244 ) இரண்டாயிரத்து 
இருநூற்று நாற்பத்து நாலாம் . இதனோடு முதலெழுத்து 
இருநூற்று நான்கும் , ஒற்றுப் பத்தொன்பதும் , குற்றுகரம் 
ஆறும் கூட்ட , இரண்டாயிரத்து நானூற்று எழுபத்து மூன்று 
பாகுபாடாம் . ) 


முரண்டொடை , சொன் முரண் பொருள் முரண் என 
இரண்டாம் . 


இயைபுத் தொடை யாமாறு : - உயிரெழுத்து மொழி 
யீற்றின்கண் உயிர் மெய்யாகி வருதலின் அவையாகா . 

உயிர் மெய் இருநூற்றொருபத்தாறில் இறுதிக்கண் 
வாராத ஙகர வுயிர் மெய் பன்னிரண்டும் , அகரம் பதினேழும் , 
இகரம் பதினாலும் , உகரம் இரண்டும் , னகரம் ஒன்றும் , ஒகாரம் 


உரை . சு . வே : 1. எகாரம் பதினேழு , ஒகாரம் பதினாறு , உகாரம் இரண்டு . 

ஊகாரம் இரண்டு , ஏகாரம் ஒன்று , ஓகாரம் ஒன்று . 
யொழித்து 


வை 


செய்யுளியல் 


நூற்பா -97 


165 


ஒன்றும் ஒழிந்து நின்ற எழுத்து நூற்றறுபத்தைந்தும் ஞண 
நமனயரலவழள என்னும் புள்ளி யிறுதி பதினொன்றும் 
குற்றுகர வீறு ஆறும் 

ஆறும் ஆக இயைபுத்தொடை நூற்றெண் 
பத்திரண்டு பாகுபாடாம் . 

அளபெடைத்தொடையாமாறு : - மொழிமுதலாகும் உயிரள 
பெடை ஏழு . கதநபம என்றும் உயிர்மெய்யளபெடை முப்பத் 
தைந்து . சகர அளபெடை ஐந்து . வகர அளபெடை ஐந்து . 
ஞகர , யகர அளபெடை இரண்டு . இவை ஐம்பத்து நான்கில் 
உயிரளபெடை தனிநிலையாம் . ஏனையவற்றை முதனிலை 
இடைநிலை இறுதி நிலை 

வுறழ நூற்று நாற்பத் 
தொன்றாம் . ஒற்றுக்களுள் வல்லெழுத்தாறும் , மகரமும் , 
ழகரமும் ஒழித்து ஏனைய பதினொன்றும் ( ஆய்தத்துடன் பத் 
தொன்பது ; எட்டினைக் கழிக்கப் பதினொன்று ) அளபெடுக்க 
ஒற்றளபெடை பதினொன்றாம் . இவ்வகையினான் 

அள 
பெடைத் தொடை நூற்றைம்பத் தொன்பது வகையாம் . 


என 


இவ்வகையினோடு இத்தொடை மூவாயிரத்து எண்ணூற்று 
முப்பத்தைந்து வகையாம் . 


பொழிப்புத் தொடையிற் கிளையெழுத்து வாராது . 

மோனைப் பொழிப்புத் தொண்ணூற்று மூன்று ; எதுகைப் 
பொழிப்பு 

இருநூற்றிருபத்தொன்பது ; முரண்பொழிப்பு 
இரண்டு ; இயைபுப் பொழிப்பு நூற்றெண்பத்திரண்டு ; அள 
பெடையுள் ஒற்றளபெடை பொழிப்பாகி வாராமையின் 
உயிரளபெடைப் பொழிப்பு நூற்று நாற்பத்தெட்டு . இவை 
யெல்லாங் கூட்டப் பொழிப்புத் தொடை அறுநூற்றைம்பத்து 
நாலுவகையாம் . 

ஒரூஉத் தொடையும் இவ்வகையினால் அறுநூற்றைம்பத்து 
நாலாம் . 
செந்தொடை யாமாறு : - மொழி 

முதலாகும் 
எழுத்தும் தொண்ணூற்று மூன்று . மற்றை யடியினும் ஒத்து 
வருங்கால் அவை மோனையுள் அடங்குதலின் , அவற்றை 
ஒழித்து ஏனையெழுத்துத் தொண்ணூற்றிரண்டோடு முறழ 
எண்ணாயிரத்தைந்நூற்றைம்பத்தாறு வகையாம் . 


இனிச் 


166 


தொல்காப்பியம் 


இவ்வகையினால் தொடை விகற்பம் பதின்மூவாயிரத் 
தறுநூற்றுத் தொண்ணூற்றொன்பதாம் . 

( கூஎ ) 
98. தெரிந்தனர் விரிப்பின் வரம்பில வாகும் . 

என் - னின் எய்தியதன் மேற் சிறப்புவிதி உணர்த்துதல் 
நுதலிற்று . 

( இ - ள் ) மேற் சொல்லப்பட்ட தொடையினை ஆராய்ந்து 
விரிப்பின் , வரம்பில வாகி விரியும் என்றவாறு ,. 

அவையாவன : - மோனை , எதுகை , முரண் , இயைபு , அள 
பெடை என்பன வற்றின் கண் இணை , கூழை , முற்று , மேற் 
கதுவாய் , கீழ்க்கதுவாய் , கடை 2 , கடையிணை , கடைக் 
கூழை , இடைப்புணரென வேறுபடுத்துறழ்ந்தும் ; எழுத்தந்தாதி 
அசையந்தாதி சீரந்தாதி அடியந்தாதி எனவும் ; உயிர்மோனை 
உயிரெதுகை நெடில் மோனை நெடிலெதுகை வருக்க மோனை 
வருக்க வெதுகை இன மோனை இனவெதுகை ஆசெதுகை 
எனவும் ; மூன்றாமெழுத் தொன்றெதுகை இடையிட்டெதுகை 
எனவும் ; இவ்வாறு வருவனவற்றை மேற்கூறிய வகையினான் 
எழுத்து வேறுபாட்டினான் உறழவும் ; நிரனிறை யாகிய 
பொருள்கோள் வகையானும் ஏகபாதம் எழுகூற்றிருக்கை முத 
லாகிய சித்திரப் பாக்களானும் உறழவும் வரம்பிலவாகி விரியும் . 


அவற்றுட் சில வருமாறு: 


இணையாவது முதலிரு சீர்க்கண்ணும் மோனை முதலாயின 
வரத்தொடுப்பது . 


கூழையாவது முந்துற்ற மூன்று சீரினும் வந்து இறுதி 
சீரின் வாராதது . 


( யா.வி.கழ.பக் .140 ) 


அணிமலர் அசோகின் றளிர் நலங் கவற்றி 
இஃது இணை மோனை . 

" " பொன்னி னன்ன பொறிசுணங் கேந்தி 
இஃது இணை யெதுகை , 


( யா .வி .கழ.பக் .144 ) 


நூ.பா.வே : 

1 . ‘ வரம்பில பல்கும் பேரா ; நச் . 
உரை.சு.வே : 2 . கடையிடை கடையிணை , பின்கடைக்கூழை , இடைப்புணரென 

மதுரை . த . பதி 


செய்யுளியல் 


நூற்பா -98 


167 


" சீறடிப் பேரக லல்கு லொல்குபு 


( யா.வி.கழ.பக் .157 ) 


இஃது இணை முரண் . 


• மொய்த்துடன் றவழு முகிலே பொழிலே 


( யா.வி.கழ.பக் .164 ) 


இஃது இணை யியைபு . 


" தா அட் டாஅ மரைமல ருழக்கி 


( யா.வி.கழ.பக் .169 ) 


இஃது இணையளபெடை , 
எனவரும் . 


இனிக் கூழை வருமாறு : 


" அகன்ற அல்குல் அந்நுண் மருங்குல் 


( யா.வி.கழ.பக் .140 ) 


இது கூழை மோனை . 


" நன்னிற மென்முலை மின்னிடை . வருந்த " 


( யா.வி.கழ.பக் .144 ) 


இது கூழை யெதுகை . 


" சிறிய பெரிய நிகர்மலர்க் கோதைதன் 


( யா.வி.கழ.பக் .157 ) 


இது கூழை முரண் . 


• மாதர் நகிலே வல்லே இயலே 


( யா.வி.கழ.பக் .164 ) 


(யா.வி.கழ.பக் .169 ) 


இது கூழை இயைபு . 

“ மாஅத் தாஅண் மோஒட் டெருமை 
இது கூழை அளபெடை . 
என வரும் . 
முற்றாவது நான்கு சீரும் ஒத்து வருவது . 


“ அயில்வேல் அனுக்கி அம்பலைத் ( து ) அமர்த்த 


( யா.வி.கழ.பக் .140 ) 


இது முற்று மோனை . பிறவும் அன்ன . 
இனி , மேற்கதுவா யாவது , நான்கு சீரினும் இரண்டாஞ் 
சீரொழிய ஏனைய வருவது . 

" அரும்பிய கொங்கை அவ்வளை அமைத்தோள் ( யா.வி.கழ.பக் . 140 ) 


1. வருத்தி மதுரை த . பதி . 


168 


தொல்காப்பியம் 


பிறவும் அன்ன . 

கீழ்க்கதுவாயாவது மூன்றாஞ்சீரொழிய ஏனைய வருவது . 


" அவிர்மதி யனைய திருநுத லரிவை பிறவுமன்ன . ( யா.வி.கழ.பக் .140 ) 


அந்தாதித் தொடைக் குதாரணம் : 


" உலகுடன் விளங்கு மொளிதிக ழவிர்மதி 
மதிநல னழிக்கும் வளங்கெழு முக்குடை 
முக்குடை நீழல் பொற்புடை யாசனம் 
ஆசனத் திருந்த திருந்தொளி அறிவன் 
ஆசனத் திருந்த திருந்தொளி அறிவனை 
அறிவுசே ருள்ளமொ டருந்தவம் புரிந்து 
துன்னிய மாந்தரஃ தென்ப 
பன்னருஞ் சிறப்பின் விண்மிசை உலகே " 


( யா.வி. 

1.கழ.பக் .194 ) 


என வரும் . 

இவ்வகையினான் ஒரு பாட்டிறுதி மற்றைப் பாட்டின் 
ஆதிச் சீராகி வருதல் கொள்க . 

இத்துணையுங் கூறப்பட்டன சிறப்புடையவென ஒரு 
நிகராகக் கூறுப . இனி , 


மீன்றேர்ந் தருந்திய கருங்கால் வெண்குருகு " 


( யா.வி.கழ.பக் .58 ) 


இது கடையிணை முரண் . 


பின் முரணாவது நாலாஞ் சீரும் இரண்டாஞ்சீரும் ஒன்றத் 
தொடுப்பது ; அது , 

" கொய்ம்மலர் குவிந்து தண்ணிழல் விரிந்து (யா.வி.கழ.பக் .59 ) 
என வரும் . 


கடைக்கூழை முரணாவது முதற்சீ ரொழித்து மூன்று 
சீரும் ஒத்து வருவது . 


உதாரணம் வந்த வழிக் காண்க . 
இடைப்புணர் முரணாவது இடை 

இடை இரு சீரும் ஒன்றத் 
தொடுப்பது . அது , 


உரை.சு.வே : 1. வந்தால் மதுரை.த.பதி . 


செய்யுளியல் 


நூற்பா -98 


169 


போதுவிடு 1 குறிஞ்சி நெடுந்தண் மால்வரைக் 
கோதையிற் றாழ்ந்த ஓங்குவெள் ளருவிக் 
காந்தளஞ் செங்குலைப் பசுங்கூ தாளி 
வேரல் விரிமலர் முகையொடு விரைஇப் 
பெருமலைச் சீறூர் இழிதரு நலங்கவர்ந் 
தின்னா வாயின வினியோர் மாட்டே ( யா.வி.கழ.பக் .159 ) 


என வரும் . 

மோனை , எதுகை , இயைபு , அளபெடையினும் 
வாற்றான் வருவன வந்தவழிக் காண்க . 


இவ் 


இனி , உயிர் மோனையாவது முதலெழுத்தாகி வந்த உயிரெ 
ழுத்து மற்றையடியினும் வருவது . அது , 


கயலே ருண்கண் கலுழ நாளும் 
சுடர்புரை 3 திருநுதல் பசலை பாய 


( யா.வி.கழ.பக் .146 ) 


என வரும் . 


எதுகைக்கும் இது தானே யாம் . 


நெடின் மோனையாவது , நெட்டெழுத்தொத்து வருவது . 


தாமின் புறுவ துலகின் புறக்கண்டு 
காமுறுவர் கற்றறிந் தார் 


( குறள் . 399 ) 


என வரும் . 


நெடிலெதுகையாவது , 


ஆவா வென்றே யஞ்சின ராழ்ந்தா ரொருசாரார் 4 
கூ கூ வென்றே கூவிளி கொண்டா ரொருசாரார் 

( யா.வி.கழ.பக் .149 ) 


உரை.சு.வே : 1 . 

போதுவிடு . என்ற பாட்டிற்குப் பதிலாகத் தேம்படு குறுஞ்சுனை 
என்ற பாட்டுள்ளது . மதுரை த.பதி . 

அவ்வழி 
3 . சுடர்புனை 
4. ராழா வொருசாரார் 


2 . 


170 


தொல்காப்பியம் 


என வரும் . 


இன எதுகை மூன்று வகை . 


" தக்கார் தகவில ரென்ப தவரவர் 
எச்சத்தாற் காணப் படும் 


( குறள் , 114 ) 


இது வல்லின வெதுகை . 


அன்பீனு மார்வ முடைமை யதுவீனும் 
நண்பென்னு நாடாச் சிறப்பு " 


( குறள் .74 ) 


இது மெல்லின வெதுகை . 


“ எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்குப் 
பொய்யா விளக்கே விளக்கு " 


( குறள்.299 ) 


இஃது இடையின வெதுகை . 

மோனையும் இவ்வாறு வருவன பாகுபடுத்திக்கொள்க . 
ஆசெதுகை யாவது , 

இடையின வொற்று இடைவரத் 
தொடுப்பது . 


“ காய்மாண்ட தெங்கின் பழம்வீழக் கமுகி னெற்றிப் 
பூமாண்ட தீந்தேன் றொடைகீறி வருக்கை போழ்ந்து 
தேமாங் கனிசிதறி வாழைப் பழங்கள் சிந்தும் 
ஏமாங் கதமென் றிசையாற் றிசைபோய துண்டே " 


(சீவகசிந் .31 ) 


என வரும் . இதன்கண் யகரம் ஆசாகி வந்தது . 

இனி இரண்டடி எதுகையாவது முதலிரண்டடியும் ஓரடி 
யாய்ப் பின்னிரண்டும் ஓரெதுகை யாகி வருவது . 


“ உலக மூன்று மொருங்குட னேத்துமாண் 
டிலக மாய திறலறி வன்னடி 
வழுவி னெஞ்சொடு வாலிதி னாற்றவும் 
தொழுவ றொல் வினை நீங்குக வென்றியான் ( யா.வி.கழ.பக் .149 ) 


என வரும் . 

இடையிட் டெதுகை யாவது , ஓரடி இடையிட்டுத் தொடுப் 
பது . அது , 


செய்யுளியல் 


நூற்பா -98 


171 


தோடா ரெல்வளை நெகிழ நாளும் 
நெய்த லுண்கண் பைத லுழப்ப 
வாடா வல்வரி புதை இப் பசலையும் 
வைக றோறும் பைபயப் பெருகின 
நீடா ரவரென நீமனங் கொண்டார் 
கேளார் கொல்லோ காதலர் தோழீஇ 
வாடாப் பவ்வ மறமுகந் தெழிலி 
பருவஞ் செய்யாது வலனேர்பு வளை 
ஓடா மலையன் வேலிற் 
கடிது மின்னுமிக் கார்மழைக் குரலே 


( யா.வி.கழ.பக் .153,402 ) 


என வரும் . 


இவ் வகையினான் மோனை வருவனவுங் கொள்க . 
பிற தொடையும் இவ்வகையினான் வருவனவுங் கொள்க . 


மூன்றாம் எழுத்து ஒன்று எதுகையாவது இரண்டாம் 
எழுத்து ஒன்றாது , மூன்றாம் எழுத்து ஒன்றுவது . 


இதுவும் அவ்வாறே உதாரணம் வந்தவழிக் காண்க 

இவையெல்லாம் மேல் எடுத்தோதப்பட்ட தொடைக்கட் 
படும் . 


நாற்சீரடி யொழிந்த அடிக்கண்ணும் இப் 

ப் பாகுபாடெல் 
லாம் விரிப்பின் வரம்பில வாகும் . 

( அ ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


1. இளம்பூரணரைத் தொல்காப்பியர் என்பர் யா . க . விருத்தி 
ஆசிரியர் . “ இயைபுத் தொடைக்கு இவ்வாறு எட்டு விகற்பமும் 
பற்றிச் சொன்னார் கையனார் , தொல்காப்பியனார் முதலாகிய 
ஒருசாராசிரியர் . ஈண்டு அவர் மதவிகற்பம்பற்றிச் சொல்லப் 
பட்டது சார்பு நூலாதலின் என்பர் . ( யா . வி . கழ . பக் . 138 ) 
இங்கே இளம்பூரணரைத் தொல்காப்பியர் என்று அவர் 
கருதினர் போலும் . ஏன் எனில் அவர் தாம் அவ்வாறு கூறுகின் 
றார் ; தொல்காப்பியர் அவ்வாறு கூறவில்லை என்க . 


உரை . சு . வே . 


1 . 


விரிவன 


172 


தொல்காப்பியம் 


2 . 


உரை வேறுபாடு 


அ . இளம்பூரணர் இந்நூற்பாவிற்குத் " தெரிந்தனர் விரிப்பின் 
வரம்பில வாகும் எனப் பாடம் ஓதி , “ மேற் சொல்லப்பட்ட 
தொடையினை ஆராய்ந்து விரிப்பின் வரம்பில வாகி விரியும் 
என்று உரை கூறினார் . 


வந்து 


ஆ . பேராசிரியர் வரம்பில பல்கும் எனப் பாடம் ஓதி , 
அறுநூற்றிருபத்தைந்து அடியோடு மாறிப் பெற்ற தொடை 
பதின்மூவாயிரத்தெழுநூற்றெட்டெனப்பட்டன. மேல் , இனி , 
அவ்வடி ஒன்றன் கண்ணேயன்றி ஒன்றி நிற்ப நின்ற அடி அறு 
நூற்றிருபத்து நான்கனையும் தந்து தந்து தடுமாற 
தோன்றும் தொடை விகற்பமும் இரு சீரடி முதலாக எண்சீரடி 
ஈறாகக் கிடந்த அடிவேறுபாட்டின் கணெல்லாம் இத் தொடை 
களைக் கூட்டவும் பிற விகற்பத்தொடைகளைக் கூட்டவும் வருந் 
தொடைப்பகுதி வரையறையின்றிப் பலவாம் என்று கூறி , 
" இனி ஐந்து தொடை , 

விகற்பத்தொடை பலவற்றோடும் 
கூட்டவும் பிறவாற்றான் விரிப்பவும் வரம்பிலவாம் என்றாரும் 
உளர் . அவை அவ்வாறு விரிப்பினும் வரம்பில அல்லனவென 
மறுக்க . வரம்பில வென்பது வரையறை 

கூறப்படாவென 
மேலுரைத்ததே உரை என்பர் . இம்மறுப்பு இளம்பூரணரைக் 
கருதியது . 


1 . 


இ . நச்சினார்க்கினியர் ‘ வரம்பில பல்கும் எனப் பாடங் 
கொண்டு , " அறுநூற்றிருபத்தைந்துள் ஒன்றை நிறுத்தி அத் 
னோடு அறு நூற்றுநான்கனையும் கூட்டியும் , அதனோடு சீர் 
வகை அடிகளையும் விகற்பத் தொடைகளையும் கூட்டியும் 
தொடுக்குந் தொடைப்பகுதிகளை விரிப்பின் எண்ணிறந்தன 
வாம் . எனவே , இங்ஙனம் கூறாமல் வரையறைப்படுத்தி 
இலக்கணம் கூறினார் என்றார் " என்பர் . 


99. தொடைநிலை வகையே யாங்கென மொழிப . 


நூ.பா.வே : 


தொடைவகை நிலையே பேரா ; நச் . 
தொடைவகை தானே மர்ரே . 


செய்யுளியல் 


நூற்பா- 99 


173 


என் - னின் இதுவும் தொடைக்குரிய தோர் மரபு உணர்த்து 
தல் நுதலிற்று . 


( இ - ள் ) தொடைநிலை வகை மேற் சொல்லப்பட்ட பாகு 
பாட்டின என்றவாறு . எனவே வகுத்துணர்த்துவார்க் கெல்லாம் 
இடனுடைத்து என்றவாறாம் . 


அஃதாவது எழுத்தான் வேறுபடுதலும் , சொல்லான் வேறு 
படுதலும் , பொருளான் வேறுபடுதலும் ஆம் . 


இத்துணையுந் தொடை கூறப்பட்டது . 


( கூசு ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


1. இளம்பூரணர் கருத்தினைக் கொண்ட நூற்பா 
தொடை எழுத்து , சொல் , பொருளான் வேறுபட்டு வரும் 


என்பதை , 


தொடையெனப் படுவ தடைவகை தெரியின் 
எழுத்தொடு சொற்பொரு ளென்றிவை மூன்றின் 
நிரல்பட வந்த நெறிமைத் தாகி , 

( யா.வி.கழ.பக்.136 


என்னும் காக்கை பாடினியார் நூற்பாவால் உணர்க . 


2. முடிக்கும் நூற்பா 

தொல்காப்பியர் எடுத்துக் கொண்ட செய்தி முடியுமிடத்தே 
முடிக்கும் நூற்பாவைக் கூறுவது வழக்கம் . தூக்கினை முடிக்கு 
மிடத்தே தூக்கியல் வகையே ஆங்கென மொழிப் ( செய் . 83 ) 
என்றும் , தொடை நிலை வகையே ஆங்கென மொழிப் என்றும் 
பாக்களின் அளவியலைக் கூறி முடிக்குமிடத்து அளவியல் 
வகையே அனைவகைப் படுமே ( செய் . 156 ) என்றும் , செய்யுள் 
அளவியலைக் கூறி முடிக்குமிடத்து ‘ கிளரியல் வகையிற் கிளந்தன 
தெரியின் அளவியல் வகையே அனைவகைப் படுமே ( செய் . 176 ) 
என்றும் , கைகோள் களை எடுத்துக் கூறி முடிக்கும்பொழுது 


உரை.சு.வே : 


1. வேறு வந்துணர்த்துவார்க் கெல்லாம் . 


174 


தொல்காப்பியம் 


மெய்பெறு மவையே கைகோள் வகையே ( மெய் .180 ) என்றும் 
வண்ணத்தைக் கூறி முடிக்கும்பொழுது , வண்ணந் தாமே 
இவையென மொழிப் ( செய் .226 ) என்றும் கூறுவனவற்றைக் 
காண்க . இத்தகைய நூற்பாக்கள் எல்லா உறுப்பிற்கும் இருந் 
திருக்கலாம் . அவை சிதைந்தன போலும் . இம் மாற்றம் உரை 
காரர்களுக்கு முற்பட்டு நிகழ்ந்ததாதல் வேண்டும் . இவை 
எண்ணிக்கையில் மிகவும் குறைவு ஆதலின் இடைச் செருகல் 
ஆகலாம் எனவும் சிலர் கருதுவர் . 

3. வேறு உரை 

இந்நூற்பாவிற்குப் பேராசிரியரும் நச்சினார்க்கினியரும் இளம் 
பூரணரைப் போல் 

உரை கருதாமல் “ கட்டளை யடியின் 
றொடைப்பகுதி வரையறைப்படும் ; சீர்வகை யடியின் றொடைப் 
பகுதி வரையறைப்படாவேனும் , அவை செய்யுட்கண் நிற்கும் 
நிலைமை , முற்கூறிய கட்டளை போல் நின்று தொடை கொள் 
ளப் பெறும் என்று உரை கொள்வர் . 

( 10 ) நோக்கு 
100. மாத்திரை முதலா வடி நிலை காறும் 

நோக்குதற் காரணம் நோக்கெனப் படுமே . 


என் - னின் இது நோக்கு என்னும் உறுப்பு உணர்த்துதல் 
நுதலிற்று . 


( இ - ள் ) மாத்திரை முதலாக அடிநிலை யளவும் நோக்குத் 
தலாகிய கருவி நோக்கு என்றவாறு . 

காரணம் எனினும் கருவி எனினும் ஒக்கும் , 

நோக்குதற் காரணம் என்பதனை , உண்டற்றொழில் 
என்றாற் போலக் கொள்க . 

அஃதாவது , யாதானும் ஒன்றைத் தொடுக்குங்காலத்துக் 
கருதிய பொருளை முடிக்குங் காறும் ? பிறிது நோக்காது அது 
தன்னையே நோக்கிநிற்கும் நிலை . 


நூ.பா.வே : 

1 " அடிநிறை காறும் " பேரா ; நச் . 
உரை.சு.வே : 

2 பொருண் முடியுங் காறும் 


செய்யுளியல் 


நூற்பா -100 


175 


அடிநிலைகாறும் என்றதனால் ஓரடிக்கண்ணும் பல அடிக் 
கண்ணும் நோக்குதல் கொள்க . 


அஃது ஒரு நோக்காக ஓடுதலும் பல நோக்காக ஓடுதலும் ! 
இடையிட்டு நோக்குதலுமென மூன்று வகைப்படும் . 


" அறுசுவை யுண்டி யமர்ந்தில்லா ளூட்ட 
மறுசிகை நீக்கியுண் டாரும் - வறிஞராய்ச் 
சென்றிரப்ப ரோரிடத்துக் கூழெனிற்பின் செல்வமொன் 
றுண்டாக வைக்கற்பாற் றன்று " ( நாலடி . 1 ) 


இஃது ஒரு நோக்காக ஓடிற்று . 


" அறிமி னறநெறி அஞ்சு மின் கூற்றம் 
பொறுமின் பிறர்கடுஞ்சொல் போற்றுமின் வஞ்சம் 
வெறுமின் வினைதீயார் கேண்மையெஞ் ஞான்றும் 
பெறுமின் பெரியார்வாய்ச் சொல் , ( நாலடி .172 ) 


இது பல நோக்காகி வந்தது . 


உலக முவப்ப வலனேர்பு திரிதரு 
பலர்புகழ் ஞாயிறு கடற்கண் டாஅங்கு 
ஓவற விமைக்கும் சேண்விளங் கவி.ரொளி 
உறுநர்த் தாங்கிய மதனுடை நோன்றாள் 
செறுநர்த் தேய்த்த செல்லுறழ் தடக்கை 
மறுவில் கற்பின் வாணுதல் கணவன் " ( திருமுரு 1-6 ) 


- 


என்ற வழி ஒளி என்பது அதனயற் கிடந்த தாளை நோக்காது 
கணவனை நோக்குதலின் இடையிட்டு நோக்கிற்று . 


பிறவும் அன்ன . 


( க 00 ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


நோக்கு 


1. இளம்பூரணர் 

நூற்பாவில் 

வந்துள்ள நோக்குதற் 
காரணம் என்ற சொல்லிற்கு நோக்குதலாகிய கருவி என்று 
பொருள் கூறி , யாதானும் ஒரு பொருளைப் பாட்டில் தொடுக் 
உரை.சு.வே : 1 . பல நோக்காகி வருதலும் 

2. கிடந்ததனை 


176 


தொல்காப்பியம் 


குங் காலத்துக் கருதிய பொருளை முடிக்குங்காறும் பிறிது 
நோக்காது அப்பொருளையே மாத்திரை முதலா அடிநிலை 
காறும் கூறிய உறுப்பெல்லாம் நோக்கி நிற்குமாறு செய்தலே 
நோக்கு என்று விளக்கம் தந்துள்ளார் . 


2. பேராசிரியர் நாற்சொல் வழக்கினைப் பாவிற்படுப்பது 
மரபென்றான் . எனவே ஆண்டு நோக்கி உணரப்படுவது ஒன் 
றின்றிச் செய்யுளுள்ளும் வழக்கியல்பினவாகி வெள்ளையுமாய்க் 
காட்டுவனவாயின . அவ்வாறன்றி நோக்கென்பதோர் உறுப்புப் 
பெறினே செய்யுளாவது என்றும் , 


கேட்டார் மறித்து நோக்கிப் பயன் கொள்ளும் கருவியை 
நோக்குதற் காரணம் என்றான் என்றும் , 


எழுதுவதை நோக்கினால் உலகவழக்கினைப் போல் இரா 
மல் வெள்ளைமையும் இன்றிக் கேட்டார் திரும்பவும் நோக்கி 
யுணர விரும்புமாறு மாத்திரை முதலான உறுப்புக்களை 
வைத்துப் பாட்டியற்றலே நோக்கு என்னும் உறுப்பாம் என்பது 
அவர் கருத்தாம் . நச்சினார்க்கினியரும் இவ்வாறே கருது 
கின்றார் . 


3. தொல்காப்பியர் குறிப்பிட்ட நோக்கு என்பது , விழி 
யால் நோக்குதலைக் கருதாமல் , மனத்தால் நோக்கும் நோக்கல் 
நோக்கத்தையே கருதியது . தொல்காப்பியர் மரபியலில் கூறும் 
குற்றங்களில் ஒன்று , என்ன வகையினும் மனங்கோள் இன்மை 
என்பதாகும் . கற்ற அறிஞன் ஒருவன் ஒரு பாட்டை நோக்கி 
னால் அப் பாட்டின் மாத்திரை எழுத்து அசை சீர் அடி என்பன 
வெல்லாம் நன்கு அமையவில்லை என்று கருதாமல் அவையெல் 
லாம் நல்லன வென்று மனங்கொள்ளுமாறு அமைந்திருப்பதே 
அப் பாடற்கு நோக்கென்னும் உறுப்பாகலாம் . 


4. பாடவேறுபாடு 


இந்நூற்பாவிற்கு அடிநிலை காறும் என்பது இளம்பூரணர் 
கொண்ட பாடமாகும் . அது அடிநிலை யளவும் என்று உரை 
கூறுதலால் துணியப்படும் . அடிநிறை காறும் என்பது பேராசி 
ரியர் கொண்ட பாடமாகும் . அது அடிநிரம்புந் துணையும் 


செய்யுளியல் 


நூற்பா -101 


177 


என்று அவர் உரை கூறுவதால் துணியப்படும் . ஆனால் பேரா 
சிரியர் உரையைப் பதிப்பித்தவர் எல்லோரும் அடிநிலை 
காறும் என்பதையே முதற்பாடமாகத் தந்துள்ளனர் . 


5. நோக்கின் பெயர் 


மாறனலங்கார உரையாசிரியர் இந் நோக்கினை யாப்புக் 
கால் என்பர் . ( நூற்பா . 233 உரை ) 


( II ) பா வகை 


101. ஆசிரியம் வஞ்சி வெண்பாக் கலியென 

நாலியற் றென்ப பாவகை விரியே . 


என் - னின் நிறுத்த முறையானே ‘ பா ஆமாறு உணர்த்து 
வான் எடுத்துக் கொண்டார் ; அவை இனைத்தென வரையறுத் 
துணர்த்துதல் நுதலிற்று . 


வெனவும் 


ஆசிரிய மெனவும் வஞ்சியெனவும் வெண்பா 
கலியெனவும் நான்கியல்பினை யுடைத்து என்று சொல்வர் 
பாவினது வகையை விரிக்குங் காலத்து என்றவாறு . 


அஃதேல் ஒருசாராசிரியர் வெண்பா ஆசிரியம் கலி வஞ்சி 

ஓதினார் யாதெனின் ? அவரும் ஒரு பயன் நோக்கி 
ஓதினார் ; இவரும் ஒரு பயன் நோக்கி ஓதினார் என்க . 


என 


என்னை ? வெண்பாவாவது பிறதளையோடு மயங்காமை 
யானும் , மிக்குங் குறைந்தும் வாராத அளவடியான் ( சமபாதம் ) 
வருதலானும் , அந்தணர் நீர்மைத்தென முற் கூறினார் . அதன் 
பின் அந்நிகர்த்தாகிப் பிறதளையும் வந்து இனிய ஓசையை 
யுடைத்தாய்ப் பரந்து வருதலின் அரசத் தன்மையது என்பத 
னான் ஆசிரியப் பாக் கூறினார் . 


நூ . பா . 

வே : 


1 . 


பாவிரி வகையே பேரா . நச் . 
ப விரிகையே , சு . வே . 


உரை.சு. வே : 


2 . 


வாராமை அளவடியான் 
வாராத அடியான் 


36 - 12 


178 


தொல்காப்பியம் 


அதன்பின் அந்நிகர்த்தாகிச் சிறுபான்மை வேற்றுத்தளை 
விரவலின் வணிகர் 

நீர்மைத்தெனக் கலிப்பாக் கூறினார் . 
அதன்பின் வஞ்சிப்பா அளவடியான் வருதலின்றிக் குறளடியும் 
சிந்தடியுமாய் வந்து பல தளையும் விரவுதலின் வேளாண் மாந் 
தரியல்பிற்றென வஞ்சிப்பாக் கூறினார் . 


இவ்வாசிரியரும் பதினேழ் நிலத்தினும் வருதலானும் இனிய 
ஓசைத்தாகலானும் அடிப்பரப்பினானும் ஆசிரியப்பா முற் 
கூறினார் . அதன்பின் ஆசிரிய நடைத்தாகி இறுதி ஆசிரியத் 
தான் இறுதலின் வஞ்சிப்பாக் கூறினார் . இந்நிகர்த்தன்றி 
வேறுபட்ட ஓசைத்தாகலான் வெண்பா அதன்பின் கூறினார் . 
அதன்பின் வெண்சீர் பயின்று வருதலாலும் வெண்பாவுறுப் 
பான் வருதலானும் கலிப்பாக் கூறினாரென வறிக . ( காக ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


1. ஆசிரியப்பா முதற்பா 


கீழ்க்கணக்கு நூல்களை விடத் தொன்மை வாய்ந்தன 
எட்டுத்தொகை நூல்களாம் . இத் தொகையில் ஆசிரியப் 
பாக்களே மிகுதியாக உள்ளன . தொல்காப்பியர் ஆசிரியப் 
பாவிற்குத்தான் முதலிடம் கொடுக்கிறார் .. தூக்கு என்னும் 
உறுப்பினைக் கூறும் பொழுது அகவற்பா , வெண்பா , கலிப்பா , 
வஞ்சிப்பா ( செய் . 77 , 78 , 79 , 80 ) என்ற முறையினும் , பா 
என்னும் உறுப்பினைக் கூறும் பொழுது ஆசிரியம் , வஞ்சி , 
வெண்பா , கலி என்ற முறையினும் ( செய் . 101 ) , அளவியல் 
என்னும் உறுப்பினைக் கூறும் பொழுது ஆசிரியத்தினை முதல் 
வைத்தும் கூறுகிறார் ( செய் . 150 ) . 


இந்நூற்பா உரையில் 

இளம்பூரணர் " இவ்வாசிரியரும் 
பதினேழ் நிலத்தினும் வருதலானும் , இனிய ஓசைத்தாகலானும் , 
அடிப்பரப்பினானும் ஆசிரியப்பா முற்கூறினார் " என்பர் 
( செய் . 101 உரை ) . 


இனிய 


ஓசையை 


உடையதென்பதை 


ஆசிரியப்பா 
அவிநயனார் , 


செய்யுளியல் 


நூற்பா -101 


179 


" தன்பால் உறுப்புத் தழுவிய மெல்லிய 
இன்பா அகவல் இசையதை இன்னுயிர்க்கு 
அன்பா அறைந்த ஆசிரியம் என்ப " 

( யா . வி . கழ . பக் . 297 ) 


என்று சிறப்பித்துக் கூறுவர் . 


2 . 


பா என்னும் உறுப்பு 


இளம்பூரணர் தூக்கென்னும் உறுப்பு , ஓசையைக் கூறவந்தது 
என்றும் பா என்னும் உறுப்பு பொருள்களைப் பாவிவரும் 
பாக்களைக் கூறவந்தது என்றும் கருதுகிறார் . பேராசிரியர் பா 
என்பது பரந்துபட்ட ஓசை ; அதனைத்தான் இப் பகுதி கூறு 
கின்றது என்பர் . பாக்களைக் கூறும் நாற்பத்தெட்டு நூற்பா 
வுள் ஒரு நூற்பாவும் பரந்துபட்ட ஓசை பா என்று கூறவில்லை . 
அதற்கு மாறாகச் செய்யுளியல் 102 ஆம் நூற்பாவிலிருந்து 
110 ஆம் நூற்பாவரை உள்ள நூற்பாக்கள் , பாக்கள் பாவிவரும் 
பொருளையே உணர்த்துகின்றன என்பதை “ இத்துணையும் 
பாக்கட்குரிய பொருள் உணர்த்தியது " என்று இளம்பூரணர் 
எழுதுவதால் புலனாம் . 


. 


3 . பா என்றதன் காரணம் 

யாப்பருங்கல விருத்தி யாசிரியர் செய்யுள் தாமே மெய்பெற 
விரிப்பின் , பாவே பாவினம் எனவிரண் டாகும் " ( 54 ) என்னும் 
நூற்பாவுரையில் , " அறம்பொருள் இன்பம் வீடு என இவற்றைப் 
பாவி நடத்தலின் ‘ பா என்பதூஉங் காரணக் குறி என்பர் .. 
அவர் கூறியதற்குப் பொருந்தத் தொல்காப்பியரும் பாவகை 
விரி ஆசிரியம் , வஞ்சி , வெண்பா , கலியென நாலியற்றாய் வரும் 
என்று ( செய் . 101 ) கூறி அடுத்த நூற்பாவால் , அந்நாலியற் 
றால் பாவாய் வரும் அந்நிலையில் அப்பாக்கள் அறம் முத 
லாகிய மும்முதற் பொருட்கும் உரியவாய் அவற்றைப் பாவி 
வரும் என்னுங் கருத்தால் . 


“ அந்நிலை மருங்கின் அறமுத லாகிய 
மும்முதற் பொருட்கும் உரிய வென்ப 


என்பாராயினர் . மேற்கூறிய யா . விருத்தி மேற்கோள் பாடலும் 


180 


தொல்காப்பியம் 


அறமுதனான் கென்றும் அகமுதனான் கென்றும் 
திறனமைந்த செம்மைப் பொருண்மேல் குறைவின்றிச் 
செய்யப் படுதலாற் செய்யுள் செயிர்தீரப் 
பையத்தாம் பாவு தலாற் பா 


என்று கூறுதலைக் காண்க . 


4. பேராசிரியர் கருத்து 

அவர் ‘ நோக்கே பாவே ( செய் . 1 ) என நிறுத்த முறை 
யானே நோக்குணர்த்திப் பாவுணர்த்திய எழுந்தான் , அதனை 
1. இத்துணைப் பெயர் வேறுபாட்டதெனவும் 2. பொருட்குரி 
மையவும் 3. அடிக்குரிமையவுமாமாறும் 4. செய்யுட்கு வரை 
யறை வகையான் உரியவாறும் 5. ஒரோசெய்யுட்கண் ஒரோ 
வுறுப்புப்பற்றி வருங்கால் அவ்வுறுப்புக்கள் இத்துணைவாகு 
மெனவும் எல்லாங் கூறுவான் தொடங்கினமையின் . அவற்றுள் 
இந் நூற்பா பெயர் வேறுபாடும் அஃது இனைத்தென விரியும் 
உணர்த்துகின்றது என்று நுதலிய துரைப்பர் . 


சிறப்புரையில் இவை நான்கேயன்றி பாவாமாறு ( பரந்து 
பட்டவோசை ) கூறானோவெனின் , “ இவையின்றித் தூக்குப் 
பிறவாமையின் இப் பாவிலக்கணமும் தூக்கோத்தினுட் கூறினா 
னாகலான் ஆண்டோதியவாறே அமையுமென்பது . 
கருத்தே பற்றிப் பாவென மொழியினும் தூக்கினது பெயரே 
என்றார் , இந்நூலின் வழிநூல் செய்த ஆசிரியருமென்பது 
என்பர் . 


102. அந்நிலை மருங்கி னறமுத லாகிய 

மும்முதற் பொருட்கு முரிய வென்ப . 


என் - னின் மேற் கூறப்பட்ட பாக்கள் பொருட்கு உரியவா 
மாறு உணர்த்துதல் நுதலிற்று . 


( இ - ள் ) அப் பாக்கள் நான்கும் பொதுப்பட நின்றவழி அறம் 
பொருள் இன்ப மென்னும் மூன்று முதற் பொருட்கும் உரிய 
என்றவாறு . 


நூ . 


வே . 


1. அந்நில 


செய்யுளியல் 


நூற்பா -103 


181 


முதற்பொருள் 

என்றது 

பாகுபாடல்லாத பொதுமை 
குறித்த பொருள் . சில பொருள்களை எடுத்து விலக்குகின்றா 
ராதலின் இவ்வாறு கூறப்பட்டது . 


அப்பொருட்கண் உரியவாகியவாறு சான்றோர் செய்யுள 
கத்துக் கண்டு கொள்க . 

( 502 ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


1. நூற்பா உரை 
“ பா என்னும் ஒன்று , 

மேற்கூறியவாறு ஆசிரியப்பா 
முதலான நான்கு இயல்பாய் விரிந்த அப்பொழுது , அவை 
அறம் முதலாகிய மூன்று முதற் பொருள்களைப் பாவி அவற்றிற் 
கிடமாய் நடக்கும் என்பது நூற்பாப் பொருள் . 


2. பொது விதியால் வஞ்சிப்பா இன்பம் பற்றி வரும் 

அந்நிலை மருங்கின் அறமுதலாகிய மும்முதற் பொருட்கும் 
உரிய என்னும் நூற்பாவால் தொல்காப்பியர் வஞ்சிப்பா 
இன்பம் பற்றி வரும் என்று கருதுகின்றார் . 


ஆனால் , அகத்திணை அகவலுள் வஞ்சி வாராது . சிறு 
பான்மை வரப்பெறும் என்பதை , யா , வி . கழ . பக் . 128 , 129 ல் 
காண்க . 


3. மேற்கோள் 


பதனான் 


அகத்தியனாருந் தொல்காப்பியனாரும் வீடுபேற்றிற்கு 
நிமித்தங் கூறுதலன்றி வீட்டின் தன்மை இலக்கணத்தாற் கூறா 
ரென்றுணர்க . அது “ அந்நிலை மருங்கின் ” ( செய் . 102 ) என் 
உணர்க " 

என்பர் நச்சினார்க்கினியர் ( தொல் . 
பாயிரவுரை ) . 
103. பாவிரி மருங்கினைப் பண்புறத் தொகுப்பின் 

ஆசிரி யப்பா வெண்பா வென்றாங் 

காயிரு பாவினு எடங்கு மென்ப . 
உரை . சு . வே : 1 . பாகுபாடு நில்லாது 


182 


தொல்காப்பியம் 


என் - னின் மேற் சொல்லப்பட்ட பாக்களைத் தொகை 
வகையான் உணர்த்துதல் நுதலிற்று . 


( இ - ள் ) மேற் சொல்லப்பட்ட நான்கு பாவும் , ஆசிரியப்பா 
வெண்பா வென இரண்டாய் அடங்கும் என்றவாறு . 


அவை 
உரைப்ப . 


அடங்குமாறு , மேலே வருகின்ற சூத்திரத்தான் 

( க om ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


ஒத்த கருத்து 
" ஏற்றபா இரண்டே வெண் பா அகவல் ; வெண்பா இடத்தில் 
வரும் கலி ; அகவல் இடத்தில் வரும் வஞ்சி " (சிதம்பரப் 
பாட்டியல் . 13 ) 


104. ஆசிரிய நடைத்தே வஞ்சி யேனை 

வெண்பா நடைத்தே கலியென மொழிப . 


என் - னின் மேல் அடங்குமெனக் கூறப்பட்ட பாக்கள் 
அடங்குமாறு உணர்த்துதல் நுதலிற்று .. 


( இ - ள் ) ஆசிரியம் போன்ற நடையை உடைத்து வஞ்சி ; 
வெண்பாப் போன்ற நடையை உடைத்து கலி என்றுரைப்ப 
என்றவாறு . 


(கச ) 


நடையென்றது அப் பாக்கள் இயலும் திறம் . 
பதிப்பாசிரியர் விளக்கம் 


1. ஆசிரிய நடை வெண்பா நடை 


தொல்காப்பியர் செய்யுளியலில் 103 , 104 என்னும் நூற்பாக் 
களால் கூறிய செய்தியைச் சிறிது வேறுபடப் பிங்கல நிகண்டும் 
கூறுகிறது . 


அகவலும் தொகையும் ஆசிரி யப்பா 


" அதனின் விகற்பம் வஞ்சி யாகும் 


( 323 , 322 ) 


செய்யுளியல் 


நூற்பா -104 


183 


முதற்பா வெண்பா 


“ விகற்பங் கலிப்பா 321 , 322 


பேராசிரியர் , நச்சினார்க்கினியர் இருவரும் 103 , 104 ஆம் 
நூற்பாக்களை உரையியைபு நோக்கி உடன் எழுதிக்கொள்வர் . 


பேராசிரியர் , “ மேற் பாக்கண் விரிந்த பகுதியை உண்மைத் 
தன்மை நோக்கித் தொகுப்பின் ஆசிரியமும் வெண்பாவுமேயாம் . 
அவற்றுள் , ஆசிரியத்து விகற்பமாகித் தூங்கலோசை விரிந்து 
அடங்கும் ; வெண்பாவின் விகற்பமாகிக் கலிப்பா விரிந்தடங்கும் . 
அங்ஙனம் அடங்கி இரண்டாகும் பாவின்றொகை என்றுகூறி 


வீடுபேறு மிகவிழைந்து , நீடு நினைந்து நெடிதிருந்து " 


நேர்பு நேர்பு நிரை நிரைபு , நேர்புநிரைபு நிரை நிரைபு என 
அகவற்சீரான் ( ஆசிரியவுரிச்சீரான் ) வஞ்சித் தூக்குப் பிறந்தது . 


மாசேர்வாய் மாசேர்வாய் மாசேர்வாய் மாசேர்வாய் 
என வெண்பாவுரிச்சீரான் கலிப்பா பிறந்தது என்பர் . மேலும் 
அவர் “ பண்புற " என்றதனான் ஆசிரியப் பாவும் வெண்பாவும் 
இயல்பெனவும் , ஒழிந்தன விகாரமெனவும் கொள்க என்பர் . 


2 . 


நடை என்றது 


இளம்பூரணர் நடை என்றது பாக்கள் இயலும் திறம் என் 
றார் . பேராசிரியர் நடை என்பதற்கு விகற்பம் எனப் பொருள் 
கொண்டு அகவலோசையின் விகற்பமாகித் தூங்கலோசையும் 
வெண்பாவோசையின் விகற்பமாகிக் கலியோசையும் அடங்கி 
நான்கு பாக்களும் இரண்டாய் அடங்கும் என்பர் . 


105. வாழ்த்தியல் வகையே நாற்பாக்கு ! முரித்தே . 


வகை 


என் - னின் வாழ்த்தியற்குரிய பாவாமாறு உணர்த்துதல் 
நுதலிற்று . 
(இ - ள் ) வாழ்த்தியலின் 

நான்கு 

பாவிற்கும் 
உரித்து என்றவாறு . 
நூ.சு.வே : 1. நாற் பாற்கு முரித்தே சி.வை.தா. பதிப்புப் பாடம் 

இதனைப்பிழைப்பாடமென்பர் . ரா . ரா . 


184 


தொல்காப்பியம் 


வகையென்றது , தேவரை வாழ்த்தலும் , முனிவரை வாழ்த்த 
லும் , ஏனையோரை வாழ்த்தலும் . செய்யுள் வந்தவழிக் கண்டு 
கொள்க . 

(கரு) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


1. நூற்பாவிற்குப் பேராசிரியர் கருத்து 


அங்ஙனம் வாழ்த்துங்கால் தனக்குப் பயன்படுதலும் 
படர்க்கைப் பொருட்குப் பயன்படுதலுமென இருவகையான் 
வாழ்த்தும் என்பதூஉம் , இனி முன்னிலையாக வாழ்த்து தலும் 
படர்க்கையாக வாழ்த்து தலும் என இருவகைப்படும் என்ப 
தூஉம் எல்லாங் கொள்க . 


அங்ஙனம் வாழ்த்தப்படும் பொருளாவன : - கடவுளும் , 
முனிவரும் , பசுவும் , பார்ப்பாரும் , அரசரும் , மழையும் , நாடும் 
என்பன . 


அவற்றுள் கடவுளை வாழ்த்தும் செய்யுள் கடவுள் வாழ்த்து 
எனப்படும் . ஒழிந்த பொருள்களை வாழ்த்திய செய்யுள் அறு 
வகை வாழ்த்து எனப்படும் என்பது என்பர் . 


2. நச்சினார்க்கினியர் கருத்து : 


‘ இயல் என்றதனால் இயற்கையாய வாழ்த்து இவை 
எனவும் , மேல் வரும் புறநிலை வாழ்த்து முதலியன இயற்கை 
யன்றிய வாழ்த்தின்பாற் சார்த்தப்படுவன எனவும் கொள்க . 


வஞ்சிக்குதாரணம் வந்துவழிக் காண்க . 


அங்கண் வானத் தமரரரசர் 


என்பது பின்னுள்ளோர் கூறிய வாழ்த்தியல் என்பர் . 


3. வாழ்த்து 


தொல்காப்பியர் எழுத்ததிகாரத்தே வாழிய என்னும் சேய 
என்கிளவி ” என்ற நூற்பாவால் , வாழிய என வாழ்த்துரைக்கும் 
சொல்லிற்கு “ வாழுங்காலம் சேய்மைத்தாகுக என்று பொருள் 
கூறுகிறார் . 


செய்யுளியல் 


நூற்பா -106 


185 


சொல்லதிகாரத்தே வாழ்ச்சிப் பொருள் ஆறாம் வேற்று 
மைக்கு உரியதென்று கூறுகிறார் . 


பொருளதிகாரம் புறத்திணையியலில் கல்வாழ்த்து , காடு 
வாழ்த்தென்னும் துன்பியல் வாழ்த்துக்களையும் , கடவுள் 
வாழ்த்தும் , அதனுடன் கருதப்பட்டுவரும் கொடிநிலை , கந்தழி , 
வள்ளி என்ற வாழ்த்தும் , இயன்மொழி வாழ்த்தும் , வாயுறை 
வாழ்த்தும் , புறநிலை வாழ்த்தும் என்னும் இன்பியல் வாழ்த்துக் 
களையும் கூறுகிறார் . வாழ்த்தல் ஒரு மெய்ப்பாடு . ( மெய்ப் . 11) 


களவில் தலைவிக்கு ஏதம் வராமல் செவிலி தெய்வம் 
வாழ்த்தலும் உண்டு . இன்னும் களவழி வாழ்த்து , மங்கல 
வாழ்த்து முதலியனவும் உள்ளன . 


“ பழிச்சல் புகழ்தல் வாழ்த்தெனப் படுமே என்பது 
திவாகரம் . பிற்காலத்தார் வாழ்த்து மெய்வாழ்த்து , இருபுற 
வாழ்த்து என இருவகைப்படும் என்பர் . தண்டியலங்காரம் வாழ்த் 
தினை ஓரணி என்று கூறும் . இன்னார்க் கின்ன தியைக 
வென்றுதாம் , முன்னியது கிளத்தல் 

முன்னியது கிளத்தல் வாழ்த்தென மொழிப் " 
என்பது அதன் இலக்கணம் . 


வடநூலார் வாழ்த்தினை ஆசி என்பர் . 


106. வழிபடு தெய்வ நிற்புறங் காப்பப் 

பழிதீர் செல்வமொடு வழிவழி சிறந்து 
பொலிமி ! னென்னும் புறநிலை வாழ்த்தே 
கலிநிலை வகையும் வஞ்சியும் பெறாஅ . 


என் - னின் இது புறநிலை வாழ்த்திற்குரிய பா ஆமாறு 
உணர்த்துதல் நுதலிற்று . 


( இ - ள் ) வழிபடு தெய்வம் நின்னைப் புறங்காப்பக் குற்றந் 
தீர்ந்த செல்வத்தொடு வழிவழியாகச் சிறந்து பொலிமின் 
என்னும் புறநிலை வாழ்த்து கலிப்பா வகையினும் வஞ்சிப்பா ? 
வகையினும் வரப்பெறாது என்றவாறு . 


நூ .பா.வே : 
உரை.சு.வே : 


1 பொலிக காரிகை . 
2 . வஞ்சிப்பாவினும் 


186 


தொல்காப்பியம் 


எனவே , வெண்பாவினும் ஆசிரியப்பாவினும் இவை 
இரண்டும் புணர்ந்த மருட்பாவினும் வரப்பெறும் என்ற 
வாறாம் . 

( e.or ) 


107. வாயுறை வாழ்த்தே யவையடக் கியலே 

செவியறி வுறூஉ வென வவையு மன்ன . 


மரபு உணர்த்துதல் 


என்-னின் ஒருசார் பொருட்குரிய 
நுதலிற்று . 


( இ - ள் ) வாயுறை வாழ்த்தும் அவையடக்கியலும் செவியறிவு 
றுத்தற் பொருளும் கலியினும் வஞ்சியினும் வரப்பெறா 
என்றவாறு . 


எனவே முன்னைய வொப்ப ஏனை இரண்டிலும் வரப் 
பெறும் என்றவாறாம் . 

( க 07 ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


1 , உரையாசிரியர் கருத்து 

நச்சினார்க்கினியர் மேல் நூற்பாவில் இது நான்கு பாவிற் 
கும் உரித்தேயன்றி வரையறைப்படும் வாழ்த்து வேறுபாடு 
உணர்த்துகின்றது என்று கருத்துக்கூறி இந்நூற்பா உரையில் 
இதுவும் " பாக்களைப் பொருண்மேல் வரையறுக்கின்றது " என்று 
கருத்துரைப்பர் . 

2. பேராசிரியர் இதுவும் பாக்களை மூன்றாக வரையறுக் 
கின்றது என்பர் . 


3. யாப்பருங்கல விருத்தியாசிரியர் 93 ஆம் நூற்பாவுரையில் 
" புறநிலை வாழ்த்தும் , வாயுறை வாழ்த்தும் , அவையடக்கிய 
லும் , செவியறிவுறூஉம் என்னும் பொருண்மேல் கலியும் வஞ்சி 
யுமாய் வரப்பெறா " என்று கூறி " வழிபடு தெய்வம் வாயுறை 
வாழ்த்து " என்னும் தொல்காப்பியச் செய்யுளியல் 106 , 107 ஆம் 
நூற்பாக்களை மேற்கோள்காட்டியதன்றி , 


நூ.பா.வே : வுறூஉ வென்றவையு மன்ன நச் . 

வுறூஉ வென இவையும் அன்ன யா .வி . 


செய்யுளியல் 


நூற்பா -108 


187 


" புறநிலை வாயுறை செவியறி அவையடக்கு , என விவை வஞ்சி கலியவற் 
றியலா என்றும் கூறி . 


நல்லாறனார் நூற்பாவையும் 


மேற்கோள் காட்டுவர் . 


4. நூற்பாப்பொருள் " வாயுறை வாழ்த்தும் , அவையடக் 
கியலும் , செவியறிவுறுத்தற் பொருளும் மேற்கூறிய புறநிலை 
வாழ்த்தே போல் , கலிப்பாவினும் வஞ்சிப்பாவினும் வரப் 
பெறா ; ஆசிரியம் வெண்பாவினும் , அவை கலந்த மருட்பா 
வினும் வரப்பெறும் என்றுரைக்க . 


108. வாயுறை வாழ்த்தே வயங்க நாடின் 

வேம்புங் கடுவும் போல வெஞ்சொல் 
தாங்குத லின்றி வழிநனி பயக்குமென் 
றோம்படைக் கிளவியின் 2 வாயுறுத் தற்றே . 


வாயுறை வாழ்த்து ஆமாறு உணர்த்துதல் 


என் - னின் 
நுதலிற்று . 


. 


( இ - ள் ) வாயுறை வாழ்த்தை விளங்க ஆராயின் , “ வேம்பி 
னையும் கடுவினையும் போல " வெஞ்சொல் அடக்காது பிற் 
பயக்கு மெனக் கருதிப் பாதுகாவற் 

கிளவியானே மெய் 
அறிவித்தல் என்றவாறு . 

( 504 ) 


உதாரணம் : 


தாமே 


இருங்கடற் றானையொடு பெருநிலங் கவைஇ 
உடையில நடுவண திடைபிறர்க் கின்றித் 

யாண்ட ஏமங் காவலர் 
இடுதிரை மணலினும் பலரே சுடுபிணக் 
காடுபதி யாகப் போகித் தத்தம் 
நாடு பிறர் கொள்ளச் சென்றுமாய்ந் தனரே 
அதனால் , 
நீயுங் கேண்மதி யத்தை வீயா 
துடலொடு நின்ற வுயிரு மில்லை 


நூ . பா . வே : 1. வேம்புங் கடும்பும் போல்வன . மர்ரே 

2 . வாயுறுத்தன்றே யா . வி ; காரிகை . 


188 


தொல்காப்பியம் 


மடங்க லுண்மை மாயமோ வன்றே 
கள்ளி வேய்ந்த முள்ளியம் புறங்காட்டு 
வெள்ளில் போகிய வியலு ளாங்கண் 
உப்பிலாஅ வவிப்புழுக்கல் 
கைக்கொண்டு பிறக்குநோக்கா 
திழிபிறப்பினோ னீயப்பெற்று 
நிலங்கல னாக விலங்குபலி மிசையும் 
இன்னா வைகல் வாரா முன்னே 
செய்ந்நீ முன்னிய வினையே 
முந்நீர் வரைப்பக முழுதுடன் றுறந்தே " 


( புறநா . 363 ) 


என்னும் பாட்டு . 
பதிப்பாசிரியர் விளக்கம் 


1. வாயுறுத்தற்றே 


“ வாயுறுத்தற்றே ( செய் -108 ) என்பதற்கு இளம்பூரணர் 
‘ மெய் அறிவித்தல் என்பர் . வாய்மையை உறச்செய்தல் என்று 
கருதுகின்றார் எனலாம் . 


2. வாயுறை வாழ்த்து 

பேராசிரியர் வாய் - வாய்மொழி ; உறை - மருந்து ; வாயுறை 
என்பது சொன்மருந்தெனப் பண்புத்தொகையாம் ; 

இனி , 
வாய்க்கட்டோன்றிய மருந்தென வேற்றுமைத் தொகையுமாம் . 
மருந்து போறலின் மருந்தாயிற்று என்று முன் நூற்பாவிலே 
விளக்கங் கூறி , இந்நூற்பாவிலே வாயுறை என்பது மருந்தா 
கலான் வேம்பும் கடுவும் போல என்றாரென்பது என்பர் . 


3. வேம்பு : வேப்ப மரம் . நிலவேம்பு , கறிவேம்பு , சர்க்கரை 
வேம்பு , மலைவேம்பு முதலியன . இவையெல்லாம் மருந்துக்குரிய 
பொருளாகும் . கடு - கடுக்காய் , கடுகுரோகணி முதலிய மருந்துப் 
பொருள்கள் . 


கடுகம் - சுக்குத்திப்பிலி மிளகு ; இவையெல்லாம் மருந்துக் 
குரிய பொருள்களே . இம் மருந்துப்பொருள்களை முறைப்படி 
போற்றி உண்ணின் உண்டபிற்காலத்தே நோய் நீங்கும் ; அது 
போன்று சொற்களும் வழி நனி பயக்குமென்ப . 


செய்யுளியல் 


நூற்பா - 109 


189 


கடு என்பது பலபொருள் ஒரு சொல்லாயினும் ஈண்டுக் 
கடுக் காயையே உணர்த்தும் . இதன் சுவை துவர்ப்பு . 


தொல்.சொல் . 234 ஆம் நூற்பாவுரையில் நச்சினார்க்கினியர் 
கடு தின்னாமுன் துவர்த்தது என்றொரு உதாரணம் காட்டு 
கின்றார் . திருவள்ளுவமாலை 35 ஆம் செய்யுள் திருக்குறளினை 
வாயுறை வாழ்த்து என்று கூறும் . 


.. 


இன்பமுந் துன்பமு மென்னு மிவையிரண்டும் 
மன்பதைக் கெல்லா மனமகிழ - வன்பொழியா 
துள்ளி யுணர வுரைத்தாரே யோதுசீர் 
வள்ளுவர் வாயுறை வாழ்த்து என்பது அப்பாடல் . 


109 . 


அவையடக் கியலே யரிறபத் தெரியின் 
வல்லா கூறினும் வகுத்தனர் கொண்மினென் 
றெல்லா மாந்தர்க்கும் வழிமொழிந் தன்றே . 


ஆகுமாறு 


உணர்த்துதல் 


என் - னின் அவையடக் கியல் 
நுதலிற்று . 


( இ - ள் ) அவையடக்கியலைக் குற்றமற ஆராயின் , அறியா 
தன சொல்லினும் , பாகுபடுத்துக் கோடல் வேண்டும் 
எல்லா மாந்தர்க்கும் தாழ்ந்து கூறல் என்றவாறு . 


என 


உதாரணம் வந்தவழிக் கண்டு கொள்க . 


( காக ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


உரையாசிரியர் கருத்து 


1. அவையடக்கியல் 


இளம்பூரணர் " எல்லா மாந்தர்க்கும் வழிமொழிந்தன்றே 
என்ற பகுதிக்கு எல்லா மாந்தர்க்கும் தாழ்ந்து கூறல் என்று 
உரை 

கூறுவதால் அவையடக்கியல் என்பதற்கு அவைக்கு 
அடங்கி இயல்வது என்றே அவர் பொருள் கருதுவதாய்த் தெரி 


கின்றது . 


1 . 


நூ.பா.வே : 
உரை.சு.வே : 


வல்லாங்கு 2. வழிமொழிந்தனரே ( மர்ரே ) 
3. எல்லாமறிந்தோர்க்குத் 


190 


. 


தொல்காப்பியம் 


ஆனால் , பேராசிரியர் அவை அடக்கியல் - அவையை வாழ்த் 
துதல்; அது இரண்டாம் வேற்றுமைத் தொகை . அடக்கியல் 
என்பது வினைத்தொகை ; தான் அடங்குவதாயின் அடங்கியல் 
எனல் வேண்டும் . இது அவையத்தார் அடங்குமாற்றால் இனிய 
வாகச் சொல்லி அவரைப் புகழ்தல் ( வாழ்த்துதல் ) என்பர் . 


நச்சினார்க்கினியர் அவையடக்கியல் என்பது 

அவை 
அடக்கிய இயல் என விரியும் . அஃது அவர் அடங்குமாற்றான் 
தன்னை இழித்துக் கூறி அவரைப் புகழ்தல் . அவைக்கண் தான் 
அடங்குவதாயின் அவையடங்கியல் எனப் பாடமாதல் 
வேண்டும் என்பர் . 


2. அவை 


தொல்காப்பியர் புறத்திணைப் பொருளில் , வாகைத் திணை 
யினைக் கூறும் பொழுது எட்டுவகை நுதலிய அவையகத்தானும் 
( புற .17 ) என்றொரு துறை கூறியுள்ளார் . 


இளம்பூரணர் ‘ எட்டுவகை நுதலிய அவையகமும் - எட்டுப் 
பாகுபாட்டைக் குறித்த அவையகமும் என்று உரை கூறி , 
எட்டுவகை குறித்த அவையகம் என்றமையான் , ஏனைய 
அவையின் இவ்வவை மிகுதி உடைத் தென்றவாறு . 


அவையாவன : குடிப்பிறப்பு , கல்வி , ஒழுக்கம் , வாய்மை , 
தூய்மை , நடுவு நிலைமை , அழுக்காறாமை , அவாவின்மை 
என்பன என்பர் . மேற்கூறியவற்றை நோக்கினால் எட்டுவகைப் 
பாகுபாட்டினையுடைய அவையே பல அவைகளில் மிக்க அவை 
என்று பெயர் பெறும் என்று தோன்றுகின்றது . இவ்வவையே 
யன்றி ஏனைய அவைகளும் தமிழகத்தில் இருந்திருக்கின்றன . 


சொல்லதிகாரத்தே அவையல் கிளவி மறைத்தனர் கிளத்தல் 
( எச் .46 ) என்னும் நூற்பாவிடத்தே அவையினைக் குறிப்பிட் 
டுள்ளார் . கிளவியாக்கத்தே ‘ குழுவே 

உயர்திணை 
மருங்கின் நிலையினவாயினும் , அஃறிணை மருங்கிற் கிளந்தாங் 
கியலும் ( 56 ) என்பர் . இங்கே குழு என்றது அவையினை . 


......... 


செய்யுளியல் 


நூற்பா - 109 


191 


3. அவையென்பது வடசொற்றிரியன்று 


சபா என்னும் வடசொல் சபை , சவை யெனத் திரிந்து 
வரும் . அவை என்பது அச்சொல்லின் திரியன்று . அது அவை 
என்னும் பலவின் பாற் சொற்போல அத்தகைமையுடைய மக்கட் 
குழு என்ற பொருளில் வரும் தமிழ்ச்சொல் என்க . 


திவாகர நிகண்டு புலவர் பெயரைக் கூறும் பொழுது , 


கவிஞர் கலைஞர் கற்றவர் மேதையர் 
சவையே சங்கம் முதுவர் மூத்தோர் 
அவையே அறிவர் புதரே ர் 


என்றும் , திரண்டோர் பெயரைக் கூறும் பொழுது , 


" " சவையும் அவையும் 


என்றும் , சவை என்னும் சொல்லையும் , அவை என்னும் சொல் 
லையும் வெவ்வேறாகவே கூறுதலைக் கருதி உணர்க . 


4. அவையின் வகை 


என்று 


யாப்பருங்கலத்தில் மாலைமாற்றே என்னும் நூற்பாவில் 
‘ அவையின தமைதி 

அவை குறிப்பிடப்பட்டுள்ளது . 
அதன் உரையாசிரியர் அதனை விளக்கும் பொழுது நல்லவையும் 
தீயவையும் நிறையவையும் குறையவையுமென அவ்வவை 
நான்குவகைப்படும் என்பர் . வச்சணந்திமாலையும் அவ்வாறு 
கூறும் . 


மேலும் தமிழ்நாட்டு முடிமன்னர் தமக்குரிய சிறப்புடன் 
வீற்றினிதிருக்குமிடத்தை அரசவை , வேத்தவை என்றும் , அவர் 
முறைவழங்க அமைத்த குழுவை அறங்கூறவை என்றும் , ஊர் 
களில் முறை வழங்க அமைத்த குழுவை அவை என்றும் வழங் 
கினர் . 


5. அவையடக்கியலைக் கூறும் இலக்கண நூலாசிரியர் 

தொல்காப்பியர் குறிப்பிடும் அவையடக்கியல் என்ற பாகு 
பாட்டினைப் பிற யாப்பிலக்கண நூலாசிரியரிற் சிலரே குறிப்பிடு 
கின்றனர் . அவருள் நல்லாறனார் என்னும் புலவர் , 


192 


தொல்காப்பியம் 


புறநிலை வாயுறை செவியறிவு அவையடக்கு 
எனவிவை வஞ்சிக் கலியவற் றியலா 


.. 


என்பர் . ( யா . வி . கழ . பக் . 215 ) 


சிறு 


6. அவையடக்கியல் வருமிடம் 

பேராசிரியர் ( செய் . 113 ) “ வல்லாதனவற்றை வல்லா 
என்றான் . அதற்குச் செய்யுள் திரைத்த செய்வார் 
பலர் என்பது . இது 

பூதத்தார் அவையடக்கு . அரிறபத் 
தெரியின் என்றதனானே யாப்பினும் பொருளினும் வேற்றுமை 
யுடைய கொச்சக வொருபோகினும் அவையடக்கியல் 
பான்மை தொடர்நிலைக்கண் வரும் எனக் கொள்க " 
என்பர் . 
பேராசிரியர் , 

அவையடக்கியல் சிறுபான்மை தொடர் 
நிலைக்கண் வரும் என்றார் . அது பிற்கால இலக்கியங்களில் 
வரும் அவையடக்கப் பாடல்களைக் கருதிக் கூறியதாம் . பிற் 
காலத்தே இலக்கண நூல்களிலும் அவையடக்கத்தைக் காண் 
கின்றோம் . யாப்பருங்கலக் காரிகையில் “ தேனார் கமழ் 
தொங்கல் என்றும் “ சுருக்கமில் கேள்வி " என்றும் வரும் 
இரண்டும் அவையடக்கப் பாடல்களாம் . நேமிநாதத்துள் வரும் 
உண்ண முடியாத " என்ற வெண்பாவும் அவையடக்கப் 
பாடலே . 
110. செவியுறை தானே 

பொங்குத லின்றிப் புரையோர் நாப்பண் 

அவிதல் 1 கடனெனச் செவியுறுத் தற்றே 
என் - னின் செவியறிவுறூஉ வருமாறு உணர்த்துதல் 
நுதலிற்று . 

( இ - ள் ) செலியுறை யாவது , பெரியோர் நடுவு வெகுட 
லின்றித் தாழ்ந்தொழுகுதல் கடன் எனச் செவியறிவுறுத்தல் 
என்றவாறு . 
அறிமி னறநெறி ..... ....... பெரியோர் வாய்ச்சொல் 

(நாலடி .172 ) 


நூ.பா. 

.வே : 


1 . 


நவிலுதல் மர்ரே 
செவியுறுத் தன்றே சு . வே 
பெரியோரான் நகுதலின்றித் 


உரை.சு.வே 


செய்யுளியல் 


நூற்பா-111 


193 


என வரும் . 
இத்துணையும் பாக்கட்குரிய பொருள் உணர்த்தியது . 


( கக 0 ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


செவியறிவுறூஉ , செவியுறை 

காரிகை உரையாசிரியர் ( காரிகை .35 ) இது வியப்பின்றி 
உயர்ந்தோர்கள் அவிந்தொழுகுதல் 

அரசற்கு 
உரைத்தமையால் செவியவிவுறூஉ மருட்பா என்பர் . யா . விருத் 
தியும் இவ்வாறே கூறுகிறது . 


கடன் 


என 


புறப்பொருள் வெண்பாமாலையும் 


" மறந்திரி வில்லா மன்பெருஞ் சூழ்ச்சி 
அறந்தெரி கோலாற் அறிய வுரைத்தன்று ( 221 ) 


என்று செவியறிவுறூஉவைக் கூறுகின்றது . காரிகை உரை 
யாசிரியரும் யாப்பருங்கல உரையாசிரியரும் அரசற்கு உரைத் 
தமையால் என்று கூறுவதாலும் , வெண்பா மாலையும் அறந் 
தெரி கோலாற்கு அறியவுரைத்தல் என்று கூறுவதாலும் , 
உலகப் பெருந்தலைவனாகிய அரசனுக்கு அவன் செவியில் 
மட்டும் கேட்கும்படி அடங்கியொழுகும் அரசியல் நெறிகளைக் 
கூறுதலே செவியறிஉறூவாம் . பெரியோர் அரசருக்கு அறவுரை 
கூறுங்கால் இடித்துக் கூறுவராகையால் அவர் கூறுவனவற்றை 
வெகுளலின்றிக் கேட்க வேண்டுமென்க . 


111 ஒத்தாழிசையும் மண்டில யாப்பும் 

குட்டமும் நேரடிக் கொட்டின வென்ப . 


சில 


செய்யுட்களில் அடி வரையறுத்தலை 


என் - னின் 
நுதலிற்று . 


( இ - ள் ) ஒத்தாழிசைக் கலிக்கு உறுப்பாகிய ஒத்தாழிசையும் , 
ஆசிரியப்பாவின் கண் நிலைமண்டிலம் அடிமறி மண்டிலம் என் 
பனவும் , ஒத்தாழிசைக்கும் கொச்சகத்திற்கும் பொதுவாகிய 
குட்டமும் நாற்சீரடிக்குப் பொருந்தின என்றவாறு . 
உரை.சு.வே : 

1. இது செய்யுட்கு அடிவரையறுத்தலை நுதலிற்று . ரா . ரா . 


36-13 


194 


தொல்காப்பியம் 


மேல் ஆசிரியப்பாவின் ஈற்றயலினும் , இடையிலும் , முச்சீ 
ரும் ( இருசீரும் ) ஐஞ்சீரும் அறுசீரும் வரும் என்றதனானே 
எல்லா அடியும் ஒத்து வருவனவும் உளவென மண்டிலங் கூற 
வேண்டிற்று : 

கலிப்பாவிற்குச் சுரிதகம் ஈற்றடி முச்சீரானும் , ஈற்றயலடி 
முச்சீரானும் வரும் என்றமையால் , தாழிசையும் தரவும் நாற்சீ 
ரானல்லது பிறவாற்றான் வாராவெனக் கூறல் வேண்டிற்று . 


குட்டம் எனினும் தரவு எனினும் ஒக்கும் . 


இனிக் கலிக்கு உறுப்பாகிய சின்னங்கள் இருசீரானும் 
முச்சீரானும் வருதலானும் தனிச்சொல் ஒருசீரான் வருதலானும் 
வேறு ஓத வேண்டிற்று . 


உதாரணம் முன்னர்க் காட்டுதும் . 


( கக்க ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


பேராசிரியர் உரையும் மறுப்பும் 


பேராசிரியர் இந்நூற்பாவிற்கு இதுவும் மேனின்ற அதிகாரத் 
தால் பா விலக்கணமே கூறுகின்றது என்று நுதலிய துரைத்து , 
கலிப்பாவுள் ஒத்தாழிசைக் கலிப்பாவின் கண்ணும் , மண்டில 
யாப்பு ஆசிரியப்பாவின் 

கண்ணும் 

குறளடி சிந்தடியாகிய 
குட்டம் வருங்கால் அளவடி எந்தப் பாவால் ( ஓசையால் ) 
வருமோ அப்பாவிலேயே அக் குட்டமும் வரும் . இதனது பயன் 
குறளடி வஞ்சிப்பாப் போலப் பா வேறுபடாது என்பர் , 


பேராசிரியர் உரைக்கு ஒத்தாழிசையில் மண்டில யாப்பில் 
வரும் குட்டமும் என்று பாடமிருந்தால் பொருந்தும் ; ஒத்தாழி 
சையும் மண்டில யாப்பும் குட்டமும் என மூன்றின் மேலும் 
எண்ணும்மை இருத்தலால் இம்மூன்றும் நேரடிக்கு ஒட்டின 
என்று கூறலே அமைவுடைத்தாகும் . 


2. நூற்பாக் கருத்து 


இந் நூற்பா “ வெண்பா அகவல் - கலிப்பா 


அளவடி 


உரை.சு.வே : 


ஈற்றயலும் ரா . ரா . 


2 


கலிப்பாவில் ரா . ரா . 


செய்யுளியல் 


நூற்பா -111 


195 


( காரிகை . 21. ) என்று கூறுவதைப் போன்றிருந்தாலும் , வெண்பா 
முதலியவை நேரடியால் வரும் என்னும் செய்தியைக் கூற வர 
வில்லை 

என்பது தெரிகின்றது . எதனாலெனின் ? முன்னே 
“ நாற்சீர் கொண்டது அடியெனப் படுமே " ( செய் . 31 ) என்று 
கூறி , அந்நாற் சீரடிகளை எழுத்தளவு பற்றிக் குறளடி சிந்தடி 
அளவடி நெடிலடி கழிநெடிலடி என ஐந்து பிரிவாகப் பிரித்துக் 
கொண்டும் , பின்னர் மேற்கூறிய ஐவகையடியும் ஆசிரியப் 
பாவிற்கு வரும் ( செய் . 50 ) என்றும் , அவற்றுள் அளவடியும் 
சிந்தடியும் வெண்பாவிற்கு வரும் ( செய் . 55 ) என்றும் , அளவடி 
மிகுதி உளப்படத் தோன்றி இருநெடிலடியும் கலிப்பாவிற்கு 
வரும் ( 56 ) என்றும் ஆசிரியர் கூறியுள்ளதால் , ஆசிரியப்பாவும் 
வெண்பாவும் கலிப்பாவும் அளவடியாகிய நேரடியாய் வரும் 
என்பதை முன்பே கூறினாராயிற்று . அதனால் ஒத்தாழிசை 
என்னும் உறுப்பும் , மண்டிலம் என்னும் உறுப்பும் , குட்டம் 
என்னும் 

உறுப்பும் நேரடியால் வரும் என்று கொள்ளுதலே 
அமைவுடைத்தாம் . உறுப்பினைப் 

பெற்றுவரும் 

பாக்கள் 
கலிப்பாவும் பரிபாடலும் ஆகையால் , இவை அவற்றின் உறுப் 
பாகலாம் . அவற்றுள் ஒத்தாழிசை ஒழிந்த உறுப்புக்கள் நமக்கு 
இப்பொழுது நன்கு விளங்கவில்லை . குட்டம் , எருத்தென்னும் 
தரவு வகையாகலாம் . யா . க . வி . ஆசிரியத்துக்கும் கலிக்கும் 
ஐஞ்சீரடி புகுதலும் , மண்டிலம் ஆகலும் உரிய ( கழ . பக் . 437 ) 
என்று எழுதுவதை நோக்கினால் , மண்டிலம் ஆசிரியப்பா 
விற்கும் கலிப்பாவிற்கும் உரிய தென்று தெரிகின்றது . 


3. உரையுள் இடைச்செருகல் 


“ மேல் , ஆசிரியப்பாவின் ஈற்றயலினும் இடையினும் முச் 
சீரும் இருசீரும் ஐஞ்சீரும் அறுசீரும் வரும் என்றதனானே , 
எல்லா வடியும் ஒத்து வருவனவு முளவென மண்டிலங் கூறல் 
வேண்டிற்று என்ற பகுதியில் , செய்யுளியல் 60 ஆம் நூற்பா 
ஆசிரியப்பாவில் ஐஞ்சீரடி வருவதற்கும் , 61 ஆம் நூற்பா அறு 
சீரடி வருவதற்கும் , 65 , 66 ஆம் நூற்பாக்கள் முச்சீரடி வருவ 
தற்கும் உரிய நூற்பாக்களாகும் . இருசீர் வருவதனை விதிக்கும் 
நூற்பா இல்லாமையினாலே , ‘ இரு சீரும் என்பது இடைச் 
செருகல் . 


196 


தொல்காப்பியம் 


112. குட்ட மெருத்தடி யுடைத்து மாகும் . 


மேலதற்கோர் 


புறனடை 


என் - னின் 
நுதலிற்று . 


உணர்த்துதல் 


( இ - ள் ) தரவு ( குட்டம் ) ஈற்றயலடி , முச்சீரான் வரவும் 
பெறும் என்றவாறு . 


எருத்தடி யுடைத்து என்றதனானே , ஈற்றயலடி ( எருத்தடி ) 
முச்சீர் எனப் பொருள்படுமோ எனின் , ஆசிரியப்பாவின் ஈற்ற 
யலடி முச்சீரான் வருதல் பெருவழக்காதலானும் , இனி 
வருகின்ற சூத்திரம் செந்தூக்கியலென ஓதுகையானும் இவ் 
வாறு பொருள் படும் என்று கொள்க . 


உதாரணம் முன்னர்க் காட்டுதும் . 


இன்னும் ‘ குட்டம் என்பதனைத் தரவு கொச்சகமாகிய 
கொச்சக வொருபோகிற்குப் பெயராக வழங்கினும் அமையும் . 
அவ்வழி ஒத்தாழிசை ( செய் . 111 ) என்பதனை ஒத்தாழிசை 
யெனத் தரவெனத் தரவையும் கூட்டிப் பொருளுரைக்கப்படும் . 

( ககஉ ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


1. இளம்பூரணர் கூறும் வேறு உரை : மேல் நூற்பாவுரையில் 
( செய் . 111 ) குட்டம் என்பதற்குத் தரவு 

என்று பொருள் 
கொண்டு , நான்குவகைக் கலிப்பாவில் ஒத்தாழிசைக் கலிப்பா 
விற்கும் கொச்சகக் கலிப்பாவிற்கும் பொதுவாய 

குட்டம் 
( தரவு ) என்றார் . 


அங்ஙனங் கொள்ளாமல் , தேவர்ப் பராயதன் பிரிவாகிய 
ஒருபோகு , அதன் பிரிவாகிய கொச்சக ஒருபோகிற்குப் பெய 
ராக வழங்கினும் அமையும் என்றார் . அங்ஙனம் கொள்ளின் 
ஒத்தாழிசைக் கலி பெற்றுவரும் தரவு , நேரடியாய் வரும் 


உரை.சு.வே : 1 . தூக்கியலென 

வழங்கினும் ஆம் 
3. ஒத்தாழிசைக் கலியென்க வெனத் ( நல்ல பாடம்) 


செய்யுளியல் 


நூற்பா -113 


197 


என்பது பெறப்படாதாகையால் , அதற்காக ஒத்தாழிசையெனத் 
தரவெனத் தரவையும் கூட்டிப் பொருளுரைக்கப்படும் என்பர் . 


113. மண்டிலங் குட்ட மென்றிவை யிரண்டும் 

செந்தூக் கியல என்மனார் புலவர் . 


என் - னின் மேற் சொல்லப்பட்ட வற்றுள் மண்டிலம் 
குட்டம் என்பனவற்றிற்கு உரியதோர் ஓசை வேறுபாடு 
உணர்த்துதல் நுதலிற்று . 


( இ - ள் ) மண்டிலமாகக் கூறப்படும் பாவும் குட்டமெனக் 
கூறப்படும் பாவும் அகவலோசை இயல என்றவாறு . 


உதாரணம் முன்னர்க் காட்டுதும் . 

இனி நான்கு பாவினும் வெண்பாவும் கலிப்பாவும் முன் 
எடுத்து ஓதுகின்றா ராதலானும் , ஆசிரியப்பாவும் வஞ்சிப்பாவும் 
இத்துணையும் ஓதிய இலக்கணத்தான் முடித்தலானும் , அவை 
யிற்றுக்கு உதாரணம் ஈண்டே காட்டுதும் . 


ஆசிரியப் பாவாவது பெரும்பான்மை இயற்சீரானும் 
ஆசிரிய வுரிச்சீரானும் ஆசிரியத் தளையானும் அகவலோசை 
யானும் நாற்சீரடியானும் சிறுபான்மை ஒழிந்த சீரானும் 
தளையானும் அடியானும் வருவது . 


அவ்வாறாதல் மேற் கூறப்பட்ட சூத்திரங்களான் உணாக 


இப் பாவிற்கு ஈற்றெழுத்து வரையறுத் துணர்த்தாமையின் 
எல்லா ஈறும் ஆம் . 


எற்றுக்கு ? “ அகவ லிசையன வகவன் மற்றவை 

ஏஓ ஈஆய் என் ஐயென் றிறுமே ( யா . க . 69 ) 


என்று வரைந்தோதினார் உளராலெனின் , 


கோண்மா கொட்குமென் றஞ்சுவ லொன்னார்க் 
கிருவிசும்பு கொடுக்கு நெடுவேல் வழுதி 
கூட லன்ன குறுந்தொடி யரிவை 

யாடமை மென்றோ ணசைஇ நாடொறும் 
உரை.சு.வே : 

1 , நான்கு பாவின் 


198 


தொல்காப்பியம் 


வடியமை யெஃகம் வலவயி னேந்திக் 
கைபோற் காந்தட் கடிமலர் அவிழும் 
மைதோய் வெற்பன் வைகிருள் வருமிடம் " 


( யா.வி.கழ.பக் .276 ) 


எனப் பிறவாற்றானும் வருதலின் ஈறு வரையறுக்கப்படா 
தென்று கொள்க . 


இனி இவ்வாசிரியப் பாவினை அடிநிலையாற் பெயரிட்டு 
வழங்கப்படும் . அஃதாமாறு : 


ஈற்றயலடி முச்சீரான் வருவதனை நேரிசையாசிரியம் என்ப . 


உதாரணம் : 


முதுக்குறைந் தனளே முதுக்குறைந் தனளே 
மலைய னொள்வேற் கண்ணி 
முலையும் வாரா முதுக்குறைந் தனளே ( யா.வி.கழ.பக் .130.275 ) 


என வரும் , 


இடையிடை முச்சீர் வரின் இணைக்குறளாசிரியம் என்ப . 


உதாரணம் : 


நீரின் றண்மையுந் தீயின் வெம்மையும் 
சாரச் சார்ந்து தீரத் தீரும் 
சார னாடன் கேண்மை 
சாரச் சாரச் சார்ந்து 
தீரத் தீரத் தீர்பொல் லாவே 


( யா.வி.கழ.பக் . 271 ) 


என வரும் . 

எல்லாவடியும் ஒத்து வருவதனை நிலை மண்டில வாசிரியம் 
என்ப . இதற்கு இலக்கணம் முன்னர்க் காட்டுதும் . 


உதாரணம் : -- 


" வேரல் வேலி வேர்க்கோட் பலவின் 
சார னாட செவ்வியை யாகுமதி 
யாரஃதறிந்திசி னோரே சாரற் 
சிறுகோட்டுப் பெரும்பழந் தூங்கி யாங்கிவள் 
உயிர்தவச் சிறிது காமமோ பெரிதே ( குறு .18 ) 


செய்யுளியல் 


நூற்பா -113 


199 


என வரும் . 


இனி , எல்லாவடியும் ஒத்து வரும் பாட்டினையே அடிமறி 
மண்டில ஆசிரியம் என்று வழங்குப . இதற்கிலக்கணம் சொல் 
லதிகாரத்துள் நிரனிறை சுண்ணம் ( எச் .8 ) என்னுஞ் சூத்திரத் 
தாற் கொள்க . 


* சூரல் பம்பிய சிறுகான் யாறே 
சூரர மகளி ராரணங் கினரே 
வார லெனினே யானஞ் சுவலே 
சார னாட நீவர லாறே . 


- 


( யா.வி.கழ. பக் . 274. 389 ) 


என வரும் . 

இதனுள் , யாதானும் ஓரடியை முதலு முடிவுமாக உச்சரித் 
தாலும் ஓசையும் பொருளும் வழுவாது வருதலின் அடிமறியா 
யிற்று . 


இனி, முச்சீரடி முதலாக அறுசீரடி ஈறாக மயங்கிய ஆசிரி 
யத்தினை அடிமயங்காசிரிய மெனவும் , வெண்பாவடி மயங்கிய 
ஆசிரியத்தினை வெள்ளடி மயங்காசிரிய மெனவும் , வஞ்சியடி 
மயங்கிய ஆசிரியத்தினை வஞ்சிஅடி மயங்காசிரியம் எனவும் 
வழங்கப்படும் . 
இதற்கு இலக்கணம் : 


" இடையும் வரையார் தொடையுணர்ந் தோரே 


( செய் . 66 ) 


வெண்டளை விரவியு மாசிரியம் விரவியும் 
ஐஞ்சீ ரடியு முளவென மொழிப் 


( செய் .60 ) 


" அறுசீ ரடியே யாசிரியத் தளையொடு 
நெறிபெற்று வரூஉ நேரடி முன்னே 


( செய் . 61 ) 


.. 


இயற்சீர் வெள்ளடி யாசிரிய மருங்கி 
னிலைக்குரி மரபி னிற்கவும் பெறுமே . 


( செய் . 59 ) 


எனவும் , 


. 


ஆசிரிய நடைத்தே வஞ்சி 


( செய் .104 ) 


200 


தொல்காப்பியம் . 


என ஒற்றுமைப் படுத்தலானும் கொள்க . 


உதாரணம்: 


சிறியகட் பெறினே..... 


தவப்பலவே 


( புறநா . 235 ) 


என வரும் . 


இப் பதினேழடி யாசிரியத்துள் ஏழாமடியும் பன்னிரண்டாமடியும் 
முச்சீரான் வந்தன. மூன்றாமடி முதலாக ஆறாமடி ஈறாக நான் கடியும் 
பதினாலாமடியும் ஐஞ்சீரான் வந்தன . இரண்டா மடியும் பதினொன்றா 
மடியும் அறுசீரான் வந்தன . ஏனைய நாற்சீரான் வந்தன. இவ் வாறு 
வருதலின் அடிமயங்காசிரிய மாயிற்று . 


( சிறியகட் பெறினே என்னும் புறநானூற்றுப் பாடல் 
யாப்பருங்கல விருத்தியில் இருபத்தொரு அடிகளை உடைய 
தாகவும் இலக்கண விளக்க மகால் பதிப்பில் இருபத்து மூன்று 
அடிகளை உடையதாகவும் புறநானூற்றுப் பதிப்பில் இருபது 
அடிகளை உடையதாகவும் பதிப்பிக்கப் பெற்றுள்ளது . இளம் 
பூரணர் இப்பாட்டு பதினேழடிகளை உடைய தென்றும் இன்ன 
இன்ன அடி இத்தனை சீர்களை 

அடியென்றும் 
குறிப்பிடுகின்றார் . அவர் கருத்தின்படி இப்பாட்டு , கீழ்க்கண்ட 
வடிவில் அமைந்திருக்கலாம் , 


உடைய 


சிறியகட் பெறினே யெமக்கீயு மன்னே 
பெரியகட் பெறினே யாம்பாடத் தான்மகிழ்ந் துண்ணு மன்னே 
சிறுசோற் றானும் நனிபல கலத்தன் மன்னே 
பெருஞ்சோற் றானும் நனிபல கலத்தன் மன்னே 
என்பொடு தடிபடு வழியெலா மெமக்கீயு மன்னே 
அம்பொடு வேனுழை வழியெலாந் தானிற்கு மன்னே 
நரந்த நாறுந் தன்கையால் 
புலவுநாறு மென்றலை தைவரு மன்னே 
அருங்கலை யிரும்பாண ரகன்மண்டைத் துளையுரீஇ 
இரப்போர் கையுளும் போகிப் புரப்போர் 
புன்கண் 

பார்வை சோர அஞ்சொனுண் டேர்ச்சிப் புலவர் 

சென்றுவீழ்ந் தன்றவன் 
அருநிறத் தியங்கிய வேலே ஆசாம் 
எந்தை யாண்டுளன் கொல்லோ இனிப்பா டுநரும் 
இல்லைப் பாடுநர்க்கொன் றீகுநரு மில்லை 


நாவில் 


செய்யுளியல் 


நூற்பா -113 


201 


பனித்துறைப் பகன்றை சூடாது வைகியாங்கு 
ஈயாது வீயு முயிர் தவப் பலவே 


ஈயாது வைகும் என்று பாடமிருப்பினும் நன்று . ) 


“ எறும்பி யளையிற் குறும்பல் சுனைய 
உலைக்கல் லன்ன பாறை யேறிக் 
- கொடுவில் லெயினர் பகழி மாய்க்குங் 
கவலைத் தென்பவவர் தேர் சென்ற வாறே 
அதுமற் றவலங் கொள்ளாது 

நொதுமலர்க் கலிழுமிவ் வழுங்க லூரே ( குறுந் 12 ) 
இதனுள் , முதலடி இயற்சீர் வெள்ளடி யாதலின் வெள்ளடி 
விரவிய ஆசிரியம் எனப்படும் . 


" இருங்கட லுடுத்தவிப் பெருங்கண் மா நிலம் 
உடையிலை நடுவண திடைபிறர்க் கின்றித் 
தாமே யாண்ட வேமங் காவலர் 
இடுதிரை மணலினும் பலரே சுடுபிணக் 
காடுபதி யாகப் போகித் தத்தம் 
நாடு பிறர்கொளச் சென்றுமாய்ந் தனரே 
அதனால் , 
நீயுங் கேண்மதி யத்தை வீயா 
துடம்பொடு நின்ற வுயிரு மில்லை 
மடங்க லுண்மை மாயமோ வன்றே 
கள்ளி வேய்ந்த முள்ளியம் புறங்காட்டு 
வெள்ளில் போகிய வியலு ளாங்கண் 
உப்பிலாஅ வவிப்புழுக்கல் 
கைக்கொண்டுபி றக்குநோக்கா 
திழிபிறப்பினோ னீயப்பெற்று 
நிலங்கல னாக விலங்குபலி மிசையும் 
இன்னா வைகல் வாரா முன்னே 
செய்ந்நீ முன்னிய வினையே 
முந்நீர் வரைப்பக முழுதுடன் றுறந்தே 

( புறநா .363 ) 
இதனுள் “ உப்பிலாஅ வவிப்பு :மக்கல் என்பது முதலாக மூன்றடியும் வஞ்சியடி ! 

இனி , வஞ்சிப்பாவாவது வஞ்சியுரிச்சீரானும் ஏனைச் 
சீரானும் இருசீரடியானும் முச்சீரடியானும் தூங்கலோசை 
யானும் வந்து தனிச்சொற் பெற்று ஆசிரியச் சுரிதகத்தான் 
இறுவது . 


உரை சு.வே : 


1. வஞ்சியடி 


202 


தொல்காப்பியம் 


இதற்கு இலக்கணம் 


வஞ்சிச் சீரென வகைபெற் றனவே 
வெண்சீ ரல்லா மூவசை யென்ப 


( செய் .19 ) 


" தன்பா வல்வழித் தானடை வின்றே 


( செய் .20 ) 


" வஞ்சி மருங்கி னெஞ்சிய வுரிய " 


( செய் , 21 ) 


" வஞ்சி யடியே யிருசீர்த் தாகும் 


( செய் .43 ) 


" முச்சீ ரானும் வருமிட னுடைத்தே " 


( செய் . 45 ) 


வஞ்சித் தூக்கே செந்தூக் கியற்றே " 


( செய் .68 ) 


" தூங்க லோசை வஞ்சி யாகும் " 


( செய் . 80 ) 


என்பனவற்றாற் கொள்க . 


இப்பா இருசீரடி வஞ்சிப்பா , முச்சீரடி வஞ்சிப்பா என 
இருவகைப்படும் . 


" பூந்தாமரைப் போதலமரத் 
தேம்புனலிடை மீன் றிரிதரும் 
வளவயலிடைக் களவயின் மகிழ் 
வினைக்கம்பலை மனைச்சிலம்பவும் 
மனைச்சிலம்பிய மணமுரசமும் 
வயற்கம்பலைக் கயலார்ப்பவும் 
நாளும் . 
மகிழின் மகிழ் தூங் கூரன் 
கழ்த லானாப் பெருவண் மையனே " ( யா .வி . கழ . பக் .62,74,91,354 ) 


இது குறளடியான் வந்து , தனிச்சொற் பெற்று ஈற்றயலடி - 
முச்சீராய் வந்தது . ஆசிரியச் சுரிதகத்தாலிற்ற இருசீரடி 
வஞ்சிப்பா . தனிச்சொற்பெறுதல் எடுத்தோதிற்றிலராயினும் 
‘உரையிற் கோடல் என்பதனாற் கொள்க . 


1 . 


கொடிவாலன குரு 1 நிறத்தன குறுந்தாளன 

வடிவாலெயிற் றழறு ளையன வள்ளுகிரன 
உரை.சு.வே : 1. கருநிறத்தன 


203 


செய்யுளியல் 


நூற்பா -113 


பணையெருத்தி னிணையரிமா னணையேறித் 
துணையில்லாத் துறவு நெறிக் கிறைவனாகி 
எயினடுவ ணினிதிருந் தெல்லோர்க்கும் 
பயில்படுவினை 2 பத்தியலாற் செப்பியோன் 
புணையெனத், 
திருவுறு திருந்தடி திசை தொழ 
வெருவுறு நாற்கதி வீடுநனி யெளிதே ( யா.வி.கழ.பக் . 355,501 ) 


. 


இது முச்சீரடி வஞ்சிப்பா . 

இனி , " வஞ்சி மருங்கி னெஞ்சிய வுரிய ( செய்.21 ) 
என்றோதியவதனால் ஆசிரிய வடியோடும் வெண்பா வடி 
யோடும் கலியடியோடும் மயங்கி வருவன கொள்க . 


உதாரணம் : 
பட்டினப்பாலையுள் 

நேரிழை மகளி ருணங்குணாக் கவரும் " [22] 


என்பது ஆசிரியவடி . 


" கோழி யெறிந்த கொடுங்காற் கணங்குழை [ 13 ] 


என்பது வெண்பாவடி . 


" வயலாமைப் புழுக்குண்டு வறளடும்பின் மலர்மலைந்து [ 1451 


என்பது கலியடி . 


கலிப்பாவாமாறும் 


இனி வெண்பாவாமாறும் , 
காட்டுதும் . 


முன்னர்க் 
( கக கூ .) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 
இந்நூற்பாவில் இளம்பூரணர் உரைக்குப் பேராசிரியர் தரும் மறுப்பு 

1 மறுப்பு 

உப்பிலாஅ அவிப்புழுக்கல் முதலாக மூன்றடியும் வஞ்சியடி 
என்பதை மறுத்துள்ளார் . 


உப்பிலா அ - கூவிளங்காய் . ஆசிரியத்துள் இருசீரடி வந்ததற்கு 


உரை.சு.வே : 


1 . துறவு நெற 
2. பத்தியினால் 


204 


தொல்காப்பியம் 


உப்பிலா அ அவிப்புழுக்கள் , கைக்கொண்டு பிறக்கு நோக்காது " 
எனவுங் காட்டும் . இவை வஞ்சியடி எனப்படு மென்பது . 
வெண்சீரான் வஞ்சியடி வருமோ வெனின் ? வாரா ; வஞ்சிச்சீர் 
விரவினல்லது . “ உப்பிலா அ அவிப்புழுக்கல் ” என்பதோ வெனின் , 
அது மற்றை இருசீரடியொடு கூட்டிக் காட்டலான் , வஞ்சியடி 
போன்ற தென்க . ( பேரா . செய் . 69 ) என்பர் . 


2. வஞ்சிப்பாவிற்குத் தனிச்சொல் 
ஈண்டுத் ( வஞ்சிப்பாவின்கண் ) தனிச்சொல் 

வேண்டு 
மென்று பிற்காலத்து நூல் செய்தாரும் உளர் . அது சான்றோ 
செய்யுள் எல்லாவற்றோடும் பொருந்தாமையானும் , பிற் 
காலத்துச் செய்த நூல்பற்றி முற்காலத்துச் செய்யுட் கெல்லாம் 
இலக்கணம் சேர்த்துதல் பயமின்றாதலானும் அஃதமையா 
தென்பது ( செய் .71 ) என்பர் பேராசிரியர் . இம் மறுப்புரை 
வஞ்சிப்பாவிற்குத் தனிச்சொல் 

இளம்பூரணர் 
முதலியோரைக் குறித்த மறுப்பாகும் . 


வேண்டிய 


114. நெடுவெண் பாட்டே குறுவெண் பாட்டே 

கைக்கிளை பரிபாட் டங்கதச் செய்யுளோ 
டொத்தவை யெல்லாம் வெண்பா யாப்பின . 


என்-னின் வெண்பாவாமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 

( இ - ள் ) நெடுவெண்பாட்டு முதலாக அங்கதச் செய்யு 
ளீறாகச் சொல்லப் பட்டவையும் , அளவொத்தவையும் எல்லாம் 
வெண்பா யாப்பினை யுடைய என்றவாறு . 

வெண்பா யாப்பாவது வெண்சீரானும் , இயற்சீரானும் , 
வெண்டளையானும் , செப்பலோசை யானும் , அளவடியானும் , 
முச்சீரீற்றடியானும் வருவது . 

இவற்றிற்கு இலக்கணம் மேலோதப்பட்டன 
ஈண்டு , ஓதப்பட்டன வெல்லாம் அவ்வாறு வரும் என்ற 


வாறு . 


நூ.பா.வே : 
உரை.சு.வே : 


1 அங்கதஞ் செய்யுள் : பேரா . மறுக்கும் பாடம் . 
2. மேலோதப்பட்டது 

3. இவ்வாறு 


செய்யுளியல் 


நூற்பா -114 


205 


இவையெல்லாம் ஓசையான் ஒக்குமாயினும் அளவானும் , 
தொடையானும் , பொருளானும் , இனத்தானும் வேறுபடுத்திக் 
குறியிடுகின்றார் என்று கொள்க . 


நெடுவெண் பாட்டாவது அளவின் 1 நெடிய பாட்டு . 


குறுவெண் பாட்டாவது அளவிற் ’ குறிய பாட்டு . 


3 


கைக்கிளை என்பதூஉம் அங்கதம் என்பதூஉம் பொருளா 
னாகிய பெயர் . 
பரிபாட்டாவது , பரிந்த 

பாட்டாம் . அஃதாவது ஒரு 
வெண்பாவாக வருதலின்றிப் பல உறுப்புக்களோடு தொடர்ந்து 
ஒரு பாட்டாகி முற்றுப் பெறுவது . 

ஒத்தவை என்பது ( மேற்கூறிய ) அளவானும் , பொரு 
ளானும் , இனத்தானும் வேறுபடுத்தப்படாத 

சமனிலை 
வெண்பாக்களாம் . அவையாவன நான்கடியாய் வருவன . 

இவ்வாசிரியர் நான்கினை அளவென்றும் , ஏறினவற்றை 
நெடிலென்றும் , குறைந்தவற்றைக் குறள் , சிந்தென்றும் வழங் 
குவராகலின் , இவற்றுள் பொருளானும் இனத்தானும் வேறு 
படுத்தப்படாதன நெடுவெண்பாட்டும் , குறுவெண்பாட்டும் , 
சமனிலை வெண்பாட்டும் என மூவகையானும் வரும் . 


இரண்டடியானும் 


மூன்றடி 


குறுவெண்பாட்டாவன 
யானும் வரும் . 


உதாரணம் : 
அறத்தா றிதுவென வேண்டா சிவிகை 
பொறுத்தானோ டூர்ந்தா னிடை " 


( குறள் . 37) 


இஃது இரண்டடியும் ஒரு தொடையான் வருதலின் குறள் 
வெண்பா என்ப . 


உரை.சு.வே : 1 . அளவடியின் 

2. அளவடியிற் 
3. பரிந்தபாட்டு பரிபாட்டென வரும் 

பலவெண்பாவாகிப் பலவுறுப்புக்களோடு 
வேறுபடுக்கப்படாத 


6. குறுவெண் 
பாட்டாவது 


206 


தொல்காப்பியம் 


உருவுகண் டெள்ளாமை வேண்டு முருள் பெருந்தேர்க் 
கச்சாணி யன்னா ருடைத்து 


( குறள் . 667 ) 


இது விகற்பத் தொடையான் 
வெண்பா 

என்ப . 


வருதலின் விகற்பக் 


குறள் 


சிந்தியல் வெண்பா 


என 


மூன்றடியான் வருவதனைச் 
வழங்கப்படும் . 


உதாரணம்: 


நறுநீல நெய்தலுங் கொட்டியுந் தீண்டிப் 
பிறநாட்டுப் பெண்டிர் முடிநாறும் பாரி 
பறநாட்டுப் பெண்டி ரடி " 


( யா.வி.கழ.பக் . 238 ) 


இஃது ஒத்து ஒரு தொடையான் வருதலின் இன்னிசைச் சிந்தியல் 
வெண்பாவாம் , 


நற்கொற்ற வாயி னறுங்குவளைத் தார்கொண்டு 
சுற்றும் வண் டார்ப்பப் புடைத்தாளே - பொற்றேரான் 
பாலைநல் வாயின் மகள் 

( யா.வி.கழ.பக் .237,498 ) 


எனவும் , 


சுரையாழ வம்மி மிதப்ப வரையனைய 
யானைக்கு நீத்து முயற்கு நிலையென்ப 
கானக நாடன் சுனை " 


( யா.வி.கழ.பக் .238,388 ) 


எனவும் இவை வேறுபட்ட தொடையான் வருதலின் நேரிசைச் 
சிந்தியல் வெண்பாவாம் . 

இனி , நான்கடியான் வருவன சமனிலை வெண்பா எனப் 
படும் . 


அவற்றுள் , இரண்டாமடியின் இறுதிக்கண் ஒரூஉத் தொடை 
பெற்று வருவனவற்றை நேரிசை வெண்பா எனவும் , ஒரூஉத் 
தொடை பெறாது வருவனவற்றை இன்னிசை வெண்பா 
எனவும் வழங்கப்படும் . 


ஒரூஉத் தொடை வருக்க எதுகையாகியும் வரும் . 


207 


செய்யுளியல் 


நூற்பா - 114 


இவையெல்லாம் உரையிற்கோடல் என்பதனாற் கொள்க . 


உதாரணம் : 


அறுசுவை யுண்டி யமர்ந்தில்லா ளூட்ட 
மறுசிகை நீக்கியுண் டாரும் -வறிஞராய்ச் 
சென்றிரப்ப ரோரிடத்துக் கூழெனிற் செல்வமொன் 
றுண்டாக வைக்கற்பாற் றன்று 


( நாலடி .1 ) 


இது நேரிசை வெண்பா . 


" கல்வரை யேறிக் கடுவன் கனிவாழை 
எல்லுறு போழ்தி னினிய பழங்கொண்டே 
ஒல்லொலை 2 யோடு மலை நாட 

டன் றன் கேண்மை 
சொல்லச் சொரியும் வளை " 


( கைந்நிலை .7 ) 


இஃது இன்னிசை வெண்பா . 


வளம்பட வேண்டாதார் யார்யாரு மில்லை 
அளந்தன போக மவரவ ராற்றான் 
விளங்காய் திரட்டினா ரில்லைக் - களங்கனியைக் 
காரெனச் செய்தாரு மில் 


( நாலடி .103 ) 


இது நான்கடியாயும் மூன்றாமடிக்கண் தனிச்சொல் பெற்று 
வருதலின் நேரிசைப்பாற் படும் . பிறவும் அன்ன . 


ஐந்தடி முதற் பன்னிரண்டடிகாறும் வருவன பஃறொடை 
வெண்பா எனப்படும் . 


இதனுள்ளும் ஒரூஉத் தொடை பெற்று வருவனவற்றை 
நேரிசைப்பஃறொடை எனவும் , ஒரூஉத்தொடை இன்றி வருவன 
வற்றை இன்னிசைப் பஃறொடை எனவும் வழங்கப்படும் . 


உதாரணம் : 


சேற்றுக்கா னீலஞ் செருவென்ற வேந்தன் வேல் 
கூற்றுழற் மொய்ம்பிற் பகழி பொருகயல் 
தோற்றும். தொழில்வடிவு தம்முட் டடுமாற்றம் 
வேற்றுமை யின்றியே யொத்தன மாவடர் 
ஆற்றுக்கா லாட்டியர் கண் 


( யா.வி .. 

1.கழ.பக் .249 ) 


உரை.சு.வே : 


1 . 


னினிய பழங்கைக் கொண் 


2. யெல்லையே 


208 


தொல்காப்பியம் 


இஃது இன்னிசைப் பஃறொடை . 


" பன்மாடக் கூடன் மதுரை நெடுந்தெருவில் 
என்னோடு நின்றா ரிருவ ரவருள்ளும் 
பொன்னோடை நன்றென்றா ணல்லளே பொன்னோடைக் 
கியானை நன் றென்றாளு மந்நிலையள் - யானை 
எருத்தத் திருந்த விலங்கிலைவேற் றென்னன் 
திருத்தார் நன் றென்றேன் தியேன் ( யா.வி.கழ.பக் .249 ) 


இஃது ஆறடியான் வந்து ஒரூஉத்தொடை பெறுதலின் நேரிசைப் 
பஃறொடை வெண்பா . 


" சிற்றாறு பாய்ந்துகளுஞ் 1 சேயரிக் கண்ணினாய் 
வற்றா வளவயலும் வாய்மாண்ட வேரியும் 
பற்றார்ப் பிணிக்கு மதிலும் படுகிடங்கு 
மொப்ப வுடைத்தா யொலியோவா நீர்ப்புட்க 
படத்தி யிரைதேருந் 3 தையலாய் நின்னூர்ப்பே 
ரொத்துணரும் வண்ண முரைத்தி யெனக்கூறக் 
கட்டலர் தாமரையு ளேழுங் கலிமான்றேர்க் 
கந்திருவ ரைவருங் காயா மரமொன்றும் 4 
பெற்றவழி தேர்ந்துண்ணும் பேயி னிருதலையும் 
வித்தாகா நெல்லி னிறுதியும் பெற்றக்கா 
லொத்தியைந்த தெம்மூர்ப்பேர் போலென்றாள் வானவன்கை 
விற்பொலிந்த வெம்புருவத் தாள் 

( யா.வி.கழ.பக் . 250 ) 


இவற்றுள் " ஒருபொரு ணுதலி வெள்ளடி யியலாற் , PK 
பின்றி நடப்பது கலிவெண்பாட்டே ” ( செய் . 147 ) என ஓதின 
மையால் புணர்தல் முதலாகிய பொருள்களுள் யாதானும் 
ஒரு பொருளைக் குறித்துத் திரிபின்றி முடியும் பஃறொடை 
வெண்பாவினைக் கலிவெண்பா எனவும் , குறள் வெண்பா 
முதலாகிய எல்லா வெண்பாக்களும் கொச்சகக் கலிக்கு உறுப் 
பாய் வரிற் கொச்சகம் எனவும் , பரிபாடற்கு 

உறுப்பாய் 


உரை.சு.வே : 1. பாய்ந்தொழுகும் 

2. முற்றாப் 
3. யிரைமேயுந் 

4 .. மரம் பொன்றும் 
முடிவது 

6. திறனின்றி 
யாப்பாய்வரிற் பரிபாட்டெனவுங் கொள்க . 


209 


செய்யுளியல் 


நூற்பா - 114 


வரிற் பரிபாடல் எனவும் கொள்ளப்படும் . 

‘ கைக்கிளை என்பது கைக்கிளைப் பொருண்மை . 
மேற்சொல்லப்பட்ட வெண்பாக்கள் இப்பொருண்மேல் 
வரின் கைக்கிளை வெண்பா எனப்படும் . 


உதாரணம் : 


" பொன்னார மார்பிற் புனைகழற்காற் கிள்ளிபேர் 
உன்னேனென் றூழுலக்கை பற்றினேற் - கன்னோ 
மனனொடுவா யெல்லாம் மல்குநீர்க் கோழிப் 
புனனாடன் பேரே வரும் 


கைக்கிளை , வெண்பா யாப்பினால் வரும் எனவே ஆசிரியப் 
பாவினால் வரப் பெறா 

பெறா தென்பதும் , வந்ததேயாயினும் 
பாடாண்பாட்டுக் கைக்கிளை யாகு மெனவும் கொள்ளப்படும் . 

பரிபாட்டும் அங்கதமும் தத்தம் சிறப்புச் சூத்திரத்துட் 
சொல்லுதும் . 1 

( கக ) 
பதிப்பாசிரியர் விளக்கம் 


1. பேராசிரியர் உரை 


அங்கதச் செய்யுள் என்பது பண்புத்தொகை . தனை 
உம்மைத்தொகை என்பார் செய்யுள் என்பதும் வேறென்ப . 
அதற்கு விடை முன்னர்ச் சொல்லுதும் ( செய்யுள் தாமே என்ற 
நூற்பா உரையில் ) என்பர் . இளம்பூரணர் முதலான மூன்று 
உரையாசிரியரும் அங்கதச் செய்யுள் எனப் பாடம் ஓதிப் 
பண்புத்தொகையாகக் கொண்டு , அங்கதமாகிய செய்யுள் 
என்றே உரை கூறுகின்றனர் . இம்மூவரும் அல்லாத உரை 
யாசிரியர் ஒருவர் மட்டும் ‘ அங்கதஞ் செய்யுள் எனப் பாடம் 
ஓதி உம்மைத் தொகையாகக் கொண்டு , அங்கதமும் செய்யுளும் 
என உரை கூறுகின்றனர் என்னும் செய்தி பேராசிரியர் உரை 
யால் நமக்குத் தெரிகின்றது . 

இதுபற்றிப் பேராசிரியர் முன்னர்க் கூறுதும் என்ற விடை 
யையும் , அதற்கு யான் எழுதியுள்ள மறுப்பினையும் செய்யுள் 


உரை . 


சு.லே : 1 . காட்டுதும் 


36-14 


210 


தொல்காப்பியம் 


தாமே ( செய் . 123 ) என்ற நூற்பாக் குறிப்பிற் காண்க .. 
‘ கைக்கிளை பரிபாட் டங்கதஞ் செய்யுள் உம்மைத் தொகை . 


2. உம்மைத் தொகை என்பார் உரை 


இந்நூற்பாவிற்கு , “ நெடுவெண்பாட்டே 

குறுவெண் 
பாட்டே என்னும் இவை , கைக்கிளையோடு பரிபாடலோடு அங்க 
தத்தோடு செய்யுளோடு கூடி , ஒத்தவையெல்லாம் வெண்பா 
யாப்பினவாய் வரும் ” என்பது உம்மைத்தொகை என்பாருடைய 
உரையாகும் . 


3. தொல்காப்பியர் காலத்து வெண்பாக்களும் அவற்றின் 
மாற்றமும் 

இவ்வுரைப்படித் தொல்காப்பியர் காலத்தில் மேற்கூறிய 
அறுவகை வெண்பாக்களே இருந்தன . இவ்வறுவகை வெண் 
பாக்களில் கைக்கிளை , பரிபாடல் , அங்கதம் , செய்யுள் என்னும் 
நான்கு வெண்பாக்கள் பிற்காலத்தாரால் மறக்கப்பட்டன . 
செய்யுள் வெண்பா விடப்பட்டது . குறுவெண்பாட்டு என்பது 
குறள் வெண்பா எனப்பெயர் மாற்றம் பெற்றது . நெடுவெண் 
பாட்டு என்பது தொல்காப்பியர் கருத்தின்படி மூன்றடியி 
லிருந்து பன்னிரண்ட்டிவரை வருவதாகும் . அவ்விலக்கணம் 
பிற்காலத்தாரால் மறக்கப்பட்டு , மூன்றடியால் வருவது 
சிந்தியல் வெண்பா என்றும் , நான்கடியால் வருவது அளவடி 
வெண்பா என்றும் , அதற்குமேல் வருவன பஃறொடை 
வெண்பா என்றும் கருதப்பட்டன . 


4. செய்யுள் வெண்பா 


விடப்பட்ட செய்யுள் வெண்பா , தொல்காப்பியர் காலத்து 
அறுவகை வெண்பாவில் ஒன்றென்பதும் , அது இரண்டு வகை 
யாகி வருமென்பதும் , அதற்கு அடிவரையில்லை என்பதும் 
ஆகிய செய்திகளைத் தொல் . செய் . 114 , 123 , 124 , 125 , 153 
என்னும் நூற்பாக்கள் உணர்த்தி நிற்கின்றன . 


5. உரையாசிரியர்கள் போக்கு 


உரையாசிரியர்கள் நூலாசிரியரின் கருத்தை அறிந்து உரை 


செய்யுளியல் 


நூற்பா -114 


211 


யெழுதாமல் தம் மனம்போல எழுதிச் செல்லும் வழக்கம் 
இருந்துளது என்பதை இச்செய்யுள் வெண்பாவைப் பற்றி 
எழுதப்பட்டுள்ள உரை நமக்குப் புலப்படுத்துகிறது . 

மேலும் , மற்றொரு செய்தியை இந்நூற்பாவுரையிலிருந்து 
குறிப்பிடுகின்றேன் . ஒத்தவை யெல்லாம் ( செய் . 114 ) 
என்பதற்கு இளம்பூரணர் " ஒத்தவை என்பது அளவானும் 
பொருளானும் இனத்தானும் வேறுபடுக்கப்படாத சமநிலை 
வெண்பாக்களாம் ( சமபாதம் ) . அவையாவன நான்கடியான் 
வருவன . இவ்வாசிரியர் நான்கினை அளவென்றும் , ஏறின 
வற்றை நெடில் என்றும் , குறைந்தவற்றைக் குறள் சிந்து என்றும் 
வழங்குவாராகலின் , இவற்றுள் ( இவை ) பொருளானும் இனத் 
தானும் வேறுபடுக்கப்படாத நெடுவெண்பாட்டும் குறுவெண் 
பாட்டும் சமநிலை வெண்பாட்டும் என மூவகையானும் 
வரும் என்பர் . இவர் சிந்தியல் வெண்பாவைக் குறுவெண் 
பாட்டில் அடக்குவர் . 

ஆனால் , தொல்காப்பியர் பின்னே அளவியலைக் கூறு 
மிடத்து 

நெடுவெண்பாட்டு முந்நான்கு அடித்தாயும் 
( செய் . 151 ) , குறுவெண்பாட்டு எழுசீராயும் ( இரண்டடி ) 
வருமென்று 

கூறுகின்றாரே யன்றிச் சமநிலை வெண்பா , 
சிந்தியல் வெண்பாக்களை எடுத்து ஓதி அவற்றிற்கு அளவு 
கூறவில்லை . 

“ குறுவெண்பாட்டிற்கு அளவு எழுசீரே " ( செய்யு . 151 ) 
என்ற விதியிருக்கவும் , பேராசிரியர் “ குறுவெண்பாட்டென்பன 
இரண்டடியான் மூன்றடியான் வருவன ; குறள் வெண்பா 
சிந்தியல் வெண்பா எனப்படலும் ஒன்று என்பர் . 


எனவே , 


“ குறள்சிந் தின்னிசை நேரிசை பஃறொடை 

எனவைந் தாகும் வெண்பாத் தானே ” ( 58 ) 
என்று யாப்பருங்கலம் கூறும் ஐவகை வெண்பா வழக்கமும் 

" குறள் நேர் நெடிலென மூன்றாய் " 
பரிமாணம் கூறும் மூவகை வெண்பா வழக்கமும் 


என்று 


212 


தொல்காப்பியம் 


தொல்காப்பியர் காலத்தில் இல்லை . இல்லாதவற்றை எடுத்து 
நாட்ட உரையாசிரியர் முயல்கின்றனர் . 


6. இளம்பூரணரைத் தொல்காப்பியர் என்றல் 


யா . க . விருத்தியாசிரியர் குறள் சிந்தின்னிசை நேரிசை 
பஃறொடை என்பது தொல்லாசிரியர் தொல்காப்பியனார் 
வைத்த முறைமை என்று கூறுவது 

இளம்பூரணரையே 
குறிக்கும் . 

7. பஃறொடை வெண்பா 

பஃறொடை வெண்பா என்னும் சொல்லாட்சி தொல் 
காப்பியத்தில் இல்லை . தொல்காப்பியர் நெடுவெண்பாட்டு 
என்று கூறியவற்றில் ஒரு கூற்றினைப் பஃறொடை வெண்பா 
என்று பிற்காலத்தார் வழங்குகின்றனர் . ஒரு சாரார் அதற்கு 
அடிவரையறை கூறுகின்றனர் . ஒருசாரார் நான்கடியின் மிக்க 
* பலவடியான் வரும் என்று கூறுகின் றனர் . 


8. பிள்ளைப்பாட்டு 
பிள்ளைப்பாட்டு என்னும் சிற்றிலக்கிய வகை நெடுவெண் 
பாட்டால் பண்டு பாடப்பட்டு வந்தது என்னும் செய்தியை , 

பிள்ளைப் பாட்டே நெடுவெண் பாட்டெனத் 
தெள்ளிதிற் செப்பும் புலவரும் உளரே 


என்று பன்னிருபாட்டியல் ( 111 ) பகரும் . 


115 . கைக்கிளை தானே வெண்பா வாகி 

ஆசிரிய வியலான் முடியவும் பெறுமே . 
என் - னின் எய்தியதன்மேற் சிறப்புவிதி 
நுதலிற்று . 


உணர்த்துதல் 


( இ - ள் ) கைக்கிளைப் பொருண்மை 

வெண்பாவினால் 
வருதலன்றி முதலிரண்டடியும் வெண்பாவாகிக் கடையிரண் 
ட்டியும் ஆசிரிய மாகி இருபாவினாலும் வரும் என்றவாறு . 

இவ்வாறு வருவதனை மருட்பா என்ப .. இக் கருத்தி 
னானே , மேல் 


213 


செய்யுளியல் 


நூற்பா -116 


மருட்பா வேனை யிருசா ரல்லது 
தானிது வென்னுந் தன்மை யின்றே 


( செய் .81 ) 


என்று ஓதினார் என்று கொள்க . 


அது . 


உரவொலி முந்நீ ருலாய்நிமிர்ந் தன்ன 
கரவரு காமம் கனல- விரவெதிர 
முள்ளெயி றிலங்கு முகிணகை 
வெள்வளை நல்காள் வீடுமென் னுயிரே 


( புற.வெண் . கைக் . 9) 


( ககரு ] 


என வரும் . 
116. பரிபா டல்லே தொகைநிலை வகையின் 

இதுபா வென்னு மியனெறி யின்றிப் 
பொதுவாய் நிற்றற்கு முரித்தென மொழிப . 


என் - னின் பரிபாடலாமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 


( இ - ள் ) பரிபாட லாவது தொகைநிலை வகையாற் பா இது 
வென்று சொல்லப்படும் இலக்கண மின்றி எல்லாப் பாவிற்கும் 
பொதுவாய் நிற்றற்கும் உரித்தென்று சொல்லுவர் என்றவாறு . 


உம்மை எச்சவும்மை யாகலான் இலக்கணங் கூறவும் படும் . 
அது வருகின்ற சூத்திரத்துட் காட்டுதும் . 


பொதுவாய் நிற்றலாவது ஆசிரியம் வஞ்சி வெண்பாக் 
கலியென் றோதப்பட்ட ( செய் -101 ) உறுப்புடைத்தாதல் . 

( ககசு ) 
பதிப்பாசிரியர் விளக்கம் 


பரிபாடல் 
இளம்பூரணர் “ பரிபாட்டாவது பரிந்த 

பாட்டாம் . 
அஃதாவது ஒரு 

வெண்பாவாக வருதலின்றிப் பல உறுப்புக் 
களோடு தொடர்ந்து ஒரு 

பாட்டாகி முற்றுப்பெறுவது " 
என்பர் . ( பரி- தொடர்ந்து ) 
நூ.பா.வே : 

‘ விரியின் பேரா : நச். 
உரை.சு.வே : கலிமருட்பா வென்றோதப்பட்ட யெல்லாப்பாவின் உறுப் 

புடைத்தாதல் . 


1 . 
2 . 


214 


தொல்காப்பியம் 


பேராசிரியர் பரிபாடலாவது பரிந்து வருவது; அஃதாவது . 
( கட்டளையுறுப்பான் வரும் ) கலியுறுப்புப் போலாது பல 
அடியும் ஏற்று வருவது என்பர் . ( செய்.118.பேரா . ) மேலும் 
அவர் “ பரிபாடலும் சிற்றுறுப்பு வகையான் ( வெண்பாவுடன் ) 
ஒப்புமையுடைய வென்பது ” என்பர் ( செய் .. 118. பேரா . ) . 
( பரி - விரவுதல் ) 


நச்சினார்க்கினியர் பேராசிரியரிற் சிறிது வேறுபட்டு , " பரி 
பாடலென்பது பரிந்து வருவது . அது கலியுறுப்புப் போலாது 
நான்கு பாவானும் வந்த பல அடியும் வருமாறு நிற்கும் என்று 
ணர்க ” என்பர் . ( பரி மிக்கு ) 


பேராசிரியரும் நச்சினார்க்கினியரும் “ பரிபாடல்லே 
என்னும் இந்த நூற்பாவைப் பரிபாடற் காவதோர். புறனடை 
கூறும் நூற்பாவாகக் கருதுகின்றனர் . 


செந்துறை 


யாப்பருங்கல விருத்தி ஆசிரியர் 

மார்க்கம் 
வெண்டுறை மார்க்கம் என்ற இரண்டில் நாற்பெரும் பண்ணும் 
இருபத்தொரு திறனும் ஆகிய இவையெல்லாம் செந்துறை 
என்றும் , அது ஒலிகுறித்த தென்றும் , அச்செந்துறை , செந்து 
றையும் , செந்துறைச் செந்துறையும் , வெண்டுறைச் செந்து 
றையுமென மூன்றாக விரியுமென்றும் , 


மகி 


அவற்றுள் செந்துறைப் பாட்டாவன பரிபாடலும் 
ழிசையும் , காம இன்னிசையுமென மூன்றாகுமென்றும் , 


அவற்றுள் பரிபாடல் தெய்வம் , காமம் என்னும் இரண்டு 
பொருளைப் பற்றிவரும் என்றும் கூறுவர் . ( கழ.பக் . 580 ) 





மாறனலங்கார உரையாசிரியர் 

" பரிபாடல்லே " என்னும் 
நூற்பாவிதியால் அதற்கு முழுதும் இசையாய்க் கொள்க 
என்பர் . ( பரி - இசை ) 


ஆசிரியர் 


" இன்னியன் 


நல்லந்துவனார் பரிபாடலை 
மாண்டேர்ச்சி இசை பரிபாடல் ( பரிபாடல் 11 ) என்று சிறப் 
பித்துள்ளார் . அதற்குப் பரிமேலழகர் “ இனிய இயலின் மாண்ட 
தேர்ச்சி பொருந்திய பரிபாடல் " என்று 

உரைகாண்பர் . 


215 


செய்யுளியல் 


நூற்பா - 116 


அதனால் பரிபாடல் இன்னியல் வாய்ந்த தென்றும் அறிந்து 
கொள்ளுகின்றோம் . 


“ இன்னியல் இசைமாண் தேர்ச்சி இசை பரிபாடல் என் 
றொரு பாடமும் உண்டு. அப் பாடம் பரிபாடலின் இசைமாண் 
பினை விளக்கும் . பரிபாடல் முதற்பாட்டுரையில் " பரிபாட் 
டென்பது இசைப்பா ஆதலான் ” என்று பரிமேலழகர் எழுது 
வதும் நோக்கத்தக்கது . 


நூலார் 


கருதாமலே 


பரிபாடலைப் பின்வந்த யாப்பிலக்கண 
ஒதுக்கிவிட்டனர் . 


2. பரிபாடற் பொருள் 


நச்சினார்க்கினியர் தொல் . அகத்திணையியலில் ‘ நாடக வழக் 
கினும் என்னும் நூற்பா உரையில் கலியே பரிபாட் டாயிரு 
பாங்கினும் என்னும் பகுதிக்குச் சிறப்புரை எழுதும் பொழுது 
செய்யுளியலிற் கூறிய முறைமையன்றி ஈண்டுக் கலியை முன் 
னோதியது கலியெல்லாம் ஐந்திணைப் பொருளாய புலனெறி 
வழக்கிற் காமமும் , கைக்கிளை பெருந்திணையாகிய உலகியலே 
பற்றிய புலனெறி வழக்கிற் காமமும் பற்றி வருமென்றற்கும் 
பரிபாடல் தெய்வவாழ்த்து உட்படக் காமப்பொருள் குறித்து 
உலகியலே பற்றி வரும் என்றற்கும் என்றுணர்க " என்பர் . 


பரிபாடல் கலிப்பாவில் அடங்காது 


பேராசிரியர் ஒத்தாழிசைக்கலி ( செய் . 130 ) என்னும் நூற்பா 
வுரையில் “ இனிப் பரிபாடலும் கலிப்பாவினுள் அடங்குமென் 
பாரும் உளர் . கலியும் பரிபாடலுமென எட்டுத்தொகையுள் 
இரண்டு தொகை தம்மின் வேறாகலின் அவ்வாறு கூறுவார் 
( அச் ) செய்யுள் அறியாதார் என்பது என்பர் . 


நச்சினார்க்கினியர் “ பரிபாடலுங் கலியாகாவோ வெனின் , 
கலியும் , பரிபாடலுமென வேறாக இரண்டு தொகை வழங்குத 
லானும் உறுப்பின் வேறுபாட்டானும் வேறென்றுணர்க " என்பர் 
(செய் . 130 நச் . ) 


216 


தொல்காப்பியம் 


கலிப்பா கட்டளை 

உறுப்பால் வரும் ; பரிபாடலுறுப் 
பிற்குக் கட்டளை இல்லை . 


117. கொச்சக மராகஞ் சுரிதக மெருத்தொடு 

செப்பிய நான்குந் தனக்குறுப் பாகக் 
காமங் கண்ணிய நிலைமைத் தாகும் . 


என் - னின் இதுவும் அது . 


( இ - ள் ) மேற் சொல்லப்பட்ட பரிபாடற் பாட்டுப் பொது 
வாய் நிற்றலே யன்றிக் கொச்சகமும் , அராகமும் , சுரிதகமும் , 
எருத்தும் 2 என்று சொல்லப்பட்ட நான்குந் தனக்குறுப்பாகக் 
காமங் கண்ணிய நிலைமையை உடைத்து என்றவாறு . 


( காமங்கண்ணிய நிலைமைத்தாகும் ) எனவே , அறத்தினும் 
பொருளினும் வாராதாம் . 


‘ வாழ்த்தியல் வகையே நாற்பாக்கு முரித்தே ( செய் .105 ) 
எனச் சிறப்புவிதி ஓதினமையால் , நான்கு பாவினும் பரிபாடல் 
வெண்பா யாப்பிற்றாதலிற் கடவுள் வாழ்த்தாகியும் வரப் 
பெறும் . 


‘ கொச்சகம் என்பது ஐஞ்சீரடுக்கி வருவனவும் , ஆசிரியவடி , 
வெண்பாவடி , வஞ்சியடி , கலியடி , சொற்சீரடி , முடுகியலடி 
என்று சொல்லப்பட்ட அறுவகை அடியானும் அமைந்த பாக் 
களை உறுப்பாக உடைத்தாகி வெண்பா வியலாற் புலப்படத் 


தோன்றுவது . 


இதனுள் ( இவற்றுள்) " சொற்சீ ரடியும் முடுகிய லடியும் 
அப்பா நிலைமைக்குரிய வாகும் ” ( செய் .118 ) என வேறு ஓதுத 
லின் , ஏனை நான்கும் கொச்சகப் பொருளாகக் கொள்ளப்படும் . 


ரை , சு . வே : 

1. பரிபாட்டு 
2. எருத்தமும் 
3. கலிமருட்பாவென்றோதப்பட்ட எல்லாம் பாவின் உறுப்புடைத் 

தாதல் 


217 


செய்யுளியல் 


நூற்பா -117 


“ தரவும் போக்கு மிடையிடை மிடைந்தும் , 
ஐஞ்சீ ரடுக்கியும் ஆறுமெய் பெற்றும் 
வெண்பா வியலான் வெளிப்படத் தோன்றும் 
பாநிலை வகையே கொச்சகக் கலியென 
நூனவில் புலவர் நுவன் றறைந் தனரே 


( செய் .148 ) 


என்றாராகலின் , இவ்விலக்கணத்தானே பரிபாடலுட் கொச்சகம் 
வரும் வழித் தரவும் சுரிதகமும் இடைஇடை வருதலுங் கொள்க . 


வெண்பா வியலான் என்றதனான் தன்றளையானும் பிற 
தளையானும் வந்து ஈற்றடி முச்சீரான் வருவன வெல்லாங் 
கொள்க . 

‘ அராகம் என்பது , ஈரடியானும் பலவடியானும் குற்றெ 
ழுத்து நெருங்கிவரத் தொடுப்பது . பெருமைக் கெல்லை ஆறடி ; 
என்னை ? 


* அராகந் 2 தாமே நான்கா யொரோவொன்று 
வீதலு முடைய மூவிரண்ட டியே 


ஈரடி யாகு மிழிபிற் கெல்லை 


என அகத்தியனார் ஓதுதலின் . 
சுரிதகம் 

ஆசிரிய வியலானாதல் வெண்பா 
வியலானாதல் பாட்டிற் கருதிய பொருளை முடித்து நிற்பது . 


என்பது 


‘ எருத்து என்பது இரண்டடி இழிபாகப் பத்தடிப் பெருமை 
யாக வருவதோர் உறுப்பு . 


பாட்டிற்கு முகம் தரவாதலானும் , 

கால் சுரிதகமாத 
லானும் , இடைநிலைப் பாட்டாகத் தாழிசையும் கொச்சகமும் 
அராகமும் கொள்ளக்கிடத்தலின் எருத்தென்பது கழுத்தின் 
புறத்திற்குப் பெயராக வேண்டுமாதலான் அவ்வுறுப்புத் 
தரவைச் சார்ந்து கிடத்தல் வேண்டுமென்று கொள்க . 


தரவே யெருத்தம் அராகங் கொச்சகம் 
அடக்கியல் வகையோ டைந்துறுப் புடைத்தே 


உரை.சு.வே : 


1. மிடைதலும் 
2. ஆறடியராகஞ் 


218 


தொல்காப்பியம் 


என்பது 


அகத்திய மாதலின் தரவென்பதோர் உறுப்பும் 
கோடல் வேண்டுமெனின் , இவ்வாசிரியர் கொச்சகம் என ஓதிய 
வதனானே தரவும் அவ்விலக்கணத்திற் படுமென்பதொன்று . 


எருத்து என்பது இவ்வாசிரியர் கருத்தினால் தரவென்பது 
போலும் . பரிபாடற்கண் மலையும் யாறும் ஊரும் வருவிக்கப் 
படும் . 


அதுதான் 
மலையே யாறே யூரென் 1 றிவற்றின் 
நிலைபெறு மரபின் நீங்கா தாகும் 


என்றாராகலின் . 


இனிச் சுரிதகம் இன்றியும் பரிபாடல் முற்றுப்பெறும் . 


கொச்சக வகையின் எண்ணொடு விராஅய் 
அடக்கிய 2 லின்றி அடங்கவும் பெறுமே 


( கச எ ) 


என அகத்தியனார் ஓதுதலின் . 
பதிப்பாசிரியர் விளக்கம் 


1. கொச்சகம் என்னும் உறுப்பிற்குப் பேராசிரியர் தரும் 

விளக்கம் 


உடை 


பேராசிரியர் இனி கொச்சக மென்பது ஒப்பினானாகிய 
பெயர் . என்னை ? பல கோடுபட அடுக்கியுடுக்கும் 
யினைக் கொச்சகமென்ப ; அது போலச் சிறியவும் பெரியவும் 
விராய் அடுக்கியும் , தம்முள் ஒப்ப அடுக்கியும் செய்யப்படும் 
பாட்டுக்களைக் கொச்சக மென்றானாகலின் என்பது . 


இக்காலத்தார் அதனைப் பெண்டிர்க்குரிய உடையுறுப் 
பாக்கியும் கொய்சகமென்று ( கொசவம் ) சிதைத்தும் வழங்குப . 
( கொசுவுதல் - ஆடையை அடுக்காக அமைத்தல் ) . இவை 
வெண்பாவாகல் பெரும்பான்மை . வழிமுறை சுருங்கியும் 
வரையறை எண்ணுப் பெறும் எண் போலாது , பாவினுந் 
தளையினும் வேறுபட்டுப் பலவாகியும் வரும் கொச்சகம் 


உரை.சு. 

வே : 


1. யூரே யவற்றி 
2. அடக்கியல் வகையி னடக்கவும் 


செய்யுளியல் 


நூற்பா-117 


219 


என்பது ” என்பர் ( செய் . 152 உரை ) 


2. பேராசிரியர் கருதும் உரை 


பேராசிரியர் இந் நூற்பாவிற்கு , 


கொச்சகம் அராகம் சுரிதகம் எருத்து என்னும் அன்னவற் 
றொடு , மேற் நூற்பாவிற் செப்பிய ஆசிரியப்பா முதலான 
நான்கு பாவும் இடைவந்து விரவும் ” என்று பொருள் கருது 
கின்றாரென்பது “ இனிச் செப்பிய நான்கு என்றது எண்ணப் 
பட்ட நான்கனையு மன்று ; அன்னவற்றொடு மேற்கூறிய 
நான்கு பாவும் இடைவந்து விரவு மென்பது ; அது நோக்கிப் 
போலும் பரிபாடல் என்றது ” என ( செய் . 121. பேரா . ) உரைத் 
தலால் புலனாகின்றது . 


3. கொச்சகம் என்பது உறுப்பும் பாவும் 


கொச்சகம் என்னும் சொல் பாக்களின் உறுப்பிற்கும் 
பாக்களுக்கும் பெயராக வரும் . 


“ கொச்சகம் அராகம் சுரிதகம் எருத்தொடு " ( செய் . 117 ) 
என்று பரிபாடலைக் கூறும் நூற்பாவிலும் , 


“ எருத்தே கொச்சகம் அராகம் சிற்றெண் " 

அடக்கியல் வாரமோ டந்நிலைக் குரித்தே ( செய் . 126 ) 
என்று அம்போதரங்கத்தைக் கூறும் நூற்பாவிலும் வந்துள்ள 
கொச்சகம் என்னும் சொல் , பரிபாடல் உறுப்பொன்றினையும் 
அம்போதரங்க உறுப்பொன்றினையும் குறிக்க வந்துள்ளது . 


“ ஒத்தாழிசைக்கலி கலிவெண் பாட்டே 
கொச்சகம் உறழொடு கலிநால் வகைத்தே ( செய் . 126 ) 


என்ற நூற்பாவிலும் , 


கொச்சக ஒருபோகு அம்போ தரங்கமென் 
றொப்ப நாடி உணர்தல் வேண்டும் " ( செய் . 142 ) 


என்ற நூற்பாவிலும் வந்துள்ள கொச்சகம் என்ற சொல் 


220 


தொல்காப்பியம் 


கொச்சகக் கலிப்பாவினையும் , கொச்சக ஒருபோகு என்ற 
பாவினையும் குறிக்க வந்துள்ளது , 

மேற்காட்டியவற்றால் , கொச்சகம் என்னும் உறுப்பு வேறு , 
பா வேறு என்று வேறுபாடறிக . 


கொச்சை 


கொச்சை என்றது உலகவழக்கில் சிறுமை இழிவு என்ற 
பொருளில் வரும் . 


“ கொச்சகத் தன்மையில் கொச்சகம் என்ப " என்பது 
பன்னிருபாட்டியல் . 


118. சொற்சீ ரடியும்முடுகிய லடியும் 

அப்பா நிலைமைக் குரிய வாகும் . 


என் - னின் இதுவும் அது . 


( இ - ள் ) சொற்சீரடியும் , முடுகியலடியும் பரிபாடற்கு உரிய 
வாகும் என்றவாறு . 

சொற்சீரடியாவது , வருகின்ற சூத்திரத்துட் காட்டுதும் 

முடுகியலாவது , ஐந்தடியானும் ஆறடியானும் ஏழடியானும் 
குற்றெழுத்துப் பயிலத் தொடுப்பது . 

( ககஅ ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


1. சொற்சீர்க்கு விளக்கம் 

ஈண்டுச் சொற்சீரென்றது அளவடியிற் குறைந்தும் , வஞ்சி 
யோசையின்றி அகவலோசையாயும் வரும் அடியினை . ( பதிற்றுப் 
பத்து.14.உரை ) 


2. சொற்சீரால் அமைந்த பலவகைச் செய்யுள் 

யாப்பருங்கல விருத்தியாசிரியர் ( கழ .பக்.373 ) சொற் சீரடி 
யால் பலவகைச் செய்யுள்கள் அமைந்துள்ளன என்பர் . 


"" திருக்கொண்டு 
பெருக்க மெய்திவீற் றிருந்து 


செய்யுளியல் 


நூற்பா -119 


221 


குற்றங் கெடுத்து விசும்பு தைவரக் 
கொற்றக்குடை யெடுப்பித்து 
நிலம் நெளியப் படைபரப்பி 
ஆங்காங்குக் களிறியாத்து 
நாடுவளம் பெருகக் கிளைகுடி யோம்பி 
நற்றாய் போல உற்றது பரிந்து 
நுகத்துப் பகலாணி போலவும் 
மக்கட்குக் கொப்பூழ் போலவும் 
உலகத்துக்கு மந்தரமே போலவும் 
நடுவு நின்று செங்கோலோச்சி 
யாறில்வழி யாறுதோற்றியும் 
குளனில்வழிக் குளந்தொடுவித்தும் 
முயல்பாய்வழிக் கயல்பாயப் பண்ணியும் 
களிறுபிளிறும்வழிப் பெற்றம் பிளிறக்கண்டும் 
களிறூர் பலகால் சென்றுதேன் தோயவும் 
தண்புனல் படப்பைத் தாக்கியும் 
குழைகொண்டு கோழியெ றிந்தும் 
இழைகொண்டு ஆன் றட்டும் 
இலக்கங் கொண்டு செங்கால் நாரை எறிந்தும் 
உலக்கை கொண்டு வாளையோச்சியும் 
தங்குறை நீங்கிப் பிறர்குறை திருத்தி 
நாடாள்வதே அரசாட்சி 


என இத்தொடக்கத்தனவும் , பாசாண்டங்களும் , ஒருசார்ச் சொற் 
கட்டும் , கரிப்போக்கு வாசகத்து ஒருசார்ச் சொற்கட்டும் எப்பாற் 
படுமெனின் ? அவை யெல்லாம் சொற்சீரடி எனக் கொள்க . 
என்பர் . அசை கருதிச் சீர் கொள்ளாமல் , சொல்லாற் சீர் 
கொள்வது சொற்சீராகும் ; அதனால் கொள்ளும் அடி , சொற் 
சீரடி என்க . முடுகியலைப் பற்றிய செய்தியைச் செய்யுளியல் 
62 ஆம் நூற்பாவின் குறிப்புரையுட் காண்க . 


வகையா 


119. கட்டுரை 

னெண்ணொடு புணர்ந்தும் 
முற்றடி ! யின்றிக் குறைவுசீர்த் தாகியும் 
ஒழியசை யாகியும் வழியசை புணர்த்தும் 3 
சொற்சீர்த் திறுதல் சொற்சீர்க் கியல்பே . 


நூ.பா.வே : 


1. முட்டடி பேரா ; மர்ரே பதிப்பு 
2 . குறைசீர்த் யா . வி . 
3 . புணர்ந்து பேரா ; நச் 


222 


தொல்காப்பியம் 


என் - னின் சொற்சீராமாறு ! உணர்த்துதல் நுதலிற்று . 

( இ - ள் ) கட்டுரை யாவது , பாட்டின்றித் தொடுக்கப்பட்டு 
வருவது . எண் என்பது ஈரடியாற் பலவாகியும் ஓரடியாற் 
பலவாகியும் வருதல் . பல வருதலின் எண் என்றார் . முற்றடி 
இன்றிக் குறைவு சீர்த்து ஆகியும் என்பது , நாற்சீரடியின்றி 
மூச்சீரடியானும் இருசீரடியானும் வருதல் . 

ஒழி அசை ஆகியும் என்றது , ஒழிந்த அசையினை யுடைத் 
தாகியும் என்றவாறு . எனவே இறுதிச் சீர் ஒன்றும் இரண்டும் 
அசை குறையப் பெறும் என்றவாறாம் . 

வழி அசை புணர்த்தலாவது , ஒரு சீரின்கண்ணே பிறி 
தொருசீர் 4 வரத் தொடாது ஓரசை வரத் தொடுப்பது . 

சொற்சீர்த்து இறுதல் என்பது , சொற்றானே சீராந் 
தன்மை பெற்று நிற்றல் . சொற்சீர்க்கு இயல்பே என்பது , இப் 
பெற்றியையுடைத்துச் சொற்சீரின தியல்பு என்றவாறு . 

இவ்விலக்கணம் பரிபாடற் செய்யுட்கண் வருமாறு : 


ஆயிரம் விரித்த வணங்குடை யருந்தலைத் 
தீயுமிழ் [ தி] றலொடு முடிமிசை யணவர 
மாயுடை மலர்மார்பின் மையில் வால் வளைமேனிச் 
சேயுயர் பனைமிசை யெழில்மே ( ழி யே ) ந்திய 
வாய்வாங்கு வளைநாஞ்சி லொருகுழை யொருவனை ; 


இது தரவு . 

எரிமலர் சினைஇய கண்ணை பூவை 
விரிமலர் புரையு மேனியை மேனித் 
திருஞெமர்த் தமர்ந்த மார்பினை மார்பிற் 
றெரிமணி விளங்கும் பூணினை மால்வரை 
யெரிதிரிந் தன்ன பொன்புனை யுடுக்கையை 
சேவலங் கொடியோய்நின் வலவயி னிறுத்து 
மேவ லுழந்தமை கூறு 

லந்தண ரருமறைப் பொருளே 


நாவ 


இஃது எருத்து 


உரை . சு . 

சு.வே : 


1. சொற்சீரடி யாமாறு 
2 . இருசீரடி யானும் இல்லை 
3. ஒழியிசை யாகியும் என்பது ஒழிந்த இசையினை யுடைத் 

தாகியும் 
4. பிறிது மொருசீர் வரத் தொடர்வது ஓரசை வரத் 


செய்யுளியல் 


223 


நூற்பா -119 


இணை பிரியணிதுணிபணி யெரிபுரைய 
விடரிடு சுடர்படர் பொலம்புனை வினைமலர் 
நெரிகிடரெரிபுரை தனமிகுதன முரண்மிகு 
கடறரு மணியொடு முததியா கத்தொன்றி 
நெறிசெறி வெறியுறுமுரல்விறல் வணங்கணங்குவிற் 
றாரணிதுணிமணிவிய லெறுமெழில் புகழலர்மார்பி 
னெரிவயிர் நுதியெறி படையெருதது மலையிவர் நவையிற் 
றுணிபட லிலமணி வெயிலுற ழெழினக் 
கிமையிருள கலமுறு கிறுபுரி யொருபுரி நாண்மலர் 
மலரிலகினவளர் பருதியி னொளிமணி மார்பணி 
மிகநாறுரு 

வினவிரை வளிமிகு கடுவிசை 
உடுவுறு தலைநிரை யிதழணி வயிறிரிய வமரரைப் 
போரெழுந்துடன் றிரைத்துரைஇய தானவர் 
சீரழிப் புனல்மொழி பிழந்தூர 
முதிர்பதி ரப்பல புலவந்தொடவமர் வென்றகணை 


இவை நான்கும் அராகம் . 


பொருவ மென்ற மறந்தபக் கடந்து 
செருவிடம் படுத்தது செயிர்தீ ரண்ண 
லிருவர் தாதை யிலங்குமுன் மா அன் 
றெருள நின்வர வறிதன் 
மருளறு தேர்ச்சி முனைவர்க்கு மரிது 


இஃது ஆசிரியம் . 

அன்ன மரபி னனையோய் நின்னை 
யின்னனென் றுரைத்த லெமக்கெவ னெளிது 


இது பேரெண் . 


அருமைநற் கறியினு மாய நிற்பயில் 
பெருமையின் வல்லா யாமிவண் மொழிபவை 
மெல்லிய வெனா அது 
தல்லியந் திருமார்ப நீயருளல் வேண்டும் 


வெறாஅ 


இஃதும் ஆசிரியம் . 


விறன் மிகு விழுச்சீ ரந்தணர் காக்கும் 
அறனு மா [ர் ] வலர்க் கருளு நீ ; 
திறனிலோ [ ர் ] த் திருத்திய தீதுதீர் கொள்கை 
மறனு மாற்றலர்க் கணங்கு நீ ; 
அங்கண் வானத் தணிநிலாத் திகழ்தருந் 


224 


தொல்காப்பியம் 


திங்களுந் தெறுகதிர்க் கனலியு நீ ; 
ஐந்தலை யு ( ய ) ரிய வணங்குடை யருந்திறன் 
மைந்துடை யொருவனு மடங்கலு நீ ; 
நலமுழு தளை இய புகரறு காட்சிப் 
புலம்பு வின்னா ணூற்றமு நீ : 
வலனுய ரெழிலியு மாக விசும்பும் 
நிலனு நீடிய விமயமு நீ . 


இவை யாறும் பேரெண் . 


அதனால் ; 


தனிச்சொல் 


இன்னோ ரனையை யினையை 

யாலென 


வன்னோர் யாமி ( வ ) ட் காணா மையிற் 
பொன்னணி நேமி வலங்கொண் டேந்திய 
மன்னிய முதல்வனை யாகலின் 
நின்னோ ரனையைநின் புகழோடும் பொலிந்தே . 


இது சுரிதகம் . 


மண்ணுற்ற 


அன்றெனின் , 
நின்னொக்கும் புகழ் நி ( ழ ) லவை 
பொன்னொக்கு முடையவை 
புள்ளின் கொடியவை புரிவளை யினவை 
எள்ளுநர்க் கடந்திட்ட விகனேமியவை 

மணிபா யுருவினவை 
எண்ணிறந்த புகழவை யெழின்மார் 

பினவை 
இவை சிற்றெண்ணும் ; இடையெண்ணும் , அளவெண்ணும் . 

ஆங்கு 
தனிச்சொல் . 

காமரு சுற்றமொ டொருங்குநின் னடியுறை 
யாமியைந் தொன்றுபு வைகலும் பொலிகென 
வேமுறு நெஞ்சத்தேம் பரவுதும் 
வாய்மொழி முதல்வ நின் றாணிழற் றொழுதே . 


இது சுரிதகம் . 

இது கடவுள் வாழ்த்து . ஈண்டோதப்பட்ட உறுப்புக்கள் 
மிக்குங் குறைந்தும் வருதல் இப்பாவிற் கியல்பென்று கொள்க . 
பிறவும் பரிபாடலகத்துக் கண்டு கொள்க . 


செய்யுளியல் 


நூற்பா -119 


225 


மாநிலந் தோன்றாமை மலிபெய னிலை இ 
யேமநீ ரெழில்வான மிகுத்தரும் பொழுதினா 
னாகநீண் மணிவரை நறுமலர் பலவிரைஇக் 
காமறு 

கடுகின்றே கூடல் ; 


வையை 


வையை 


நீரணி கொண்டன்று 

யெனவிரும்பித் 
தாரணி கொண்ட வுவகை தலைக்கூடி 
யூரணி கோல மொருவ ரொருவரிற் 
சேரணி கொண்டு நிறமொன்று வெவ்வேறு 
நீரணி கொண்ட நிறையணி யங்காடி 
யேரணி கொண்டா ரிகல் : 


யானை 


கைபுனை தாரினர் கண்ணிய 
ரையெனு மாவிய ராடையர் 
நெய்யணி கூந்தலர் பித்தையர் 
மெய்யணி 

மிசைக்கொண் டொய்யெனத் 
தங்காச் சிறப்பிற் ரளிரியலார் செல்லப் 
பொங்கு புரவிப்புடைப் போவோரும் பொங்குசீர் 
வையமுந் தேரு மமைவோரு மெவ்வாயும் 
பொய்யாம்போ யென்னாப் புடைபடைகூட்டிப் போவார் 
மெய்யாப்பு மெய்யார மூடுவார் வையத்துக் 
கூடுவா ரூட லொழிப்பா ருணர்குவா 
ராடுவார் பாடுவா ரார்ப்பார் நகுவார் நக் 
கோடுவா ரோடித் தளர்வார்போ யுற்றவரைத் 
தேடுவா ரூர்க்குத் திரிவா ரிலராகிக் 
கற்றாருங் கல்லா தவருங் கயவரும் 
பெற்றாரும் பெற்றார்ப் பிழையாத பெண்டிரும் 
பொற்றேரான் றானும் பொலம்புரிசைக் கூடலு 
முற்றின்று வையைத் துறை : 


துறையாடுங் காதலர் தோள்புணை யாக 
மறையாடு வாரை யறியார் மயங்கிப் 
பிறையேர் நுதலிய ரெல்லாருந் தம்மு 
னிகழு நிகழ்ச்சி யெம்பாலென் றாங்கே 
யிகலுவ செல்வ நினைத்தெவட் கண்டிப்பா 
லகலல்கும் வையைத் துறை : 


காதலான் மார்பிற் கமழ்தார் புனல்வாங்கி 
யேதிலாள் கூந்த லிடக்கண்டு மற்றது 


36-15 


226 


தொல்காப்பியம் 


தாதாவென் றாட்குத் தானே புனறந்து 
வேய்தந்த தென்னை விளைந்தமை மற்றது 
நோதலே செய்யே னுணங்கிழையா யச்செவ்வி 
போதலுண் டாங்கொ லறிந்து புனல் புணர்த்த 
தோஒ பெரிதும் வியப்பு: 


கயத்தகப் பூப்பெய்த காமக் கிழமை 
நயத்தகு. நல்லாளைக் கூடுமா கூடு 
முயக்குக்குச் செல்வல் முலையு முயக்கத்து 
நீரு மவட்குத் துணைக்கண்ணி னீர்விட்டோய் 
நீயு மவட்குத் துணை ; 


பணிவி லுயர்சிறப்பிற் பஞ்சவன் கூடன் 
மணியெழின் மாமேனி முத்த முறுவ 
லணிபவளச் செவ்வா யறங்காவற் பெண்டிர் 
மணியணி தம்முரிமை மைந்தரோ டாடத் 
தணிவின்று வையைப் புனல் ; 


புனலூடு போவதோர் பூமாலை கொண்டை 
யெனலூழ் வகையெய்திற் றென்றேற்றுக் கொண்டை 
புனலூடு நாடறியப் பூமாலை யப்பி 
நினைவாரை நெஞ்சிடுக்கண் செய்யுங் கனல்புடன் 
கூடாமுன் னூடல் கொடியதிறங் கூடினா 
லாடாளோ வூர்க்கலர் வந்து : 


எனவாங்கு , 


ஈப்பா யடுநறாக் கொண்டதிவ் வியாறெனப் 
பார்ப்பா ரொழிந்தார் படிவு : 


மைந்தர் மகளிர் மணவிரை பூசிற்றென் 
றந்தணர் தோயல ராறு : 


வையைத் தேமொழி வழுவழுப் புற்றென 
வையர்வாய் பூசுறா ராறு ; 


விரையுரி விரைதுறை கரையழி பிழிபூர வூர் தரும் புனல் 
கரையொடு கடலிடை வரையொடு கடலிடை நிரைநிரை நீர் தருநுரை 
நுரையுடன் மதகுதொ றிழிதரு புனல்கரை புரளிய செலமறிகடல் 
புகுமள வளவிய லிச்சிறை தணிவின்று வெள்ளமிகை : 


வரைபல புரையுயர் கயிறணி பயிறொழில் 
மணியணி யானைமிசை மைந்தரு மடவாரு 
நிரைநிரை குழீஇயின ருடன் சென்று 


செய்யுளியல் 


நூற்பா -120 


227 


குருமணி யானை யியறேர்ப் பொருநன் 
றிருமருத முன்றுறை முற்றங் குறுகித் 
தெரிமருதம் பாடும் பிணிதோள்யாழ்ப் பாணர் 


பாய் புனலாட 


லாடி யாடி யருளியவ 
ரூடு யூடி யுணர்த்தப் புகன்று 
கூடிக் கூடி மகிழ்பு மகிழ்பு 


தேடித் தேடிச் சிதைசிதைபூச் 
சூடிச் சூடிக்கை தொழுது தொழுது 
மிழுதொடு நின்ற புனல் வையை 
விழுதொகை நல்லாரு மைந்தரு மாடி 
யிமிழ்வது போன்றதிந் நீர்குணக்குச் சான்றீர் 
முழுவது மிச்சிலா வுண்டு ; 


சாந்துங் கமழ்தாருங் கோதையுஞ் சுண்ணமுங் 
கூந்தலும் பித்தையுஞ் சோர்ந்தன 
பூவினு மல்லாற் சிறிதானு நீர் நிறந்தா 
வாறொன்றா திவ்வையை யாறு ; 
மழைநீர்க் குளத்து வாய்பூசி யாடுங் 


கழுநீர மஞ்சனக் குங்குமக் கலக்கல் 
வழிநீர வீழுநீரன்று வையை 
வெருவரு கொல்லியானை வீங்குதோண் மாற 
னுருகெழு கூட லவரொடும் வையை 
வருபுன லாடிய தன்மை பொருவுங்கா 
லிருமுந்நீர் வையம் பிடித்தென்னை யானூர்க் 
கொருநிலையு மாற்ற லியையா வருமாவி 
லந்தர வான்யாற் றாயிரங் கண்ணினா 
னிந்திர னாடுந் தகைத்து . 


இது காமப் பொருளாகிவரும் வெண்பா மிக்குவந்த பாட்டு . 

( கக கூ ) 


120. அங்கதந் தானே யரிற்பத் தெரியிற் 

செம்பொருள் கரந்த தெனவிரு வகைத்தே . 


228 


தொல்காப்பியம் 


செய்யுள் ஆமாறு 


என் -னின் அங்கதச் 
நுதலிற்று . 


உணர்த்துதல் 


( இ - ள் ) அங்கதமாவது குற்றமற ஆராயிற் செம்பொரு 
ளெனவும் கரந்தெனவும் இருவகைப்படும் என்றவாறு . 


அவை முன்னர்க் காட்டுதும் . 


( க 20 ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


அங்கதம் 

அங்கதம் என்பது பாவலர் கூறும் தீச்சொல்லிற்குப் 
பெயராம் . இதனை அங்கதந் தோள்வளை பாவலர் தீச்சொல் 
அரவு பொய்யாம் ” ( 507 ) என்னும் கயாதர நிகண்டால் அறிக . 
அகத்தின் கதம் ( மனச்சினம் ) அங்கதமாயிற்று . 

அங்கதத்தைப் பிற்கால இலக்கண நூலார் வசை யென்று 
கூறி , அது மெய்வசையும் இருபுறவசையுமென இரண்டு வகை 
யாக வரும் என்பர் . அவ்வசையை வெண்பா அதிகாரத்துக் 
கூறாது ஒழிபியலிற் கூறினும் உதாரணம் வெண்பாவினாலேயே 
காட்டுவர் . 


பேராசிரியர் “ அங்கத மென்பது வசை . அரிறப் என்ற 
தென்னையெனின் , அவை புகழ் போன்று வசையாதலும் பட்டுத் 
தோன்றும் மயக்கமுடையவாதலின் மயக்கமறத் 

தெரியின் 
என்றவாறு . நூற்றுவர் தலைவனைக் குறங்கறுத்திடுவான் 
( கலி. 52 ) என்பது புகழ் போன்று வசையாயிற்று . என்னை , 
கொன்றானாயினும் குறங்கினகத்துத் தண்டு கொண்டு எற்று 
தல் குற்றமாதலின் என்பதறிக . 

கொடைமடங் கூறுதல் வசைபோன்று புகழெனப்படும் . 
அஃது அங்கதமாகாதென்பான் அரிறப் என்றான் ” என்பர் . 

121. செம்பொரு ளாயின வசையெனப் படுமே . 


உரை.சு.வே : 1. குற்ற மற்ற வகையிற் 
நூ.பா.வே : 

நச் . 
ளாயின் மர்ரே 


2 . 


ளாவன 


. 


செய்யுளியல் 


நூற்பா -122 


229 


என் - னின் செம்பொருளாகிய அங்கதம் உணர்த்துதல் 
நுதலிற்று . 

( இ - ள் ) செம்பொருள் அங்கதம் வசையெனப் பெயர்பெறும் 
என்றவாறு . 

( கஉக ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


1. செம்பொருள் அங்கதம் 


பேராசிரியர் , வாய்காவாது சொல்லப்பட்ட வசையே செம் 
பொருள் அங்கத மெனப்படும் என்பர் . செம்பொருள்- வெளிப் 
படையாகப் பொருள் விளங்குதல் . 


2. செம்பொருளும் ஞாபகமும் 


இலக்கியங்களிலன்றி , இலக்கண நூற்பாவிற் கூறப்படும் 
பொருள் , அரிதிலுணரப்படாத செம்பொருளாகவும் , அரிதிலு 
ணப் படும் ஞாபகப் பொருளாகவும் இருக்குமென்பதை, 


உரைத்தநதி சீயமோ டொண்பருந்து தேரை 
நிரைத்த தொழிற் சூத்திரத்தி னின்று- விரைக்குழலாய் 
செம்பொருள் ஞாபகமாஞ் செய்தி நியதியாம் 
கம்பமிலா நூலின் கருத்து 


என்னும் வச்சணந்திமாலையால் அறியலாம் . இதனால் செம் 
பொருள் என்னும் சொற்குப் பொருள் உணர்க .. 


122. மொழிகரந்து மொழியினது பழிகரப் பாகும் . 


மறைபொருளாகிய 


அங்கதம் உணர்த்துதல் 


என் - னின் 
நுதலிற்று . 


( இ - ள் ) தான் ? மொழியும் மொழியை மறைத்து மொழியின் , 
அது பழிகரப்பெனப் பெயர்பெறும் என்றவாறு . ( கஉஉ ) 


நூ.பா.வே : 
உரை.சு.வே : 


1 .. ‘ சொல்லினது பேரா 
1. தான் மொழியை மறைந்து மொழியின் 


230 


தொல்காப்பியம் 


பதிப்பாசிரியர் விளக்கம் 
பழிகரப்பங்கதம் 


பேராசிரியர் “ வசைப் பொருளினைச் செம்பொருள் படாம 
லிசைப்பது பழி கரப்பங்கதம் " என்று பொருள்கூறி , “ மாற்ற 
ரசனையும் அவனிளங்கோவினையும் வசை கூறுமாறு போலாது 
தங்கோனையும் அவனிளங்கோவினையும் வசை கூறுங்கால் 
தாங்கி யுரைப்பர் . தாங்கியுரைப்பன போல அவரைப் பழிப் 
பனவாம் ; அது , 


நன்றாய்ந்த செங்கோலாய் நாடிய நின்னிளங்கோக் 
குன்றெறிந்த சேந்த னெனமதியா - வன் றிறத்து 
நின்றொலிக்குந் தானையோ டெல்லாம் நிகர்த்தார்மேல் 
வென்றெறியும் வேலே விடும் 


என வந்த வெண்டொடைச் செய்யுளுட் கண்டு கொள்க . இப் 
பாட்டில் முனையகத்துப் படையோடும் வென்றெறிந்த வேலே 
விடும் என வசை கூறுவான் , குன்றெறிந்த சேந்தனைப்போல் 
எறிந்தான் எனப் புகழ்ந்தான்போற் கூறலின் பழிகரப்பங்கத 
மாயிற்று என்பர் . 


123. செய்யுட் டாமே யிரண்டென மொழிப . 
என் - னின் மேற்சொல்லப்பட்டன தொகுத்துணர்த்துதல் 
நுதலிற்று . 


( இ - ள் ) ஈண்டு , தம்மாற் சொல்லப்பட்ட செய்யுள் இரண்டு 
வகை என்று சொல்லுவர் என்றவாறு . 
அவை முன்னர்க் காட்டுதும் . 

( கஉங ) 
பதிப்பாசிரியர் விளக்கம் 

1. இங்குக் கூறப்பட்டுள்ள செய்யுள் என்பதைப் பற்றி உரை 
யாசிரியர்கள் கருத்து 

இளம்பூரணர் இந்நூற்பாவிற்கு மேற் சொல்லப்பட்டன 
தொகுத்துணர்த்துதல் நுதலிற்று என்று கருத்துக் கூறுகிறார் . 
உரை.சு.வே : 

1. நம்மால் வேண்டப்பட்ட செய்யுள் ரா . ரா . 


செய்யுளியல் 


நூற்பா -123 


231 


மேற்கூறிய இரண்டனையும் இவ்வகையானும் வகுக்கப் 
படும் என்கின்றது என்பார் பேராசிரியர் . 


நச்சினார்க்கினியர் இது மேற்கூறிய இரண்டையுமே இவ் 
வகையானும் பகுக்கப்படும் என்கின்றது என்பர் . 


மேற்கூறிய மூவருள் இளம்பூரணர் மேற்கூறிய செம்பொருள் 
அங்கதமும் பழிகரப்பங்கதமும் புகழொடும் பொருளொடும் 
புணர்ந்து வருமாயின் , செவியுறைச் செய்யுளென்றும் , வசை 
யொடும் நசையொடும் புணர்ந்து வருமாயின் அங்கதச் செய்யு 
ளென்றும் தொகுத்துணர்த்தப்படும் என்று கருதுகிறார் . 


பேராசிரியரும் , நச்சினார்க்கினியரும் மேற்கூறிய இரண்டு 
வகை அங்கதமும் துகளொடும் பொருளொடும் புணர்ந்து வரு 
மாயின் செவியுறை யங்கதமெனவும் , வசையொடும் நசை 
யொடும் புணர்ந்து வருமாயின் அங்கதச் செய்யுளெனவும் படும் 
என்று கருதுகின்றனர் . 


2. பேராசிரியர் எடுத்துக் கூறும் ஒருவனுரை 

ஆனால் , இம்மூன்று உரையாசிரியரும் சேர்ந்து தொல்காப் 
பியர் கூறிய ஒரு செய்தியை மறைத்து விட்டனரே என்று 
வருந்த வேண்டியுள்ளது . மறைத்தாலும், பேராசிரியர் இந்நூற் 
பாவுரையுள் இனி ஒருவனுரை என்று எழுதும் செய்தி , அம் 
மறைப்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது . அவ்வுரையை எடுத் 
துக்கூறி , அவ்வுரை பொருந்தாது என்பதையும் விளக்குகிறார் . 


பேராசிரியர் இனி ஒருவனுரை “ நெடுவெண் பாட்டே ” என் 
னும் தொகைச் சூத்திரத்து “ கைக்கிளை பரிபாட்டங்கதஞ் செய் 
யுள் என்று பாடமோதி அந்நூற்பாவில் நெடுவெண்பாட்டும் 
குறுவெண்பாட்டும் கைக்கிளையும் பரிபாட்டும் அங்கதமும் 
செய்யுளுமென நிறுத்தான் . நிறுத்த முறையானே அங்கதம் 
உணர்த்திச் செய்யுளை உணர்த்தச் “ செய்யுட்டாமே இரண் 
டெனமொழிப் ” என விதந்தான் என்பா . 


3 . 


பேராசிரியர் மறுப்பு 


இனி அவர் அவ்வுரையை மறுக்குமாறு : 


232 


தொல்காப்பியம் 


ஒரு மறுப்பு : - எல்லாப் பாட்டும் செய்யுளெனப் படுதலின் 
ஒன்றனையே செய்யுளெனல் ஆகாது . 
இரண்டாவது மறுப்பு : " அங்கதச் செய்யுள் என்மனார் 
புலவர் ” எனப் பின் வருகின்ற சூத்திரத்து ஓதுமாதலின் செய்யுட் 
டாமே என்னும் நூற்பாவில் 

நூற்பாவில் கூறிய இவையும் அங்கதச் 
செய்யுளே என்பர் . 


4. பேராசிரியர் உரைக்கு மறுப்பு 


இவர் கூறும் இரண்டில் , “ எல்லாப்பாட்டும் செய்யுளெனப் 
படுதலின் ஒன்றனையே செய்யுளெனலாகாது என்பது , முதல் 
மறுப்பு . யாப்பருங்கலவிருத்தியில் ( கழ . பக் . 251 ) வெண் 
பாவைப்பற்றி எழுதும்போது வெண்பா இரண்டடி முதலாக 
ஏழடி காறும் வரும் . அதற்கு மேல் மிக்கடி வருவது செய்யுள் 
என்னும் வெண்பாவிற்குரித்து என்று சங்கயாப்பு கூறுகின்றது . 


" ஏழடி யிறுதி ஈரடி முதலா 
ஏறிய வெள்ளைக் கியைந்தன அடி 

யே 


" மிக்கடி வருவது செய்யுட் குரித்தே ( சங்கயாப்பு ) 


யா . விருத்தியாசிரியர் மற்றொரு நூற்பாவையும் எடுத்துக் 
காட்டுகிறார் . 


ஆறடி முக்காற் பாட்டெனப் படுமே 
ஏறிய அடியும் செய்யுளுள் வரையார் 


( ஆறடி முக்கால் - ஏழடி ) இந் நூற்பாவும் சங்க யாப்புடையார் 
கூறும் செய்தியையே குறிக்கின்றது . 


மேலும் விருத்தியாசிரியர் “ நெடுவென் பாட்டே . முந்நா 
லடித்தே ” எனத் தொல்காப்பியர் கூறியவாறு பன்னிரண்டடி 
வரை பஃறொடை வெண்பாவிற்கு உதாரணப் பாடல்களைக் 
கூறிவிட்டு “ இன்னும் பல அடியால் வந்த பஃறொடை வெண்பா 
இராமாயணமும் , புராண சாகரமும் முதலாக வுடைய செய்யுள் 
களிற் கண்டு கொள்க " என்று எழுதுகின்றார் . இவற்றை 
யெல்லாம் நோக்கினால் பழைய காலத்தில் சிலர் கருத்தின் படி 


233 


செய்யுளியல் 


நூற்பா -123 


ஏழடிக்கு மேற்பட்ட 

வெண்பாவையும் , தொல்காப்பியர் 
கருத்துப்படி பன்னிரண்டடிக்கு மேற்பட்ட வெண்பாவையும் 
செய்யுள் என்றே வழங்கி வந்தனர் என்னும் செய்தி புலனாகும் . 
அவ்வழக்கத்தினையே தொல்காப்பியர் குறிப்பிடுவதால் " எல்லாப் 
பாட்டும் செய்யுள் எனப்படுதலின் ஒன்றனையே செய்யுளெனலாகாது 
என்று கூறி மறுக்கும் மறுப்பு ஏற்புடைத்தாகத் தெரியவில்லை . 


5. இரண்டாவது மறுப்பு : - “ அங்கதச் செய்யுள் என்மனார் 
புலவர் " எனப் பின்வருகின்ற சூத்திரத்து ஓதுமாதலின் இவை 
யும் அங்கதச் செய்யுளே என்பர் . 


6. இரண்டாவது மறுப்பிற்கு மறுப்பு 

தொல்காப்பியர் செய்யுள் தாமே இரண்டெனக் கூறி அச் 
செய்யுள் புகழொடும் பொருளொடும் புணர்ந்தால் அப்பகுதி 
செவியுறைச் செய்யுளென்றும் , வசையொடும் 

, நசையொடும் 
புணர்ந்தால் அப்பகுதி அங்கதச் செய்யுள் ஆகுமென்றும் கூறு 
கிறார் . அதனால் செய்யுள் என்னும் இரண்டு பகுதியும் பேரா 
சிரியர் கூறுகிறபடி அங்கதச் செய்யுள் ஆகவில்லை . 


மேலும் தொல்காப்பியர் நெடுவெண்பாட்டு , குறுவெண் 
பாட்டு , கைக்கிளை , பரிபாடல் , அங்கதம் என மேல் வருவன 
வற்றிற்குச் செய்யுள் என்னும் சொல்லைச் சேர்த்துச் சொல்ல 
வில்லை . செய்யுள் தாமே இரண்டென மொழிப் என்று கூறிய 
இரண்டிற்கு மட்டுந்தான் செவியுறைச் செய்யுள் , அங்கதச் 
செய்யுள் எனச் செய்யுள் என்னும் சொல்லைச் சேர்த்துக் கூறு 
கிறார் . மேலும் பாக்களுக்கு அளவு கூறுமிடத்தே , நெடுவெண் 
பாட்டு முந்நால் அடித்து , குறுவெண்பாட்டின் அளவு எழுசீரே 
என்று கூறி , அங்கதப் பாட்டளவு அவற்றோடு ஒக்கும் என 
மாட்டெறிந்து , 

கலிவெண் பாட்டிற்கும் , கைக்கிளைக்கும் ,, 
செய்யுளுக்கும் , செவியறிவிற்கும் , வாயுறைக்கும் , புறநிலைக்கும் 
அடிவரையறையில்லை என்பர் . இப்பகுதிக்கு உரையெழுதிய 
உரையாசிரியர் எல்லோரும் கைக்கிளையும் , செய்யுளுமெனப் 
பொருள் கூறவிரும்பாமல் , கைக்கிளைச் செய்யுள் என்றே பொருள் 
கூறிவிட்டனர் , முன்னே அங்கதச் செய்யுள் என்றவிடத்துப் 
பொருள் கொண்டாற் போல . 


234 


தொல்காப்பியம் 


124. புகழொடும் பொருளொடும் புணர்ந்தன் றாயிற் 

செவியுறைச் செய்யு ளென்மனார் புலவர் . 


உணர்த்துதல் 


என் - னின் செய்யுளைப் பாகுபடுத்தலை 
நுதலிற்று . 


( இ - ள் ) புகழொடும் பொருளொடும் புணரவரிற் செவி 
யுறைச் செய்யுள் என்று சொல்லுவர் என்றவாறு . ( கஉச ) 


125. வசையொடும் நசையொடும் புணர்ந்தன் றாயின் 

அங்கதச் செய்யு ளென்மனார் புலவர் . 


என் - னின் இதுவும் அது . 

( இ - ள் ) வசையொடும் நசையொடும் புணர்ந்த செய்யுள் 
அங்கதச் செய்யுள் எனப் பெயர் பெறும் என்றாவாறு . 


எனவே , 


இருவாற்றானும் 


செய்யுள் செய்யப்பெறும் 

( கஉரு ) 


என்றவாறு . 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


123 ஆம் நூற்பாவில் யான் எழுதியுள்ள குறிப்பின்படி 
செய்யுள் என்ற பெயரால் வழங்கும் வெண்பா , வசையொடும் 
எள்ளுதற் பொருளாகிய நசையொடும் வந்தால் , அது அங்கதச் 
செய்யுள் என்று பெயர் பெறும் என்று பொருள் கூறுவது 
பொருந்தும் என்க . இது நம்மால் விரும்பப்பட்டார் தவறான 
வழியிலொழுகின் அவரை இடித்துக்கூறித் திருத்து தற்குக் கூறப் 
படும் வசை மொழியாம் . 


இது நசையொடு கூறப்பெறுவதாகையால் மேற்கூறிய 
அங்கதத்துள் அடங்காமல் பன்னிரண்டடிக்குமேல் பொருள் 
முடிவுகாறும் வேண்டிய அடியைப் பெற்று வரும் ஒருவகையான 
அங்கதம் என்க . 


நூ.பா.வே : 


1. துகளொடும் 
2. செய்யு ளது வென மொழிப் பேரா ; நச் . 

என்பதும் அது . 


உரை.சு.வே : 


செய்யுளியல் 


நூற்பா -126 


235 


126. ஒத்தா ழிசைக்கலி கலிவெண் பாட்டே 

கொச்சக முறழொடு கலிநால் வகைத்தே . 
என் - னின் இனிக் கலிப்பாப் பாகுபடுமாறு உணர்த்துதல் 
நுதலிற்று . 

இ - ள் ) ஒத்தாழிசைக் கலியும் , கலிவெண்பாட்டும் , கொச்சக 
மும் , உறழ்கலியும் என நான்குவகைப்படும் கலிப்பா என்றவாறு 

அவையாமாறு முன்னர்க் காட்டுதும் . 
" இருவயி னொத்து மொவ்வா வியலினுந் 
தெரியிழை மகளிரொடு மைந்தரிடை வரூஉங் 
கலப்பே யாயினும் புலப்பே யாயினும் 
ஐந்திணை மரபி னறிவுவரத் தோன்றிப் 
பொலிவொடு புணர்ந்த பொருட்டிற முடையது 

கலியெனப் படூஉங் காட்சித் தாகும் 
என்று அகத்தியனார் ஓதுதலின் , கலிப்பா அகப்பொருளென 
வழங்கப்படும் . 

( கஉசு ) 
பதிப்பாசிரியர் விளக்கம் 

1. கலிப்பாவின் பொருள் 


| 


கலிப்பா அகத்திணைப் பொருளில் வரும் என்று ஈண்டு 
நூற்பாவுள் கூறாவிடினும் அகத்திணையியலில் ‘ நாடக வழக் 
கினும் என்னும் நூற்பாவில் அகத்திணை பற்றிய புலனெறி 
வழக்கம் கலிப்பாவிலும் , பரிபாடலிலும் வரும் என்பர் . 

வெண்பாப் பாட்டியல் “ தூய அகப்பொருண்மேலன்றி அருங் 
கலிகள் வாரா ( செய் .44 ) என்று கூறும் . 

2. கலிப்பாவின்வகை 
தொல்காப்பியர் மட்டும் ‘ கலிநால்வகைத்தே என்று கூறுகிறார் . 
நற்றத்தனார் , காக்கை பாடினியார் , சங்கயாப்புடையார் , அவி 
நயனார் , மயேச்சுரனார் , யாப்பருங்கல ஆசிரியர் , காரிகை ஆசி 
ரியர் என்னும் இவர்களும் பிற்கால ஆசிரியரும் ஒத்தாழிசைக் 
கலி , வெண்கலி , கொச்சகக் கலியெனக் கலிப்பா மூன்றுவகை 
யாகுமென்றே கூறுகின்றனர் . அவர்கள் உறழ்கலியைக் கூற 
வில்லை . 


நூ.பா.வே : 
உரை.சு.வே : 


முறழ்வென்ற சு.வே. 
வழங்கும் . 


2 . 


236 


தொல்காப்பியம் 


3. உறழ்கலி 

பேராசிரியர் உறழ்கலியைப் பற்றிக் கூறும் செய்தி கருதத் 
தக்கது . அவர் இந்நூற்பா உரையில் " எல்லாவற்றுப்பின்னும் 
உறழ்கலியை வைத்தான் ; அவை போலாது , சுரிதகமின்றி 
வருதலே பெரும்பான்மை யாகலா னென்பது . அஃதேல் , உறழ் 
கலியும் கொச்ககக் கலியுள் அடங்காதோ ? அதுவும் அடக்கிய 
லின்றியும் யாப்பினும் பொருளினும் வேற்றுமை யுடைத்தாய் 
வருமாலெனின் - அற்றன்று ; அடக்கியலின் றிவரின் அடிநிமிர் 
தலும் , ஒழுகிசைத்தாகலும் வேண்டும் . உறழ்கலியாயின் அடி 
நிமிராதும் ஒழுகிசையின்றியும் வருமென்பது . 


அத்துணையான் , உறழ்கலியை வேறென்பதென்னை ? கொச் 
சகக் கலியுடன் கூட்டி ஒன்றாக வோதுக வெனின் - அற்றன்று ; 
மேற்கூறிவருகின்ற செய்யுளெல்லாம் சீரும் , அடியும் , பாவும் , 
பொருளுமெனச் சில உறுப்புவகையான் வேறுபடுகிறதன்றிப் 
பிறிதின்மையின் , அவற்றின் வேறுபாடும் சிலவாக நோக்கி 
ஒன்றென்னாமாகலின் , அது கடாவன் றென்பது என்பர் . 

4. ஒத்தாழிசை என்ற காரணம் 

யாப்பருங்கல விருத்தியாசிரியர் ஒத்தாழிசைக்கலி ( 79 ) 
என்னும் நூற்பாவுரையில் அளவிற்பட்டு ஆழ முடைத்தாகிய 
பொருளைச் சொல்லுதலானும் , ஓதப்பட்ட கலிப்பாவினாலும் 
பொதுவிலக்கணத்தோடு ஒத்து ஆழமுடைத்தாய் இசைத்தலா 
னும் " என்று ஒத்து ஆழ் இசைக்கலி எனப் பிரித்துப் பொருள் 
கூறியதோடல்லாமல் ஒத்துத் தாழ்ந்த புகழிற்று ஆகலானும் ஒத்த 
பொருண்மேல் மூன்றாய்த் தாழ்ந்திசைக்கும் ஒத்தாழிசையைத் 
தனக்குச் சிறப்புறுப்பாக உடைத்தாகலானும் என்று ஒத்து 
தாழ்ந்த இசைக்கலி என்றும் ஒத்த தாழிசைக்கலி என்றும் 
பிரித்துப் பொருள் கூறி , இவ்வாறு காரணங் கருதப்படுவதால் 
ஒத்தாழிசைக்கலி 

என்பது காரணக்குறி என்பர் . அவர் 
கருத்தின்படி , 

1 ஒத்து - அளவிற்பட்டு; ஆழ் - ஆழமுடைத்தாகிய பொருளை ; 
இசை - சொல்லும் ; கலிப்பா 


2 ஒத்து - ஓதப்பட்ட 


கலிப்பாக்களுக்குரிய 


பொதுவிலக் 


செய்யுளியல் 


நூற்பா -126 


237 


கணத்தோடு ஒத்து ; ஆழ் - ஆழமுடைத்தாய் ; இசை- இசைக்கும் ; 
கலிப்பா . 


3 ஒத்து - ஒத்துநின்று ; தாழ் - தாழ்ந்த ; இசை - புகழையுடைய ; 
கலிப்பா . 


4 ஒத்த - ஒத்த பொருண்மேல் ; தாழ் - ( மூன்றாய்த் ) தாழ்ந்த 
இசை - இசைப்பது ; கலிப்பா 


இவ்வாறு நான்கு பொருள் அமைகின்றன . 

5. தாழிசை-ஒத்தாழிசைப் பெயர் 

பேராசிரியர் “ தாழிசை என்பது தானுடைய துள்ளலோசைத் 
தாம் . இது முறைமையிற் பெற்ற பெயர் ; எனவே , தரவு வேறு 
படினும் வேறுபடாதென்பதூஉம் , கொச்சகக் கலிபோல்வன 
வற்றுள் வரும் இடைநிலைப்பாட்டுக்கள் அவ்வாறு தாழமுடைய 
வன்றியும் வருமென்பதூஉம் கொள்க . இது பன்மை பற்றிய 
பெயர் , தாழிசையின்றியும் ஒத்தாழிசை சிறுபான்மை வருமா 
தலின் . 


இனி ஒழிந்த உறுப்பு நோக்கத் தாழிசை சிறந்தமையின் 
தலைமையாற் பெற்ற பெயரெனினும் ஒக்கும் ( 130 - பேரா . 
செய் ) என்பர் . யா.க.வி. ஆசிரியர் மேற்கூறியவாறு பொருள் 
எழுதினாலும் 82 ஆம் நூற்பாவுரையில் , 


" ஒத்த ஒருபொருண்முடிவினால் , ஒத்த தாழ்ச்சியால் இசைத் 
தலானும் , தரவிற் குறைந்து இசைத்தலானும் , ஒத்தாழிசை 
என்பதூஉம் , தாழிசை என்பதூஉம் காரணக் குறி " என்று 
வேறாகக் கொண்டு காரணம் எழுதுகிறார் . 


6. கலிவெண்பாட்டு முதலியன 


இனிக் “ கலிவெண்பாட்டு - கலிப்பாவாகிய வெண்பாட்டு . 
இது , பண்புத் தொகையானே முன்மொழிப் பொருட்டாயிற்று . 
கொச்சக மென்பது உறுப்பினாற் பெற்ற பெயர் . உறழ்கலி 
என்பது பொருள் பற்றி வந்த பெயர் என்பர் பேராசிரியர் . 


238 


தொல்காப்பியம் 


127. அவற்றுள் 

ஒத்தாழிசைக்கலி யிருவகைத் தாகும் . 


என் - னின் ஒத்தாழிசைக்கலிப் பாகுபடுமாறு உணர்த்து தல் 
நுதலிற்று . 

( இ - ள் ) ஒத்தாழிசைக் கலி ? இரண்டுவகைப்படும் என்றவாறு 
அவை முன்னர்க் காட்டுதும் . 

( கஉஎ ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


ஒத்தாழிசைக் கலிவகை 


பிற்காலத்தார் ஒத்தாழிசைக் கலியை மூன்று வகை என்பர் . 


நேரிசை யம்போ தரங்கம்வண் ணகமென் 
றோதிய மூன்றே யொத்தா ழிசைக்கலி 


( யா.வி.கழ.பக் . 80 ) . 


தொல்காப்பியர் இருவகையாகக் கொள்வர் . 


128. இடைநிலைப் பாட்டே தரவுபோக் கடையென 4 

நடைநவின் றொழுகு மொன்றென மொழிப. 


என் - னின் ஒத்தாழிசைக்கலி பாகுபடுமாறு உணர்த்துதல் 
நுதலிற்று . 


( இ - ள் ) , , 

தாழிசையும் , தரவும் , சுரிதகமும் , அடைநிலைக் 
கிளவியுமென நான்கு உறுப்பினை யுடைத்து ஒத்தாழிசைக் 
கலி என்றவாறு . 


தரவும் , தாழிசை, தனிச் சொல் , சுரிதகம் எனக் கிடக்கை 
உரை.சு.வே : 

1. ஒத்தாழிசைக் கலிப்பா . ரா.ரா. பதிப்பு 

2 . ஒத்தாழிசைக் கலிப்பா 
நூ.பா.வே : 

3. பாட்டொடு பேரா . 
4. கிடையென சு.வே 

5 . " நடை பயின் பேரா ; நச் . 
உரை.சு.வே : 6 . இடைநிலைப்பாட்டு ரா . ரா . பதிப்பு . 

7. இடைநிலை கிளவியுமென 

8. இவை முறையினால் தாவு , தாழிசை , தனிச்சொல் . சுரிதகம் 
எனக் கிடக்கை முறையாலே கூறாது தாழிசையை முற்கூறியவதனால் இப்பாவிற்கு 
ஒத்தாழிசை சிறந்ததாக முற்கூறினார் . 


செய்யுளியல் 


239 


நூற்பா -128 


முறையாற் கூறாது , தாழிசை முற்கூறிய வகையான் , இப் பா 
விற்கும் ஒத்தாழிசை சிறந்ததாதலின் முற்கூறினார் . 

முற் கூறுகின்ற வழியும் , இடைநிலைப்பாட்டே எனக் கூறு 
தலின் முந்துற்றது தரவு என்றவாறாம் . 


இடைநிலைப் பாட்டெனினும் தாழிசை யெனினும் ஒக்கும் . 

போக்கெனினும் , சுரிதக மெனினும் , வாரம் எனினும் , 
அடக்கியல் எனினும் ஒக்கும் . 

அடை எனினும் தனிச்சொல் எனினும் ஒக்கும் . 

தனிச் சொல்லைப் பின் எண்ணியவதனான் தாழிசை 
தோறும் தனிச்சொல் வரவும் பெறும் என்று கொள்க . ( கஉஅ ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


1 . பாட ஆய்வு 

இளம்பூரணர் , பேராசிரியர் இருவரும் கொண்ட பாடம் , 
‘நடைநவின்றொழுகும் என்பது . ஆனால் நச்சினார்க்கினியர் 
இந்நூற்பாவின் இரண்டாமடியை நடைபயின் றொழுகும் 
என்று பாடம் ஓதி நான்குறுப்பாகப் பயின்றுவரும் என்று 
உரைகூறியுள்ளார் . 

பேராசிரியர் நான்கு உறுப்பாகப் பயின்று வரும் என்று 
உரைகூறி , பயின்று வரும் எனவே , இவ்வாறன்றிப் பயிலாது 
வருவனவும் , இதன் பகுதியாயடங்குவனவும் உளவென்பது 
எனச் சிறப்புரை கூறியுள்ளதை நோக்கினால் " நடை பயின்றோ 
ழுகும் " என்ற பாடமே அவர் கொண்ட முதற்பாடம் எனத் 
தெரிகின்றது . பின்னர் நடைநவின் றொழுகும் என்பதையும் 
எடுத்துக் கூறி விதப்பதால் அப் பாடத்தையும் கொள்கின்றார் 
போலும் . 


2. தரவு 


எல்லா உறுப்பின் பொருளையும் தொகுத்துக் கொண்டு 
தந்து முன் நிற்றலின் தரவு என்பதூஉம் காரணக்குறி என்பர் . 
( யா.வி.கழ.பக் . 297 ) 
உரை .சு.வே : 1. இப்பாவிற்கும் 


240 


தொல்காப்பியம் 


பேராசிரியர் “ தரவு என்ற பொருண்மை என்னையெனின் ; 
முகத்துத் தரப்படுவ தென்ப ; அதனை எருத்தெனவும் சொல்லும் ; 
என்னை ? உடம்பிற்கு முதல் எருத்தென்பதாகலின் . 


இசைநூலாரும் இத்தரவு முதலாயினவற்றை முகம் , நிலை , 
கொச்சகம் , முரி என வேண்டும் . கூத்த நூலாரும் கொச்சக 
முள்வழி அதனை நிலையுள் அடக்கி முகம் , நிலை , முரி என 
மூன்றாக வேண்டுப் " என்பர் . 


3. தாழிசை 


தரவிற் குறைந்து இசைத்தலால் தாழிசை என்பதும் கார 
ணக்குறி ” என்பர் யா . வி . ஆசிரியர் . ஆனால் , பேராசிரியர் 
தாழிசையினை இடைநிலைப் பாட்டென்பவோ வெனின் , அவ் 
வாறும் சொல்லுப ; அச்செய்யுள் இடைநிற்றலா னென்பது . 
இனி இடைநிலைப் பாட்டென்பது தாழிசையினை நோக்காது ; 
என்னை ? தாழம்பட்ட ஓசையல்லனவும் இடைநிலைப்பாட்டாய் 
வருமாதலி னென்பது ” என்பர் . 


4. தொல்காப்பியர் காலத்துப் பாக்களின் இறுதி உறுப்பு 


தொல்காப்பியர் செய்யுளியலில் , ஈற்றயல் என்னும் 65 ஆம் 
நூற்பாவில் இருந்து 67 , 68 , 69 , 70 , 71 , 72 , 73 

, , , என்னும் 
எட்டு நூற்பாக்களால் ஆசிரியப்பா முதலான நான்கு பாக் 
களின் இறுதி உறுப்பினைக் கூறியுள்ளார் . இவ்வுறுப்புக்களை 
ஆசிரியர் சுரிதகம் என்றோ , போக்கியல் வைப்பென்றோ , 
அடக்கியல் வாரம் என்றோ குறிக்கவில்லை . ஆசிரியப்பாவின் 
இறுதியைச் செந்தூக்கு என்றும் , வஞ்சிப்பாவின் இறுதியை 
வஞ்சித்தூக்கு என்றும் , வெண்பாவின் இறுதியை வெண்பா 
ஈற்றடி என்றும் , கலிப்பாவின் இறுதியைக் கலி இறுதி என்றும் 
அங்கே குறித்துள்ளார் . 


அவர் , பின்னர்ப் பாக்களின் இறுதி உறுப்புக்களைக் குறிக்கு 
மிடத்தே பரிபாடலுக்குச் சுரிதகத்தைக் கூறியுள்ளார் . பின்னர் 
அச் சுரிதகத்தை எந்தப் பாக்களுக்கும் இறுதி உறுப்பாகக் 
கூறவே இல்லை . 


செய்யுளியல் 


நூற்பா -128 


241 


கலிப்பாக்களைக் கூறும்பொழுது ஒத்தாழிசைக்கலிப்பாவில் 
முதனிலைக் கலிப்பாவிற்குப் போக்கு அல்லது போக்கியல் 
வைப்பை இறுதி உறுப்பாகக் கூறினார் . 


இதன் பின்னர்த் தெய்வத்தைப் பரவும் பொருண்மையைப் 
பெற்றுவரும் வண்ணக ஒத்தாழிசைக் கலிப்பா , கொச்சக ஒரு 
போகு , அம்போதரங்கம் என்ற மூன்றிற்கும் 

அடக்கியல் 
வாரத்தையே இறுதி உறுப்பாகக் கூறினார் . அடக்கியல் 
வாரத்தைப் பெறுவது , இம்மூன்று கலிப்பாவை ஒழியப் பிற 
இல்லை என்க . 


ஆசிரியர் கலிவெண்பாட்டுப் பெறும் இறுதியைப் போக்கி 
யல் என்றோ , அடக்கியல் வாரம் என்றோ குறிக்காமல் வெண் 
பாவின் இறுதி உறுப்பைப் பெற்றுவரும் என்ற கருத்தால் 
வெள்ளடி இயலால் என்று மட்டுமே கூறியுள்ளார் . 

இதன்பின் கொச்சகக் கலியைக் கூறும்பொழுது , வண்ணக 
ஒத்தாழிசையின் இழிபு கொச்சக ஒருபோகும் அம்போத 
ரங்கமும் ஆயினாற் போல , முதனிலை ஒத்தாழிசைக் கலிப்பா 
வின் இழிபு இக் கொச்சகக் கலிப்பாவாதலால் , அப்பா பெறும் 
போக்கினையே இதற்கும் இறுதியுறுப்பாகக் கூறினார் .. 

உறழ்கலி , முதனிலைக் கலிப்பாவின் பொருளாகிய காமம் 
பற்றிவரினும் இது , அது பெறும் போக்குறுப்பைப் பெறா 
தென்றார் . 

எனவே , மேற்கூறிய முறைமைதான் தொல்காப்பியத்தில் 
காணப்படுகிறது . 

இதற்கு மாறுபாடாகச் சொல்வதெல்லாம் பிற்காலத்தார் 
கூறும் முறைமை என்க . 

5. பிற்கால முறைப்படி இறுதி உறுப்பு 


இளம்பூரணர் 


“ போக்கெனினும் , சுரிதகம் எனினும் , வாரம் எனினும் , 
அடக்கியல் எனினும் ஒக்கும் ” என்பர் . ( செய் . 128 ) 


36-16 


242 


தொல்காப்பியம் 


பேராசிரியர் 


பரிபாடலைக் கூறும் நூற்பா ( 121 ) உரையில் “ சுரிதக 
மென்பது அடக்கிய லெனப்படும் ” என்று கூறி , போக்கியல் 
வகையே ( செய் . 136 ) என்னும் நூற்பாவுரையில் “ இங்ஙனங் 
கூறப்பட்ட உறுப்பினை ( போக்கியலை ) அடக்கிய லெனவும் 
வார மெனவுஞ் சொல்லுப் " என்பர் . 


பேராசிரியர் “ உள்உறுப்பின் பொருளெல்லாம் ஒருவகை 
யான் அடக்குமியல்பிற்றாகலான் அடக்கியல் எனவும் குறித்த 
பொருளை முடித்துப் போக்குதலின் போக்கு எனவும் அவை 
யெல்லாம் போதந்து வைத்தலின் வைப்பு எனவும் கூறிய 
பகுதியைப் பின்னும் பற்றிக் கூறலில் வாரம் எனவும் இவை 
யெல்லாம் காரணப்பெயராயின " என்பர் . ( செய் . 132. உரை ) 


யாப்பருங்கல விருத்தியாசிரியர் ( கழ . பக் . 296 ) சுரிதகம் 
எனினும் , அடக்கியல் எனினும் , வாரம் எனினும் , வைப்பு 
எனினும் , போக்கியல் எனினும் ஒக்கும் என்பர் . 


6. தனிநிலை , அடைநிலை 

ஒரு சொல்லாய்ப் பொருள் நிரம்பித் தனியே நிற்றலின் 
தனிநிலை என்பதும் காரணக்குறி என்பர் . ( யா.வி.கழ.பக் .297 ) 
“ தனிதர நிற்றலில் தனிநிலை ” -யா . வி . ( யா . வி . கழ . பக் . 297 ) 
" அடைநிலை என்பது முன்னும் பின்னும் பிறவுறுப்புக்களை 
அடைந்தன்றி வாராது ; அது தனிநின்று சீராதலின் தனிச் 
சொல் எனவும் படும் ” என்பர் பேராசிரியர் . 


129 தரவே தானும் நாலடி யிழிபாய் 

ஆறிரண் டுயர்வும் பிறவும் பெறுமே . 


தரவிற்கு 


அடிவரையறை 


உணர்த்துதல் 


என் - னின் 
நுதலிற்று . 


நூ . பா . வே : 1 . 


ஆறிரண் டுயர்பென் றறையவும் பெறுமே பேரா . 
ஆறிரண் டுயர் பேறவும் பெறுமே நச் . 
றிரண் டுயர வேறவும் படுமே ரா . ரா . பதி . 


நூற்பா -129 


243 
செய்யுளியல் 

( இ - ள் ) தரவு நாலடி இழிபாகப் பன்னிரண்டடி உயர்பாக 
இடை வரும் அடி எல்லாவற்றானும் வரப்பெறும் என்று 
கொள்க . 

( கஉகூ ) 
பதிப்பாசிரியர் விளக்கம் 
1. கலியுறுப்புக் கட்டளை உடையது 
" கலியுறுப் பெல்லாம் கட்டளை உடைமையின் 

நெறியின் முறைவழி நிறுத்தல் வேண்டும் 
என்று மயேச்சுரனார் ( யா . வி . கழ . பக் . 133 ) கூறுவதால் 
கலிப்பாவில் வரும் தரவு முதலாயின வெல்லாம் கட்டளை 
உடையன என்பதை உணர்ந்து கொள்ளுகிறோம் . பரிபாடல் 
உறுப்பிற்கு வரம்பில்லை ; மிக்குவரும் . 

“ கலியுறுப்பிற்கு அளவை செயன்முறையுள்ளும் , செயிற்றியத் 
துள்ளும் , அகத்தியத்துள்ளும் முடிந்தவாறு அறிந்துகொள்க 
அவை ஈண்டுரைப்பிற் பெருகும் ; வல்லார் வாய்க்கேட்டுணர்க 
என்று யா . வி . ஆசிரியர் கூறுஞ் செய்தி அறியத்தக்கது . 

2. தரவின் அ 

யாப்பருங்கலக் காரிகையில் ‘ சுருங்கிற்று மூன்றடியேனைத் 
தரவிரு மூன்றடியே தரங்கக்கும் வண்ணகக்கும் தரவாவது ( 42 ) 
என்னும் காரிகைக்கு , 
“ அம்போதரங்க ஒத்தாழிசைக் கலிப்பாவும் 

வண்ணக 
ஒத்தாழிசைக் கலிப்பாவும் ஒழித்து அல்லாத கலிப்பாவின் 
தரவிற்கு மூன்றடியே சிறுமை ; பெருமை பாடுவோனது 
பொருட் குறிப்பே " என்று உரைப்பர் . 


" அம்பு வண்ணகம் இருமூன் றடியின ; 
முந்திய மூன்றடிச் சிறுமையின் மிகாவாய்த் 
தந்துமுன் நிற்றலின் தரவா கும்மே 


( யா . வி . கழ . பக் . 297 ) 


என்று மேற்கோள் பாடலொன்று கூறும் . 


வண்ணகம் அம்போ தரங்க வொத்தாழிசை 
நண்ணிய தரவின் அடியிரு மூன்றும் 


உரை . சு . 

வே : 


உயர்வாக ரா . ரா . 


244 


தொல்காப்பியம் 


ஏனைய தரவடி இழிபொரு மூன்றும் 
பேணிய பெருமை பெரும்பொருள் முடியும் 


என்று இலக்கண விளக்கம் ( 747 ) கூறும் . 

மேற்கூறியவற்றை நோக்கினால் நேரிசை ஒத்தாழிசைக் 
கலிப்பாவில் வருந் தரவிற்கு மூன்றடியே சிறுமை ; பெருமை 
பாடுபவன் பொருண்முடிபே என்பது புலப்படும் . 

ஆனால் , தொல்காப்பியர் நேரிசை ஒத்தாழிசைக் கலியில் 
வரும் தரவு , நாலடி இழிபாகப் பன்னிரண்டடி உயர்வாக 
இடையில் உள்ள எல்லா அடியாலும் வரும் என்பர் . 
தொல்காப்பியர்க்கும் ஏனைய இலக்கண நூலாசிரியர்க்கும் 
உள்ள வேறுபாடாகும் . 
தொல்காப்பியர் 

முற்காலத்திலிருந்தவராதலால் இவர் 
கூறும் இலக்கணத்திற்கு மாறுபட்ட கலிப்பாக்கள் , கலித் 
தொகையிற் காணப்பட்டால் அவையெல்லாம் தொல்காப்பி 
யர்க்குப் பிற்பட்டவையாம் . 


3. தரவின் ஈறும் தாழிசை முதலும் 

தரவினுடைய இறுதிப் பகுதியும் , தாழிசையின் முதற் 
பகுதியும் பொருந்துமிடத்துத் தரவின் இசை துணிந்தது 
( அற்றது ) போல் நிற்கவேண்டும் என்பர் . 
காக்கை பாடினியார் , 

தன்னுடை யந்தமுந் தாழிசை யாதியும் 
துன்னு மிடத்துத் துணிந்தது போலிசை 
தன்னொடு நிற்றல் தரவிற் கியல்பே ( யா . வி . கழ . பக் . 300 ) 


என்பர் . 
அவிநயனார் 

“ விட்டிசை முதற்பாத் தரவு " 


( 


என்பர் . 


130. இடைநிலைப் பாட்டே 

தரவகப் பட்ட மரபின வென்ப . 
நூ . பா . வே : 1. மரபின தென்ப பேரா : நச் . 

மரபிற் றென்ப யா . வி . 


செய்யுளியல் 


நூற்பா -131 


245 


தாழிசைக்கு 


அடியாமாறு 


உணர்த்துதல் 


என் - னின் 
நுதலிற்று . 


( இ - ள் ) தாழிசைகள் தரவிற் சுருங்கி வரும் என்றவாறு . , 

தரவகப் பட்ட மரபின என்றதனால் தரவிற்கு ஓதப்பட்ட 
நான்கடியின் மிகாதென்பதூஉம் மூன்றடியானும் இரண்டடி 
யானும் வரப்பெறும் என்பதூஉம் கொள்க . 
வருகின்ற சூத்திரத்துள் ஒத்து மூன் றாகு 

மொத்தாழி 
சையே ( செய் . 137 ) எனக் கூறுதலானும் , இப் பாவினை 
ஒத்தாழிசைக்கலி எனக் கூறுதலானும் , தாழிசை ஒருபொருண் 
மேல் மூன்றடுக்கி வரும் என்று 

கொள்க . 

( கங O ) 


131. 1 அடைநிலைக் கிளவி தாழிசைப் பின்னர் 

நடைநவின் றொழுகு மாங்கென மொழிப 
என்-னின் தனிச்சொல் ஆமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 

( இ - ள் ) அடைநிலைக் கிளவியாகிய தனிச்சொல் , தாழிசைப் 
பின்னர் நடத்தலைப் பயின்றொழுகும் 

எனச் 

சொல்லுவர் 
என்றவாறு . 


ஆங்கு- அசை . 
தாழிசைப் பின்னர் நடத்தலைப் பயின்றொழுகும் எனவே , 
தாழிசைக்கு முன்னர் வருதலும் சிறுபான்மை உளதென்று 
கொள்க . 

( க.க ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


1. பாட ஆய்வு 


இளம்பூரணர் ( 131 ) இந்நூற்பாவின் இறுதியை “ ஆங்கென 
மொழிப் " எனப் பாடம் ஓதி , ஆங்கு அசை என்றார் . 

பேராசிரியரும் நச்சினார்க்கினியரும் “ ஆங்கென் கிளவி 
எனப் பாடம் ஓதி , “ தாழிசைப் பின்னர் ஆங்கு தனிச் 
சொல்லாய் நின்று பயிலும் " என்பர் , 
ந.பா.வே : 

இடைநிலைக் சு . வே . 
மாங்கென் கிளவி பேரா ; நச் . 


1 . 
2 . 


246 


தொல்காப்பியம் 


கலிப்பாவில் ஆங்கு என்னும் சொல் தனிச்சொல்லாய் 
வரும் என்பதை , 


" ஆங்குஎன் கிளவி 

அடையாத் தொடைபட 
நீங்கி இசைக்கும் நிலையது தனிச்சொல் 


என்னும் காக்கைபாடினியத்தால் ( யா . வி . கழ . பக் . 330 ) அறிந்து 
கொள்ளலாம் . எனவே , காக்கைபாடினியச் சான்றிருத்தலால் 
ஆங்கென்கிளவி என்ற பாடமே நன்று . 


2. தனிச் சொல் 


இளம்பூரணர் ஆங்கு என்பதை அசை என்று தள்ளிவிட்டு 
அடைநிலைக்கிளவி என்னும் தனிச்சொல் தாழிசைப் பின்னர் 
பெரும்பாலும் வரும் ( நடைநவின்றொழுகும் ); சிறுபான்மை 
தாழிசைக்கு முன்னரும் வரும் ( நடைநவின்றொழுகாது ) 
என்பர் . 


பேராசிரியர் இந்நூற்பாவிற்கு ஆங்கென்னும் சொல் தனிச் 
சொல் எனப்படும் என்பது உணர்த்துதல் நுதலிற்று என்று 
நுதலியதுரைத்து , ‘ தாழிசைப்பின்னர் ஆங்கு தனிச்சொல்லாய்ப் 
பயிலும் என்று உரை 

கூறி , ஆங்கென்னும் சொல்லினை 
எடுத்தோதினான் அது நடைநவின்றொழுகுமாகலின் . ஆங்கு 
என்னும் சொல் பயின்று வரும் எனவே அல்லாதனவும் உள ,, 
இத்துணைப் பயிலாதன என்பது கொள்க என்பர் . 


கலித்தொகையில் ஆங்கேயன்றி , ஆங்கென , அவனை , 
அதனால் , ஆயின் ஏஎ , என்று நின் , ஆங்க , ஆங்கினி , 

என , 
வருந்தாதி , என நாம் , ஆங்கதை , என்றாங்கே , எனப்பாடி 
என்பனவும் தனிச்சொல்லாய் வந்துள்ளன . 


132. போக்கியல் வகையே வைப்பெனப் படுமே 

தரவிய லொத்து மதன கப் படுமே 
புரைதீ ரிறுதி நிலை யுரைத் தன்றே . 


நூ.பா.வே : 


நிலையுரித் தன்றே - சு . வே . 


செய்யுளியல் 


நூற்பா -132 


247 


என் - னின் சுரிதகம் ஆமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 

( இ - ள் ) சுரிதகம் ( போக்கியல் ) என்பது வைப்பெனவும் படும் . 
அது 

தரவோடொத்த அளவிற்றாகியும் அதனிற் குறைந்த 
அளவிற்றாகியும் குற்றந் தீர்ந்த பாட்டின் இறுதி நிலையை 
உரைத்தது என்றவாறு . 


தரவியல் 

ஒத்தலாவது . சிறுமை நான்கடி , பெருமை 
பன்னிரண்டடியாகி வருதல் . அதனகப்படுதலாவது சிறுமை 
மூன்றடியானும் இரண்டடியானும் வருதல் . 


இச் சூத்திரங்க ளோதின முறையானே பாட்டு வரும் என்று 
கொள்க . 


மேல் , துள்ளலோசைத்தாகியும் நிரை முதலாகிய வெண்பா 
வுரிச்சீர் மிக்கும் சுரிதகம் , ஆசிரியத்தானாதல் வெண்பாவா 
னாதல் வருமெனவும் கூறிய இலக்கணங்களும் அறிந்து கொள்க . 


உதாரணம் : 


பாடின்றிப் பசந்தகண் பைதல பனிமல்க 
வாடுபு வனப்போடி வணங்கிறை வளையூர 
ஆடெழி லழிவஞ்சா தகன்றவர் திறத்தினி 
நாடுங்கால் நினைப்பதொன் றுடையேன்மன் னதுவுந்தான் 


இது தரவு 


தொன்னலந் தொலைபீங்கியாந் துயருழப்பத் துறந்துள்ளார் 
துன்னிநங் காதலர் துறந்தேகு மாரிடைக் 
கன்மிசை யுருப்பறக் கனைதுளி சிதறென 
இன்னிசை எழிலியை யிரக்கவு மியைவதோ 


புனையிழாய் ஈங்குநாம் புலம்புறப் பொருள்வெஃகி 
முனையென்னார் காதலர் முன்னிய வாரிடைச் 
சினைவாடச் சிறக்குநின் சினந்தணிந் தீகெனக் 
கனைகதிர்க் கனலியைக் காமுற லியைவதோ 


உரை.சு. 

வே : 


1 . 


சிறுமை நான்கடியாகியும் பெருமை பன்னிரண்டடியாகியும் 
வருதல் வ.உ.சி. 


குறிப்பு : - மதுரைத் தமிழ்ச் சங்கத்துச் செய்யுளியல் பதிப்பிற் 

கண்டவாறு மேலே பாடங் கொள்ளப்பட்டது . 


248 


தொல்காப்பியம் 


ஒளியிழாய் ஈங்குநாந் துயர் கூரப் பொருள்வயின் 
அளியொரீஇக் காதல ரகன்றேகு மாரிடை 
முளியரின் மூழ்கிய வெம்மைதீர்ந் தொழிகென 
வளிதரு செல்வனை வாழ்த்தவு மியைவதோ 

இவை மூன்றுந் தாழிசை. 


எனவாங்கு . 


இது தனிச்சொல் . 


செய்பொருட் சிறப்பெண்ணிச் செல்வார் மாட் டினையன 
தெய்வத்துத் திறனோக்கித் தெருமரல் தேமொழி 
வறனோடின் வையத்து வான்றருங் கற்பினாள் 
நிறனோடிப் பசப்பூர்த லுண்டென 
அறனோடி விலங்கின்றவ ராள்வினைத் திறத்தே ( கலி . 16 ) 


- இது சுரிதகம் 


இது நான்கடித் தரவும் , நான்கடியான் மூன்று தாழிசையும் , 
தனிச்சொல்லும் , ஐந்தடிச் சுரிதகமும் வந்த ஒத்தாழிசைக் 
கலிப்பா . இதனை நேரிசை யொத்தாழிசைக் கலிப்பா என்பர் . 


" வெல்புகழ் மன்னன் விளங்கிய வொழுக்கத்தான் 
நல்லாற்றி னுயிர்காத்து நடுக்கறத் தான் செய்த 
தொல்வினைப் பயன்றுய்ப்பத் துறக்கம்வேட் டெழுந்தாற்போல் 
பல்கதிர் ஞாயிறு பகலாற்றி மலைசேர 
ஆனாது கலுழ் கொண்ட வுலகத்து மற்றவன் 
ஏனையா னளிப்பான் போ லிகலிருண் மதிசீப்பக் 
குடைநிழ லாண்டாற்கு மாளிய வருவாற்கும் 
டைநின்ற காலம்போல் இறுந்தந்த மருண்மாலை 


இது தரவு 


மாலை நீ . 
தூவறத் துறந்தாரை நினைத்தலிற் கயம்பூத்த 
போதுபோற் குவிந்தவென் னெழினல மெள்ளுவாய் 
ஆய்சிறை வண்டார்ப்பச் சினைப்பூப்போற் றளைவிட்ட 
காதலர்ப் புணர்ந்தவர் காரிகை கடிகல்லாய் 


மாலை நீ . 
தையெனக் கோவலர் தனிக்குழ லிசைகேட்டுப் 
பையென்ற நெஞ்சத்தேம் பக்கம்பா ராட்டுவாய் 
செவ்வழியாழ் நரம்பன்ன கிளவியார் பாராட்டும் 
பொய்தீர்ந்த புணர்ச்சியுட் புது நலங் கடிகல்லாய் 


செய்யுளியல் 


நூற்பா -132 


249 


மாலைநீ , 
தகைமிக்க தாழ்சினைப் பதிசேர்ந்து புள்ளார்ப்பப் 
புகைமிக்க நெஞ்சத்தேம் புன்மைபா ராட்டுவாய் 
தகைமிக்க புணர்ச்சியார் தாழ்கொடி நறுமுல்லை 
முகைமுகந் திறந்தன்ன முறுவலும் கடிகல்லாய் 


- 


இவை மூன்றும் தாழிசை 


ஆங்க . 


இது தனிச்சொல் 


மாலையு மலரு நோனா தெம்வயின் 
நெஞ்சமும் மஞ்சுமற் றில்ல வெஞ்சி 
உள்ளா தமைந்தோ ருள்ளம் 
உள்ளி லுள்ள முள்ளு ளுவந்தே 


( கலி .118 ) 


- இது சுரிதகம் . 


பெற்றுவந்த நேரிசை 


இது தாழிசைதோறும் தனிச்சொல் 
ஒத்தாழிசைக் கலிப்பா ! 


“ வயக்குறு மண்டிலம் " என்னும் ( 25 ) கலிப்பாவில் 
பன்னிரண்டடியான் வந்தது . இலங்கொளி மருப்பிற் 
கைம்மா " என்னும் ( 23 ) கலிப்பாவினுள் இரண்டடியால் தாழிசை 
வந்தன . உண்கடன் வழிமொழிந் திரக்குங்கால் முகனும் 
என்னும் ( 22 ) கலிப்பாவில் தாழிசை மூன்றடியால் வந்தன . 
“ ஆறறியந்தணர் என்னுங் கடவுட் பாட்டினுள் மூன்றடிச் 
சுரிதகம் வந்தது . 


இனி ஏனையடிகளால் வரும் தரவும் தாழிசையும் சுரிதகமும் 
கலித்தொகையுட் கண்டு கொள்க . 

( க .. உ ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


1. பாடம் 


இளம்பூரணர் இந்நூற்பாவுரையில் தரவோ டொத்த அளவிற் 
றாகியும் , அதனிற் றாழ்ந்த அளவிற்றாகியும் " என இரண்டிடத்து 


250 


தொல்காப்பியம் 


எண்ணும்மை வைத்து உரை எழுதுதலால் , இந்நூற்பா தரவிய 
லொத்தும் அதன கப் பட்டும் என்று பாடம் ஓதவேண்டும் 
போலும் , 


2. நூற்பாப்பொருள் 

இந்நூற்பாவிற்குப் “ போக்கியல் , வைப்பெனப் பட்டுத் 
தரவியல் ஒத்தும் , அதன கப்பட்டும் கலிப்பாவின் முடிவுரையாகிய 
இறுதிநிலையைக் கூறும் என்பது பொருளாம் . 


3. இளம்பூரணர் உரை 

ஆனால் , இளம்பூரணர் சுரிதகமும் போக்கியலும் ஒன்றென்று 
கருதும் பிற்கால வழக்கினைக் கருதிப் போக்கியல் என்னும் 
சொல்லிற்கு மறு சொல்லாய்ச் சுரிதகம் என்னும் சொல்லை 
வைத்து உரை எழுதுகிறார் . இது பொருந்தா தென்பது முன்னே 
விளக்கப்பட்டது . 


133 . 


ஏனை யொன்றே 
தேவர்ப் பராஅ முன்னிலைக் கண்ணே . 


என் - னின் சொல்லா தொழிந்த ஒத்தாழிசைக் கலிப்பா 
உணர்த்துதல் நுதலிற்று . 


( இ - ள் ) ஒத்தாழிசைக் கலிப்பா , முன்னிலையிடத்துத் 
தேவரைப் பராவும் பொருண்மைத்து என்றவாறு .. ( ககூகூ. ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


1 


பாட ஆய்வு 


இளம்பூரணருரை பேராசிரியருரை நச்ச்சினார்க்கினியருரை 
களில் இந்நூற்பாவிற்குத் தேவர்ப் பராஅய 

பராஅய முன்னிலைக் 
கண்ணே என்ற பாடமே உள்ளது . வ.உ.சி. பராஅ என்றொரு 
பாடம் காட்டுகிறார் . அது மவ்வீறொற்றழிந்த பாடம் . அவ்வீறு 
இருப்பின் பராஅம் என்றிருக்கும் . 


நூ .பா.வே : 


1 . 


பரா அய பேரா ; நச் . 
பராவு தன் சிலப் . உரை . 


செய்யுளியல் 


நூற்பா -134 


251 


இனி , இளம்பூரணர் பொழிப்புரையைப் பதவுரையாக்கிப் 
பார்ப்போம் . 


ஏனை ஒன்றே - சொல்லா தொழிந்த ஒத்தாழிசைக் கலிப்பா ; 
முன்னிலைக் கண்ணே- முன்னிலை யிடத்து ; தேவர்ப் பராஅம் - 
தேவரைப் பராவும் பொருண்மைத்து என ஆகும் 


இங்கே பராஅம் என்பது முற்று . பராஅய என்ற பாடம் 
மூன்றாசிரியர் உரையுடனும் பொருந்தவில்லை . 


" ஏனை ஒன்றே தேவரைப் பரவிய முன்னிலைக் கண்ணது 

உரைகூறினால் , பராஅய என்பதை எச்சமாகக் 
கொள்ளலாம் . 


என்று 


அடியார்க்கு நல்லார் , 


ஏனை யொன்றே 
தேவர்ப் பராவு தன் முன்னிலைக்கண்ணே 


எனப் பாடம் ஓதுவர் . (சிலப் . கடலாடு 35. ) 

2 . வண்ணக ஒத்தாழிசைப் பொருள் 

பேராசிரியர் ஏனை யொன்று முன்னிலையிடத்துத் தேவரைப் 
பராவும் பொருண்மைத்து எனவே , இது அகப்பொருள் செய்யுள் 
ஆகாதென்றான் . இதனானே , முன்னே கூறிய ஒன்று அகநிலை 
ஒத்தாழிசை எனப்படும் . 


மற்றிது வாழ்த்தியல் வகையே நாற்பாக்குமுரித்து என்ற 
வழிச் சொல்லப் 

பட்டதாமெனின் , அஃது உறழ்கலிக்கும் 
வெண்கலிக்கும் கொச்சகக் கலிக்கும் பொதுவாகலின் அவற்றுக்கு 
முன்னிலைக் கண்ணே தேவர்ப் பராவும் பொருண்மைத் தாகி 
வரும் தேவபாணியை விலக்கினானென்பது என்று கூறுவர் . 


134. அதுவே , 
வண்ணக மொரு போ 

மொருபோ கெனவிரு வகைத்தே . 


என் னின் மேற்சொல்லப்பட்ட முன்னிலைப் பரவலாமாறு 
உணர்த்துதல் நுதலிற்று . 


252 


தொல்காப்பியம் 


( இ - ள் ) தேவரிடத்து முன்னிலைப் பரவலாகிய அதுதான் , 
வண்ணகமெனவும் , ஒரு போகு எனவும் இருவகைப்படும் 
என்றவாறு . 

( கஙச ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


அதுவே என்றதற்கு உரை 


இளம்பூரணர் அதுவே என்றது முன்னிலைப்பரவலைக் 
குறிக்கும் என்று கருதித் தேவரிடத்து முன்னிலைப்பரவலாகிய 
அது என்று உரைப்பர் . 


பேராசிரியர் ஏனையொன்று எனப்பட்ட ஒத்தாழிசை என்று 
உரைப்பர் . 


135. வண்ணகந் தானே , 

தரவே தாழிசை யெண்ணே வாரமென் 

றந்நால் வகையிற் றோன்று மென்ப . 
என் - னின் வண்ணக வொத்தாழிசைக் கலிப்பாவாமாறு 
உணர்த்துதல் நுதலிற்று . 

( இ - ள் ) வண்ணக வொத்தாழிசை யாவது தரவும் , தாழி 
சையும் , எண்ணும் , சுரிதகமும் என்று சொல்லப்பட்ட நான்கு 
உறுப்பினை உடைத்து என்றவாறு . 

( கரு . ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


1. வண்ணக ஒத்தாழிசை என்ற காரணம் 


தரவு முதலிய உறுப்பு , முறையானே வருவது வண்ணக 
வொத்தாழிசை யென்பர் பேராசிரியர் . 

அவர் வண்ணித்துப் புகழ்தலின் வண்ணக மெனப்படும் ; 
என்னை , தரவினானே தெய்வத்தினை முன்னிலையாகத் தந்து 
நிறீஇப் பின்னர் அத் தெய்வத்தினைத் தாழிசையானே வண் 
ணித்துப் புகழ்தலின் அப்பெயர் பெற்றதாகலின் . 

ஒழிந்த உறுப்பான் வண்ணிப்பினும் சிறந்த உறுப்பு இது 


என்க . 


உரை.சு. 

வே : 


1. உறுப்பினையும் . 


செய்யுளியல் 


நூற்பா - 135 


253 


எனவே , அகநிலைச் செய்யுட்டாழிசை ( இது போல ) 
வண்ணித்து வாரா வென்பதாம் என்பர் . 


2. பிறர் கருத்தை மறுத்தல் 

இனி வண்ணக மென்பது , அராக மென உரைத்து அவ் 
வுறுப்புடையன வண்ணக வொத்தாழிசை எனவும் சொல்லு 
வாரும் உளர் . ( சொல்லுபவர் காரிகையாசிரியர் முதலியோர் ) 
எல்லா ஆசிரியரும் செய்த வழிநூற்கு இது முன்னூலாதலின் 
இவரோடு மாறுபடுதல் மரபன்றென மறுக்க என்பர் . 


3. பிற்காலத்தார் கூறும் வண்ணக ஒத்தாழிசை 

மேலே பேராசிரியர் மறுத்துக் கூறியுள்ளபடி , தரவு , 
தாழிசை, அம்போதரங்க உறுப்பு , தனிச்சொல் , சுரிதகம் என்னும் 
இவற்றோடும் ஒருங்கு கடுகி நடக்கும் அடியுடைய அராக 
உறுப்பினையும் தாழிசைப் பின்னர் கூட்டிச் சொல்லப் படுவது 
யாது , அது வண்ணக ஒத்தாழிசைக் கலிப்பா என்று வழங்கப் 
படும் என்பர் யாப்பருங்கல நூலார் . ( யா . வி . கழ . பக் . 313 ) 


இவ்வாறு கூறினாலும் , மயேச்சுரர் என்பார் “ தலையளவு 
அம்போதரங்க ஒத்தாழிசைக் கலிப்பாவிற்குச் சொல்லப்பட்ட 
தரவும் தாழிசையும் பெற்ற அடியளவு பெற்றுத் தாழிசைப் 
பின்னர்த் தனிநிலை பெற்றும் அதன்பின் அராக அடி நான்கு 
முதலாக எட்டு ஈறாக நாற்சீர் முதலாகப் பதின்மூன்று சீர் 
ஈறாக , இடை அந்தாதித்து இத்துணைச் சீராலும் அராக அடி 
பெற்று , அம்போதரங்கத்துக்கு ஓதப்பட்ட அராக அடியின்றிக் 
குறிலிணை பயின்ற அடிபெற்று அடுக்கிசை , முடுகியல் , அராகம் 
என்னும் மூன்று பெயரும் பெற்றுத் தேவரது விழுப்பமும் 
வேந்தரது புகழும் வண்ணித்து வருதலின் வண்ணகம் 

வண்ணகம் எனப் 
படும் என்பர் ( யா . வி . கழ . பக் . 321. ) 


4. வண்ணக ஒத்தாழிசை உறுப்பு நான்கே 

தொல்காப்பியர் வண்ணக ஒத்தாழிசைக் கலிப்பா அந்நால் 
வகையில் தோன்றும் என்று குறிப்பிட்டவாறு தரவு , தாழிசை, 
எண் , வாரம் என்னும் நான்கு உறுப்பாலேயே வரல் வேண்டு 
மென்க . 


254 


தொல்காப்பியம் 


தாழிசைக்குப் பின் போக்கியலுக்கிடையில் வர வேண்டிய 
தனிச்சொல் இப் பாவில் தாழிசைக்குப்பின் எண் விதிக்கப் 
பட்டதால் வரவில்லை என்க . இதனைக் கருதாமல் உரை 
யாசிரிய ரெல்லோரும் தனிச்சொல் உட்பட ஐந்துறுப்பால் 
வண்ணகம் வரும் என்று கொள்வர் . 


அவ்வாறு கொள்ளின் , அந்நால் வகையிற் றோன்றும் 
என்ப என்றுரைத்த விதியுடனும் , பின்னர் இவ்வண்ணகத்தின் 
இழிபாய்வரும் கொச்சக ஒருபோகு 1. தரவின்றாகித் தாழிசை 
பெற்றும் 2. தாழிசையின்றித் தரவுடைத்தாகியும் 3. எண்ணிடை 
யிட்டுச் சின்னங் குன்றியும் 4. அடக்கியலின்றி அடி நிமிர்ந் 
தொழுகியும் என்னும் நான்கு வகையாகவரும் ( செய் . 143 ) 
என்று கூறுவனவற்றுடனும் மாறுகொள்ளும் என்க . 


வண்ணகத் 


5. முதனிலை ஒத்தாழிசைக் கலிப்பாவிற்கும் 

திற்கும் ஒற்றுமையும் வேற்றுமையும் 


முதனிலை ஒத்தாழிசைக் கலியும் நான்கு உறுப்புக்களைப் 
பெற்று வருகின்றது . வண்ணகமும் நான்கு உறுப்புக்களையே 
பெற்று வருகின்றது . இரண்டும் தரவு தாழிசைகளைப் பெற்று 
வருகின்றன . 

இவை ஒற்றுமையாம் . முதனிலைக் கலிப்பா 
தனிச்சொல் போக்கியல்களைப் பெற்றுவருவதும் , வண்ணகம் 
எண்ணினையும் அடக்கியலையும் பெற்று வருவதும் வேற்றுமை 
யாம் . 


6 . 


எண் 


வண்ணகத்தின் சிறப்புறுப்பாகிய எண்ணினைத் தொல் 
காப்பியர் முதற்றொடை பெருகிச் சுருங்குமன் எண்ணே 
( செய் . 138 ) என்னும் நூற்பாவால் உணர்த்துகிறார் . இந்நூற் 
பாவிற்கு இளம்பூரணர் “ முதற்றொடுத்த உறுப்புப் பெருகிப் 
பின் தொடுக்கும் உறுப்புச் சுருங்கிவரும் என்று உரை 

கூறி 
விட்டு , “ அதனை இரண்டடியான் வருவன இரண்டும் , ஓரடி 
யான் வருவன நான்கும் , சிந்தடியான் வருவன எட்டும் , குறளடி 
யான் வருவன பதினாறும் எனப் பிற நூலாசிரியர் உரைப்பர் . 
இவ்வாசிரியர்க்கு வரையறை 

யிலவாம் என்பர் . 


செய்யுளியல் 


நூற்பா -135 


255 


இவ்வெண்ணினைப் பிற்காலத்தவர் எவ்வாறு கூறினும் . 
தொல்காப்பியர் தேவரைப் பராவும் பொருண்மைத்தாகிய 
வண்ணக ஒத்தாழிசைக் கலிப்பா , கொச்சக ஒரு போகு , 
அம்போதரங்கம் என்னும் இவற்றிற்கே அதனை அமைக்கின் 
றார் . அதனால் எண் , தேவரைப் பராவவே வரும் என்று 
தெரிகின்றது . 


கடவுள் வழிபாட்டில் அருச்சனை என்றொரு நிகழ்ச்சி 
உண்டு . அது கடவுள் இயல்புரைக்கும் பெயரைப் பதினாறு , 
நூற்றெட்டு , ஆயிரத்தெட்டு என்னும் எண்முறையில் அமைத்துக் 
கொண்டு ஒவ்வொன்றையும் கூறி , மலரிட்டு வணங்குவதாகும் , 


தொல்காப்பியர் தேவரைப் பரவும் பாட்டில் கூறிய எண் 
ணிற்கும் , அருச்சனையில் கூறப்படும் எண்ணிற்கும் 
தொடர்பு இருக்கின்றது . இன்னுங் கூறினால் , தொல்காப்பியர் 
கூறும் எண் , கடவுள் வ ! ட்டில் இப்பொழுது பயின்று 
வரும் அருச்சனை எண்ணிற்கு அடி என்றே கூறல் வேண்டு 
மென்க. 


7. வாரம் 


வாரத்தைப் பற்றி மேலே கூறியுள்ளேன் . இது அடக்கியல் 
வாரம் என்றும் கூறப்படும் . இது சுரிதகமும் அன்று ; போக் 
கியல் வைப்பும் அன்று . வாரம் , இவ்விரண்டிலும் வேறுபட்டுத் 
தேவரைப் பராவும் கலிப்பாவிற்கே உரியதாய் வரும் . தரவிலும் 
தாழிசையிலும் , எண்ணிலும் கூறப்படும் எல்லாப் பொருள் 
களையும் விடாமல் தன்னகத்து அடங்குமாறு இயற்றிக்கொண்டு 
உரைக்கும் பிற்கூறாதலான் இதனை அடக்கியல் வாரம் என்பர் . 


ஏனைச் சுரிதகம் , போக்கியல் வைப்பு என்னும் இவற்றைப் 
போலன்றி வாரம் பாடுபவனுக்கு முன்னே கூறியவற்றை யெல் 
லாம் விடாதமைக்கும் வல்லபம் வேண்டும் என்ற கருத்தால் 
தொல்காப்பியர் மரபியலில் , 


முதல்வழி யாயினும் யாப்பினுட் சிதையும் 

வல்லோன் புணரா வாரம் போன்றே ( 109 ) 
என்று கூறுவர் . 


256 


தொல்காப்பியம் 


136. தரவே தானும் , 

நான்கு மாறு மெட்டு மென்ற 
நேரடி பற்றிய நிலைமைத் தாகும் . 


தரவிற்கு 


அடிவரையறை 


உணர்த்துதல் 


என் - னின் 
நுதலிற்று . 


( இ - ள் ) வண்ணக வொத்தாழிசைக் கலிப்பாவிற்குத் தரவு 
அளவு நான்கும் ஆறும் எட்டுமாகிய அளவடியினாலே வரும் 


என்றவாறு . 


ஈண்டு நேரடி என்றது கொச்சகத்தரவு போல வாரா 
மைக்கு என்று கொள்க . 

மேற் சொல்லப்பட்ட ஒன்பதடியினும் மூன்றடியே இதற்கு 
வருவதென்ற வாறாயிற்று . 

(கசு ) 
பதிப்பாசிரியர் விளக்கம் 


1. வண்ணகத்தரவு ஒன்பதடியுள் மூன்றடி 

தரவேதானும் ( செய்.129 ) என்ற நூற்பாவில் தரவு 
நாலடிச் சிறுமையாய்ப் பன்னிரண்டடிப் பெருமையாய் இடையி 
லுள்ள எல்லா அடியாலும் வரும் என்றார் . அவை 4,5,6,7,8,9 
10,11,12 என்னும் ஒன்பதடியாம் . அவற்றுள் மூன்றடி ( 4,6,8 ) 
வண்ணகத்திற்கு வரும் . 
பேராசிரியர் “ ஒத்தாழிசையுள் ஏனை 

ஏனை யொன்றாகிய தேவ 
பாணிக்காயின் எட்டும் ஆறும் நான்கும் தரவடியாம் . மேற்கூறிய 
நான்கு முதல் பன்னிரண்டடி ஈறாகத் தரவு வராது என்பர் . 


இதனுள்ளே தலையளவும் இடையளவும் கடையளவுமென் 
பன கூறினானாம் . இங்ஙனம் கூறவே ஒழிந்த உறுப்பிற்கும் 
தலை யிடை கடை கொள்ளப்படும் என்பர் . 

மேலும் அவர் ‘ நேரடி பற்றிய நிலைமைத்தாகும் என்பதற் 
குத் தரவு எட்டு , ஆறு , நான்கு என்னும் சமநிலை பற்றியே 


உரை.சு.வே : 


தரவு நான்கும் 
2 . சொல்லப்பட்ட அடியினும் 
3. வருமென்ற வாறாயிற்று . 


செய்யுளியல் 


நூற்பா -137 


257 


வரும் ; ஒன்பது , ஏழு , ஐந்து என்னும் வியநிலை பற்றி வரா 
தென்பர் . 


நேரடி பற்றாமலும் தரவு வரும் 

பேராசிரியர் நேரடிபற்றிய நிலைமைத்தாகும் என்பதற்கு 
எழுதிய கருத்தை மேலே பார்த்தோம் . வேறு கருத்தைக் கீழே 
காண்க . 


வண்ணக வொத்தாழிசையில் வரும் தரவு , நேரடி ( நாற்சீ 
ரடி ) பற்றிய நிலைமைத்தாகவே வரும் . ஆனால் , இப் பாவின் 
இழிபாகிய அம்போதரங்கம் , எருத்து என்னும் ஒருவகைத் தர 
வைப் பெற்றுவருமென்க . எருத்தடி என்னும் முச்சீரடியைப் 
பெற்று வருதலால் இதனை எருத்தென வழங்கினர் . 


தரவு நேரடியையும் கலித்தளையையும் பெற்று வரும் . எருத்து 
நேரடிகளையன்றி எருத்தடியையும் பெற்றுவரும் 

என்க . 
இவ்வெருத்து , அளவிற் குறைந்த அடியைப் பெற்று வருதலால் 
குட்டம் என்றும் வழங்கப்படும் ; இதனைச் செந்தூக்கியல 
என்பர் . 


இதனால் தரவிலக்கணத்திற் குறைந்தது எருத்து என்றும் , 
தாழிசை இலக்கணத்திற் குறைந்தது கொச்சக மென்றும் வழங் 
கப்படு மென்க . 


இளம்பூரணர் மேலே ஈண்டு நேரடி என்றது கொச்சகத்தரவு 
போல வாராமைக்கு என்று கொள்க என்பதையும் நோக்குக . 


கொச்சகத்தரவு - தரவிலக்கணத்தில் இழிந்த தரவு . 
137. ஒத்து மூன் றாகு மொத்தா ழிசையே 

தரவிற் சுருங்கித் தோன்று மென்ப . 
என்-னின் தாழிசைக்கு அடிவரையறை உணர்த்துதல் 
நுதலிற்று . 


இச் சூத்திரம் இறந்தது காத்தது என்று கொள்க . 


36-17 


258 


தொல்காப்பியம் 


( இ - ள் ) தாழிசையும் தம்முள் அளவும் ஒத்து மூன்றாகி வரும் . 
அவை தரவிற் சுருங்கித் தோன்றும் என்றவாறு . ( கஙஎ ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


பேராசிரியர் இந் நூற்பாவினை இரண்டாகக் கொள்வர் . 


தரவகப்பட்ட மரபின ( செய் . 130 ) வாதலன்றி ஒத்தாழி 
சைக்கலி ஒத்து மூன்றாகும் என்றமையின் இந் நூற்பா இறந்தது 
காத்தலாயிற்று . 


138 . 


அடக்கியல் வாரம் தரவோ டொக்கும் . 


என் - னின் சுரிதகம் ஆமாறு உணர்த்துதல் நுதலிற்று , 


( இ - ள் ) அடக்கியலாகிய சுரிதகம் ! தரவோ டொத்த இலக் 
கணத்தது என்றவாறு . 

( க . 4 ) 


139 . 


முதற்றொடை பெருகிச் சுருங்குமன் எண்ணே . 


என் - னின் எண் ஆமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 


( இ - ள் ) முதற்றொடுத்த உறுப்புப் பெருகிப் பின் றொடுக்கும் 
உறுப்புச் சுருங்கி 2 எண் வரும் என்றவாறு . 


அதனை , இரண்டடியான் வருவன இரண்டும் , ஓரடியான் 
வருவன நான்கும் , சிந்தடியான் வருவன எட்டும் , குறளடியான் 
வருவன பதினாறும் எனப் பிற நூலாசிரியர் உரைப்பர் . 
இவ்வாசிரியர்க்கு வரையறை யிலவாம் . 

( கஙசு ) 


140. எண்ணிடை யொழித லேத மின்றே 

சின்ன மல்லாக் காலை யான . 


மேலதற்கு ஓர் 


புறனடை 


உணர்த்துதல் 


என் - னின் 
நுதலிற்று . 


உரை.சு.வே : 


1. சுரிதகமும் 

சுருங்கி வரும் 
* மில்லாக் ரா.ரா. 


நூ.பா.வே : 


செய்யுளியல் நூற்பா -140 

259 
( இ - ள் ) மேற்சொல்லப்பட்ட எண் ஒரோவொன்று இடை 
யொழிந்து வருதல் குற்றமாகாது , தனிச்சொல் இல்லாதவழி 
என்றவாறு . 


எனவே , சொல்லப்பட்ட உறுப்புக்கள் தனிச்சொல் வருவழி 
இடை யொழியாமல் வருதல் வேண்டும் என்றவாறு . 


தனிச்சொல் உளப்பட ஐந்துறுப்புடைத்தாயிற்று . 
இனித் தனிச்சொல் இன்றி எண்ணிடையிட்டவழி 

யிட்டவழி ஒரு 
போகெனப் பெயர்பெறும் , 


உதாரணம்: 


கெடலரு மாமுனிவர் கிளர்ந்துடன் றொழுதேத்தக் 
கடல்கெழு கனைசுடரிற் கலந்தொளிரும் வாலுளைய 
அழல்வளை சுழல்செங்கண் அரிமாவாய் மலைந்தானைத் 
தாரொடு முடிபிதிரத் தமனியப் பொடிபொங்க 
வார்புன லிழிகுருதி யகலிட முடனனைப்பக் 
கூருகிரான் மார்பிடந்த கொலைமலி . தடக்கையோய் 


இதுதரவு 


முரசதிர வியன்மதுரை முழுவதூஉந் தலைப்பனிப்பப் 
புரைதொடித் திரடிண்டோட் போர்மலைந்த மறமன்னர் 
அடியொடு முடியிறுப்புண் டயர்ந்தவர் நிலஞ் சேரப் 
பொடியெழ வெங்களத்துப் புடைத்தது நின் புகழாமோ ? 


கலியொலி வியனுலகங் கலந்துட னனிநடுங்க 
வலியிய லவிராழி மாறெதிர்ந்த மருட்சோர்வு 
மாணாதா ருடம்பொடு மறம்பிதிர வெதிர்கலங்கிச் 
சேணுய ரிருவிசும்பிற் செகுத்ததுநின் சினமாமோ ? 


படுமணி யின நிரை பரந்துட னிரிந்தோடக் 
கடுமுர ணெதிர்மலைந்த காரொலி யெழிலேறு 
வெரிநொடு மருப்படர வீழ்ந்துதிறம் வேறாக 
எருமலி பெருந்தொழுவி லிறுத்தது நின் னிகலாமோ ? 


இவை மூன்றும் தாழிசை 


இலங்கொளி மரகத மெழின்மிகு வியன்கடல் 
வலம்புரித் தடக்கையோய் மானு நின்னிறம் 


260 


தொல்காப்பியம் 


விரியிணர்க் கோங்கமும் வெந்தெரி பசும்பொன்னும் 
பொருகளி றட்டோய் ! புரையு நின்னுடை 


இவை பேரெண் 


கண்கவர் கதிர்முடி கனலுஞ் சென்னியை 
தண்சுட ருறுபகை தணித்த வாழியை 
யொலியிய லுவண மோங்கிய கொடியினை 
வலிமிகு சகட மாற்றிய வடியினை 


வை அளவெண் 


போரவுணர்க் கடந்தோய் நீ இ 
புணர்மாருதம் பிளந்தோய் நீஇ 
நீரகல மளந்தோய் நீ இ 

நிழறிகழைம் படையோய் நீஇ 
இவை இடையெண் 


ஊ 


பழி நீஇ ; உலகு நீஇ ; உருவு நீ இ : அருவு நீஇ ; 
ஆழி நீ இ ; அருளு நீ இ ; அறமு நீ இ ; மறமு நீ இ ; 


இவை சிற்றெண் 


என வாங்கு 


இது தனிச்சொல் 


அடுதிற லொருவநிற் பரவுதும் எங்கோன் 
தொடுகழற் கொடும்பூண் பகட்டெழின் மார்பிற் 
கயலொடு கிடந்த சிலையுடைக் கொடுவரிப் 
புயலுறழ் தடக்கைச் செவ்வேல் அச்சுதன் 
தொன்றிய லுலகம் முழுவதும் 
ஒன்றுபுரி திகிரி யுருட்டுவோ னெனவே 


இது ஆறடிச் சுரிதகம் . 

இவ்வாறு வருவதனை ஒருசாராசிரியர் 
வொத்தாழிசைக் கலிப்பா எனக் கூறுப . 
பதிப்பாசிரியர் விளக்கம் 


அம்போதரங்க 

( கச 0 ) 


1. சின்னம் 


இளம்பூரணர் இந் நூற்பாவைப் புறனடை நூற்பா என்று 


செய்யுளியல் 


நூற்பா -140 


261 


கூறுவது பொருந்தும் . ஆனால் , அவர் கூறும் உரை பொருந்துவ 
தாக இல்லை . 


இந்நூற்பாவில் சின்னம் என்று வந்துள்ள சொற்குத் 
தனிச்சொல் என்று பொருள் கூறுகின்றார் . ஆனால் அவரே 
மேல் வந்துள்ள ஒத்தாழிசையும் ( 111 ) என்ற நூற்பாவுரையில் 
‘ கலிக்குறுப்பாகிய சின்னங்கள் இருசீரானும் முச்சீரானும் 
வருதலானும் என்று எழுதுதலால் நால்வகை எண்ணில் இவ் 
விரண்டும் சிற்றெண் அல்லது சின்னம் 

வழங்கப் 
பட்டமை புலனாகும் . 


என்று 


2. நூற்பாப் பொருள் 


எண் என்பன ஈரடியால் இரண்டும் , அதன்பின் நாற்சீரடி 
யால் நான்கும் , அதன்பின் முச்சீரடியால் எட்டும் , அதன்பின் 
இருசீர் அடியால் பதினாறுமாய் வரும் . இவற்றுள் முன் 
இரண்டும் பேரெண் ஆம் . பின் இரண்டும் சிற்றெண் ஆம் . 
அதனால் இந்நூற்பாவிற்கு வண்ணக 

ஒத்தாழிசைக்குப் 
பேரெண் இடை ஒழிந்து வருதல் குற்றமில்லை , சிற்றெண் 
ஒழிந்து வராவிடத்து என்று பொருள் கூறிச் சிற்றெண் 
மட்டும் ஒழியாமல் வரவேண்டும் " 

கருத்தாகக் 
கொள்க . 


என்பது 


3. சின்னங் குன்றியும் 


எனவே , பேரெண்ணிலும் சிற்றெண் சிறப்புடைத்து 
ஆதலால் 

வண்ணக ஒத்தாழிசைக்குப் பேரெண் ஒழிந்து 
வந்தாலும் , சிற்றெண் மட்டும் ஒழியாது வருதல் வேண்டு 
மென்றார் . ஆனால் , பேரெண்ணும் சிற்றெண்ணும் வருதல் 
சிறந்ததென்க . 


இங்குச் சிறந்ததாகக் கூறிய சிற்றெண்ணாகிய சின்னம் , 
கொச்சக போகிற்குக் குன்றிவர 

வேண்டுதலால் 
* எண்ணிடை யிட்டுச் சின்னங் குன்றியும் ( 143 ) என்பர் . 
அம்போதரங்கத்திற்கும் பேரெண் விதிக்காமல் சிற்றெண் 
விதிக்கப்பட்டமையையும் நோக்குக . 


262 


தொல்காப்பியம் 


இருசீரடி முச்சீரடி எண்ணிற்குப் பிரிந்திசைக் குறள் 


என்றொரு பெயர் உண்டு . ( யா . வி . கழ . பக் . 341 ) இவை 
இரண்டும் சின்னம் என்ற பெயராலும் வழங்கப்படும் . 


4. பேராசிரியர் கருத்து 


பேராசிரியர் சின்னம் என்பதற்குச் சின்ன எண் என்றே 
பொருள் கொண்டு , முற் கூறிய எண்களின்றி வருதல் 
செய்யுட்கு ஏதமின்றிச் சின்ன எண் ஒன்றும் ஒழிந்து நில்லா 
விடத்து என்று பொருள் கூறி , எனவே , சின்ன எண் ஒழியாது 
மூவகை எண்ணும் ஒழிதலினும் , சின்ன எண் ஒழிய மூவகை 
எண்ணும் பெறுதல் 

பெரிதும் 

சுவையுடைத்தென்றவாறா 
யிற்று என்பர் . 


5. விருத்தியாசிரியர் கருத்து 

யாப்பருங்கல விருத்தி ஆசிரியர் நால்வகை எண்ணுள் முச்சீ 
ரடியால் எட்டும் இருசீர் அடியாற் பதினாறும் என்று சொல்லப் 
பட்டன குறைந்து வரவும் பெறும் என்பர் . ( யா.வி.கழ.பக்.302 ) 


6. வண்ணகம் என்றதன் காரணம் 


தொல்காப்பியர் வண்ணக வொத்தாழிசை என்று கூறு 
வதைப் பிற்காலத்தார் அம்போதரங்க ஒத்தாழிசை என்பர் . 
எண் என்னும் உறுப்பு , தெய்வத்தை நன்கு வண்ணிக்க வந்த 
தாகலின் வண்ணக ஒத்தாழிசை யாயிற்று . அல்லது வண்ணம் 
என்பது பாக்களின் இசைவகைக்கெல்லாம் உரிய பொதுப்பெய 
ராகும் . அது போல் இசைவகையமைந்த இப்பாடலை வண்ணக 
மென்றார் என்றலுமாம் . இசை நூலார் இதனைத் தேவபாணி 
என்பர் . 


141. ஒருபோ கியற்கையு மிருவகைத் தாகும் . 


என் - னின் ஒருபோகு பாகுபடுமாறு உணர்த்து தல் நுதலிற்று . 

( இ - ள் ) ஒரு போக என்னும் கலி இரண்டு வகைப்படும் 
என்றவாறு . 

( கசக ] 


செய்புளியல் 


நூற்பா -142 


263 


பேராசிரியர் ஒத்தாழிசை இரண்டனுள் ஏனையொன்றினை 
வண்ணக வொத்தாழிசை, ஒருபோகென இருவகைத்தென்றான் ; 
அவற்றுள் ஒருபோகும் இருவகைத்தாகும் என்று கூறியுள்ளதால் 
உம்மை இறந்தது தழ் இய எச்சவும்மை . 


இதனது பயம் , ஓருறுப்பு இழத்தலின் ஒருபோகாதல் ஒக்கு 
மாயினும் , நிகழ்கின்ற வுறுப்புத் தம்மின் வேறாதல் அறிவித்த 
லென்பது என்பர் . ( தொல்.செய் . பேரா .147 உரை ) 


142. கொச்சக வொருபோ கம்போ தரங்கமென் 

றொப்ப நாடி யுனர்தல் வேண்டும் . 


என் - னின் என்பதும் அது . 


( இ - ள் ) ஒருபோகு என்னும் கலி , கொச்சக வொருபோகு 
எனவும் , அம்போதரங்கம் எனவும் பொருந்த நாடி 2 அறிதல் 
வேண்டும் என்றவாறு . 

( கசஉ. ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


பேராசிரியரும் நச்சினார்க்கினியரும் அம்போதரங்க ஒருபோகு 
என்பர் . இளம்பூரணர் அம்போதரங்கம் என்றே கூறுகிறார் . 


பேராசிரியர் ஒருபோகு என்பது ஒன்றாகிய போகுதலையுடைய 
கலிப்பா எனப் பொருள் தருதலின் அதனைப் பண்புத் தொகைப் 
புறத்துப் பிறந்த அன்மொழித்தொகை என்பர் . 


உலகத்தவர் இடையீடாகிய ஒன்று போகிய நிலத்தை 
ஒருபோகு என்பர் . அது போன்றதாதலின் இது ஒப்பினாகிய 
பெயர் என்பர் . 


143. தரவின் றாகித் தாழிசை பெற்றும் 

தாழிசை யின்றித் தரவுடைத் தாகியும் 
எண்ணிடை யிட்டுச் சின்னம் குன்றியும் 


நூ.பா.வே : 
2.ரை.சு.வே : 


1 . 
2 .. 


• நாட்டி ரா.ரா. பதி . 
நாட்டி ரா.ரா. பதி . 


264 


தொல்காப்பியம் 


அடக்கிய லின்றி யடி நிமிர்ந் தொழுகியும் 
யாப்பினும் பொருளினும் வேற்றுமை யுடையது 

கொச்சக வொருபோ காகு மென்ப . 
என் - னின் நிறுத்த முறையானே கொச்சக ஒருபோகு 
உணர்த்துதல் நுதலிற்று . 

( இ - ள் ) தரவின் றாகித் தாழிசை பெற்றும் என்பது தரவு 
முதலாயின உறுப்புக்களுள் தரவு ஒழியத் தாழிசை ? முதலாயின 
உறுப்புக்கள் பெற்றும் என்றவாறு . 

தாழிசை பெற்றும் என்றதனால் தரவு தாமே வரினும் 
கொச்சக ஒருபோகு ஆகுமென்று கொள்க . 

தாழிசை யின்றித் தரவுடைத்தாகியும் என்பது தாழிசை 
யாகிய உறுப்பின்றித் தரவு 4 முதலாயின உடைத்தாகியும் 
என்றவாறு . 

தரவுடைத்தாகியும் என்றதனால் தாழிசை தானே வரினும் 
என்று கொள்க . 

எண்ணிடையிட்டுச் சின்னங் குன்றியும் என்பது எண்ணா 
கிய உறுப்புக்களை இடையிட்டுத் தனிச்சொல் வாரா தொழி 
யினும் என்றவாறு . 


3 


‘சின்னம் 

என்றதனால் எண்ணின்கண் இடையெண் , 
சிற்றெண் என்பன குறையினும் என்றுமாம் . 

அடக்கிய லின்றி அடி நிமிர்ந் தொழுகியும் என்பது சுரிதக 
மின்றித் தரவுதானே நிமிர்ந்தொழுகி முடியினும் என்றவாறு . 


யாப்பினும் பொருளினும் வேற்றுமை உடையது என்பது 
ஒத்தாழிசையின் யாக்கப்பட்ட யாப்பினும் அதற்குரித்தாக 
ஓதப்பட்ட கடவுள் வாழ்த்துப் பொருண்மையின்றிக் காமப் 
பொருளாக வரினும் என்றவாறு . 


உரை . 


சு.வே : 1. தர வின்றி 

2. தாழிசை முதலியன 
3. தாழிசை யின்றி 

4. தரவு முதலியன 
குறிப்பு : - மதுரை - த . பதிப்பின்படி மேலே பாடங்கொள்ளப்பட்டது . 


செய்யுளியல் 


நூற்பா -143 


265 


கொச்சக ஒருபோகு ஆகும் என்ப - என்பது இவ்வகையினாற் 
சொல்லப்பட்டன கொச்சகொருபோகு 

எனக் 

குறிபெறும் 
என்றவாறு . 


எனவே , ஒத்தாழிசைக்கு உறுப்பாகியவற்றுள் ஒன்றும் 
இரண்டும் குறைந்து வருவன 

கொச்சகவொருபோகெனப் 
பெயர்பெறும் என்று கொள்க . 


அவற்றுள் தரவின்றாகித் தாழிசை பெற்று வந்ததற்குச் 
செய்யுள் : 


நிரைதிமில் களிறாகத் திரையொலி பறையாகக் 
கரைசேர் புள்ளினத் தஞ்சிறை படையாக 
வரைசுகால் கிளர்ந்தன்ன வுரவு நீர்ச் சேர்ப்பகேள் ; 


இது நான்கடியாகி வாராமையிற் றாழிசை யாயிற்று . 


கற்பித்தா னெஞ்சழுங்கப் பகர்ந்துண்ணான் விச்சைக்கட் 
டப்பித்தான் பொருளேபோற் றமியவே தேயுமா 
லொற்கத்து ளுதவியார்க் குதவாதான் மற்றதன் 
எச்சத்து ளாயினுமஃ தெறியாது விடாதேகாண் 


கேளிர்க ணெஞ்சழுங்கக் கெழுவுற்ற செல்வங்க 
டாளிலான் குடியேபோற் றமியவே தேயுமாற் 
சூள்வாய்த்த மனத்தவன் வினைபொய்ப்பின் மற்றவன் 
வாள்வாய்நன் றாயினுமஃ தெறியாது விடாதேகாண் ; 


இவையிரண்டும் தாழிசை . 


ஆங்கு . 


தனிச்சொல் . 


அனைத்தினிப் பெரும வதனிலை நினைத்துக்காண் 
சினைஇய வேந்த னெயிற்புறத் திறுத்த 
வினைவரு பருவரல் போலத் 
துனைவரு நெஞ்சமொடு வருந்தினள் பெரிதே . 


( கலி .149 ) 


இது சுரிதகம் . 


என வரும் . 


தாழிசை தாமேயும் வரும் . 


266 


தொல்காப்பியம் 


தாழிசையின்றித் தரவு முதலாயின வந்ததற்குச் செய்யுள் : 


" செவ்விய திவ்விய சொல்லி யவற்றொடு 
பைய முயங்கிய வஞ்ஞான் றவையெல்லாம் 
பொய்யாதல் யான்யாங் கறிகோமற் றை இய 
வகனகர் கொள்ளா வலர்தலைத் தந்து 
பகன் முனி வெஞ்சுர முள்ள லறிந்தேன் 
மகனல்ல மன்ற வினி ; 


இது தரவு . 

செல்லினிச் சென்று நீ செய்யும் வினைமுற்றி 
யன்பற மாறியா முள்ளத் துறந்தவள் 
பண்பு மறிதிரோ வென்று வருவாரை 
யென்றிறம் யாதும் வினவல் வினவிற் 
பகலின் விளங்குநின் செம்மல் சிதையத் 
தவலருஞ் செய்வினை முற்றாமை யாண்டோ 
ரவலம் படுதலு முண்டு . 


( கலி , 19 ) 


இது சுரிதகம் . 


தாழிசையுந் தனிச்சொல்லு மில்லை . 
எண்ணிடையிட்டுச் சின்னங் குன்றியவதற்குச் செய்யுள் : 


மாமலர் முண்டகந் தில்லையோ டொருங்குடன் 
கான லணிந்த வுயர்மண லெக்கர்மேற் 
சீர்மிகு சிறப்பினோன் மரமுதற் கைசேர்த்த 
நீர்மலி கரகம்போற் பழந்தூங்கு முடத்தாழைப் 
பூமலர்ந் தவைபோலப் புள்ளல் குந் துறைவகேள் ; 


இது தரவு . 


ஆற்றுத லென்பதொன் றலந்தவர்க் குதவுதல் 
போற்றுத லென்பது புணர்ந்தாரைப் பிரியாமை 
பண்பெனப் படுவது பாடறிந் தொழுகுத 
லன்பெனப் படுவது தன்கிளை செறாஅமை 
யறிவெனப் படுவது பேதையார் சொன்னோன்றல் 
செறிவெனப் படுவது கூறியது மறாமை 
நிறையெனப் படுவது மறைபிற ரறியாமை 
முறையெனப் படுவது கண்ணோடா துயிர்வௌவல் 
பொறையெனப் படுவது போற்றாரைப் பொறுத்தல் ; 


இவை எண் . 


செய்யுளியல் 


நூற்பா -143 


267 


ஆங்கறிந் தொழுகினை யாயினென் றோழி 
நன்னுத னலனுண்டு துறத்தல் கொண்க 
தீம்பா லுண்பவர் கொள்கலம் வரைத 
னின்றலை வருந்தியா டுயரஞ் 
சென்றனை களைமோ பூண்கநின் றேரே 


( கலி . 33 ) 


இது சுரிதகம் . 


அடக்கிய லின்றி யடி நிமிர்ந்தொழுகல் வருமாறு : 


" பான்மருண் மருப்பி னுரல் புரை பாவடி 
யீர்நறுங் கமழ்கடாஅத் தினம்பிரி யொருத்த 
லாறுக + கொள்ளும் வேறுபுலம் படர்ந்து 
பொருள்வயிற் பிரிதல் வேண்டு மென்னு 
மருளில் சொல்லு நீ சொல் லினையே 
நன்னர் நறுநுத னயந்தனை நீவி 
நின்னிற் பிரியலெ னஞ்சலோம் பென்னு 
நன்னர் மொழியு நீமொழிந் தனையே 
அவற்றுள் , யாவோ வாயின மாஅன் மகனே 
கிழவ ரின்னோ ரென்னாது பொருடான் 
பழவினை மருங்கிற் பெயர்பெயர் புறையு 
மன்ன பொருள்வயிற் பிரிவோய் நின்னின் 
றிமைப்புவரை வாழாண் மடவோ 
ளமைக்கவின் கொண்ட தோளிணை மறந்தே 


( கலி . 21 ) 


எனவரும் . 


( கச ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


நூற்பாவிற்குக் 


1. தரவின்றாகி ( செய் . 143 ) என்னும் 
கொள்ள வேண்டிய உரை வருமாறு : 


ஒத்தாழிசைக்கலி இருவகைத்தாகும் என்ற கலிப்பாக்களுள் 
ஏனை ஒன்று முன்னிலைக்கண் தேவரைப் பராவும் பொருண் 
மைத்தாகிவரும் என்றும் , அது 

வண்ணகம் என , ஒருபோகு 
என இருகூறாகும் என்றும் , அவற்றுள் ஒரு கூறாகிய வண்ணகம் 
என்பது தரவு , தாழிசை, எண் , வாரம் என்றும் , அந்நால் 
வகை உறுப்பால் தோன்றும் என்றும் , மற்றொரு கூறாகிய 


268 


தொல்காப்பியம் 


வகையாக 


ஒருபோகு கொச்சக ஒருபோகு அம்போதரங்கமென்று இரண்டு 

வருமென்றும் , அவற்றுள் கொச்சக ஒருபோகு 
என்னும் ஒன்று தரவின்றாகி ( செய் . 143 ) என்னும் இந் 
நூற்பாவிலக்கணத்தால் வருவதாகும் என்றும் , இங்ஙனம் முன் 
வரலாற்றினைத் தெரிந்து கொண்டு இந்நூற்பாவிற்கு உரை 
காண முயல்வோம் . 


ஒருபோகு என்றால் ஓர் உறுப்பு . இழந்து வருவது என்று 
பொருள் . அது அந்நால்வகையில் தோன்றும் என்று கூறப் 
படுவதால் தனக்கு முதலாகிய 

வண்ணக வொத்தாழிசை 
உறுப்பு நான்கில் , ஓர் உறுப்புப் போக வருவதே ஒருபோகாகும் 
என்க . 


எனவே , தரவு என்னும் உறுப்பு போகத் தாழிசை , எண் , 
வாரம் பெற்றுவருதலொன்றும் , தாழிசை என்னும் உறுப்பு 
போகத் தரவு , எண் , வாரம் பெற்று வருதலொன்றும் , சிற் 
றெண் என்னும் உறுப்பு போகத் தரவு தாழிசை பேரெண் 
வாரம் பெற்று வருதலொன்றும் , அடக்கியலுறுப்பு இல்லாது 
போகத் தரவு தாழிசை எண் பெற்று அடிநிமிர்ந்து வருத 
லொன்றும் என நான்குவகையாகி , யாப்பினும் பொருளினும் 
வேறுபட்டு மேற்கூறிய கொச்சக ஒருபோகுவரும் ” என்று இந் 
நூற்பாவிற்குச் செம்பொருள் கொள்க . 


இந்நூற்பாவில் 

உள்ள " அடக்கியலின்றி 

அடிநிமிர்ந் 
தொழுகியும் என்னும் அடி , " வாரம் என்று அந்நால் வகையில் 
தோன்றும் ( செய் . 135 ) என்றும் , “ அடக்கியல் வாரந் தரவோ 
டொக்கும் ( செய் . 138 ) என்றும் மேலே வண்ணக ஒத்தாழி 
சைக்குக் கூறிய உறுப்பினை நினைவுபடுத்தி , அதன் இழி 
பாய் வண்ணக உறுப்பு நான்கில் ஒன்று போகியதே கொச்சக 
ஒருபோகாகும் என்னும் செய்தியை நமக்குப் புலப்படுத்துகிறது . 


இளம்பூரணர் இந்நூற்பா ( செய் . 143 ) உரையில் “ யாப் 
பினும் பொருளினும் வேற்றுமை யுடையது " என்னும் பகுதிக்கு 
“ ஒத்தாழிசையின் யாக்கப்பட்ட யாப்பினும் , அதற்குரித்தாக 
ஓதப்பட்ட முன்னிலைக்கண் தேவரைப் பரவுதலாகிய கடவுள் 


செய்யுளியல் 


நூற்பா -143 


269 


வாழ்த்துப் பொருண்மையின்றிக் காமப் பொருளாக வரினும் 
( இங்கே தொடர் சரியாக அமையவில்லை ) என்று பொருள் 
கூறிக் கலித்தொகையிலிருந்து காமப்பொருளாகிய பாடல் 
களையே எடுத்துக்காட்டாகக் காட்டுகிறார் . 


இவரே முன்னர் , 


“ அதுவே 
வண்ணகம் ஒருபோ கெனவிரு வகைத்தே ( 134 ) 


என்னும் நூற்பாவிற்கு " மேற்சொல்லப்பட்ட முன்னிலைப் 
பரவலாமாறு உணர்த்துதல் நுதலிற்று என்று நுதலிய 
துரைத்து , “ தேவரிடத்து முன்னிலைப் பரவலாகிய அதுதான் 
வண்ணகம் எனவும் ஒருபோகு எனவும் இருவகைப்படும் " 
என்று உரை கூறியுள்ளதால் , தேவரை முன்னிலைக்கண் பரவுத 
லாகிய பொருண்மை ஒருபோகுக்கும் உண்டு என்பதைக் கருதி 
யுள்ளார் என்பது புலனாம் . ஈண்டு அதனை மறந்து வேறு 
உரைகூறி , கலித்தொகையிலிருந்து காமப் பொருள் பற்றிய 
பாடல்களையே எடுத்துக்காட்டாகக் காட்டுவது பொருந்தாது 
என்றே கருதுகிறேன் . 


2. பிற்காலத்தார் கருத்து 


பிற்காலத்தார் கொச்சக ஒருபோகினையும் கொச்சகக் கலி 
யினையும் ஒன்றாகவே கருதியுள்ளனர் என்பதை இனி ஒருசார்க் 
கொச்சகங்களை ஒரு போகு என்று வழங்குவாரும் உளர் என்று 
கூறி , ‘ மயேச்சுரரால் சொல்லப் பட்ட அம்போதரங்கமும் 
வண்ணகமும் என்றிரண்டு தேவபாணியும் திரிந்து 1. தரவு 
ஒழிந்து அல்லா உறுப்புப் பெறினும் , 2. தாழிசை ஒழிந்து அல்லா 
வுறுப்புப் பெறினும் , 3. அம்போதரங்கத்திற்கு ஓதப்பட்ட 
மூவகை எண்ணும் நீங்கினும் , வண்ணகத்திற்கு ஓதிய இருவகை 
எண்ணும் நீங்கினும் , நீங்கிய உறுப்பு ஒழியத் தனிச் சொல்லும் 
சுரிதகமும் பெற்று வருவன ஒருபோகெனப்படும் . அவை அம் 
போதரங்க உறுப்புத் தழீஇயின வண்ணக ஒருபோகு எனவும் 
படும் . என்னை ? 


270 


தொல்காப்பியம் 


" கூறிய உறுப்பிற் குறைபா டின்றித் 
தேறிய இரண்டு தேவ பாணியும் 
தரவே குறையினும் தாழிசை ஒழியினும் 
இருவகை முத்திறத் தெண்ணே நீங்கினும் 
ஒருபோ கென்ப உணர்ந்திசி னோரே " 


என்றார் மயேச்சுரர் , ( யா.வி.கழ.பக் .343) என்பர் . இப்பகுதி 
தொல்காப்பிய நூற்பாவுடன் வைத்துக் கருதத்தக்கது . இதனுள் 
அடக்கியல் கூறப்படவில்லை . 


3. இடைச்செருகல் 


இளம்பூரணர் உரையில் இளம்பூரணர் கருத்திற்கு மாறுபட்ட 
பேராசிரியர் கருத்தையும் ஏடு எழுதியோர் சில இடங்களில் 
இடையே புகுத்திவிட்டதாகக் கருதுகிறேன் . 


இந்நூற்பா உரையில் , தாழிசை பெற்றும் என்றதனால் 
தரவு தாமே வரினும் கொச்சக ஒரு போகு என்று ஆகும் கொள்க 
என்பதும் , 


. 


‘ தரவுடைத்தாகியும் என்றதனால் “ தாழிசைதானே வரினும் 
என்று கொள்க என்று எழுதுதல் போன்றவை யெல்லாம் 
அவையாகுமென்க. 


எழுத்ததிகார இளம்பூரணர் உரையில் நச்சினார்க்கினியர் உரைக் 
கருத்தும் அவ்வாறு கலந்துள்ளது . 


144. ஒருபான் சிறுமை யிரட்டியத னுயர்பே . 


என் - னின் மேலதற்கோர் புறனடை உணர்த்துதல் நுதலிற்று . 


( இ - ள் ) மேற் சொல்லப்பட்ட கொச்சக வொருபோகு பத்தடிச் 
சிறுமையாகவும் இருபதடிப் பெருமையாகவும் வரும் என்றவாறு . 

( காச ) 


செய்யுளியல் 


271 


நூற்பா -145 


பதிப்பாசிரியர் விளக்கம் 
முன் உரைக்கேற்பப் பின் உரையை அமைத்துக் கொள்ளல் 

இந்நூற்பா உரையில் இளம்பூரணர் ‘ தரவின்றாகி என்ற நூற் 
பாவால் கூறப்பட்ட கொச்சக ஒருபோகின் வகைகளெல்லாம் 
பத்தடிச் சிறுமையாகவும் , இருபதடிப் பெருமையாகவும் , இடை 
யிலுள்ள எலலா அடியாலும் வரும் என்பர் . ஆனால் , 

பேராசிரியரும் , நச்சினார்க்கினியரும் தரவின்றாகித் தாழிசை 
பெற்றும் என்பதற்குப் பரணியில் வரும் ஈரடித்தாழிசை, நான் 
கடியால் வரும் பதிகப்பாட்டு முதலியனவற்றை யெல்லாம் 
கொள்வதாலும் , தாழிசை 

யின்றித் 

தாவுடைத்தாகியும் 
என்பதற்கு , நான்கடியால் வரும் தரவு கொச்சகப்பா முதலி 
யவற்றைக் கொள்வதாலும் இந்நூற்பாவிற் கூறிய பத்தடிச் 
சிறுமை இருபதடிப் பெருமையை அடக்கியலின்றி அடி நிமிர்ந் 
தொழுகியதற்கே கொள்வர் . தாம் மேல் நூற்பாவிற்குச் செய்த 
உரை இந்நூற்பாவினால் மாறிவிடும் என்று கருதிக் கொண்டு 
தாம் முன் உரைத்த உரைக்கேற்பப் பின் உரையை அமைத்துக் 
கொள்ளும் முறையைப் பின்பற்றியுள்ளனர் . இதனை அறிஞர் 
கருதுக . 
145. அம்போ தரங்க மறுபதிற் றடித்தே 

செம்பால் வாரஞ் சிறுமைக் கெல்லை . 


என் - னின் அம்போதரங்க ஒருபோகுக்கு ! அடிவரையறை 
உணர்த்துதல் நுதலிற்று . 

( இ - ள் ) அம்போதரங்க ஒரு போகுக்கு அறுபதடி. பெருமைக் 
கெல்லையாம் ; நடுவாகிய நிலை சிறுமைக் கெல்லையாம் 
என்றவாறு . 

செம்பால் வாரம் என்பது , செம்பாதி எனவுமாம் . முப்பத 
டிச் சிறுமை என்றவாறு . 

( காடு ) 
பதிப்பாசிரியர் விளக்கம் 

அம்போதரங்கம் என்றதன் பொருள் 

அம்போதரங்கம் என்பது அம்பு என்ற பெயராலும் 
கூறப்படும் . அம்பு வண்ணக மிருமூன் றடியின ( யா.வி.பக் .397 ) , 
உரை.சு.வே : அம்போதரங்க வொருபோரு , 


272 


தொல்காப்பியம் 


பேராசிரியர் அம்போதரங்க ஒரு போகுந் தன் உறுப்பெல்லாங் 
கூடி அறுபதடித்தாகியும் , அதன் செம்பாலாகிய முப்பதடித்தா 
கியும் , அதன் வாரமாகிய பதினைந்தடியாகியும் சிற்றெல்லை 
பெறும் என்பர் . 


அம்பு தரங்கம் என்னும் சொல் மருவியல் வகையால் அம் 
போதரங்கம் என்றாயிற்று . அம்பு - அழகு ; 

தரங்கம் - அலை 
அழகிய அலை என்பது பொருள் . 


எருத்தும் , கொச்சகமும் , அராகமும் , சிற்றெண்ணும் , வார 
மும் பெற்று அறுபதடி முதலானவையால் வரும் இக்கலிப்பா 
அழகிய அலைபோல , அழகிய இசை அலைகளைத் தரும் என்க . 


146. எருத்தே கொச்சக மராகஞ் சிற்றெண் 

அடக்கியல் வாரமொ ! டந்நிலைக் குரித்தே . 


என் - னின் அம்போதரங்கத்திற்கு உறுப்பாமாறு உணர்த் 
துதல் நுதலிற்று . 


( இந்நூற்பாவிற்கு இளம்பூரணர் பொழிப்புரை கிடைக்க 
வில்லை ) ஈண்டு எருத்து என்பது தரவு . கொச்சகமும் அராக 
மும் மேற் சொல்லப்பட்டன . ( செய்.117 உரை ) பேரெண்ணிற் 
சிற்றெண் வரப் பெறும் . ஆயினும் , இச் சொல்லப்பட்ட உறுப்பு 
முறையான் வருதலும் , அம்முறை மயங்கி வருதலும் கொள்க . 


பரிபாடற்கும் இவைதாமே உறுப்பாயின் அதனோ டி.க 
னிடை வேறுபாடு என்னை யெனின் , அறுபதடியிற் குறைந்து 
பரிபாடல் வருமாயின் உறுப்பு முறை பிறழ்ந்து வரும் எனவும் , 
உறுப்பு ஒத்துவரின் அறுபதடியின் மிக்கு வரும் எனவுங் 
கொள்க . 


தாரணம்: 


கண்ணக னிருவிசும்பிற் கதழ்பெயல் கலந்தேற்ற 
தண்ணறும் பிடவமுந் தவழ்கொடித் தளவமும் 


நூ.பா.வே : 


1 . 


" வாரமொ டைந்நிலைக் பேரா . 
" வாரமோ டைந்நிலைக் நச் . 


செய்யுளியல் 


நூற்பா -145 


273 


வண்ணவண் டோன்றியும் வயங்கிணர்க் கொன்றையும் 
அன்னவை பிறவும் பன்மலர் துதையத் 
தழையுங் கோதையு மிழையு மென்றிவை 
தை இனர் மகிழ்ந்து திளைஇ விளையாடு 
மடமொழி யாயத் தவரு ளிவள்யார் 

உடம்போ டென்னுயிர் புக்கவ ளின்று ; 
இது தரவு , 

ஓஒ யிவள் , 
பொருபுகர் நல்லேறு கொள்பவ ரல்லாற் 
றிருமாமெய் தீண்டல ரென்று கருமமா 
வெல்லாருங் கேட்ப வறைந்தறைந் தெப்பொழுதுஞ் 
சொல்லாற் றரப்பட் டவள் ; 
சொல்லுக , 
பாணியே மென்றா ரறைகென்றார் பாரித்தார் 
மாணிழை யாறாகச் சாறு ; 
சாற்றுள் , 
பெடையன்னார் கண்பூத்து நோக்குவா யெல்லாம் 

இடைபெறி னேராத் தகைத்து ; 
இவை கொச்சகம் . 
தகைவகை 

மிசைமிசைப் பாய்மா ரார்த்துடன் 
எதிரெதிர் சென்றார் பலர் ; 
கொலைமலி சிலைசெறி செயிரயர் சினஞ்சிறந் 

துருத்தெழுந் தோடின்று மேல் ; 
இவை அராகம் . 

எழுந்தது துகள் 
ஏற்றனர் மார்பு 
கவிழ்ந்தன மருப்பு 
கலங்கினர் பலர் ; 


இவை சிற்றெண் . 

அவருள் 
மலர்மலி புகலெழ வலர்மலி மணிபுரை நிமிர்தோள் - பிணைஇ 
எருத்தோ டி மிலிடைத் தோன்றினன் றோன்றி 

வருத்தினான் மன்றவவ் வேறு ; 
இது முடுகியலடி வந்த கொச்சகம் . 


36-18 


274 


தொல்காப்பியம் 


ஏறெவ்வங் காணா வெழுந்தா ரெவன் கொலோ 
வேறுடை நல்லார் பகை ; 


மடவரே நல்லாயர் மக்க ணெருநல் 
அடலேற் றெருத்திறுத்தார்க் கண்டுமற் றின்றும் 
உடலேறு கோட்சாற்று வார் : 


இவையும் கொச்சகம் . 


ஆங்கினி. 


இது தனிச் சொல் . 


தண்ணுமைப் பாணி தளரா தெழூஉக 
பண்ணமை யின்சீர்க் குரவையுட் டெண்கண்ணித் 
திண்டோட் டிறலொளி மாயப்போர் மாமேனி 
அந்துவ ராடைப் பொதுவனோ டாய்ந்த 
முறுவலாண் மென்றோள்பா ராட்டிச் சிறுகுடி 
மன்றம் பரந்த துரை . 


( கலி .102 ) 


இது சுரிதகம் . 


பிறவும் இந்நிகரன கொள்க . 


யாப்பினும் பொருளினும் வேறுபட்ட கொச்சகவொரு 
போகை ( செய் . 143 ) இதன்முன் ஓதினமையால் இதற்குங் 
காமப் பொருளே பெறப்பட்டது . 

( கசகா ) 


147. ஒருபொரு ணுதலிய வெள்ளடி யியலாற் 

றிரிபின்றி ! முடிவது கலிவெண் பாட்டே . 


என்-னின் கலிவெண்பா ஆமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 


உரை.சு.வே : 1 . கொச்சக வொரு போகை யதன் பின் னோதினமையால் . 
நூ . பா . 

வே : 2 தொல் . செய் . பேரா . உரைப்பதிப்பில் திரிபின்றி வருவது 
என்றும் , நச் . உரைப்பதிப்பில் திரிவின்றி வருவது என்றும் , யாப்பருங்கல 
விருத்தி கழகப்பதிப்பில் திரிவின்றி நடப்பது ( 1 ) வழுவின்றி நடப்பது ( 2 ) 
என்றும் காணப்படுகின்றன . ஆனால் , பேராசிரியர் இந்நூற்பா வுரையில் திரி 
பின்றி முடியும் என்றதனானே என்றெழுதுவதை நோக்கினால் திரிபின்றி 
முடிவது ( 3 ) என்ற பாடமே கொண்டார் போலும் . 
இதுவே இளம்பூரணர் பாடம் . 


செய்யுளியல் 


நூற்பா -147 


275 


( இ - ள் ) ஈற்றடி யளவும் ஒரு பொருளைக் குறித்த வெள்ளடி 
யியலாற் றிரியின்றி முடிவது கலிவெண்பாட்டாம் என்றவாறு . 


கலிவெண்பாட்டெனினும் , வெண் கலிப் பாட்டெனினும் 
ஒக்கும் . 


வெள்ளடி யியலான் என்றமையான் வெண்டளையான் 
வந்து ஈற்றடி முச்சீரான் வருவனவும் , பிறதளையான் வந்து 
ஈற்றடி முச்சீரான் வருவனவும் கொள்க . 


உதாரணம் : -- 


. 


மரையா மரல்கவர மாரி வறப்ப 
வரையோங் கருஞ்சுரத் தாரிடைச் செல்வோர் 
சுரையம்பு மூழ்கச் சுருங்கிப் புரையோர்தம் 
உண்ணீர் வறப்பப் புலர்வாடு நாவிற்குத் 
தண்ணீர் பெறாஅத் தடுமாற் றருந்துயரங் 
கண்ணீர் நனைக்குங் கடுமைய காடென்றால் 
என்னீர் அறியாதீர் போல விவைகூறல் 
நின்னீர வல்ல நெடுந்தகாய் எம்மையும் 
அன்பறச் சூழாதே யாற்றிடை.- நும்மொடு 
துப்பந் துணையாக நாடி எதுவல்ல 
இன்பமு முண்டோ வெமக்கு . 


(கலி . 6 ) 


என வரும் . இது வெண்டளையால் வந்த வெண் கலிப்பா . 
அஃதேல் 

து நெடுவெண்பாட்டிற்கு ஓதிய விலக்கணத் 
தான் வருதல் ற் பஃறொடை வெண்பாவாம் ; வெண்கலிப்பா 
வென்ற தென்னை யெனின் ; 
புணர்தல் பிரிதல் இருத்தல் இரங்கல் 

ஊடல் 

எனவும் 
கைக்கிளை பெருந்திணை யெனவும் சொல்லப்பட்ட பொருள் 
ஏழனுள்ளும் யாதானும் ஒருபொருளைக் குறித்து ஏனைக் 
கலப்பாக்கள் போலத் தரவுந் தாழிசையும் தனித்தனி பொரு 
ளாக்கிச் சுரிதகத்தாற் றொகுத்து வரும் நிலைமைத்தன்றித் 
திரிபின்றி முடிவதனைக் கலிவெண்பா வெனவும் , 


உரை , சு , வே : 


1. குறித்த 

பொருளாகச் 
நிலைமைக்கன்றி 
முடிவது அக்கலிவெண்பா 


276 


தொல்காப்பியம் 


புறப்பொருட்கண் வரும் வெண்பாக்களைப் பஃறொடை 
வெண்பா எனவும் , பரிபாடற்கு உறுப்பாய் வரும் பஃறொடை 
வெண்பாக்களைப் பரிபாடல் எனவும், 


கொச்சகக் கலிப்பாவிற்கு உறுப்பாய் வரும் பஃறொடை 
வெண்பாவைக் கொச்சகக் கலிப்பா எனவும் கூறுதல் 
வாசிரியர் கருத்தென்று கொள்க . 


அன்ன தாதல் நெடுவெண்பாட்டே குறுவெண்பாட்டே 
என ( செய் .114 ) யாப்பினாலே வேறுபடுத்தாராகிக் ‘ கைக்கிளை 
பரிபாட் டங்கதச் செய்யுள் எனப் ( செய் .114 ) பொருளானும் 
இனத்தானும் வேறுபடுத் தோதினமையானுங் கொள்க . 


" தீம்பால் கறந்த கலமாற்றிக் கன்றெல்லாந் 
தாம்பிற் பிணித்து மனை நிறீஇ யாய்தந்த 
பூங்கரை நீலம் புடைதாழ மெய்யசை இப் 
பாங்கருமுல் லையுந்தாய பாட்டங்காற் றோழிநம் 
புல்லினத் தாயர் மகளிரோ டெல்லாம் 
ஒருங்கு விளையாட வவ்வழி வந்த 
குருந்தம்பூங் கண்ணிப் பொதுவன்மற் றென்னை 
முற்றிழை யோர் மடநல்லாய் நீயாடுஞ் 
சிற்றில் புனைகோ சிறிதென்றா னெல்லாநீ 
பெற்றேம்யா மென்று பிறர் செய்த வில்லிருப்பாய் 
கற்ற திலைமன்ற காணென்றேன் முற்றிழாய் 
தாதுசூழ் கூந்தற் றகைபெறத் தைஇய 
கோதை புனைகோ நினக்கென்றா னெல்லா நீ 
ஏதிலார் தந்தபூக் கொள்வாய் நனி மிகப் 
பேதையை மன்ற பெரிதென்றேன் ஆயிழாய் 
ஐய பிதிர்ந்த சுணங்கணி மென்முலைமேல் 
தொய்யி லெழுதுகோ மற்றென்றான் யாம்பிறர் 
செய்புற நோக்கி யிருத்துமோ நீ பெரிது 
மையலை மாதோ விடுகென்றேன் றையலாய் 
சொல்லியவா றெல்லா மாறுமா றியான் பெயர்ப்ப 
அல்லாந்தான் போலப் பெயர்ந்தா னவனை நீ 
ஆயர் மகளி ரியல்புரைத் தெந்தையும் 


உரை.சு.வே : 1. கூறுதலின் 

2 .. 

அது ஆசிரியர் 
3. அன்னதாகல் 


செய்யுளியல் 


நூற்பா -147 


277 


யாயு மறிய வுரைத்தீயின் யானுற்ற 
நோயுங் களைகுவை மன் 


( கலி .111 ) 


என்னும் முல்லைக்கலி அயற்றளையான் வந்த கலிவெண்பா . 

( கசஎ ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


1. ஒத்த செய்தி 


இந்நூற்பாவில் ஒருபொருள் நுதலிய வெள்ளடி என்றாற் 
போலப் பின்னர் , ஒரு பொருள் நுதலிய சூத்திரம் என்பர் . 

2. இளம்பூரணர் கருத்து 

கலிவெண்பாட்டிற்கு இலக்கணம் “ ஒருபொருணுதலிய 
வெள்ளடியியலாற் றிரிபின்றி 

றிரிபின்றி முடிவது கலிவெண்பாட்டே " 
( செய் .147 ) என ஓதினமையின் புணர்தல் முதலாகிய பொருள் 
களுள் யாதானும் ஒருபொருளைக் குறித்துத் திரிபின்றி முடியும் 
பஃறொடை வெண்பாவினைக் கலிவெண்பா எனவும் , குறள் 
வெண்பா முதலாகிய எல்லா வெண்பாக்களும் கொச்சகக் 
கலிக்கு உறுப்பாய் வரின் கொச்சகம் எனவும் , பரிபாடற்கு உறுப் 
பாய் வரின் பரிபாடலெனவும் கொள்ளப்படும் என்பர் இளம் 
பூரணர் ( செய் .115 ) 


3. நச்சினார்க்கினியர் கருத்து 


நச்சினார்க்கினியர் , பேராசிரியர் உரைக்கருத்தைத் தழுவிக் 
கொண்டு இந்நூற்பாவிற்கு இது முறையே கலிவெண்பாக் 
கூறுகின்றது என்று நுதலிய துரைத்து , ஒரு பொருளைக் கருதி 
வாரா நிற்ப, வேறுமொரு பொருளே படவும் சொற்றொடர்ந்து 
கிடப்பத் தொடுக்கப்பட்ட வெள்ளையடியால் திரிவின்றி வரு 
வது கலிவெண்பாட்டாம் என்று உரைகூறி , இயல் என்ற 
தனால் , கட்டளையடியாய் வருதலும் , தனக்குரிய வெண்டளை 
யான் வருதலும் , பன்னீரடியான் வருதலும் பிறவுமாகிய இலக் 
கணம் சிதையாதனவற்றுக்கே ஒருபொருணுதலி வரவேண்டுவது . 
அவ்வாறன்றித் திரிந்து வருவன ஒருபொருணுதலாக் கலிவெண் 
பாவாம் என்பர் . 


உரை . சு.வே : 


வெண்பாவினும் பிறதளை வருதலிற் பிறதளையானும் வந்த . 


278 


தொல்காப்பியம் 


4. பல நூற்பாக்களின் கருத்து 


ஒத்தாழிசைக்கலி கலிவெண் பாட்டே 
கொச்சக முறழொடு கலிநால் வகைகைத்தே 


( தொல்.செய் .1261 


“ ஒத்தாழிசைக்கலி வெண்கலி கொச்சகமென 
முத்திறத் தான்வருங் கலிப்பா வென்ப " 


[ அவிநயம் ] 


" வெண்கலி ஒத்தாழிசைக்கலி கொச்சகம் 
என்றொரு மூன்றே கலியென மொழிப் 


. 


[ காக்கைபாடினியம் ] 


" கொச்சகம் வெண்கலி ஒத்தாழிசையென 
முத்திற மாகுங் கலியென மொழிப் 


--- 


( சங்கயாப்புடையார் ) 


ஒத்தா ழிசைக்கலி வெண்கலி கொச்சகம் 
முத்திறத் தடங்கும் எல்லாக் கலியும் 


( மயேச்சுரனார் ] 


ஒத்தாழிசைக்கலி வெண்கலிப் பாவே 
கொச்சகக் கலியொடு கலிமூன் றாகும் 


[ அமிதசாகரம் ] 


ஒத்தாழிசைக்கலி கலிவெண் பாட்டே 
கொச்சகக் கலியொடு கலிமூன் றாகும் 


[ நத்தத்தனார் ) 


என வரும் மேற்காட்டிய நூற்பாக்களை நோக்கினால் , தொல் 
காப்பியர் ஒருவரே கலிப்பாவை நானகென்று கூறுகின்றார் 
என்பதும் , ஏனையா ரெல்லோரும் கலிப்பாவை மூனறென்றே 
கூறுகின்றாரென்பதும் , எட்டுத்தொகையுள் ஒன்றாகிய கலித் 
தொகையுள் உறழ்கலி என்றோதும் நான்காவது கலிப்பா 
இருக்கவும் அவர்களெல்லோரும் அதனைக் கருதவில்லை என்ப 
தும் , பல நூற்பாக்களில் ஒத்தாழிசைக்கலியை முன்வைத்தும் 
சில நூற்பாக்களில் கொச்சகம் வெண்கலியை முன்வைத்தும் 
ஓதப்பட்டுள்ளன என்பதும் , தொல்காப்பியரும் நற்றத்தரும் 
- கலிவெண் பாட்டு என்று கூற , ஏனையோ ரெல்லோரும் வெண் 
கலப்பா என்றே கூறுகின்றாரென்பதும் அறிந்து கொள்ளலாம் . 


5. யாப்பருங்கல விருத்தியாசிரியர் கருத்து 


ஈற்றடி வெண்பா இயலது ( நூற்பா 85 ) என்றுவிதப்பித்த 
அதனால் , ஈற்றடி வெள்ளோசை கொண்டும் , கொள்ளாதும் 
முச்சீர் அடியால் இறுலதே கொள்ளப்படும் என்றும் , 


செய்யுளியல் 


நூற்பா -148 


279 


வெண்கலிப்பா 

எனினும் 

கலிவெண்பா எனினும் 
ஒக்கும் என்றும் பலவகைக் கலிவெண்பாவை எடுத்துக்காட்டி 
இது சிறப்புடைக் கலித்தளையால் வந்த கலிவெண்பா , இஃது 
உரிச்சீர் வெண்டளையால் வந்த கலிவெண்பா , இது சிறப்பில் 
ஆசிரிய நிரைத்தளையால் வந்த கலிவெண்பா , இது சிறப்பில் 
வஞ்சித்தளையால் வந்த கலிவெண்பா , ஒழிந்த தளை தட்ட 
வெண்கலிப்பாவும் வந்த வழிக் கண்டுகொள்க என்றும் 
( யா.வி.கழ.பக் .325,326 ) எழுதுவதை நோக்கினால் , கலித்தளை 
தட்டுக் கலியோசை தழுவி ஈற்றடி வெள்ளோசை கொண்டும் ,, 
கொள்ளாதும் முச்சீர் அடியால் இறவேண்டுமென்றும் , வெண் 
கலிப்பாவும் கலிவெண்பாவும் ஒன்றே என்றும் அது சிறப் 
புடையது சிறப்பில்லாதது என இருபகுப்பாய் வரும் என்றும் 
கருதுவது புலனாம் . 


அவரே கலிவெண்பாவே என்ற வழி , ஏகார விதப்பினால் 
வெள்ளோசையினால் 

வருவதனைக் கலிவெண்பா என்றும் 
பிறவாற்றால் வருவனவற்றை வெண்கலிப்பா என்றும் வேறு 
படுத்துச் சொல்வாரும் உளர் என்பர் . 


6. பாட்டியல் கருத்து 

சிதம்பரப் பாட்டியல் ஆசிரியர் கலிவெண்பாவை வெண் 
பாவுடன் சேர்த்து , 


பலவடியா யளவிலவாய் ஒரூஉவெதுகை யிரண்டாம் 
பாதங்க டொறும் பெற்றும் வெள்ளடிகுன் றாவாம் கலிவெண்பா 


என்றும் , வெண்கலிப்பாவைக் கலிப்பாவுடன் சேர்த்து , 


பேசியவெண் பாவியைந்து சிந்தடியிற் றடியாய்ப் 
பிறதளைதன் றளையோசை பெறுவதுவெண் கலிப்பா 


என்றும் கூறுவர் . 


148. தரவும் போக்கு மிடையிடை மிடைந்தும் 

ஐஞ்சீ ரடுக்கியும் ஆறுமெய் பெற்றும் 


நூ.பா.வே : 1. பாட்டிடை மிடைந்தும் பேரா ; நச் . 
குறிப்பு : பேராசிரியரும் நச்சினார்க்கினியரும் இந்நூற்பாவின் முதல் மூன்றடியைத் 

தனி நூற்பாவாகவும் அடுத்த இரண்டடியைத் தனி நூற்பாவாகவும் 
கொள்வர் . 


280 


தொல்காப்பியம் 


வெண்பா வியலான் வெளிப்படத் தோன்றும் 
பாநிலை வகையே கொச்சகக் கலியென 
நூனவில் புலவர் நுவன்றறைந் தனரே . 


என் - னின் கொச்சகக் கலியாமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 

( இ - ள் ) ‘ தரவும் போக்கும் இடைஇடை மிடைந்தும் என்பது 
தரவாகிய உறுப்பும் சுரிதகம் ( போக்கியல் ) ஆகிய உறுப்பும் 
முதலும் முடிவும் வருதலின்றி இடையிடை வந்து தோன்றியும் 
என்றவாறு . 


உம்மையால் இயற்கை வழாமற் றோன்றியும் என்று 
கொள்ளப்படும் . 


ஐஞ்சீர் அடுக்கியும் என்பது , ஐஞ்சீரடி பல வந்தும் 
என்றவாறு . உம்மையால் வாராதும் என்று கொள்க . 


‘ ஆறு மெய் பெற்றும் என்பது தரவு , தாழிசை , தனிச்சொல் , 
சுரிதகம் , சொற்சீரடி , முடுகியலடி என்னும் ஆறு உறுப்பினையும் 
பெற்றும் என்றவாறு . 

உம்மையாற் பெறாதும் என்று கொள்க . 


‘வெண்பா வியலான் வெளிப்படத் தோன்றும் பாநிலை 
வகை என்பது . மேற் சொல்லப்பட்ட உறுப்புக்களை யுடைத் 
தாகியும் இலதாகியும் வெண்பாவின் இயல்பினாற் புலப்படத் 
தோன்றும் பாநிலைவகை என்றவாறு . 

புலப்படத் தோன்றுதலாவது , ஏனையுறுப்புக்களில் வெண்பா 
மிகுதல் . 

இன்னும் அதனானே , பிற பாவடிகளும் வந்து வெண்பா 
வியலான் முடிதலும் கொள்க . 

‘ கொச்சகக் கலியென நூல்நவில் புலவர் நுவன்று அறைந் 
தனரே என்பது கொச்சகக் கலிப்பாவென்று 

இலக்கணம் 
அறிந்த புலவர் கூறினார் என்றவாறு . 


உரை.சு.வே : 


1. இடை வந்து தோன்றியும் 
2 . உம்மையால் வாராதும் என்று கொள்க . 


செய்யுளியல் 


நூற்பா - 148 


281 


ஆறு மெய் பெற்றும் என்பதற்கு அராகமென்னும் உறுப் 
பைக் கூட்டி முடுகியல் என்னும் உறுப்பைக் கழித்து உரைப்பது 


மொன்று . 


உதாரணம் : - குறிஞ்சிக் கலியுள் 


காமர் கடும்புனல் கலந்தெம்மோ டாடுவாள் 
தாமரைக் கண்புதைத் தஞ்சித் தளர்ந்ததனோ டொழுகலான் 
நீணாக நறுந்தண்டார் தயங்கப்பாய்ந் தருளினாற் 
பூணாக முறத்தழீ இப் போத்தந்தா னகனகலம் 
வருமுலை புணர்ந்தன வென்பதனா லென்றோழீ 
அருமழை தரல்வேண்டிற் றருகிற்கும் பெருமையளே . 


இது தரவு . 


இதனுள் இரண்டாமடி , ஐஞ்சீரான் வந்தது . 

அவனுந்தான் , ஏன லிதணத் தகிற்புகை யுண்டியங்கும் 
வானோர் மதியம் வரைசேரி னவ்வரைத் 
தேனி னிறாலென வேணி யிழைத்திருக்குங் 
கானக நாடன் மகன் . 


இதனுள் முதற்க ணின்றது கூன் . 


சிறுகுடி யீரே சிறுகுடி யீரே 
வள்ளி கீழ்வீழா வரைமிசைத் தேன்தொடா 
கொல்லை குரல் வாங்கி யீனா மலைவாழ்நர் 
அல்ல புரிந்தொழுக லான் . 


இதன் முதல் ஆசிரிய அடி . 


காந்தள் கடிகமழுங் கண்வாங் கிருஞ்சிலம்பின் 
வாங்கமை மென்றோட் குறவர் மடமகளிர் 
தாம்பிழையார் கேள்வர்த் தொழுதெழலாற் றம்மையருந் 

தாம்பிழையார் தாந்தொடுத்த கோல் ; 
இவை மூன்றும் கொச்சகம் . 


என வாங்கு 
இது தனிச்சொல் . 

அறத்தொடு நின்றேனைக் கண்டு திறப்பட 

என்னையர்க் குய்த்துரைத்தாள் யாய் . 
இது வெள்ளைச் சுரிதகமாகி யிடை வந்தது . 


உரை.சு.வே : 


1. தான் வேண்டித் 


282 


தொல்காப்பியம் 


அவருந் தெரிகணை நோக்கிச் சிலைநோக்கிக் கண்சேந் 
தொருபக லெல்லா முருத்தெழுந் தாறி 
இருவர்கட் குற்றமு மில்லையா லென்று 
தெருமந்து சாய்த்தார் தலை . 


தெரியிழாய் ! நீயுநின் கேளும் புணர 
வரையுறை தெய்வ முவப்ப வுவந்து 
குரவை தழீ இயா மாடக் குரவையுட் 

கொண்டு நிலைபாடிக் காண் ; 
இவையிரண்டும் கொச்சகம் . 


நல்லாய் 


இது தனிச்சொல் . 


நன்னா டலைவரு மெல்லை நமர்மலைத் 
தந்நாண்டாந் தாங்குவா ரென்னோற் றனர்கொல் ; 


இது பேரெண் . 


புனவேங்கைத் தாதுரைக்கும் 1 பொன்னறை முன்றில் 
நனவிற் புணர்ச்சி நடக்குமா மன்றோ 
நனவிற் புணர்ச்சி நடக்கலு மாங்கே 
கனவிற் புணர்ச்சி கடிதுமா மன்றோ ; 


விண்டோய்கன் னாடனு நீயும் வதுவையுட் 
பண்டறியா தீர்போற் படர்கிற்பீர் மற்கொலோ 
பண்டறியா தீர்போற் படர்ந்தீர் - பழங்கேண்மை 
கண்டறியா தேன்போற் கரக்கிற் பென் மற்கொலோ ; 


இவையிரண்டும் தாழிசை. 


மைதவழ் வெற்பன் மணவணி காணாமற் 
கையாற் புதைபெறூஉங் கண்ணுங்கண் ணாகுமோ ; 


இது பேரெண் . 


என்னைமன் , நின் கண்ணாற் காண்பென்மன் யான் 
நெய்த லிதழுண்கண் நின்கண்ணா கென் கண்மன 


இதுவுங் கொச்சகம் . 


உரை.சு.வே : 


1. தாதுகுக்கும் 


செய்யுளியல் 


நூற்பா -148 


283 


என வாங்கு 


இது தனிச்சொல் . 

நெறியறி செறிகுறி புரிதிரி பறியா வறிவனை முந்துறீஇத் 
தகைமிகு தொகைவகை யறியுஞ் சான்றவ ரினமாக 
வேய்புரை மென்றோட் பசலையு மம்பலும் 
மாய்ப் புணர்ச்சியு மெல்லா முடனீங்கச் 
சேயுயர் வெற்பனும் வந்தனன் 
பூவெழி லுண்கணும் பொலிகமா வினியே ( கலி . 39 ) 


து சுரிதகம் . 


இதனுள் ( இச்சுரிதகத்துள் ) முதலடி அறுசீர் முடுகியல் ; 
இரண்டாவது ஐஞ்சீர் முடுகியல் . 


இவ்வாறு வருவன கொச்சகக் கலிப்பா எனப்படும் . 

ஒத்தாழிசைக்குத் தாழிசையாகிய உறுப்புமிக்கு வந்தாற் 
போலக் கொச்சகக் கலிக்கும் வெண்பாவாகிய உறுப்பு மிக்கு 
வரும் என்று கொள்க . 


இனி , ஈண்டோதப்பட்ட உறுப்புக்கள் குறைந்தும் மயங்கி 
யும் மிக்கும் வரப்பெறும் ; அவை கலித்தொகையுட் கண்டு 
கொள்க . 

( கசஅ ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


1. கொச்சகக்கலி 


ஒத்தாழிசைக்கலிக் கொவ்வா வுறுப்பின 
கொச்சகக் கலிப்பா வாகு மென்ப 


( அவிநயம் ) 
( யா.வி.கழ.பக் .341 . ) 


கொச்சகக் கலிப்பா என்பது , முதனிலை ஒத்தாழிசைக் கலிப் 
பாவிற்குச் சொன்ன தரவு , இடைநிலைப்பாட்டு , தனிச்சொல் , 
போக்கு என்னும் உறுப்பு மயங்கியும் சொல்லப் பெறாத உறுப்பு 
வந்து மிக்கும் குறைந்தும் வருவனவாம் . கொச்சகக் கலிப்பாவைக் 
கூறும் நூற்பாவுள் தரவும் போக்கும் என்று போக்கு கூறப் 
உரை.சு.வே : 

1. போதெழி 


284 


தொல்காப்பியம் 


படுவதால் , முதனிலை ஒத்தாழிசைக்கலிப்பாவின் இழிபென்றே 
இதனைக் கொள்க . 


எனவே , முதனிலை ஒத்தாழிசைக் கலிப்பாவிற்கு இழிபாகக் 
கொச்சகக் கலிப்பாவையும் , வண்ணக ஒத்தாழிசைக் கலிப்பா 
விற்கு இழிபாகக் கொச்சக ஒரு போகு , அம்போதரங்கம் என்னும் 
இரண்டையும் கொள்க . விருத்தி ஆசிரியர் “ சிறப்பில்லாதன 
வற்றை ஒருசாரார் ‘ கொச்சை என்றும் , கொச்சகம் என்றும் 
வழங்குவர் எனக்கொள்க " ( யா.வி.கழ.பக் .293 ) எனக் கூறுதலைக் 
கொண்டும் , “ கொச்சகத் தன்மையிற் கொச்சக மாகும் " என்று 
பன்னிரு பாட்டியல் பகர்தலைக் கொண்டும் கொச்சகம் என்ற 
சொல்லின் பொருள் உணரலாம் . கொச்சகத் தன்மையாவது 
கலியுறுப்பு முதலியன குறைந்தும் , மிக்கும் , மயங்கியும் வருதல் . 


2. பேராசிரியர் கருத்து 


பேராசிரியர் மேல் நூற்பாவை இரண்டு பகுதியாக்கித் “ தரவும் 
போக்கும்......வெளிப்படத்தோன்றும் ” என்ற முதற்பகுதிக்கு , 
" மேல் வெளிப்படுபொருட்டு எனப்பட்ட வெண்கலி விரவுறுப் 
பினைப் பெற்று வரும் என்பர் . அடுத்து பாநிலை வகையே 
கொச்சகக் கலியென நூனவில் புலவர் நுவன் றறைந்தனரே 
என்ற இரண்டாம் பகுதிக்கு , “ மேலே ஒருபோகெனக் கூறப் 
பட்ட கொச்சகப் பாவினது நிலையும் வகையும் ஆகியவையே 
கொச்சகக் கலியாமென்று நூல்நவில் புலவர் கூறித் துணித்த 
னர் என்பர் . 


பேராசிரியர் கருதிக்கூறும் இக் கொச்சகத்தில் , பிற்கால 
யாப்பிலக்கணப் புலவர் கூறும் தாழிசை, துறை , விருத்தம் 
என்பனவற்றில் வரும் பல பாடல்களை அவர் அமைத்துக் 
கொள்ளுகின்றார் . 


3. யாப்பருங்கல விருத்தி ஆசிரியர் கருத்து 

இனிக் காக்கைபாடினியாரும் பாட்டியலுடையாரும் வாய்ப் 
பிய முடையாரும் முதலாகிய ஒருசார் ஆசிரியர் ( சந்தம் 
தாண்டகம் என்னும் ) இவற்றையும் இனத்தின் பாற்படுத்தி 
வழங்குவர் . 


செய்யுளியல் 


நூற்பா -149 


285 


தொல்காப்பியனார் முதலாகிய ஒருசாராசிரியர் ( சந்தம் 
தாண்டகம் என்னும் ) இவற்றையும் , மேற்கூறப்பட்ட பாவினங் 
களையும் கொச்சகக் கலிப்பாற் படுத்தி வழங்குவர் எனக் 
கொள்க என்பர் ( யா . வி . கழ . பக் . 486 ) . இவ்வாறு அவர் 
கூறுவது தொல்காப்பிய உரையாசிரியர் கொண்ட கருத்தையே 
யாகும் . 


5 , ஐஞ்சீர் ஆறுமெய் 


‘ ஐஞ்சீர் அடுக்கியும் ஆறுமெய் பெற்றும் என்ற பகுதிக்குப் 
பேராசிரியர் வேறுநின்றதொரு அளவடியுடன் அடுக்கிச் சொல்ல 
ஐஞ்சீராகியும் அவ்வாறே அளவடியுடன் இருசீரடுக்க ஆறுசீர் 
பெற்றும் கொச்சகக் கலிப்பா வரும் என்பர் ( பேரா . 154 ) . 
ஆனால் ஆறு மெய் என்றதில் மெய் என்பது சீர் என்னும் 
பொருளில் எங்கும் வரவில்லை . இளம்பூரணர் தரவு தாழிசை 
தனிச்சொல் சுரிதகம் சொற்சீரடி முடுகியலடி என்னும் ஆறு 
உறுப்பினையும் பெற்றும் வரும் என்பர் . இவர் கூறிய ஆறில் 
தரவு , தாழிசை, தனிச்சொல் கலிப்பா உறுப்பாகும் ; சரிதகம் , 
சொற்சீரடி , முடுகியலடி என்னும் மூன்றும் பரிபாடல் உறுப் 
பாகும் . இவ்வாறு இரண்டு பாக்களுக்குரிய உறுப்புக்களை 
எடுத்துக்கொண்டு ஆறு மெய் இவையென்று சொல்வதைக் 
காட்டிலும் , பரிபாடலுக்கு ஓதிய கொச்சகம் அராகம் சுரிதகம் 
எருத்து சொற்சீரடி முடுகியலடி என்னும் ஆறு உறுப்பினைப் 
பெற்று வரும் என்றும் கூறலாம் . அவ்வாறு கூறினால் 
முற்றிலும் பரிபாடல் இலக்கணமே ஆகிவிடும் . அதனால் கலி 
யுறுப்பு மூன்றும் பரிபாடலுறுப்பு மூன்றும் விரவிவரின் 
கொச்சகக் கலிப்பா ஆகும் என்று கருதுகின்றார் போலும் . 


149. கூற்றும் மாற்றமும் இடையிடை மிடைந்து 

போக்கின் றாகல் உறழ்கலிக் கியல்பே . 


இஃது உறழ்கலி யாமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 

( இ - ள் ) உறழ் கலிப்பாவிற்கு இலக்கணம் கூற்றும் மாற்றமும் 
விரவி வந்து சுரிதகம் ( போக்கியல் ) இன்றி முடிதல் என்றவாறு . 


உரை.சு.வே : 


1. உறழ் கலிப்பா ரா.ரா. 


286 


தொல்காப்பியம் 


இதனைக் கொச்சகக் கலியின் பின் 

வைத்தமையான் 
அக்கொச்சக உறுப்பின் ஒப்பன இதற்கு உறுப்பாகக் கொள்ளப் 
படும் . 


உதாரணம்: 


" யாரிவ னெங்கூந்தல் கொள்வா னிதுவுமோர் 
ஊராண்மைக் கொத்த படிறுடைத் தெம்மனை 
வாரனீ வந்தாங்கே மாறு : 


இது தலைமகள் கூற்று . 


என்னிவை , ஒருயிர்ப் புள்ளி னிருதலை யுள்ளொன்று 
போரெதிர்ந் தற்றாப் புலவனீ கூறினென் 
ஆருயிர் நிற்குமா றியாது ; 


இது தலைவன் கூற்று . 


ஏஎ , 


தெளிந்தேம்யாங் காயாதி யெல்லாம்வல் லேடா 
பெருங்காட்டுக் கொற்றிக்குப் பேய்நொடித் தாங்கு 
வருந்தனின் வஞ்ச முரைத்து ; 


இது தலைமகள் கூற்று . 


மருந்தின்று , மன்னவன் சீறிற் றவறுண்டோ நீநயந்த 
இன்னகை தீதோ விலேன் ; 


இது தலைமகன் கூற்று . 


மாண மறந்துள்ளா நாணிலிக் கிப்போர் 
புறஞ்சாய்ந்து காண்டைப்பாய் நெஞ்சே உறழ்ந்திவனைப் 
பொய்ப்ப விடேஎ மெனநெருங்கிற் றப்பினேன் 
என்றடி சேர்தலு முண்டு . 

( கலி . 89 ) 


இப்பாட்டுச் சுரிதகம் ( போக்கியல் ) இன்றி வந்தவாறு கண்டு 
கொள்க 


உரை.சு. 

ஈ.வே : 1 . 


இப் பாட்டுச் சுரிதகம் வந்தவாறு ரா . ரா . 


செய்யுளியல் 


நூற்பா -150 


287 


எற்றிற்கு ? இறுதியின் கண் வந்தது சுரிதகமாகாதோ 
வெனின் , சுரிதகமாகாது ; சுரிதகமாவது ஆதிப் பாட்டினும் 
இடைநிலைப்பாட்டினு முள்ள பொருளைத் தொகுத்து முடிப் 
பது . இஃது அன்னதன் றென்க . 

( கசசு ) 
( 12 ) அளவியல் 


150. ஆசிரியப் பாட்டி னளவிற் கெல்லை 

ஆயிர மாகு மிழிபுமூன் றடியே 


என் - னின் ஆசிரியப்பாவிற்கு அளவு கூறுதல் நுதலிற்று . 

( இ - ள் ) ஆசிரியப் பாவின் அளவிற்கு எல்லையாவது சுருங் 
கினது மூன்றடி ; பெருமை ஆயிரமடியாக இடைப்பட்டன எல்லா 
அடியானும் வரப்பெறும் என்றவாறு . 


சுருங்கின பாட்டிற்கு உதாரணம் மேற் காட்டப்பட்டது . 


பெரிய பாட்டு பத்துப் பாட்டுள்ளும் சிலப்பதிகாரத் 
துள்ளும் மணிமேகலையுள்ளும் கண்டு கொள்க . 


‘ ஆசிரிய நடைத்தே வஞ்சி ( செய் .108 ) என்றதனான் 
வஞ்சிப்பாவிற்கும் ஆயிரமடி பெருமையாகக் கொள்ளப்படும் 
என்எறவாறு . 

( கநி ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


வஞ்சிப்பாவின் அடி அளவு 


வருதலைக் 


வஞ்சிப்பாவும் ஆயிரம் அடிப் பெருமையாக 
கீழ்வரும் நூற்பாக்களால் அறிக . 


ஐயிரு நூறடி ஆசிரியம் வஞ்சிச் 
செய்யுள் நடப்பினும் சிறப்புடைத் தென்ப 


tf 


வஞ்சி யாசிரியம் என்றிரு பாட்டும் 

எஞ்சா மூவடி இழிபுயர் பாயிரம் " 
என்பது பரிமாணம் . ( யா.வி.கழ.பக் . 133 ) 
நூ.பா.வே : 

1 , மூன்றடித்தே 
உரை.சு.வே : எல்லை கூறுதல் அளவுணர்த்துதல் 


288 


தொல்காப்பியம் 


151. நெடுவெண் பாட்டே ! முந்நான் கடித்தே 

குறுவெண் பாட்டிற் களவேழ் சீரே . 


என் - னின் வெண்பாவிற்கு அடிவரையறை உணர்த்துதல் 
நுதலிற்று . 


நெடுவெண் பாட்டிற்கு எல்லை பன்னிரண்டடி ; குறுவெண் 
பாட்டிற்கு அடி அளவடியும் சிந்தடியுமாகிய இரண்டடியும் 
என்றவாறு . 


எனவே , இடையுள்ள அடிகளெல்லாம் உரிய . உதாரணம் 
மேற் 4 காட்டப்பட்டது . 

( காக ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


வெண்பாக்கள் பெற்று வரும் அடி அளவு 


ஈரடி முதலா ஒன்றுதலை சிறந்து 
ஏழடி காறும் வெண்பாட் டுரிய 


( நத்தத்தம் ) 


ஈரடி முதலா ஏழடி காறும் 
திரிபில் வெள்ளைக் கடித்தொகை தானே " 


( பல்காயம் ) 


ஏழடி யிறுதி யீரடி முதலா 
ஏறிய வெள்ளைக் கியைந்தன அடியே 


மிக்கடி வருவது செய்யுளுக் குரித்தே 


( சங்கயாப்பு ) 


மேலே காட்டியுள்ள நத்தத்தம் , பல்காயம் , சங்கயாப்பு 
நூற்பாக்களை நோக்கினால் வெண்பாவிற்கு ஈரடியே சிறுமை 
என்றும் , அது ஈரடி முதலாக மூன்றடி , நான்கடி , ஐந்தடி , ஆறடி , 
ஏழடிகாறும் ஏறிவரும் என்றும் , ஏழடிக்குமேல் வருவது செய்யுள் 
வெண்பா எனப்பெயர் பெறும் என்றும் அறிந்து கொள்கிறோம் . 


நூ.பா , வே : 


2 . 


1 . பாட்டு நச் . 

முந்நாலடித்தே பேரா . 
3 . பாட்டி னளவெழு சீரே பேரா . 
4. மேற்காட்டுதும் , 


உரை.சு.வே : 


செய்புளியல் 


நூற்பா-152 


289 


ஆனால் , தொல்காப்பியர் அவ்வாறு கூறவில்லை . குறுவெண் 
பாட்டு இரண்டடியான் வரும் என்றும் , நெடுவெண்பாட்டு 
மூன்றடி முதல் பன்னிரண்டடி வரை வரும் என்றும் கூறுகிறார் . 


152. அங்கதப் பாட்டள வவற்றோ டொக்கும் . 


பாட்டிற்கு அளவு 

உணர்த்துதல 


என் - னின் அங்கதப் 
நுதலிற்று . 


( இ - ள் ) அங்கதப் பாட்டாகிய வெண்பாவிற்கு எல்லை 
சிறுமை இரண்டடி ; பெருமை பன்னிரண்டடி என்றவாறு . 


உதாரணம் சில ( மேல் ) காட்டப்பட்டன ; 

ஏனைய வந்த 
வழிக் கண்டுகொள்க . 

( கநிஉ ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


1. இளம்பூரணர் உரையில் அங்கதத்திற்கு உதாரணம் இல்லை . 

இளம்பூரணர் இவ் அங்கதத்திற்கு உதாரணம் சில காட்டப் 
பட்டன என்பர் . செய்யுளியல் தூற்பா 121 , 122 இவற்றில் 
காட்டியிருக்க வேண்டும் . ஆனால் அங்கே உதாரணம் காணப் 
படவில்லை . 120 ஆம் நூற்பாவுரையிலும் முன்னர்க் காட்டுதும் 
என்பர் . எனவே 121 , 122 ஆம் நூற்பாக்களில் உதாரணம் 
காட்டப்பட்டிருந்து , அப் பாடல்கள் எழுதுவோரால் விடப் 
பட்டிருக்க வேண்டும் . 


2. பேராசிரியர் காட்டுகிறார் . 


“ இருடீர் மணிவிளக்கத் தேழிலார் கோவே 
குருடேயு மன்று நின் குற்றம் - மருடீர்ந்த 
பாட்டு முரையும் பயிலா தனவிரன் 
டோட்டைச் செவியு முள 


என்பது நான்கடியான் வந்த அங்கதம் என்பர் . 


நூ.பா.வே : 


1 . 


பாட்டவற் றளவோ பேரா . 


36-19 


290 


தொல்காப்பியம் 


153. கலிவெண் பாட்டே கைக்கிளைச் செய்யுள் 

செவியறி ? வாயுறை புறநிலை யென்றிவை 
தொகைநிலை மரபி னடியில வென்ப 
முடி பொரு எல்லா தடியள விலவே . 


என் - னின் அடியளவு வரையறை யில்லாத செய்யுள் உணர்த் 
துதல் நுதலிற்று . 

( இ - ள் ) கலிவெண்பாட்டும் கைக்கிளைப் பொருட் செய் 
யுளும் செவியுறையும் வாயுறை வாழ்த்தும் புறநிலை வாழ்த்தும் 
என்னும் பொருண்மைக் கண் வரும் வெண்பாக்களும் அளவு 
வரையறுக்கப்படா ; பொருள் முடியுங்காறும் வேண்டிய அடி 
வரப்பெறும் என்றவாறு . 

( கருகூ ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


1. கைக்கிளை , செய்யுள் 


என 


இந்நூற்பாவில் கைக்கிளைச் செய்யுள் வருவதைக் 
‘ கைக்கிளை செய்யுள் எனப்பாடம் ஓதி உம்மைத்தொகையாகக் 
கொண்டு , கைக்கிளையும் செய்யுளும் என உரைகூறி , இவற்றுள் 
செய்யுள் வெண்பாவும் அடிவரையறுக்கப்படா; பொருள் முடி 
யுங்காறும் வேண்டிய அடி வரப்பெறும் என்று உரைத்துக் 
கொள்க . செய்யுள் வெண்பாப் பற்றிய விளக்கத்தைச் செய்யு 
ளியல் 123 ஆம் நூற்பாவிற்கு யான் எழுதியுள்ள விளக்கத்தால் 
உணர்ந்து கொள்க . 


2 . 


இந் நூற்பாவிற்கு இளம்பூரணர் பாடம் 

யா . க . விருத்தியாசிரியர் ஈரடி வெண்பாச் சிறுமை ( 32 ) 
என்னும் நூற்பா உரையில் பாக்களின் அடிப்பெருமை பற்றி 
அரிய கருத்தொன்றைக் கூறுகிறார் . 
நூ.பா.வே : 

1 . கைக்கிளை செய்யுள் 

புறநிலை வாயுறை செவியறி வென்றிவை 
3 . தொகுநிலை யளவின பேரா 

தொகைநிலை வகையான் ( கன ) 
உரை.சு.வே : 4 . கைக்கிளைப் பொருளைப் பற்றிய பாவும் 

5. செவியுறை வாழ்த்து வாயுறை வாழ்த்து புறநிலை வாழ்த்து 
குறிப்பு : 6 இந் நூற்பாவின் ஈற்றடியை நீக்கிவிட்டு மூன்றடி நூற்பாவாகக் 

கொள்வர் பேராசிரியரும் நச்சினார்க்கினியரும் . 


2 . 


என்ற 


செய்யுளியல் 


நூற்பா -153 


291 


இந்நூற்பாவில் , தலைதடுமாற்றம் தந்து புணர்ந்துரைத்தல் 
என்னும் உத்தியால் கிடைக்கும் செய்தியாவன: 


பாக்களின் 

அடிப்பெருமைக்கெல்லை பாடுவோனது 
பொருண் முடியுங் குறிப்பே ; வரையறை யில்லை என்பாரும் , 
அடிவரையறுத்துச் சொல்லுவாருமென இருதிறத்தார் ஆசிரியர் 
என்பதை அறிவித்தற்கு என்க . நூல் நயம் அறிவார் ஆயுங் 
கால் , அவ்விரண்டும் தமக்குள் வேறுபாடு இல்லை என்பது 
அறிவித்தற்கு ஒரு தோற்றம் உணர்த்தியது . 


யாதோ வேறுபாடிலாதவாறெனின் , 

1. பெருமைக்கெல்லை பாடுவானது பொருண் முடிவுக் 
குறிப்பே ; வரையறையில்லை என்பார் , விளங்கக் கூறல் 
என்னும் நூல் மாண்பு கடைப்பிடித்து மயங்காமை கூறினார் . 


2. அங்ஙன மின்றி , அடிவரையறுத்து ஓதினார் சிறப் 
புடைப் பொருளை எடுத்துக் கூறல் என்னும் தந்திர உத்தி 
பற்றிச் சிறப்புடைமையை எடுத்தோதி , மிக்கனவும் உடன்பட்ட 
மையை உய்த்துணர வைத்தார் . அதனால் , அவ்வாறு கூறும் இரு 
வகையார்க்கும் பயன்படுமாறு இலக்கண ஆசிரியர் பாட்டிற்கு 
அடியளவு கூறுங்கால் இன்ன 

இன்ன பாட்டிற்கு அடிவரை 
யறையில்லை ; பாடுவான் பொருண்முடிபே யென்றும் ; இன்ன 
இன்ன பாட்டிற்கு அடிவரையறை இவ்வளவென்றும் ஓதியுள்ள 
னர் . எடுத்துக்காட்டாக வெண்பாவிற்கு . 


ஏழடி யிறுதி ஈரடி முதலா 
ஏறிய வெள்ளைக் கியைந்த அடியே 


( சங்கயாப்பு ) 


என்னும் நூற்பா அடிவரையறை கூறுகிறது . 


• மிக்கடி வருவது செய்யுட் குரித்தே 


( சங்கயாப்பு ) 


என்னும் நூற்பா , வெண்பாவுள் ஏழடிக்கு மேல் பொருள் 
முடியுந் துணையும் மிக்கடியாய் வருவது செய்யுள் என்னும் 
வெண்பாவகைக்கு உரியது என்று அடிவரையறை யில்லாதவற் 
றைக் கூறுகின்றது யா.வி.கழ.பக் .131 ) .. 


292 


தொல்காப்பியம் 


இவ்வாறு கூறிய விருத்தியாசிரியர் தொல் . செய்யுளியலில் 
அளவென்னும் உறுப்பினைக் கூறும் நூற்பாக்களில் 
" ஆசிரியப் பாவின் அளவிற்கு 

( 160 ) என்றும் 


ஆசிரிய நடைத்தே ( 104 ) என்றும் 


நெடுவெண் பாட்டே " 


( 151 ) என்றும் 


அங்கதப் பாட்டவற் 


( 152 ) என்றும் 


வரும் நூற்பாக்களை அடிவரையறைக்கும் 


" கலிவெண் பாட்டே கைக்கிளை செய்யுள் 
செவியறி வாயுறை புறநிலை யெனவிவை 
தொகைநிலை வகையான் அளவில் வென்ப் ( 153 ] என்றும் 


முடிபொரு ளல்லா தடியள விலவே என்றும் 


வரும் நூற்பாக்களை அடிவரையறை யில்லாமைக்கும் எடுத்துக் 
காட்டி , என்றார் தொல்காப்பியர் என்பர் . இவர் கூற்றின்படி 
மேற்காட்டிய நூற்பாக்களெல்லாம் தொல்காப்பிய நூற்பாக் 
களாக வேண்டும் . 


ஆனால் , மேல் நூற்பாக்களில் ஈற்றில் வந்துள்ள முடி 
பொரு ளல்லா தடியள விலவே என்னும் நூற்பா இளம்பூரணர் , 
பேராசிரியர் , நச்சினார்க்கினியர் உரையிலுள்ள மூலங்கள் ஒன்றிலும் 
காணப்படவில்லை . 


பின்னர் அம்மூவர் உரையையும் கூர்ந்து பார்த்த அளவில் 
அவ்வுரைகளில் இளம்பூரணர் உரை , 


. 


கலிவெண் பாட்டே ( 153 ) 


என்னும் மேற்கண்ட நூற்பாவிற்கு , 


“ கலிவெண்பாட்டும் , கைக்கிளைப் பொருளைப் பற்றிய 
பாவும் , செவியுறை வாழ்த்து , வாயுறை வாழ்த்து , புறநிலை 
வாழ்த்து என்ற பொருண்மைக்கண் வரும் வெண்பாக்களும் . 
அளவு வரையறுக்கப்படா ; பொருண் முடியுங்காறும் வேண்டிய 
அடிவரப்பெறும் என்று எழுதப்பட்டுள்ளது . 


செய்யுளியல் 


நூற்பா - 153 


293 


இவ்வுரையுள் அளவு வரையறுக்கப் படா என்ற உரை , 
தொகைநிலை மரபி னடியில வென்ப என்ற அடிக்கும் 
பொருண் முடியுங் காறும் வேண்டிய அடி வரப்பெறும் என்ற 
உரை , முடிபொரு ளல்லா தடியள விலவே என்ற அடிக்கும் 
பொருளாயிருத்தலை உணர்ந்தேன் . 


இளம்பூரணர் அவ்வாறு உரையெழுதியுள்ளதால் , அந் நூற் 


பாவிற்கு , 


" கலிவெண் பாட்டே கைக்கிளைச் செய்யுள் 
செவியறி வாயுறை புறநிலை யென்றிவை 
தொகைநிலை மரபி னடியில வென்ப 
முடிபொரு ளல்லா தடியள விலவே 


என்ற நான்கடி நூற்பாவாக அவர் பாடங்கொண்டிருந்தார் 
என்பது தெளிவாகப் புலனாகின்றது . 


ஆனால் , பேராசிரியரும் நச்சினார்க்கினியரும் கலிவெண் 
பாட்டே என்னும் இந் நூற்பாவின் மூன்றாவது அடியைத் 
‘ தொகுநிலை யளவி னடியில வென்ப எனப் பாடங்கொண்டு 
மூன்றடி நூற்பாவாகவே அமைத்துக்கொண்டு அதற்கியைய 
உரை எழுதியுள்ளனர் . 


இளம்பூரணர் உரைப்பிரதியில் மூலபாடம் மூன்றடியாகவே 
உள்ளது . ஆனால் , உரை முடிபொருளல்லா தடியள விலவே 
என்று மற்றொரு அடிக்கும் எழுதப்பட்டுள்ளது . 

யா.க.வி. ஆசிரியர் முடிபொரு ளல்லாது என்ற அடியைக் 
கலிவெண் பாட்டே என்னும் நூற்பாவின் கீழ் எழுதி இதனைத் 
தொல்காப்பியம் என்றே குறிப்பிடுகிறார் . 

இவற்றால் நாம் உணர்ந்து கொள்வன . 
( 1 ) கலிவெண் பாட்டே என்ற நூற்பாவினை நான்கடி 
நூற்பாவாகவே 

கொண்டு , இளம்பூரணர் உரை 
எழுதியுள்ளாரென்பதும் 
( 2 ) யா . க.வி. ஆசிரியரும் இளம்பூரணரைப் போலவே 

பாடங் கொண்டிருந்தா ரென்பதும் 


294 


தொல்காப்பியம் 


( 3 ) ஏடு எழுதியவர் , பேராசிரியர் நச்சினார்க்கினியர் 

கொண்ட பாடம் போல் மூன்றடி நூற்பாவாகவே 
எழுதிவிட்டனர் என்பதுமாம் . 


3. ஒத்த நூற்பா 


1 . 


வாயுறை வாழ்த்தே செவியறி வுறூஉவே 
கைக்கிளை மயக்கம் கலிவெண் பாட்டே 
தத்தங் குறிப்பின வளவென மொழிப் 


( யா .வி.கழ.பக் .132 ) 


154. புறநிலை வாயுறை செவியறி வுறூஉவெனத் 

திறநிலை மூன்றுந் திண்ணிதிற் றெரியின் 
வெண்பா வியலினு மாசிரிய வியலினும் 
பண்புற முடியும் பாவின வென்ப . 


என் - னின் மேலனவற்றுட் சில பொருட்குரிய வேறுபாடு 
உணர்த்துதல் நுதலிற்று . 


( இ - ள் ) புறநிலை வாழ்த்தும் வாயுறை வாழ்த்தும் செவி 
யறிவுறூவும் மருட்பாவினாலும் வரப்பெறும் என்றவாறு . 


எனவே மருட்பா நான்கு பொருளினல்லது வரப்பெறா ? 
வென்றவாறாயிற்று . உதாரணம் வந்தவழிக் காண்க . ( கச ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


காரிகை உரையாசிரியர் ( 35 ) பண்பார் 

புறநிலை 
என்றும் , ஒண்பாச் செவியறிவு என்றும் சிறப்பித்தவதனால் 
புறநிலை வாழ்த்தும் வாயுறை வாழ்த்தும் செவியறிவுறூவும் 
இவ்வாறன்றி , ( மருட்பாவினால் வருதலன்றி ) வெண்பாவே 
யாயும் , ஆசிரியமேயாயும் வரப்பெறும் ; கலியும் வஞ்சியுமாய் 
வரப்பெறா என்று கொள்க என்று கூறுதலால் , மதுரைத் 
தமிழ்ச் சங்கப் பதிப்பிற் கண்ட ‘ மருட்பாவினாலும் வரும் 
என்ற பாடமே நன்று . 

இளம்பூரணர் புறத்திணைப்பாடாண்திணையில் ( தொல் . 
புறத் . நூ . 29 ) புறநிலை வாழ்த்திற்குத் தென்றலிடைபோழ்ந்து 

• மருட்பாவினால் 
2. வரப்பெறாதாயிற்று : 


உரை , சு , வே : 


1 . 


செய்யுளியல் 


நூற்பா - 155 


295 


என்ற 


என்ற மருட்பாவையும் , செவியறிவுறூஉவிற்குக் காய் நெல்ல 
றுத்து 

புறநானூற்றுப் பாடலையும் அந்தணர் 
சான்றோர் என்ற 

வெண்பாமாலைப் பாட்டினையும் 
உதாரணம் காட்டியுள்ளார் . 


155. பரிபா டல்லே ! 

நாலீ ரைம்ப துயர்படி ” யாக 

ஐயைந் தாகு மிழிபடிக் கெல்லை 
என் - னின் பரிபாடற்கு 

அடிவரையறை 
நுதலிற்று . 


உணர்த்துதல் 


( இ - ள் ) பரிபாடற் செய்யுள் நானூறடி உயர்பாக இருபத் 
தைந்தடி இழியாக வரும் என்றவாறு . 


எனவே , இடை எல்லா அடியானும் வரப்பெறும் என்ற 


வாறு . 


கலிப்பாவினுள் ஒத்தாழிசைக்கு அளவு மேற்கூறப்பட்டது . 
கலிவெண் பாட்டுக்கு வரையறை யில்லை எனப்பட்டது . 


கொச்சகக் கலிக்கு வரையறை கூறாமையால் பொருண் 
முடியுங்காறும் வரப்பெறும் என்று கொள்க . அவ்வழிப் பல 
உறுப்பாகி வருதலின் அதற்குறுப்பாகிய செய்யுள் அளவிற்றாதல் 
வேண்டும் . 


உறழ்கலியுங் கொச்சகக் கலிப்பாற் படும் . ( கரு ) 
பதிப்பாசிரியர் விளக்கம் 

அடிவரையறை உடைமையும் இன்மையும் 

கலிப்பாவினுள் முதனிலை ஒத்தாழிசைக் கலிக்கும் 
தேவரைப் பரவும் வண்ணக ஒத்தாழிசைக் கலிக்கும் அவற்றில் 


நூ.பா.வே : 


1 . " பரிபாட் டெல்லை 
2. துயர்வடி 
3. மிழிவடிக் 


296 


தொல்காப்பியம் 


வரும் தரவு முதலிய உறுப்புகட்கெல்லாம் அடிவரையறை 
கூறப்பட்டது . 

கொச்சக ஒருபோகிற்கு ஒருபான் சிறுமை 
யிரட்டியதன் உயர்பே ( செய் . 144 ) என்ற நூற்பாவாலும் ,, 
அம்போதரங்கத்திற்கு அம்போதரங்கம் அறுபதிற்றடித்தே 
( செய் . 145 ) என்ற நூற்பாவாலும் அடிவரையறை கூறப்பட்டது . 


கொச்சகக் கலிக்கும் உறழ்கலிக்கும் அடிவரையறை கூறப் 
படவில்லை . 


இளம்பூரணர் கொச்சகக் கலிக்கு வரையறை கூறாமையால் 
பொருள் முடியுங் காறும் வரப்பெறும் என்றனர் . 


மயேச்சுரனார் , 


" கொச்சகக் கலிவயிற் குறித்த பொருள் முடிவாந் 
தாழிசை பலவாய் முடிவு முடிவுழி 


என்றும் கூறுவர் . ( யா . வி . கழ . பக் . 133 ) 


156. அளவியல் வகையே அனைவகைப் படுமே . 


என் - னின் மேற்சொல்லப்பட்டவை தொகுத்து உணர்த்து 
தல் நுதலிற்று . 

( இ - ள் ) இவ்வதிகாரத்துள் ஈண்டு அதிகரிக்கப்பட்ட அள 
வியல் , ஈண்டுச் சொன்ன வகை பெறும் என்றவாறு . ( கநிசு ) 

பதிப்பாசிரியர் விளக்கம் 
1. அளவியல் இருபகுப்பாக ஓதப்பட்டுள்ளன 

இந்நூற்பா அடிவரையறையுள்ள பாட்டிற்கு அளவியலைக் 
கூறுகிறது . மேல்வரும் , 


“ கிளரியல் வகையிற் கிளந்தன தெரியின் 

அளவியல் வகையே அனைவகைப் படுமே 
( செய்.176 ) என்னும் நூற்பா பாட்டல்லாத செய்யுளுக்கு 
அளவியல் கூறியுள்ளதைத் தொகுத்து உணர்த்த வந்துள்ளது . 
எனவே , அளவியல் இருபகுப்பாக ஓதப்பட்டுள்ளதென்று அறிக . 
உரை.சு.வே : 

1. வகைப்படும் . 


செய்யுளியல் 


நூற்பா -157 


297 


என 


2. பேராசிரியர் இந்நூற்பாவிற்கு " மேற்கூறிய அளவினை 
வரையறுக்கின்றது ” என்று நுதலியதுரைத்து “ இத்துணையும் 
அளவியலான் ஒரு கூறே சொல்லப்பட்டது " என்று பொருளுரை 
கூறுகின்றார் . 

3. நச்சினார்க்கினியர் “ இது பிறன்கோட் கூறல் " 
நுதலியதுரைத்து " யான் கூறிய அளவியலின் கூறுபாடு அத் 
துணைப் பகுதிப்படும் என்று பொருள் கூறிவிட்டு , " என்றது 
யான் சிறப்புடைத்தெனக் கூறிய பெருமைக் கெல்லை அத் 
துணைப்படுமெனவே பிறர் பெருமைக்கெல்லை கொள்ளாதது 
சிறப்பின்று என்றவாறாயிற்று என்பர் . 
157. எழுநிலத் தெழுந்த செய்யுட் டெரியின் 

அடிவரை யில்லனி ஆறென மொழிப . 
என் - னின் அடிவரையறை இல்லாதன வரையறுத்துணர்த் 
துதல் நுதலிற்று . 

( இ - ள் ) எழுநிலமாவன பாட்டு , உரை , நூல் , வாய்மொழி , 
பிசி , அங்கதம் , முதுசொல் என்பன ; அவற்றுள் பாட்டொழிந்த 
ஆறும் அடிவரை யில்லன என்றவாறு . 

( கரு ) 
பதிப்பாசிரியர் விளக்கம் 
1 எழுநிலத்தெழுந்த செய்யுளும் அங்கதமும் 

இந்நூற்பா ( செய் . 157 ) எழுநிலத்தெழுந்த செய்யுளில் 
அடிவரை இல்லன ஆறு என்று கூறுகின்றது . 

இளம்பூரணர் “ எழுநிலத்தெழுந்த செய்யுள் " ( செய் . 157 ) 
என்பதற்குப் “ பாட்டுரை நூலே ( செய் , 75 ) என முன் வந்த 
நூற்பாவைக் கருத்திற் கொண்டு பாட்டு , உரை , நூல் , வாய் 
மொழி , பிசி , அங்கதம் , முதுசொல் என்பன அச்செய்யுள் என்பர் 

பேராசிரியர் அவ்வாறு கூற விருப்பமின்றி அகத்திணை 
புறத்திணையாகிய எழுநிலம் ; 

எழுநிலம் ; அவைபற்றி வரும் செய்யுள் 
என்பர் . 


உரை .சு.வே : 1 . 


அடிவரை யில 
அடிவரை யில்லை 


298 


தொல்காப்பியம் 


நச்சினார்க்கினியர் பேராசிரியரைப் பின்பற்றி அகமும் 
புறமுமாகிய எழுநிலம் என்று முதற்கண் கூறிவிட்டுப் பின்னர் 
இளம்பூரணரைப் பின்பற்றிப் பாட்டு உரை நூல் முதலியனவும் 
ஆம் என்பர் . 


அடிவரை இல்லனவாகிய ஆறினை இதன் அடுத்த நூற்பா 
( 158 ) நூலும் , உரையும் , நொடியொடு புணர்ந்த பிசியும் ,, 
ஏது நுதலிய முதுமொழியும் , மறைமொழி கிளந்த மந்திரமும் , 
கூற்றிடை வைத்த குறிப்பும் ஆம் இவையென்று கூறுகிறது . 
இங்குக் கூறுவது , முன்னே ( செய் . 75 ) சொன்ன முறைக்குச் சிறிது 
மாறுபாடாக உள்ளது . இங்குக் கூறியுள்ள கூற்றிடை வைத்த 
குறிப்பு அங்கே கூறியுள்ள அங்கதமாம் என்பது , இளம்பூரணர் 
கருத்து . 


அங்ஙனம் ஆனால் , அங்கதம் என்பதற்குக் குறிப்பு மொழி 
என்று பொருள் இருத்தல் வேண்டும் . இப்பொருள் இதுவரை 
அறிஞரால் அறியப்படாததாக உள்ளது . இவ் அங்கதம் 
அடிவரையில்லாத செய்யுளில் வருவதாகும் . அடிவரையுள்ள 
பாட்டாகிய வெண்பாவில் வரும் அங்கதங்களும் உள்ளன . 
அவை செம்பொருளாகியும் , கரந்த மொழியினாலும் வரும் 
( செய் . 121 , 122 ) . இவ்விரண்டுமன்றிச் செய்யுள் தாமே 
இரண்டென மொழிப் ( செய் . 123 ) என்ற செய்யுள் வெண்பா 
வில் , வசையொடும் நசையொடும் புணர்ந்த அங்கதமும் ஒன்று 
உண்டு . 


2. வேறுபாடு 


ஆனால் , 


எனவே அடிவரையுள்ள பாட்டிலே கூறிய அங்கதம் , வசைப் , 
பொருளாக வருவதாம் . அடிவரையில்லாத ஆறில் ஒன்றாகிய 
அங்கதம் , குறிப்புப் பொருளில் வருவதாம் . 
இளம்பூரணர் ( செய் . 158 ) அவைதாம் நூலினான என்னும் 
நூற்பாவுரையில் அங்கதமாவது செம்பொருள் கரந்ததென 
இருவகைத்தே ( செய் . 120 ) என்றதனால் கரந்த அங்கதம் 
எனினும் ( 120 ) சொற்குறிப்பெனினும் ( 158 ) ஒக்கும் என்பர் . 


- செய்யுளியல் நூற்பா - 158 

299 
அவர் முன்னது அடிவரையுள்ள பாட்டில் வரும் என்றும் , 
பின்னது அடிவரையில்லாத செய்யுளில் வரும் என்றும் வேற் 
றுமை கருதவில்லை . 


அடிவரையில்லா தவற்றில் இப்பொழுது அங்கதம் என்று 
வழங்குவது , இங்கிதம் ( குறிப்பு ) என்றாற்போல , அங்கிதம் 
என்று வழங்கியிருக்குமோ என்பதையும் அறிஞர் கருதுக . 


158. அவைதாம் 

நூலி னான வுரையி னான 
நொடியொடு புணர்ந்த பிசியி னான 
ஏது நுதலிய முதுமொழி யான 
மறைமொழி கிளந்த மந்திரத் தான 
கூற்றிடை வைத்த குறிப்பினான . 


என் -னின் மேற்சொல்லப்பட்ட அறுவகையும் ஆமாறு 
உணர்த்துதல் நுதலிற்று . 


( பொழிப்புரை காணப்படவில்லை ) 


வாய்மொழியெனினும் மந்திரமெனினும் ஒக்கும் . 


அங்கதமாவது , ( மேல் நூற்பாவில் செய் , 120 ) செம் 
பொருள் கரந்தது என இருவகைத்தே " என்றதனாற் கரந்த 
அங்கதம் எனினும் ( கூற்றிடை வைத்த குறிப்பாகிய ) சொற் 
குறிப்பெனினும் ஒக்கும் . 
அவை யாமாறு வருகின்ற சூத்திரத்தாற் காட்டுதும் . 

( கநஅ ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


பேராசிரியர் 

“ அடிவரையில்லன ஆறெனப்பட்டவைதாம் 
நூலின் கண்ணவும் , உரையின் கண்ணவும் , நொடிதன் மாத்தி 
ரையாகிய பிசியின் கண்ணவும் , ஒருமொழிக் கேதுவாகி வரும் 


நூ . பா . வே : 


1. மொழியி னான 
2 . 

மறை யொடு 


300 


தொல்காப்பியம் 


முதுமொழிக்கண்ணவும் , மறைத்துச் சொல்லும் சொல்லாற் 
கிளந்த மந்திரத்தின் கண்ணவும் , சொல்லுகின்ற பொருளை 
இடை கரந்து சொல்லுங் குறிப்பின் கண்ணவுமென அறுவகைப் 
படும் என்றவாறு " என்பர் . 


159. அவற்றுள் 

நூலெனப் படுவது 2 நுவலுங் காலை 
முதலும் முடிவு மாறுகோளின்றித் 
தொகையினும் வகையினும் பொருண்மை காட்டி 
உண்ணின் றகன்ற வுரையொடு புணர்ந்து 
நுண்ணிதின் விளக்க லதுவதன் பண்பே . 


என் - னின் நூலாமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 


( இ - ள் ) நூலென்று சொல்லப்பட்டது எடுத்துக்கொண்ட 
பொருளொடு முடிக்கும் பொருண்மை மாறுபடாமற் கருதிய 
பொருளைத் தொகையானும் வகையானும் காட்டி , அதன் 
அகத்து நின்றும் விரிந்த உரையொடு பொருத்த முடைத்தாகி 
நுண்ணியதாகி ( விளக்குவது ) நூற்கியல்பாம் என்றவாறு . 


மதுரைத் தமிழ்ச்சங்கப் பதிப்பு தொல்.செய் . நச்சினார்க் 
கினியர் உரையின் அடிக்குறிப்பாகக் கொடுக்கப்பட்டிருக்கும் 
இளம்பூரணர் உரை: 


நூல் ஆமாறு உணர்த்துதல் நுதலிற்று . நூலென்று சொல் 
லப்படுவது எடுத்துக் கோடற்படுவதும் அடுக்கும் பொருளும் 
மாறுபடாமற் கருதிய பொருளைத் தொகையானும் வகையா 
னும் காட்டி , அதன் அகத்து நின்றும் விரிந்த உரையோடு 
பொருத்த முடைத்தாகி நுண்ணிதாகிய பொருள் விளக்கலாவது 
நூற்கு இயல்பாம் என்றவாறு . 


. 


நூ.பா.வே : 

1 . அவற்றுள் என்ற சொற்சீரடி யா.வி. இல்லை . 
2 . அவற்றுள் நூலெனப் படுவது நச் . நுவலுங்காலை இல்லை 

என்ற தொடர் நச் . இல்லை 

முதனடுவிறுதி 
உரை.சு.வே ; பிரித்தவுரையொடு 

5. நுண்ணிதாகிய பொருள் விளக்கலாவது நூற்கியல்பாம் . 


3 . 
4 . 


செய்யுளியல் 


நூற்பா -159 


301 


அகன்ற வுரையொடு பொருந்துதலாவது , 

சொல்லாத 
பொருண்மை யெல்லாம் விரிக்கவேண்டியவழி அதற்கெல்லாம் 
இடனுண்டாதல் . 

( கநிக ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


1. நூலாவது , 


“ முதல்நடு இறுதி மறுதலைப் படாது 
தொகைவகை விரியின் உட்பொருள் தோன்ற 
உரையொடு புணர்ந்த ஒழுக்கிற் றாகிச் 
சூத்திரம் ஓத்துப் படலம் பிண்டமென் ( று ) 
யாப்புறுத் தமைத்த அவயவத் தாகி " 


நடப்பது . ( யா.வி.கழ.பக். 2 ) 

இறையனார் களவியல் உரையாசிரியர் ( முதன் நூற்பாஉரை) 


அல்லதூஉம் , 


" நூலெனப் படுவது நுதலிய பொருளை 
ஆதிக் கண்ணே அறியச் சுட்டி 
ஒத்துமுறை நிறுத்துச் சூத்திரம் நிரைஇ 
முதல்வழி சார்பென மூவகை மரபின் 
தொகைவகை விரியின் வசையறத் தெரிந்து 
ஞாபகம் செம்பொருள் ஆயிரு வகையின் 
பாவமைத் தொழுகும் பண்பிற் றாகிப் 
புணர்ச்சியி னமைந்து பொருளகத் தடக்கித் 
தனக்குவரம் பாகித் தான்முடி வதுவே 


எனவும் சொன்னாராகலின் . 


அன்றியும் நூலெனப்படுவது நுதலிய பொருளை முதலிற் 
கூறி , முதல் நடு இறுதி மாறுகோளின்றித் தொகை வகை விரி 
படப் பொருள்வைத்து , பொழிப்பு அகலம் நுட்பம் நூலெச்சம் 
என்னும் உரையின் பொருள் விளங்கும் நுண்மைக்கு வரம்பாக 
நோக்குடையது . என்னை ? 


" நூலெனப் படுவது நுவலுங் காலை 
நுதலிய பொருளை முதலிற் கூறி 


302 


தொல்காப்பியம் 


முதல் நடு விறுதி மாறுகோ ளின்றித் 
தொகையினும் வகையினும் பொருண்மை காட்டி 
உண்ணின் றமைந்த வுரையொடு பொருந்தி 
நுண்ணிதின் விளக்கல் அதுவதன் பண்பே " 


என்றாராகலின் என்பர் . மேற்காட்டியவற்றுள் நூலெனப் 
படுவது நுவலுங் காலை என்ற நூற்பா , தொல்காப்பிய நூற் 
பாவுடன் பெரிதும் ஒத்து , சிறிது வேறுபட்டுள்ளமையைக் 
காண்க . 


மேலுள்ளவற்றில் இரண்டாம் நூற்பாவுள் புணர்ச்சியின 
மைந்து என்பது தொல்காப்பியப் பாயிரவுரையுள் இளம்பூரணர் 
எடுத்துக்காட்டும் எண்வகைப் புணர்ப்பின தாகி 
குறிப்பிடுவது போலும் . 


என்று 


2. நூல் என்றதன் காரணம் 


மேலும் களவியல் உரையாசிரியர் இவ்வாறு சொல்லப் 
பட்டது நூலென்ப . இனி நூலென்ற சொற்குப் பொருள் 
உரைக்கப்படும் . நூல் போறலின் நூல் என்ப ; பாவை போல் 
வாளைப் பாவை என்றாற் போல . நூல் போறல் என்பது , 
நுண்ணிய பலவாய பஞ்சு நுனிகளான் கைவல் மகடூஉ தனது 
செய்கை மாண்பினால் ஓரிழைப் படுத்து தலாம் உலகத்து நூல் 
நூற்றலென்பது ; அவ்வாறே , சுரந்து பரந்த சொற்பரவைகளால் 
பெரும் புலவன் தனது உணர்வு மாட்சியில் பிண்டம் படலம் 
ஓத்துச் சூத்திரம் என்னும் யாப்பு நடை கோத்தலாம் உலகத்து 
நூல்செய்தலாவது . 


1. அவ்வகை நூற்கப்படுதலின் நூலெனப்பட்டது . 

2. இனி , ஒருசாரார் நூல்போலச் செப்பஞ் செய்தலின் 
நூலென்ப என்பர் (இறை.கள. பக் 16 ) . 


“ பஞ்சிதன் சொல்லாப் பனுவ லிழையாகச் 
செஞ்சொற் புலவனே சேயிழையா - எஞ்சாத 
கையேவா யாகக் கதிரே மதியாக 
மையிலா நூன்முடியு மாறு " 
1. இவ்வாறு நூற்கப்படுதலானும் 


செய்யுளியல் 


நூற்பா -159 


303 


" உரத்தின் வளம்பெருக்கி யுள்ளிய தீமைப் 
புரத்தின் வளமுருக்கிப் பொல்லா - மரத்தின் 
கனக்கோட்டத் தீர்க்கு நூன் அஃதேபோல் மாந்தர் 
மனக்கோட்டம் தீர்க்குநூன் மாண்பு 
2. இவ்வாறு நூலே போலச் செப்பஞ் செய்தலானும் 
நூலெனப்படும் என்பர் . ( நன்னூல் . பாயிரம் , 23-24 ) 


நூல் என்பதற்குக் கைவல் மகடூஉ பஞ்சினால் நூல் நூற்றல் 
போல் புலவன் சொற்களால் நூல்களை இயற்றுகின்றான் 
என்று கூறுவது எழுவகைச் செய்யுளுக்கும் பொருந்தும் . 


எற்று நூல்போலச் செப்பஞ் செய்தலால் நூல் எனப் பெயர் 
பெற்றது என்றல் இலக்கண நூலுக்கே பொருந்தும் . 


3. நூல் என்னும் வழக்கு 


தொல்காப்பியர் காலத்தில் பாட்டுரை நூல் என்னும் 
நூற்பாவால் பாட்டு முதலியன நூல் என்ற பெயரைப் 
பெறாமல் , இலக்கண நூலே நூல் எனப் பெயர் பெற்றிருந்த 
தாகத் தெரிகின்றது . 


நூல் என்பதற்கு வேறு விளக்கம் 

நூல் என்பது நூற்றல் ( திரித்தல் ) என்ற தொழிலாற் 
பிறந்த பஞ்சு நூல் என்றும் , அது ஒப்பினாகிய பெயராய்ச் 
செய்யுளுக்கு வந்துள்ளதென்றும் கூறப்பட்ட செய்தி மேலே 
தரப்பட்டுள்ளது . நூல் என்பதுபற்றி மேலும் எனக்குக் 
கிடைத்த செய்திகளையும் இங்கே குறிப்பிடுகின்றேன் . 


சூழ்ச்சி உசாவே தேர்ச்சி நூல்என 
யாப்புற எண்ணற் கிளவி யாகும் 


என்ற திவாகர நூற்பா , நூல் என்பது எண்ணுதற் பொருளில் 
வரும் என்று கூறுகிறது . 

மேற்கூறிய நூற்பா , திவாகரத்துள் செயல் பற்றிய தொகு 
தியில் கூறப்பட்டிருத்தலால் நூல் என்பது வினைச் சொல்லாக 
வேண்டும் . 


T T 


466 7 


304 


தொல்காப்பியம் 


கம்பரும் சொற்களைக் கொண்டு நூல் செய்தலை “ நொய்ய 
சொல் நூற்க லுற்றேன் " என்று கூறுகிறார் . 

சொல்லை நூற் 
றலாவது சொற்களை எண்ணி எண்ணிப்பார்த்துச் செய்யுள் 
செய்தலாகும் . செய்யுளுக்குத் தெரிந்து மொழிச் செய்தி 
( தொல் . சொல் . வேற் . 19 ) என்றொரு பெயரிருத்தலும் மேற் 
கருத்தினை வலியுறுத்துமென்க . 


160. அதுவே தானு மொருநால் வகைத்தே . 
என் -னின் நூல் பாகுபடுமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 


வகையை 


( இ - ள் ) மேற் சொல்லப்பட்ட நூல் நான்கு 
யுடைத்து என்றவாறு . அவையாமாறு முன்னர்க் கூறப்படும் . 

( கசு 0 ) 
பதிப்பாசிரியர் விளக்கம் . 


இந்நூற்பாவை , நூலின் வகையை உணர்த்துதற்கு யா . வி . 
ஆசிரியர் இரண்டு இடங்களில் மேற்கோளாக எடுத்தாளு 
கிறார் . ( யா . வி . கழ . பக் . 3,427 ) 


161. ஒருபொரு ணுதலிய சூத்திரத் தானும் 

இனமொழி கிளந்த வோத்தி னானும் 
பொதுமொழி கிளந்த படலத் தானும் 
மூன்றுறுப் படக்கிய பிண்டத் தானுமென் 
றாங்கனை மரபி னியலு மென்ப . 


என் - னின் மேல் தொகை கொடுக்கப்பட்ட நான்கும் 
ஆமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 


( இ - ள் ) ஒரு பொருள் நுதலிய சூத்திரத்தானும் என்பது 
ஆசிரியன் யாதானும் ஒரு பொருளைக் குறித்துக் 

கூறும் 
சூத்திரத்தானும் என்றவாறு . 


நூ . பா.வே : 
உரை.சு.வே : 
நூ.பா.வே : 
உரை.சு.வே : 


1 . ஈரிரு பேரா ; 
2. காட்டுதும் . 
3. தொடரிய . 
4 . தானமாமாறு " 
5. குறித்துக் கூறலானும் 


செய்புளியல் 


நூற்பா -161 


305 


இனமொழி கிளந்த ஓத்தினானும் என்பது இனமாகிய 
பொருள்கள் சொல்லப்படும் ஓத்தினானும் என்றவாறு . 


பொதுமொழி கிளந்த படலத்தானும் என்பது மேற்சொல் 
லப்பட்ட இனங்கள் பலவற்றையும் கூறப்படும் படலத்தானும் 
என்றவாறு . 

மூன்று உறுப்பு அடக்கிய பிண்டத்தானும் என்பது இம் 
மூன்றனையும் உறுப்பாக அடக்கிய பிண்டத்தானும் என்ற 
வாறு . 


ஆங்கனை மரபின் இயலும் என்ப என்பது அம்மரபினான் 
இயலும் நூல் என்ப என்றவாறு . 

அவற்றிற்கு இலக்கணம் 2 முன்னர்க் கூறப்படும் . ( க.க ) 
பதிப்பாசிரியர் விளக்கம் 


1. பேராசிரியர் உரை 


இந் நூற்பாவிற்கு இஃது அந் நான்கினையும் பெயரும் 
முறையும் உணர்த்துதல் நுதலிற்று என்று நுதலிய துரைத்து , 
‘ நூலுள் ஒரு பொருளையே நுதலிவருவது சூத்திரமெனவும் , 
இனமாகிய பொருளையே தொகுப்பது ஓத்தெனவும் , பல 
பொருட்கும் பொதுவாகிய இலக்கணங் கூறுவது படலம் 
எனவும் , மூன்றுறுப்பினையுடையது பிண்டம் எனவும் கூறிய 
மரபினான் இயலும் நூல் என்பர் . 

2. ஒரு பொருள் நுதலுதல் , நூற்பா இலக்கணம் 

தொல்காப்பியர் யாப்பு என்னும் உறுப்பைக் கூறும்பொழுது , 
எழுத்து முதலாக ஈண்டிய அடியில் குறித்த பொருளை முடிய 
( முற்றுப்பெற ) நாட்டுதலே யாப்பு என்றனர் . பின்னர் பா 
என்னும் உறுப்பினைக் கூறும்பொழுது அறம் முதலாகிய 
மூன்று முதற் பொருள்களைப் பாவி வருதலே பா என்றனர் . 
கலிவெண்பாவிற்கு இலக்கணங் கூறும் பொழுது , 

அகப் 
உரை.சு.வே : பொருளைச் 

அவற்றுளிலக்கணம் . 


2 . 


36-20 


306 


தொல்காப்பியம் 


பொருளுள் ஏதாவது ஒரு பொருள் நுதலி வெள்ளடி இயலால் 
திரிபின்றி வருவதே கலிவெண்பாட்டு என்றனர் . ஈண்டும் ஒரு 
பொருள் நுதலிவருவதே சூத்திரம் என்று கூறுகிறார் . 
162. அவற்றுள் 

சூத்திரந் தானே 
ஆடி நிழலி னறியத் தோன்றி 
நாடுத லின்றி பொருணனி விளங்க 
யாப்பினுட் டோன்ற யாத்தமைப் பதுவே . 


என் - னின் சூத்திரத்திற்கு இலக்கணம் உணர்த்துதல் 
நுதலிற்று . 

( இ - ள் ) சூத்திர மாவது , கண்ணாடி நிழற்போல விளங்கத் 
தோன்றி ஆராயாமல் பொருள் நனி விளங்குமாறு யாப்பின் 
கண்ணே தோன்ற யாப்பது என்றவாறு . 

ஆடி நிழலின் அறியத் தோன்றுவதாவது , சூத்திரம் படித்த 
அளவிலே அதனாற் சொல்லப்படுகின்ற பொருள் ஒருங்கு 
தோற்றல் . 

நாடுதல் இன்றிப் பொருள் நனி விளங்க யாத்தலாவது , 
அதன்கண் யாக்கப் பட்ட சொற்குப் பொருள் ஆராயாமற் 
புலப்படத் தோன்றுமாறு யாத்தல் . 


உதாரணம்: 


" வேற்றுமை தாமே யேழென மொழிப் " 


விளிகொள் வதன்கண் விளியோ டெட்டே 


( தொல் . சொல் . வேற் . 1-2 ) 
என்றவழி , யாப்பின்கண்ணே பொருடோன்ற யாத்த 
வாறும் கண்ணாடி நிழற்போலக் கருதிய பொருளுந் தோற்றிய 
வாறுங் கண்டுகொள்க . 

( கசுஉ ] 


நூ.சு.வே : 
உரை.சு.வே : 


1 . விளக்கி 
2 . கண்ணாடியின் 
3. தன்கண் ஆக்கப்பட்ட 

யாத்தவாறு 
5. தோற்றியவாறு . 


செய்யுளியல் 


நூற்பா - 162 


307 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


1. சூத்திரம் : 


“ அவற்றுட் சூத்திரமாவது , கருதிய பொருளைக் கைக் 
கொண்டு கண்ணாடியின் நிழல்போலத் தெரிவுறத் தோன்றச் 
செய்யப்படுவது ” என்பர் . ( யா . வி . கழ . பக் . 3 ) 


2. இனிச் சூத்திரம் என்ற சொற்குப் பொருள் உரைக்குமாறு : 


" ஏற்புடைப் பொருளெலாந் தோற்று மாறு 
சூத்திரித்து நடத்தலிற் சூத்திரம் எனப்படும் 


சூத்திரித்தல் - கருதிய பொருண் முற்றும் அடங்குமாறு 
எண்ணிச் செய்தல் , 

( யா.வி.கழ.பக் .12 . ) 


3. சூத்திரத்திற்கு நூற்பா அகவல் என்றொரு பெயரும் உண்டு 


" நூற்பா வகவ னுணங்க நாடிற் 
சூத்திரங் குறித்த யாப்பிற் றாகி 
அடிவரை யின்றி விழுமிதி னடக்கும் 

( திவாகரம் . தொகுதி .10 ) 


யாப்பருங்கல விருத்தியாசிரியர் ( கழ.பக் . 284-285 ) 


ஒருசார் ஆசிரியர் அகப்பா அகவல் , புறப்பா அகவல் , 
நூற்பா அகவல் , சித்திர அகவல் , உறுப்பின் அகவல் , ஏந்திசை 
அகவல் என்று ஆறு விகற்பிற்று அகவல் ஓசை 
அவற்றுள் நூற்பா அகவலாவன: 


விழுமிய பொருளைத் தழுவிய சூத்திர யாப்பினவாய் 
வருவன . என்னை , 


நூற்பா அகவல் நுணங்க நாடின் 
சூத்திரங் குறித்த யாப்பின வாகி 
இசைவரம் பின்றி லிழுமிதின் நடக்கும் 


308 


தொல்காப்பியம் 


என்றாராகலின் என்பர் . 


பிங்கல நிகண்டாசிரியர் ( ரிப்பன் பிரஸ் - பக் . 304 ) 


அடிவரை யின்றி விழுமிதி னடக்கும் 
நூற்பா அகவல் சூத்திர மென்ப 


என்பர் . 


4. ஒப்பு 


ஆடி நிழலின் என்பதை 


ஆடி நன் னிழலி னீடிருங் குன்றம் 
காட்டு வார்போற் கருத்துவெளிப் படுத்து 


என்பதனுடன் ஒப்பிட்டறிக . ( சிலப் . நூற்கட்டுரை ) 

5. மரபியல் கூறும் நூற்பா இலக்கணம் 


தொல்.மரபியல் .102 ஆம் நூற்பா 


" மேற்கிளந் தெடுத்த யாப்பினுட் பொருளொடு 
சில்வகை யெழுத்தின் செய்யுட் டாகிச் 
சொல்லுங் காலை யுரையகத் தடக்கி 
நுண்மையொடு புணர்ந்த வெண்மைத் தாகித் 
துளக்க லாகாத் துணைமை யெய்தி 
அளக்க லாகா வரும்பொருட் டாகிப் 
பல்வகை யானும் பயன்றெரி புடையது 
சூத்திரத் தியல்பென யாத்தனர் புலவர் " 


என்னும் நூற்பா . இது சூத்திரம் எவ்வாறு வரல்வேண்டும் என்று 
கூறுகின்றது . இந்நூற்பாவில் “ மேற்கிளந் தெடுத்த யாப்பினுட் 
பொருளொடு ” என்னும் பகுதிக்கு மேல் தொகுத்தல் விரித்தல் 
தொகைவிரி மொழிபெயர்த்து அதர்ப்பட யாத்தல் ” என்று 
இளம்பூரணர் பொருள் எழுதியுள்ளார் . ஆனால் , பேராசிரியர் , 
“ சூத்திரந்தானே 

யாத்தமைப்பதுவே ” ( செய் .162 ) 
என மேற் செய்யுளியலுள் விதந்தோதிய இலக்கணம் உடைத் 
தாய் ; எனவே வழுவமைக்கின்ற கிளவி யாக்கத்து முதற்கண்ணே 
வினையியலுள் கூறப்படும் இலக்கணத்தினை ஆண்டு ஓர் 
உபகாரப்படக் கூறியது போல அடிவரையின்மைக்கு ஆண்டுக் 


செய்யுளியல் 


நூற்பா -- 163 


309 


கூறியதல்ல இச்சொல்லப்பட்ட இலக்கணம் . ஈண்டு இனிக் 
கூறுகின்ற இலக்கணத்தோடு கூடி மரபெனவே படும் என்றா 


னாம் . 


ஆண்டுப் பொதுவகையாற் கூறிய நூலிற்கும் இஃதொக்கும் 
என்னை , பல சூத்திரந் தொடர்ந்து நூலாகி ஈண்டே மரபு 
கூறப்படுதலின் என்பர் . 


163. நேரின மணியை நிரல்பட வைத்தாங் 

கோரினப் பொருளை யொருவழி வைப்ப 
தோத்தென மொழிப வுயர்மொழிப் புலவர் . 


என் - னின் ஓத்திற்கு இலக்கணம் உணர்த்துதல் நுதலிற்று . 


( இ - ள் ) ஒத்த இனமாகிய மணியை ஒருங்கு சேரவைத்தாற் 
போல ஒரோ 3 வோரினமாகி வரும் பொருளை ஓரிடத்தே சேர 
வைத்தல் ஓத்தென்று பெயராம் என்றவாறு . 


எனவே அவ்வினமாகிச் சேர்ந்த நிலைக்கு ஓத்தென்று 
பெயராயிற்று . அது வேற்றுமை யோத்து என்பதனா னறிக . 

( கசங ] 


பதிப்பாசிரியர் விளக்கம் 

1. இந்நூற்பா வேறு நூல்களிலும் எடுத்தாளப்பட்டுள்ளது 

“ நேரின மணியை " என்னும் நூற்பா , மிகப்பழைய நிகண் 
டாகிய திவாகரத்தினும் நன்னூற் பாயிரத்திலும் இதே வடிவத்தில் 
எடுத்து வைத்துக்கொள்ளப்பட்டுள்ளது . 


2 . 


நேர்தல் --- ஒத்தல் 


யாப்பருங்கல விருத்தியாசிரியர் ஒத்தற் பொருளில் வந்துள் 
ளமைக்கு ‘ நேரின மணியை என்ற பகுதியை மேற்கோள் 
காட்டுகிறார் ( யா.வி.கழ.பக் . 233 ) . அவர் ஓத்தாவது ஒப்பு 


உரை.சு.வே : 


1. ஒத்த வினத்ததாகிய 2. ஒருங்கே கோவைப்பட வைத்தாற் 
போல 

3. ஒரோ ரினமாச் வைத்தால் 


4 . 


310 


தொல்காப்பியம் 


டைப் பொருளை ஓரிடத்துள் ஒப்புமைப்பட வைப்பதாகும் ” 
என்பர் ( யா.வி.கழ.பக் . 3 ) 


பிங்கல நிகண்டு , 


“ நிரல்பட வைப்பது ஓத்தென மொழிப் என்று கூறும் . 


164. ஒருநெறி யின்றி விரவிய பொருளாற் 

பொதுமொழி தொடரினதுபடல மாகும் . 


படலத்திற்கு 


இலக்கணம் 


உணர்த்துதல் 


என் - னின் 
நுதலிற்று . 


( இ - ள் ) ஓரினமாகிய நெறியின்றிப் பல நெறியான் வருவன 
பொருளானே பொதுமொழியாற் றொடர்வுப்படின் , அது படலம் 
எனப்பெயராம் என்றவாறு . 


அது , கிளவியாக்கம் முதலாக எச்சவியல் ஈறாகக் கிடந்த 
ஒன்ப தோத்தினும் வேறுபாடுடைய வாயினும் , சொல்லிலக் 
கணம் உணர்த்தினமையாற் சொல்லதிகாரம் எனப் பெயர் 
பெறுதல் . 


அதிகாரம் எனினும் படலம் எனினும் ஒக்கும் . 


( கசுச ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


இந்நூற்பா ஒருநெறியின்றி என்ற இதே 

வடிவத்தில் 
திவாகர நிகண்டிலும் , நன்னூற் பாயிரத்திலும் , யாப்பருங்கல 
விருத்தியிலும் எடுத்தாளப்பட்டுள்ளது . 


படலம் என்றதன் பொருள் -- படலத்தின் வேறு பெயர் 


பொதுமொழி தொடர்வது படல மாகும் 


எனப் பிங்கல நிகண்டு கூறும் . படலத்திற்கு அதிகாரம் என்னும் 
பெயரன்றி , வேறு பெயர்களும் உண்டென்பதை , 


நூ.சு.வே : 
உரை.சு.வே : 


1 . 
2 


யன்றி 
இலக்கணமாமா றுணர்த்துதல் . 


செய்யுளியல் 


நூற்பா -165 


311 


" படலஞ் சருக்கம் பரிச்சேதங் காண்டம் 
இலம்பக மத்தியாய மெய்து நூன் முடிபே " 


என்னும் திவாகரத்தாலும் , 


|| 


" படல மிலம்பகஞ் சருக்கங் காண்டம் 
பரிச்சேத மத்தி யாய மாகும் 


என்னும் பிங்கலத்தாலும் அறிக . 


இளம்பூரணர் அதிகாரம் எனினும் படலம் எனினும் ஒக்கும் 
என்று எழுதியுள்ளார் . இவ்விரண்டு பெயரே யன்றிப் பால் 
என்னும் பெயரிருத்தலை , இறையனார் களவியல் உரையாசி 
ரியர் , கூற்றினை உணர்த்தும்பொழுது , “ கூற்றிற்கு உரியாரைச் 
செம்பூட் சேயார் கூற்றியலுள்ளும் தொல்காப்பியனார் பொருட் 
பாலுள்ளும் கண்டு கொள்க என்று கூறுவதால் உணரலாம் . 
யா . வி . ஆசிரியர் : படலமாவது வேற்றுமையுடைய பல பொருள் 
களால் தோற்றம் உடைத்தாகத் தொடர வைப்பது என்பர் . 


165. மூன்றுறுப் படக்கிய தன்மைத் தாயிற் 

றோன்று மொழிப் புலவரது 1 பிண்ட மென்ப . 
என் - னின் பிண்டம் என்பது உணர்த்துதல் நுதலிற்று . 
( இ - ள் ) மூன்றுறுப்பினையும் " அடக்கின தன்மைத்தாயின் 
அதனைப் பிண்டமென்று சொல்லுவர் என்றவாறு . 


மூன்றுறுப் படக்குதலாவது : - சூத்திரம் பலவுண்டாகி , 
ஓத்தும் 4 படலமும் இன்றாகி வரினும் ; ஓத்துப் பலவுண்டாகிப் 
படலமின்றி வரினும் ; படலம் பலவாகி வரினும் அதற்குப் 
பிண்டம் என்று பெயராம் என்றவாறு . 

அவற்றுட் சூத்திரத்தாற் பிண்டமாயிற்று இறையனார் 
களவியல் . ஓத்தினாற் பிண்டமாயிற்று பன்னிருபடலம் . அதிகாரத் 


நூ.சு.வே : 
உரை.சு.வே : 


1 . 

புலவர் பிண்ட 
2. மூன்றுறுப் படக்கிய தன்மைத்தாயின் பிண்டமென்று 

சொல்லுவர் . 
3. பலவுடைத்தாகி 
4. ஒத்தும் படலமும் மூன்றாகி . 


- 


312 


தொல்காப்பியம் 


தாற் (படலத்தாற் ) பிண்டமாயிற்று இந்நூல் ( தொல்காப்பியம் ) 
என்று கொள்க . 


இவற்றைச் ( இவைமுறையே ) சிறுநூல் , இடை நூல், பெருநூல் 
எனப்படும் . 

( கசா ந ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


1. பேராசிரியர் உரை 


“ இது பிண்டங் 

கூறுகின்றது . 

வாளாதே மூன்றுறுப் 
படக்கிய பிண்டம் என்றான்மேல் . ஈண்டுச்சூத்திரமும் ஓத்தும் 
படலமும் கூறிய அதிகாரத்தானே அம்மூன்றனையும் அடக்கி 
நிற்பது பிண்டமென்கின்றானென்பது " என்று நுதலிய துரைத்து , 
" அம்மூன்று உறுப்பினையும் அடக்கிவருவது பிண்டம் என்ற 
வாறு " என்று பொழிப்புக் கூறி , " அம் மூன்றனையும் உறுப் 
பெனவே , பிண்டம் என்பதாம் உறுப்பின என்பது பெற்றாம் . 
தொல்காப்பியம் என்பது பிண்டம் ; அவற்றுள் , எழுத்ததிகாரம் 
சொல்லதிகாரம் பொருளதிகாரம் என்பன படலம் எனப்படும் ; 
அவற்றுள் ஓத்தும் , சூத்திரமும் ஒழிந்த இருகூறு மெனப்படும் . 


தோன்று மொழிப் புலவரது பிண்டம் என்ப என்றதனால் , 
பிண்டத்தினையும் அடக்கி நிற்பது வேறு பிண்டம் உளது 
என்பது . அது முதனூலாகிய அகத்தியமே போலும் ; என்னை , 
அஃது இயற்றமிழ் , இசைத்தமிழ் , நாடகத்தமிழ் என்னும் மூன்று 
பிண்டத்தினையும் அடக்கிநிற்றலின் என்று சிறப்புரை கூறி 
யுள்ளார் இந்நூற்பாவிற்கு 


2. விருத்தியாசிரியர் கருத்து 


பிண்டமாவது உறுப்புமூன்றும் உள்ளடக்கி நெறிப்பாடு உடைத்தாய்க் 

கிடப்பது 
என்பர் ( யா.வி.கழ.பக் .3 ) 


166. பாட்டிடை வைத்த குறிப்பி னானும் 

பாவின் றெழுந்த கிளவி யானும் 


செய்யுளியல் 


நூற்பா -166 


313 


பொருண்மர ! பில்லாப் பொய்ம்மொழி யானும் 
பொருளொடு புணர்ந்த நகைமொழி யானுமென் 
றுரைவகை நடையே நான்கென மொழிப. 


என் - னின் உரை பாகுபடுமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 


( இ - ள் ) பல சொல் தொடர்ந்து பொருள் காட்டுவனவற்றுள் 
ஓசை தழீஇயவற்றைப் பாட்டென்றார் ; 

ஓசையின்றிச் 
செய்யுட்டன்மைத்தாய் வருவது நூலெனப்பட்டது . அவ்வகை 
யின்றி வரும் உரைத்திறன் ஈண்டு உரையெனப்பட்டது ; 


பாட்டிடை வைத்த குறிப்பு என்பது பாட்டினிடை 
வைக்கப்பட்ட பொருட் குறிப்பினானும் உரையாம் என்றவாறு . 
அவையாமாறு : 


" ஊர்க்கா னிவந்த பொதும்பருள் 


என்னும் குறிஞ்சிக் கலியுள் , 


இவனைச் சொல்லாடிக் காண்பேன் தகைத்து 


( கலித் . 56 ) என்றது உரைக்குறிப்பு . 


ஓரூஉ கொடியிய னல்லார் 


என்னும் மருதக்கலியுள் , 


" கடியர் தமக்கியார் சொலத்தக்கரா மற்று 


( கலித் . 88 ) என்றதும் அது . 
சிலப்பதிகாரத்து ஆய்ச்சியர் குரவையுள் 

" கயலெழுதிய விமய நெற்றியின் 
அய லெழுதிய புலியும் வில்லும் 
நாவலந் தண்பொழின் மன்னரோ 
டேவல் கேட்ப வரசாண்ட 
மாலை வெண்குடைப் பாண்டியன் கோயிலுட் 


நூ.சு.வே : 

1 . பொருளொடு புணராப் பொய் 

2. மொழியே 
உரை.சு.வே : 3. நன்னூல் 

4. அவ்வகையுமின்றி 
5. குறிப்பாவது 


314 


தொல்காப்பியம் 


காலை 


முரச மியம்பு மாதலின் 
நெய்ம்முறை நமக்கின்றாகுமென 
ஐயை தன் மகளைக்கூய்க் 
சடைகயிறு மத்துங் கொண் 
டிடைமுதுமகள் வந்து தோன்றுமன் 


என்றதும் அது . 


பாவின் றெழுந்த 

கிளவி யானும் என்பது , பாக்களை 
யொழியத் தோற்றிய சொல்வகையானும் உரையாம் என்ற 
வாறு . 

அஃதாவது , வழக்கின்கண் ஒருபொருளைக் குறித்து 
வினவுவாரும் , செப்புவாரும் கூறும் கூற்று . 


அதுவும் இலக்கணம் பிழையாமற் கூறவேண்டுதலானும் 
ஒரு பொருளைக் குறித்துச் செய்யப்படுதலானும் செய்யுளாம் . 
இதனைக் குறித்தன்றே " செப்பும் வினாவும் வழா அல் ஓம்பல் 
( தொல் . சொல் . கிள . 13 ) என்பது முதலாகக் கூறப்பட்ட 
இலக்கணமெல்லாம் என்று கொள்க . 


என்பது 


பொருண்மரபில்லாப் பொய்ம்மொழியானும் 
பொருள் 3 இயல்பில்லாப் பொய்ம் மொழியானும் உரைவரும் 
என்றவாறு . 


பொருளொடு புணர்ந்த நகைமொழியானும் 

என்பது 
பொருளைப் பொருந்திய நகைவழி மொழியாய் வருகின்றது 
என்றவாறு . 


நகைமொழியாவது மேற்சொல்லப்பட்ட உரைபொருந்தா 
தென இகழ்ந்து கூறுதல் . அவ்விகழ்ச்சியின் பின்னர்ப் பொருள் 
உணர்த்தும் உரை பிறக்குமாதலின் பொருளொடு புணர்ந்த 
நகை மொழியானும் உரை வரும் என்றார் . 


உரை.சு.வே : 


2 . 


தோன்றிய 
அஃதாவது என்பது இல்லை 
பொருளியை பில்லாத பொருளையுடைத்தாதலிற் 

பொய்ம் 
மொழியாயிற்று . 


செய்யுளியல் 


நூற்பா -166 


315 


என்று உரைவகை நடையே நான்கு என மொழிப என்பது 
இவ்வகையினான் உரை நான்கு வகைப்படும் என்றவாறு 

( கசு சு ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


10 


1. சிலப்பதிகாரத்தில் உரைப்பாட்டு 

கயலெழுதிய " என்ற பகுதி சிலப்பதிகாரத்தில் ஆய்ச்சியர் 
குரவையுள் “ உரைப்பாட்டு மடை " என்று கூறப்படுகிறது . 
அரும்பத உரையாசிரியர் உரையாகிய பாட்டை ( செய்யுள் ) 
இடைமடுத்தது என்பர் . 


2. பேராசிரியர் உரை 


1 “ பாட்டிடை வைத்த குறிப்பினானும் " என்பது ஒரு 
பாட்டினை இடை இடை கொண்டு நிற்குங் குறிப்பினான் வரு 
உரை யெனப்படும் ; என்னை ? 

என்னை ? பாட்டு வருவது சிறு 
பான்மையாகலின் ; அவை , தகடூர் யாத்திரை போல்வன . 


வன 


டின்றிச் 


2. “ பாவின் றெழுந்த கிளவியானும் ” என்பது , பாட் 
சூத்திரத்திற்குப் 

பொருளெழுதுவன போல்வன . 
ஒழிந்த பாட்டிற்கும் இவ்வாறே பொருளெழுதின் அஃதொக்கும் . 


வன . 


3. பொருண்மர பில்லாப் பொய்ம்மொழியானும் என் 
பது ஒரு பொருளின்றிப் பொய்படத் தொடர்ந்து சொல்லு 

அவை ஓர் யானையும் குரீஇயும் தம்முள் நட்பாடி 
இன்னுழிச் சென்று இன்னவாறு செய்தன வென்று அவற்றுக் 
கியையாப் பொருள்படத் தொடர்நிலையான் ஒருவனுழை 
ஒருவன் கற்று வரலாற்று முறையான் வருகின்றன . 


4 " பொருளொடு புணர்ந்த நகை மொழியானும் ” என்பது 
பொருளெனப் படாது பொய்யெனப் பட்டும் நகுதற்கேதுவாகும் 
தொடர்நிலை . அதுவும் உரையெனப்படும் . அவையாவன சிறு 
குரீஇயுரையும் தந்திர வாக்கியமும் போல்வனவெனக் கொள்க . 
என்பர் பேராசிரியர் 


316 


தொல்காப்பியம் 


167. அதுவே தானு மிருவகைத் தாகும் . 


என் - னின் மேற் சொல்லப்பட்ட உரை இரண்டு வகைப் 
படும் என்றவாறு . 


இரண்டுவகையாவது மைந்தர்க்கு 
மகளிர்க்கு உரைப்பனவுமாம் . 


உரைப்பனவும் 

( கசு எ ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


பேராசிரியர் “ இது அவற்றின் தொகை கூறுகின்றது ” என்று 
நுதலிய துரைத்து , " அந்நான்கனுள் முதலன இரண்டும் ஒன்றா 
கவும் , ஏனைய இரண்டும் ஒன்றாகவும் தொகுக்கப்படும் அவ் 
வாற்றாற் பயன் கொள்ளுங்கால் என்பர் , 


168. ஒன்றே மற்றுஞ் செவிலிக் குரித்தே 

ஒன்றே யார்க்கும் வரைநிலை யின்றே . 


என் - னின் மேல் இருவகைப்படும் என்ற உரையை உரைத் 
தற் குரியாரை உணர்த்துதல் நுதலிற்று . 


( இ - ள் ) மகளிர்க்கு உரைக்கும் உரை செவிலிக்குரித்து ; மைந் 
தர்க்கு உரைக்கும் உரை எல்லார்க்கும் உரித்து என்றவாறு . 


செவிலி இலக்கணத்தில் உரைக்கின்ற உரையும் , பாட்டில் 
உரைக்கின்ற உரையும் கூறுவளோ வெனின் , 4 அவ்விடங்களில் 
வரும் உரை , பொருள் பற்றி வருதலின் அப்பொருள் கூறுவ 
ளென்க .. 


அன்றியும் அதுவே தானும் என்பது ( நால்வகையில் 

( 
ஈற்றிலுள்ள ) பொருளொடு புணர்ந்த நகைமொழியைச் சுட்டிற் 


நூ . பா.வே : 


உரை.சு.வே : 


1 . மோரிரு வகைத்தே பேரா . 

மீரிரு வகைத்தே நச் .. 
2. மேற்சொன்னவுரை 

அது 
4 . கூறுவரோ வெனின் 


உரை.சு.வே : 


கூற லென்க . 


317 


செய்யுளியல் 


நூற்பா -169 


றாக்கி , அம்மொழி இரண்டு கூறுபடும் எனப் பொருள் உரைப் 
பினும் அமையும் . 

( கசு அ ) 
பதிப்பாசிரியர் விளக்கம் 

1. செவிலி இலக்கணத்தில் உரைக்கின்ற உரை என்றது 
பாவின்றெழுந்த கிளவியை ; ‘பாட்டிலுரைக்கின்ற உரை என்றது 
பாட்டிடை வைத்த கிளவியை . 

2. பேராசிரியர் உரை “ இதுவும் மேனின்ற அதிகாரத்தால் 
இறுதி நின்ற இரண்டன் தொகுதியாகிய ஒன்று செவிலிக்கே 
உரித்தெனவும் , ஒழிந்த இரண்டனானாகிய ஒன்று வரைவின்றி 
எல்லார்க்கும் உரித்து எனவும் கூறிவாறு என்று உரைகூறி , 
“ தலைமகளை வற்புறுத்தும் செவிலியர் புனைந்துரைத்து நகு 
வித்துப் ( பொழுது போக்குதற்குரிய ரென்பது இதன் கருத்து . 
இக்கருத்தே பற்றிப் பிற சான்றோரும் " செம்முது செவிலியர் 
பொய்ந் நொடி பகர " ( நெடுநல்வாடை 153 ) என்றார் என்பது ” 
என்பர் . 


மேலே பேராசிரியர் எடுத்துக்காட்டிய உதாரணப் பகுதியுள் , 


" நரைவிரா வுற்ற நறுமென் கூந்தல் 
செம்முகச் செவிலியர் கைம்மிகக் குழீஇக் 
குறியவும் நெடியவும் உரைபல பயிற்றி 
இன்னே வருகுவர் இன்றுணை யோரென 
உகத்தவை மொழியவும் ஒல்லாள் ( நெடுநல்.152-156 ) 


என்பதுள் " குறிவும் நெடியவும் உரை என்ற பகுதியை நோக்குக . 
169 . ஒப்பொடு புணர்ந்த வுவமத் தானும் 

தோன்றுவது கிளந்த துணிவி னானும் 
என்றிரு வகைத்தே பிசிநிலை வகையே . 


என் - னின் பிசியாமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 


( இ - ள் ) ஒப்போடே 4 புணர்ந்த உவமை நிலையானும் 
பிசியாம் ; தோன்றுவதனைச் சொன்ன துணிவினும் பிசியாம் 
என்றவாறு . 
உரை.சு.வே யிரண்டுங் கூறப்படுமெனப் 

பிசிவகை நிலையே பேரா . நச் . 
உரை சு.வே : 3. பிசிநிலை வகையா மாறு 

4. ஒப்பொடு 
5. தோன்ற வருவதெனச் சொன்ன துணிவினானும் பிசியாம் 


1 . 


நூ.பா.வே : 


2 . 


318 


தொல்காப்பியம் 


உதாரணம்: 


" அச்சுப் போலே பூப்பூக்கும் 
அமலே 1 யென்னக் காய்காய்க்கும் ( தெரியவில்லை ) 


என்பது பிசி . இது உவமை பற்றி வந்தது . 


( கசுசு ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


1. ஞாபகமும் பிசியும் 


“ ஞாபகமும் பிசியும் அரும்பொருணடையே ” என்ற திவாகர 
நூற்பாவின் படியும் " பொய்யும் சோறும் 

சோறும் அரும்பொருளும் 
பிசியே " என்ற பிங்கல நூற்பாவின்படியும் “ ஆற்றிய 
ஞாபகத் தோடு பிசியும் அரும்பொருளாம் என்ற கயாதர 
நிகண்டுப் பாடற்படியும் ஞாபகமும் பிசியும் அரும்பொருள் 
நடையை 

என்று அறிந்து 

அறிந்து கொள்ளுகின்றோம் . 
இவற்றுள் ஞாபகம் என்பது நூற்பா வகையுள் ஒன்றாம் . 
பிசி என்பது அடிவரையறை யில்லாச் செய்யுளுள் ஒன்றாய் 
உலகியல் வழக்கில் வரும் . 


உடையன 


2. பிசி 


பிசியைப் பிதிர் என்று வழங்குதலும் உண்டு . “ மூதுரைப் 
பெருங் கதைகளும் பிதிர்களும் மொழிவார் ( கம்பரா . சுந்தர . 
ஊர் 137 ) என்பதை நோக்குக . பிசி என்ற சொல்லிற்கும் , 
பிதிர் என்ற சொல்லிற்கும் சிறிது என்பதே பொருளாகும் . உலக 
மக்கள் இதனைப் பிசுக்கு என்று வழங்குகின்றனர் . 


பிசி என்பது , அரிய பொருளைத் தாங்கி நிற்றலால் அரும் 
பொருள் நடையென்றும் , இதனுள் அமைந்த சொல்லால் 
இதனைக் கேட்டோர் விடுவிக்குமாறு 

அமைந்திருத்தலால் 
விடுகதை , விடுகவி என்றும் , சிறு துணுக்குப் போலிருத்தலால் 
பிதிர் என்றும் , கேட்பவர்க்குப் புதுமையை விளைத்தலால் புதிர் 
என்றும் இவ்வாறு பெயருடையதாக வழங்குகின்றது . 
விடுவித்தல் என்னும் பொருளுடைய விடுகதையை உலக மக்கள் 
வெடி என்றும் கூறிவருகின்றனர் . பின்னர் , பண்ணத்தியில் 


பல 


உரை.சு.வே ; 


1. அம்மெனக் 


செய்யுளியல் 


நூற்பா - 169 


319 


ஒரு பகுதி சிறிய உருவத்தில் வருமாதலின் அப்பண்ணத்தி பிசி 
போல் சிறிதாக வரும் என்ற கருத்தால் “ அதுவே தானும் பிசி 
யொடு மானும் ” ( செய் . 174 ) என்பர் . இப் பிசி , உரைநடை 
யாகவும் இருக்கும் ; பாட்டினைப் போலவுமிருக்கும் . ஆதலால் , 
இதற்கு விடுகதை , விடுகவி என்றும் பெயருண்டு . கதை , உரை 
நடை யாதலைக் கத்யம் என்ற சொல்லால் அறிக . 


3. பிசிவகை 


கூறு 


இப்பிசியைத் தொல்காப்பியர் இரண்டு வகையாகக் 
கிறார் . ஒன்று ஒப்பொடு புணர்ந்த உவமம் ஆகும் . 
உவமையால் 

கூறிய பொருளை விடுவிக்கும் . இதனைக் 
கிண்ணம் போலே பூபூக்கும் கிடாரம் போலே காய்காய்க்கும் 
என்பதாலும் , மற்றொன்று தோன்றுவது கிளந்த துணிவினான் , 
வருவது . இதனை நீராடான் பார்ப்பான் நிறஞ்செய்யான் 
நீராடின் ஊராடு காக்கை என்பதாலும் முறையே பரங்கிக் 
கொடி , நெருப்பென்று உணர்ந்து கொள்ளுமாறு வரும் . 


4. அச்சும் அமலும் 


என்ற 


என்ற 


இளம்பூரணர் உவமம் பற்றிவரும் பிசிக்கு அச்சுப்போலே 
செய்யுளை உதாரணமாகக் 

காட்டுகிறார் . 
கிண்ணம் போலே பூபூக்கும் கிடாரம் போலே காய்காய்க்கும் 

பிசிச் செய்யுள் போல் உள்ளது . இச்செய்யுளில் 
கிண்ணமும் கிடாரமும் உவமப் பொருள் . அதுபோல , மேற் 
செய்யுளில் அச்சும் , அமலும் உவமப் பொருளாயிருக்க 
வேண்டும் . அமலை என்பது கடுக்காய்க்கு ஒருபெயர் . 
இராமநாதபுரம் மாவட்டத்துக் கண்மாய்களில் அமலை என் 
றொரு தாவரம் உள்ளது . அமலை அரிசியைப் பொரித்து ஏழை 
மக்கள் உண்பார்கள் . அமலை பொரிந்தாற்போல என்றொரு 
பழமொழியும் உண்டு . 
170. நுண்மையுஞ் சுருக்கமு மொளியு முடைமையும் 

மென்மையு மென்றிவை விளங்கத் தோன்றிக் 
குறித்த பொருளை முடித்தற்கு வரூஉம் 

ஏது நுதலிய முதுமொழி என்ப . 
நூ.பா.வே : 

ஒளியுடைமையும் பேரா ; நச் . 
எண்மையும் பேரா ; நச் . 


1 . 
2 . 


320 


தொல்காப்பியம் 


என் ... னின் முதுமொழியாமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 


( இ - ள் ) நுண்மை விளங்கவும் , சுருக்கம் விளங்கவும் , ஒளியு 
டைமை விளங்கவும் , மென்மை விளங்கவுமென்று இன்னோரன்ன 
விளங்கவும் தோன்றிக் கருதின பொருளை முடித்தற்கு வரும் 
ஏதுவைக் குறித்தன முதுமொழி யென்று சொல்லுவர் என்ற 
வாறு . 

( க 70 ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


1. முதுமொழி 


பேராசிரியர் இந்நூற்பாவிற்கு ‘ எண்மையும் என்று பாடங் 
கொண்டு கூரிதாய்ச் சுருங்கி , விழுமிதாய் எளிதாகி இயற்றப் 
பட்டுக் குறித்த பொருளை முடித்தற்கு வருமாயின் , அங்ஙனம் 
வந்ததனைப் பொருள் முடித்தற்குக் காரணமாகிய பொரு 
ளினைக் கருதுவதாகிய முதுமொழி யென்ப புலவர் என்று 
உரைகூறி , 


உழுத வுழுத்தஞ்செய் யூர்க்கன்று மேயக் 
கழுதை செவியரிந் தற்றால் - வழுதியைக் 
கண்டன கண்க ளிருப்பப் பெரும்பணைத்தோள் 
கொண்டன மன்னோ பசப்பு " 


என்றவழி , மற்று வழுதியைக்கண்ட கண்ணிருப்பத் தோள் 
பசந்தன என்றக்கால் , ஒன்றன்வினைப்பயன் ஒன்று நுகர்ந்த 
தென்புழிக் குறித்த பொருள் இயைபின்மை கூறுதலாயிற்று . 


அதனைச் சொற்றொடர் இனிது விளக்கிற்றன்றாயினும் 
முற்கூறிய முதுமொழி முடித்த தென்பது . என்னை , அதன் 
கண்ணே அது முடித்தற் கேதுவாகிய இயைபின்மை கிடந்தமை 
யின் என்பது . 


இது பருப்பொருட்டன்றி , நுண்ணிதாகிச் சொற் சுருக்க 
முடைத்தாய் , விழுமிதாகி , எளிதிற் பொருள் தோன்றியவாறு 
கண்டு கொள்க என்பர் . 


£ ரை . சு . வே : 

1. தோன்றின கருத்தின் 


2. என்பவை , 3. சொல்லப்படும் 


செய்யுளியல் 


நூற்பா -171 


321 


ஏது நுதலிய முதுமொழியை அடிவரையறையில்லாத செய் 
யுளில் வைத்துக் காட்டவேண்டும் . பேராசிரியர் இங்கே காட்டு 
வது அடிவரையறையுடைய வெண்பாப் பாட்டிலாம் . 


2. ஏது நுதலிய முதுமொழியின் பலபெயர்கள் 
இதற்குள்ள பல பெயர்களை , 


" மூதுரை பழமொழி முதுமையு மெனப்படும் 


" மொழிமை முன்சொல் முது சொல் பழஞ்சொல் 
மொழிந்த நான்குமம் மூதுரை யென்ப 


என்னும் திவாகர நிகண்டால் அறிக . 


3. இருவகை 


இம் முதுமொழி , பொருளின்றியும் , பொருள்பெற்றும் 
வரும் என்று கூறும் நேமிநாதம் . 


" தொன்மொழியும் மந்திரமும் சொற்பொரு டோன்றுதலின் 
இன்மையு முண்மையுமா மீங்கு ( 98 ) 


என்று கூறும் . “ ஆற்றிற் கெட்ட கழுதைப் பாக்கம் ஊரிருந்த 
குயவனுக்குப்பாம் என்றால் இதனிற் பொருளில்லை . என்னை 
பொருளில்லாதனவாறெனின் : 


பொருட்டொடர் மொழியாயின துணை யல்லது பொருள் 
திரண்ட தின்மையின் , பொருளில் சொல்லாயிற்று . 


இனிக் கெட்டார்க்கு நட்டாரில்லை என்றும் , செல்வர்க்குப் 
புல்லாரில்லை என்றும் இவை பொருள் பெற வந்தன என்ப . 
( நேமிநாத உரை ) 


171. நிறைமொழி மாந்த ராணையிற் கிளக்கும் ! 

மறைமொழி தானே மந்திர மென்ப . 


என் - னின் மந்திரம் ஆமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 


நூ . பா . வே : 


1 . 


கிளந்த பேரா ; நச் . 


36-21 


322 


தொல்காப்பியம் 


( இ - ள் ) நிறைந்த மொழியை யுடைய மாந்தர் தமது 
ஆணையாற் சொல்லப்பட்ட மறைந்த சொல் மந்திரம் ஆவ 
தென்றவாறு . 


அது வல்லார்வாய்க் கேட்டு உணர்க . 


( கஎக ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


1. மந்திரம் 


இளம்பூரணர் மந்திரத்தை வல்லார்வாய்க் கேட்டுணர்க 
என்று இங்கே எழுதினாலும் , தொல் . சொல் . எச்சவியலில் . ( 53 ) 
‘மந்திரப் பொருள்வயின் ஆகும் என்பது " நிறைமொழி 

மந்திரம் என்ப " . அவை கூறப்பட்ட எழுவகை 
வழுவிற் றீர்ந்து வருக என்ற கடப்பாடில என்றவாறு . அவை : 


திரிதிரி சுவாகா 
" கன்று கொண்டு கறவையும் 
வர்த்திக்க சுவாகா 


- என்றாற் போல வரும் என்றனர் . 


2. இருவகை 


நேமிநாத ஆசிரியர் " தொன்மொழியும் மந்திரமும் சொற் 
பொருள் தோன்றுதலின் இன்மையும் உண்மையுமாம் இங்கு 
என்று கூறினர் . அதன் உரையாசிரியர் “ திரிக திரிக சுவாகா 
என்பதனிற் பொருளில்லை ; “ கன்று கொண்டு கறவையும் 
வர்த்திக்கசுவாகா " என்றது பொருளுண்டு என்பர் . 


என்பது 


கன்று 


பாலை 


மேற்குறிப்பிட்ட மந்திரம் , கறக்கும் பசு , கன்றை உண்ண 
விடாமலும் பால் கறக்காமலும் இருந்தால் அப்பொழுது 
செபிக்கும் மந்திரமாகும் . அம் மந்திரத்தில் கன்று கொண்டு 

உண்டு ; கறவையும் வர்த்திக்க 
பது கறக்கும் பாலும் மிகுவதாகுக என்று பொருள்படுவ 
தால் ஒரு கூறுக்குப் பொருள் உண்டு என்றும் , திரிதிரி 
சுவாகா என்பது , அக் கூறுபோல் பொருள் தாராமையால் 
பொருளில்லை என்றும் கூறப்படுகின்றது . 

மந்திரமாம் 


என்பு 


உரை . சு . 


வே : 


செய்யுளியல் 


நூற்பா -172 


323 


பேராசிரியர் " நிறைமொழி மாந்தர் என்பது சொல்லிய 
சொல்லின் பொருண்மை யாண்டுங் குறைவின்றிப் பயக்கச் 
சொல்லும் ஆற்றலுடையார் ; அவர் ஆணையாற் கிளக்கப் 
பட்டுப் புறத்தார்க்குப் புலனாகாமல் மறைத்துச் சொல்லும் 
சொற்றொடரெல்லாம் மந்திரம் எனப்படும் என்றவாறு என்று 
பொருள்கூறி , இளம்பூரணரைப் போலவே , “ அவை வல்லார் 
வாய்க் கேட்டுணர்க " என உரைத்துத் “ தானே என்று பிரித் 
தான் இவை தமிழ் மந்திரம் என்றதற்கும் , பாட்டாகி அங்கத 
மெனப்படுவனவும் உள . அவைநீக்குதற்கு மென உணர்க " 
என்பர் . 


மந்திரத்தைப் பற்றிய செய்தி 

தொல்காப்பியர் தொல் . சொல் . எச்சவியலில் " மந்திரப் 
பொருள்வயின் 

ஆகும் 

( 53 ) என்பதால் மந்திரத்திற்குச் 
சொல்லிலக்கணக் கடப்பாடுகள் இல்லை என்றும் செய்யு 
ளியலில் வண்புகழ் மூவர் தண்பொழில் வரைப்பில் வழங்கும் 
எழுவகைச் செய்யுள் நிலத்தில் அம்மந்திரம் வாய்மொழி ( 75 ) 
என்ற பெயருடையதாகுமென்றும் , அது “ மறைமொழி கிளந்த 
மந்திரம் ( 161 ) 

வழங்கப்பட்டு , அடிவரையறை 
யில்லாமல் வருமென்றும் , நிறைமொழிமாந்தர் ஆணையால் 
தோற்றுவிக்கப்பட்டு மறைமொழியாயிருந்து ( 171 ) மக்கட்குப் 
பயன் தரும் என்றும் கூறுகிறார் . 
172 . எழுத்தொடுஞ் சொல்லொடும் புணரா தாகிப் 

பொருட்புறத் ததுவே குறிப்பு மொழியே. 


என்று 


என் - னின் குறிப்பு மொழி ஆமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
( இ - ள் ) எழுத்தொடும் சொல்லொடும் 

புணராதாகிச் 
சொல்லினான் உணரப்படும் பொருளின் புறத்ததுவே குறிப்பு 
மொழி என்றவாறு . 

பதிப்பாசிரியர் விளக்கம் 
1. வாய்மொழி என்பது பற்றிக் கருத்து மாறுபாடு 


பேராசிரியர் மேல் நூற்பாவில் ( செய் . 158 ) கூற்றிடை வைத்த 


நூ.பா.வே : 


1. குறிப்பு மொழி யென்ப பேரா ; நச் . 


324 


தொல்காப்பியம் 


குறிப்பினான என்று ஓதப்பட்டு , இங்கே குறிப்பு மொழி என்று 
கூறப்படும் இதனை , பாட்டுரை நூலே ( செய் . 75 ) என்ற 
நூற்பாவால் கூறப்பட்டுள்ள வாய்மொழி என்பர் . ஆனால் 
பேராசிரியரையே பின்பற்றி உரைகூறும் இயல்புடைய நச்சி 
னார்க்கினியர் அவரொடு மாறுபட்டு , “ வாய்மொழி " என்றதற்கு 
மந்திரங்களும் என்று பொருள் கூறுகிறார் . ( தொல்.செய் . 79 
நச்சினார்க்கினியம் ) 


2. குறிப்பு மொழி எது ? 


பாட்டுரை நூலே வாய்மொழி பிசியே அங்கதம் முதுசொல் 
அவ்வேழ் நிலம் ” ( செய் . 75 ) என்றுகூறப்பட்ட எழுவகைச் 
செய்யுளில் பாட்டினை ஆசிரியம் வஞ்சி ( செய் . 101 ) எனத் 
தொடங்கிப் பல நூற்பாக்களாலும் , உரையினை ( செய் . 158 , 
166 , 167 , 168 ) என்ற நான்கு நூற்பாக்களாலும் , நூலினை 
( செய் . 158 , 159 , 160 , 161 , 162 , 163 , 164 165 ) என்ற எட்டு 
நூற்பாக்களாலும் , வாய்மொழியை ( செய் . 158 , 171 ) என்ற 
இரண்டு நூற்பாக்களாலும் பிசியை ( செய் . 158. 169 ) என்ற 
இரண்டு நூற்பாக்களாலும் முதுசொல்லை ( செய் . 158 , 170 ) 
என்ற இரண்டு நூற்பாக்களாலும் தொல்காப்பியர் கூறியுள் 
ளார் . இவை போக எஞ்சி நிற்பது அங்கதமாகும் . இதனைச் 
செய்யுளியல் 158 ஆம் நூற்பாவால் “ கூற்றிடை வைத்தகுறிப்பு " 
என்று கூறி 172 ஆம் நூற்பாவாகிய இந்நூற்பாவால் அதனை 
எழுத்தொடும் சொல்லொடும் புணராதாகிப் பொருட் புறத்த 
தாய் வரும் குறிப்பு மொழி என்பர் . 


3. நிகண்டாசிரியர் கருத்து 


திவாகர நிகண்டாசிரியர் அங்கதம் தோளணி , அரவு மாகும் 
என்னும் நூற்பாவால் அங்கதம் என்ற சொல்லிற்குத் தோளணி , 
அரவு என்று இரண்டு பொருள் கூறுகிறார் . பிங்கலநிகண்டா 
சிரியர் அரவு தோளணி வசையிவை அங்கதம் என்ற நூற்பா 
வால் மேற்கூறிய பொருளுடன் வசை யொன்றனையும் சேர்த்து 
மூன்று பொருள் கூறுகின்றார் . 


செய்யுளியல் - 


நூற்பா -- 172 


325 


மேற்கூறிய இருவரும் அங்கதம் என்ற சொல்லிற்குக் குறிப்பு 
மொழி என்ற பொருளைக் கூறவில்லை . செய் , 157 நூற்பாக் 
குறிப்புப் பார்க்க 


மேல் ( செய்.75 அங்கதம் என்று சொல்லி , ஈண்டுக் 
குறிப்பு மொழி என்றதனான் , இச் சொல் வசை குறித்து வரும் 
என்று கொள்க . 


புகழ் குறித்து வந்தாற் குற்றம் என்னையெனின் , அதனை 
வெளிப்படக் கூறக் கேட்டார்க்கும் தனக்கும் இன்பம் பயத்தலில் 
குறிப்பினால் கூறல் வேண்டுவது வசை என்று கொள்ளப்படும் . 

( க 72 ) 


173. பாட்டிடைக் கலந்த பொருள் வாகிப் 

பாட்டி னியல பண்ணத் திய்யே . 


என் - னின் பண்ணத்தி யாமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 


( இ - ள் ) மேல் இத்துணையும் பாவின்றி வழங்குவனவும் 
எடுத்தோதினார் . இனிப் பிற நூலாசிரியர் விரித்துக் கூறின 
இசை நூலின் பாவினமாமாறு உணர்த்துதலின் இது 


பாட்டிடைக் கலந்த பொருள ஆகி என்பது பாட்டினிடைக் 
கலந்த பொருளையுடைத்தாகி என்றறவாறு . 


எனவே , அவ்வடி பாவிற்குரிய 4 ( அவ்வடிப்பாவிற்குரிய ) 
பொருளே கொள்ளப்படும் . 


பாட்டின் இயல பண்ணத்தியே! என்பது பாட்டுக்களின் 
இயல்பை யுடையவாம் பண்ணைத் தோற்றுவிக்கும் செய்யுட்கள் 


என்றவாறு . 


பண்ணைத் தோற்றுதலின் பண்ணத்தி என்றார் . 


நூ.பா.வே : 
உரை.சு.வே : 


1. பண்ணத்தி யியல்பே பேரா . 
2 . பாவும் பாவின்றி வழங்குவனவும் 
பாட்டின் கண் 

4. அப்பாவிற்குரிய 
ந . பொருள் 

. தோற்றுவித்தலாற் 


326 


தொல்காப்பியம் 


அவையாவன சிற்றிசையும் பேரிசையும் முதலாக இசைத் 
தமிழில் ஓதப்படுவன . 


அவையாமாறு வருகின்ற சூத்திரத்தாற் கூறுப . ( கஎக ) 
பதிப்பாசிரியர் விளக்கம் 


பண்ணத்தியைப் பற்றிய பல கருத்துக்கள் 

1. மாறனலங்கார உரை 


பண்ணத்தி என்பது பாவினம் . பண்ணைத் தோற்றுவிக் 
கையாற் பண்ணத்தியென்று பெயராயிற்று . இவை இளம்பூரணர் 
முதலாயினாரொருசாராசிரியர் நோக்கம் . நச்சினார்க்கினியர் 
நோக்கமும் உணர்ந்துகொள்க என்பர் ( மாற . பாயிரம் . 26 . 
உரை ) 


2. விருத்தி ஆசிரியர் , களவியல் உரையாசிரியர் கருத்து 


யாப்பருங்கல விருத்தியாசிரியர் ( யா . வி . கழ . பக் . 566 ) 
‘ செய்யுட்டாமே மெய்பெற விரிப்பின் என்று தொடங்கும் 
நூற்பாவில் இசை நுவல் மரபின் இயன்ற செய்யுள் என்ற ஒன் 
றினைக் கூறுகிறார் . 


இறையனார் களவியல் ( 1.உ.ரை ) சிற்றிசை பேரிசை 
என்பன கடைச்சங்க நூல் என்று கூறுகின்றது . 


யாப்பருங்கல விருத்தியாசிரியர் 

செந்துறை மார்க்கம் , 
வெண்டுறை மார்க்கம் என்ற இரண்டினை விளக்கும்பொழுது , 
நாற்பெரும் பண்ணும் இருபத்தொரு திறனும் ஆகிய இவை 
யெல்லாம் செந்துறை என்றும் , மேற்புறமும் பதினோராடலும் 
என்ற இவையெல்லாம் வெண்டுறை என்றும் , செந்துறை பாட் 
டிற்கு ஏற்றது , வெண்டுறை ஆடற்கு ஏற்றது என்றும் , செந் 
துறையானது , செந்துறையும் செந்துறைச் செந்துறையும் 
வெண்டுறைச் செந்துறையும் என மூன்றாமென்று கூறி , ஈற்றில் 
கூறிய வெண்டுறைச் செந்துறைக் குரியதாகச் சிற்றிசை பேரிசை 
களைக் காட்டுவர் . ( யா . வி . கழ . பக் . 579 , 580 ) . 


செய்யுளியல் 


நூற்பா -174 


327 


3. பேராசிரியர் கருத்து 


அவர் பழம் பாட்டினூடு கலந்த பொருளே தனக்குப் 
பொருளாகப் பாட்டும் 

பாட்டும் உரையும் போலச் செய்யப்படுவன 
பண்ணத்தி என்று கூறி , மெய்வழக்கல்லாத புறவழக்கினையும் 
பண்ணத்தி என்ப . இஃது எழுதும் பயிற்சியில்லாத புறவுறுப்புப் 
பொருள்களைப் பண்ணத்தி என்பது . அவையாவன : - நாடகச் 
செய்யுளாகிய பாட்டும் , மடையும் , வஞ்சிப்பாட்டும் , மோதிரப் 
பாட்டும் , கடகண்டும் முதலாயின என்றுகூறி வல்லார்வாய்க் 
கேட்டுணர்க என்பர் : 


4. பாவும் பாவல்லாதனவும் 


அகவற்பா வெண்பா கலிப்பா வஞ்சிப்பா என்பன பாட்டு 
என்னும் பாவாகுமென்பதும் பா அல்லன வெல்லாம் கொச்சகக் 
கலிப்பாற்படும் என்பதும் தொல்காப்பியர் கருத்தென்றும் ; 
அவ்வாறு கொள்ளாமல் , பா அல்லன வெல்லாம் தாழிசை, 
துறை , விருத்தம் என்னும் இனமாகு மென்பது காக்கை பாடினி 
யார் முதலாகிய ஒருசாராசிரியர் கருத்தென்றும் ; அல்லாமல் 
அவை மூவகைப்பட்ட விருத்தங்களுள்ளும் சந்தத் தாண்டகங் 
களுள்ளுமேபட்டு அடங்கு மென்பது ஒருசார் வடநூல் வழித்தமி 
ழாசிரியர் கருத்தென்றும் யாப்பருங்கலவிருத்தி கூறும் . ( யா.வி. 
கழ :பச் .486 , 487 ) 


174. அதுவே தானும் பிசியொடு மானும் . 


உதாரணம் 


என் - னின் 

மேற்சொல்லப்பட்டதனுள் ஓர் 
உணர்த்துதல நுதலிற்று . 


( இ - ள் ) மேற் சொல்லப்பட்ட பண்ணத்தி பிசியோடு ஒத்த 
அளவிற்று என்றவாறு . 

பிசி என்பது இரண்டடி அளவின்கண்ணே வருவ ? தொன் 
றாகலின் இதுவும் இரண்டடியான் வரும் என்று கொள்ளப் 
படும் . 


நூ . பா.வே : 
உரை.சு.வே : 


2 . 


பிசியொடும் மானும் பேரா . 
வருவதாதலின் 
ஃது இரண்டடியாம் 


328 


தொல்காப்பியம் 


உதாரணம்: 


" கொன்றை வேய்ந்த செல்வ னடியை 
என்று மேத்தித் தொழுவோம் நாமே 


( யா.வி.கழ.பக் .253 ) 


இது பிசியொடு ஒத்த வளவிற்றாகிப் பாலையாழ் என்னும் 
பண்ணிற்கு இலக்கணப் பாட்டாகி வந்தமையிற் பண்ணத்தியா 
யிற்று . பிறவும் அன்ன . 

( காச ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 

1. இளம்பூரணர் உரை பொருந்தாது 

“ அதுவே பிசியொடு மானும் என்றால் பண்ணத்தி 
பிசியைப்போல் ஒப்பொடுபுணர்ந்த உவமத்தானும் , தோன்றுவது 
கிளந்த துணிவினானும் வரும் என்பதே நேர் உரையாகும் . 
ஆனால் இளம்பூரணர் பிசி எந்த அளவில் வருமோ அந்த அளவில் 
வரும் என்று கூறிக் கொண்டு , பிசி இரண்டடியான் வருமாதலின் , 
இதுவும் இரண்டடியான் வரும் என்பர் . பிசியைக் கூறும் நூற் 
பாவில் பிசி இரண்டடியால் வரும் என்று தொல்காப்பியர் 
கூறவில்லையாதலின் இளம்பூரணர் பிசியைப் போலப் பண்ணத்தி 
யும் இரண்டடியால் வரும் என்று கூறுவது 

கூறுவது பொருத்தமாகத் 
தெரியவில்லை . 


2. பேராசிரியர் உரையும் பொருந்தாது 

பேராசிரியர் “ அதுவே தானும் ” என்ற நூற்பாவிற்கு ‘மேற் 
கூறப்பட்ட பண்ணத்தி பிசியோ டொக்கும் என்று பொருள் 
எழுதிப் பிசியை ஒத்தலென்பது , அதுவுஞ் செவிலிக்குரித்தென்ற 
வாறு . 

பிசியொடும் என்ற உம்மையால் பொருளொடு புணராப் 
பொய்ம்மொழியொடும் பொருளொடு புணர்ந்த நகைமொழி 
யொடும் ஒக்கும் என்றுணர்க என்பர் . 


பிசியைக் கூறும் மேல் நூற்பாவில் பிசி செவிலிக்குரித்து 
என்ற செய்தி கூறப்படவில்லை ; ஆதலால் பேராசிரியர் கூறு 
வதும் பொருத்தமாகத் தெரியவில்லை . 


செய்யுளியல் 


நூற்பா -- 175 


3291 


3. நூற்பாப் பொருள் 


பிசி என்பது சிறிது என்ற பொருளில் வரும் ஆதலால் , 
பண்ணத்தியும் பிசியைப் போலச் சிறிதாகி வரும் என்று 
பொருள் கொள்வதே நன்று . பிசி , பிசிர் , பிதிர் என்பனவற்றை 
நோக்குக . 


175. அடிநிமிர் கிளவி யீரா றாகும் 

அடியிகந்து வரினுங் கடிவரை யின்றே . 


என்-னின் இதுவும் பண்ணத்தி பாகுபடுமாறு உணர்த்து 
தல் நுதலிற்று . 


பண்ணத்தி யெனினும் பாவினம் எனினும் ஒக்கும் . 


( இ - ள் ) நாற்சீர் கொண்ட தடியெனப் படுமே ( செய் . 31 ) 
என்றமையான் அடியென்பது நாற்சீரான் ? 

வருவதென்று 
கொள்க . 


( உரை ) நாற்சீரடியின் மிக்குவரும் பாட்டுப்பன்னிரண்டும் 3 
அவ்வழி அவ்வடியின் வேறுபட்டு வருவனவும் கொள்ளப்படும் 
என்றவாறு . 


இதனாற் சொல்லியது , இருசீரடி முதலாகிய எல்லாவடி 
யானும் மூன்றடிச் சிறுமையாக ஏறிவரும் பாவினம் என்ற 
வாறாம் . 


பன்னிரண்டாவன ஆசிரியம் வஞ்சி வெண்பாக்கலியெனச் 
சொல்லப்பட்ட நான்கு பாவினோடுந் தாழிசை துறை விருத்தம் 
என்னும் மூன்றின த்தையும் உறழப் பன்னிரண் !....எம் . 


அவற்றுள் தாழிசையாவது : - ஆசிரியத் தாழிசை, வஞ்சித் 
தாழிசை , வெண்டாழிசை , கலித்தாழிசை என நான்காம் . 


நூ . பா . வே : பேராசிரியர் இதனை இரண்டு நூற்பாவாகக் கொள்வர் . 
உரை . சு . வே : 
1. பகுதிபடுமாறு 

2 . நாற்சீரின் 
பன்னிரண்டு வகைப்படும் 

முதலிய 


330 


தொல்காப்பியம் 


துறையாவது : ஆசிரியத்துறை , வஞ்சித்துறை , வெண் 
டுறை , கலித்துறை யென நான்காம் . 


விருத்தமாவது : - ஆசிரிய விருத்தம் , வஞ்சி விருத்தம் , வெளி 
விருத்தம் , கலிவிருத்தம் என நான்காம் . 


அவற்றுள் ஆசிரியத்தாழிசையாவது மூன்றடி ஒத்து வருவது . 
அது , 


நீடற்க வினையென்று ! நெஞ்சி னுள்ளி 

நிறைமலர்சாந் தொடுபுகையு நீரு மேந்தி 
வீடற்குந் தன்மையினான் 2 விரைந்து சென்று 

விண்ணோடு மண்ணினிடை 3 நண்ணும் பெற்றி 
பாடற்கும் பணிதற்குந் தக்க தொல்சீர்ப் 

பகவன்ற னடியிரண்டும் 4 பணிது 5 நாமே . ( யா.வி.கழ.பக் . 279 ) 


என வரும் . 

அவ்வழி , ஒருபொருண்மேன் மூன்றடுக்கி வருவன சிறப் 
புடைத்தென ஒரு சாரார் உதாரணங் காட்டுமாறு : 


கன்று குணிலாக் கனியுதிர்த்த மாயவம் 
னின்று நம் மானுள் வருமே லவன்வாயிற் 
கொன்றையந் 

தீங்குழற் கேளாமோ தோழி ? 


மாயவ 


பாம்பு கயிறாக் கடல்கடைந்த 
னீங்குநம் மானுள் வருமே லவன்வாயி 
லாம்பலந் தீங்குழல் கேளாமோ தோழி 


கொல்லையஞ் சாரற் குருந்தொசித்த மாயவ 
னெல்லை 10 நம் மானுள் வருமே லவன்வாயின் 
முல்லையந் தீங்குழல் கேளாமோ தோழி 


( சிலப்.ஆய்ச்சி ) 


இவை மூன்றடியான் மூன்றடுக்கி வந்த ஆசிரியத்தாழிசை 
என்றவாறு . 
உரை.சு.வே : 1 . வினை வென்ற 

2 . தண்மையின் விரிந்து 
3 . மண்ணிடையே 

4. அடியினையே 
5. பணிந்து நாமே 

6 . கனியெறிந்த மாமாயன் 
7. தோழீ இ 

8. தோழீஇ 
9 . மாமாயன் 

10 . எல்லி 
11 . தோழீ இ 


செய்யுளியல் 


33 / 


நூற்பா -175 


( “ இவை அளவடியான் வருதலானும் , ஒத்து மூன்றாகி வருத 
லானும் , இவ்வாசிரியர் மதத்தால் தரவின்றாகித் தாழிசை 
பெற்ற கொச்சக ஒருபோகெனப்படும் . மேற்காட்டியதே 
ஆசிரியத் தாழிசை " என்னும் இப்பகுதி மதுரைத் தமிழ்ச் 
சங்கப் பதிப்பில் இல்லை . “ தரவின்றாகித் தாழிசை பெற்றும் 
என்ற பகுதிக்கு ( செய் . 143 ) இளம்பூரணர் எழுதிய உரை 
வேறு . அதற்குப் பேராசிரியர் எழுதிய உரைக் கருத்தை 
இங்கே செருகி வைத்துள்ளனர் ). 

இனி வஞ்சித்தாழிசையாவது , குறளடி நான்கினால் ஒரு 
பொருண்மேல் மூன்றடுக்கி வரும் . 


" மடப்பிடியை மதவேழம் 
தடக்கையால் வெயின் மறைக்கும் 
இடைச்சு மிறந்தார்க்சே 
நடக்குமென் மனனேகாண் ; 


இரும்பிடியை யிகல்வேழம் 
பெருங்கையால் வெயின் மறைக்கும் 
அருஞ்சுர மிறந்தார்க்கே 
விரும்பு மென் மனனேகாண் ; 


பேடையை யிரும்போத்துத் 
தோகையால் வெயின்மறைக்கும் 
காடக மிறந்தார்க்கே 
யோடுமென் மனனேகாண் . 


( யா.வி.கழ.பக் .359,516 ) 


என வரும் . 

(இதன்பின் , அஃதேல் , இவையும் மூன்றடுக்கி வருதலிற் 
கொச்சக ஒரு போகாதல் வேண்டுமெனின் 

அளவடியான் 
வாராமையான் ஆகாதென்க என்று எழுதப்பட்ட இப்பகுதி 
வ.உ.சி. பதிப்பிலும் கழகப்பதிப்பிலும் காணப்படுகின்றது . 
தாழிசைமட்டும் மூன்றடுக்கி அளவடியால் வந்தால் ஒருபோகு 
ஆகாது என்பது இளம்பூரணர் உரையால் ( செய் . 143 ) தெரி 
தலால் , இதுவும் இடைச்செருகலே ) 

இனி வெண்டாழிசையாவது , மூன் றடியால் வந்து வெண் 
பாப் போல இறும் . அது , 


நண்பி தென்று தீய சொல்லார் 
முன்பு நின்று முனிவு செய்யார் 

அன்பு வேண்டு பவர் 
என வரும் . 


( யா.வி.கழ.பக் .77,257 ) 


332 


தொல்காப்பியம் - 


சிந்தியல் வெண்பா ஒருபொருண்மேன் மூன்றடுக்கி வரு 
வதனை வெள்ளொத்தாழிசை யென்ப . அது , ( தொடர் அடுத்த 
ஏடு ) 


அன்னா யறங்கொ னலங்கிளர் சேட்சென்னி 
யொன்னா ருடைபுறம் போல நலங்கவர்ந்து 
துன்னான் றுறந்து விடல் ; 


ஏடி யறங்கொ னலங்கிளர் சேட்சென்னி 
கூடா ருடைபுறம் போல நலங்கவர்ந்து 
நீடான் றுறந்து விடல் ; 


பாவா யறங்கொ னலங்கிளர் சேட்சென்னி 
மேவா ருடைபுறம் போல நலங்கவர்ந்து 

காவான் றுறந்து விடல் . 
எனவரும் . 


( யா.வி.கழ.பக் . - 257 ) 


கலித்தாழிசையாவது , அடிவரையின்றி ஒத்துவந்து ஈற்றடி 
சில சீர் மிக்குங் குறைந்தும் வருவது . அது , 

" வாள்வரி வேங்கை வழங்குஞ் சிறுநெறியெங் 
கேள்வரும் போழ்தி னெழால்வாழி வெண்டிங்காள் 
கேள்வரும் போழ்தி னெழா தாய்க் குறாஅலியரோ 

நீள்வரி நாகத் தெயிறே வாழி வெண்டிங்காள் . ( யா.வி.கழ.பக் . 348 ) 
எனவரும் . 


( இத்தாழிசை ஒருபொருண்மேல் மூன்றடுக்கி வரினும் 
கொச்சகவொருபோகெனப் படா ( பட்ட என்பதும் பாடம் ) 
கலித்தாழிசை யெனப்படும் ஈற்றடி மிக்கு வருதலால் என்னும் 
இப் பகுதியும் இடைச்செருகலே ) . 

இனி , ஆசிரியத் துறையாவது , நான்கடியாய் இடைஇடை 
சீர் குறைந்து வரும் . அது 

" கரைபொரு கான்யாற்றங் கல்லத ரெம்முள்ளி வருதிராயி 
னரையிருள் யாமத் தடுபுலியோ நும்மஞ்சி யகன்று போக 
நரையுருமே றுங்கை வேலஞ்சு நும்மை 
வரையர மங்கையர் வௌவுத லஞ்சுதும் வாரலையோ . 

( யா.வி.கழ.பக் .280 ) 
என வரும் . 


உரை.சு.வே : 


1 . இடையடி சிலசீர் 
2. நரையுருமோ நுங்கைவே 


333 


செய்யுளியல் 


நூற்பா--175 


வஞ்சித்துறையாவது , குறளடி நான்கினால் தனித்துவரும் . 


3 


முல்லைவாய் முறுவலித்தன 
கொல்லைவாய்க் குருந்தீன்றன 2 
மல்லல்வான் மழைமுழங்கின 

செல்வர்தேர் வரவுகாண்குமே 3 
எனவரும் . 


.. 


( யா.வி.கழ.பக் .360 ) 


இனி வெண்டுறையாவது , மூன்றடிச் சிறுமையாக ஏழடிப் 
பெருமையாக வந்து இறுதியடிகளில் சில சீர் குறைந்து வரும் . 


குழலிசைய வண்டினங்கள் கோழிலைய செங்காந்தட் குலைமேற் பாய 
வழலெரியின் மூழ்கினவா லந்தோ வளியவென் றயல்வாழ் மந்தி 
கழல்வனபோ னெஞ்சயர்ந்து 4 கல்லருவி தூஉம் 

நிழல்வரை நன்னாட னீப்பனோ வல்லன் ( யா.வி.கழ.பக் . 78,259 ) 
எனவரும் . 

பிறவும் வந்தவழிக் காண்க . 
கலித்துறை யாவது நெடிலடி நான்கினான் வருவது . 

அஃதாவது ஐஞ்சீரான் வருவதும் , பதினாலும் பதினேழும் 
எழுத்துப் பெற்று நான்கடியான் வருவனவுமாம் . 


யானுந் தோழியு மாயமு மாடுந் துறை நண்ணித் 
தானுந் தேரும் பாகனும் வந்தென் னலனுண்டான் 
தேனும் பாலும் போல்வன சொல்லிப் பிரிவானேல் 
கானும் புள்ளுங் கைதையு மெல்லாங் கரியன்றே 

( யா.வி.கழ.பக் . 350 , 384 ) 


நல்லார் பழிப்பி லெழிற்செம் பவளத்தை நாணிநின்ற 
பொல்லா முகத்தெங்கள் போதக மேபுர மூன்றெரித்த 
வில்லா னளித்த விநாயக னேயென்று மெய்ம்மகிழ 
வல்லார் மனத்தன்றி மாட்டா ளிருக்க மலர்த்திருவே 


இது நேரசை முதலாகிப் பதினாறெழுத்தான் வந்தது . 


உரை.சு.வே : 
தனிவருவது 

2. குருகின்றன 
வாக்காணேன் 

கலுழ்வன போ னெஞ்சு 

நைந்து 
5. மேலும் வந்தவழிக் கண்டு கொள்க 
6 .. நெடிலடியாகிய ஐஞ்சீரடி நான்கினான் வருவது . ஓரடி பதினைந்தும் 

பதினேழும் எழுத்துப் பெற்று வருவன . 


334 


தொல்காப்பியம் 


" கனிய நினைவொடு நாடொறுங் காதல் செயுமடியார்க் 
கினிய னவனொரு வின்னாங் கிலனெவ ரும்வணங்கப் 
பனிவெண் பிறைநறுங் கொன்றைச் சடைப்பலி தேரியற்கை 
முனிவன் சிறுவன் பெருவன் கொல் யானை முகத்தவனே " 


( மூத்த நாயனார் திருவிரட்டைமணிமாலை 20 , 6 ) 


இது நிரையசை முதலாகிப் பதினே ழெழுத்தான் வந்தது . 

இனி ஆசிரிய விருத்தமாவது , அறுசீரடி முதலாகிய மிக்க 
அடி யினான் நான்கடியுமொத்து வரும் அது , 


இரைக்கு மஞ்சிறைப் பறவைக ளெனப்பெய 4 

ரினவண்டு 5 புடைசூழ 
நுரைக்க ளென்னுமக் குழம்பு கொண் டெதிர்ந்தெழ 

நுடங்கிய விலயத்தாற் 
றிரைக்க ரங்களிற் செழுமலைச் சந்தனத் 

திரள்களைக் கரைமேல்வைத் 
தரைக்கு மற்றிது குணகடற் றிரையொடும் 
பொருதலம் தவியாதே 

( சூளாமணி . கல்யாண . 51 ) 
என வரும் . பிறவும் வந்தவழிக் காண்க . 


இனி வஞ்சிவிருத்தமாவது , முச்சீரடி நான்காகி வரும் . அது , 


இருது வேற்றுமை யின்மையாற் 
சுருதி மேற்றுறக் கத்தினோ 
டரிது வேற்றுமை யாகவே 

கருது வேற்றடங் கையினாய் 
எனவரும் , 


( சூளாமணி . சீயவதை . 170 ) 


இனி வெளிவிருத்தமாவது , நான்கடியானாயினும் மூன்றடியா 
னாயினும் அடிதொறுந் தனிச்சொல் பெற்றுவரும் . அது , 


on an 


மாமா 


" ஆவா வென்றே யஞ்சின ராழ்ந்தா - ரொருசாரார் ! 

வென்றே கூவிளி கொண்டா - ரொருசாரார் 

வென்றே மாய்ந்தனர் நீந்தா - ரொருசாரார் 
ஏகீர் நாய்கீர் என் செய்து மென்றா ரொருசாரார் 

( யா.வி.கழ. பக் . 146 , 152 , 262 ) 
எனவரும் . 


உரை.சு.வே : 


1. கலியுந் 

2. படுமடியார்க் 
3 . அறுசீர் முதலாக மிக்க அடி நான்கையும் ஒத்து வருவது 
4 . ளெனப் பொரு 

5. தினவண்டு 
6. பொருதலைத் 

7. ஆழாவொருசாரர் 


செய்யுளியல் 


நூற்பா -175 


335 


இது நான்கடியான் வந்தது . 


. 


மூன்றடியான் வருவது வந்தவழிக் காண்க . 


இனி , கலிவிருத்தமாவது நாற்சீரடி நான்கினால் வரும் . 


" தேம்பழுத் தினியநீர் மூன்றுந் தீம்பலா 
மேம்பழுந் தளிந்தன 1 சுளையும் வேரியும் 
மாம்பழக் கனிகளு மதுத்தண் டீட்டமுந் 

தாம்பழுத் துளசில தவள மாடமே ( சூளாமணி , நகர , 14 ] 
என வரும் . 


இவையெல்லாம் உரையிற் கோடலென்பதனாலும் பிற 
நூன் முடிந்தது தானுடம்படுதல் என்பதனானும் கொள்க . 

( காடு ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


1. மாறனலங்கார ஆசிரியர் கருத்து 
இலக்கண நூல்கள் நூற்பாவால் ( சூத்திரம் ) 

செய்யப் 
படுதலேயன்றிப் பண்ணத்தியாகிய பாவினத்தானும் செய்யப் 
படும் என்பர் மாறனலங்கார ஆசிரியர் . 


அடிவரை யுளவாய் அடி.வரை யிலவாய் 
பாட்டினும் பாவின் றெழுகிள வியினும் 
காட்டிய யெழுநிலத் தனவாய்க் கழறிய 
பொருளொடு கலந்து புரைதீ ரொலிசெறிந்து / 
எண்ணத் தகைசால் ஈரா றடி நிமிர் 
பண்ணத் தியினும் பயில்வன வாகும் [ 26 ] 


குறளடி முதலாய ஐவகை யடியானும் , வரையறையுளவாம் 
பாட்டினானும் , அடிவரையறை 

யிலவாம் பாட்டினானும் 
பாவின்றி யொழுகலாறுடைய பலசொற்றொடரானும் 
கற்றோர் காட்டப்பட்ட எழுநிலத் தெழுந்த செய்யுள் நடைத் 


உரை.சு.வே : 1. தனைந்தன 


336 


தொல்காப்பியம் 


தாயும் அவற்றுள் பாட்டிற்குக் கூறிய பொருளோடுங் கூடிக் 
குற்றமற்ற ஓசை செறியப்பட்டுப் புலவரால் எண்ணும்படிக்குத் 
தலைமை சான்ற பன்னிரண் டெனலாய நாற்சீரடியில் மிகுந்தும் 
குறைந்தும் வரும் (பண்ணத்தியென்னும் ) பாவினத்தோடும் 
நூல்கள் பயில்வனவாம் என்பது உரை . " பண்ணத்தியென்றது 
பாவினம் ; பண்ணைத் தோற்றுவிக்கையால் பண்ணத்தி என்று 
பெயராயிற்று என்பர் . 


2. இயற்பா இசைப்பாப் போலப் பாட்டும் பண்ணத்தியும் 

நாலாயிர திவ்வியப் பிரபந்தத்திலுள்ள செய்யுட்களை 
அதில் வல்ல அறிஞர் இயற்பா என்றும் , இசைப்பா என்றும் 
இரண்டு கூறாகப் பகுத்து வழங்குகின்றனர் : அதனைப் போலத் 
தொல்காப்பியரும் செய்யுள்களைப் பாட்டென்றும் , பாட்டின் 
இயல்பு வாய்ந்த பண்ணத்தி என்றும் இரண்டு கூறாகப் 
பகுத்துக் கொள்ளுகின்றார் . 


இசைப்பா என்ற காரணம் 


. 


பல இயற்பாக்களுடனே நிறத்தை ( இராகத்தை ) இசைத் 
தலால் ( இசைத்தல் - சேர்த்தல் ) இசை என்று பெயர் பெற்றது . 
இதனை இராகம் சேர்ந்த பா என்ற பொருளில் இசைப்பா 
என்பர் . 


4. இயலும் இசையும் 

தமிழ் என்னும் தலைமகனுக்கு அகவல் முதலிய நான்கு 
இயற்றமிழ் ஓசைகள் பட்டத்துத் தேவியராகவும் , நூற்றுமூன்று 
பண் ஓசைகள் பின்முறை வதுவைப் பெருங்குலக் கிழத்திய 
ராகவும் அமையுமென்பர் . ( தமிழ்விடு தூது ) 


176. கிளரியல் வகையிற் கிளந்தன தெரியின் 

அளவியல் வகையே அனைவகைப் படுமே . 


(( இ - ள் ) என் - னின் மேற் சொல்லப்பட்டன 

மேற் சொல்லப்பட்டன தொகுத்து 
உணர்த்துதல் நுதலிற்று . 


உரை.சு.வே : 


1. மேற்சொல்லப்பட்ட பொருள் உணர்த்துதல் நுதலிற்று . 


செய்யுளியல் 


நூற்பா - 176 


337 


( இ - ள் ) ஈண்டுச் சொன்ன வகையினாற் சொல்லப்பட்டன 
வற்றை ஆராயுங் காலத்து அளவியல்வகை அத்துணைப் பாகு 
படும் ? என்றவாறு . 


இதனாற் சொல்லிய செய்யுளாவது அடிவரையுள்ளனவும் 
இல்லனவுமென இருவகைப்படுமென்பதூஉம் , அடிவரையுள்ளன 
ஆசிரியம் , வஞ்சி , வெண்பா , கலி எனவும் தாழிசை, துறை , 
விருத்தம் எனவும் , அடிவரையில்லன ! நூல் , உரை , பிசி , முது 
மொழி , மந்திரம் , குறிப்பு மொழி என அறுவகைப்படும் 
என்பது உம் உணர்த்தியவாறு . 


அஃதேல் மேல் “ அளவியல் வகையே அனைவகைப் படுமே 
( செய் . 156 ) என்ற சூத்திரம் மிகையாதல் வேண்டுமெனின் , அது 
பாவிற்கு அடிவரையறுத்துக் கூறப்பட்டது ; இது செய்யுள் 
இனைத்தென வரையறுத் துணர்த்திற்று .5 

( கஎ • ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


அளவியல் இருவகைப்படும் 

பேராசிரியர் “ மேலன வற்றுக் கெல்லாம் புறனடை " என்று 
நுதலிய துரைத்து , " எடுத்தோதிய வகையாற் சொல்லியன 
ஆராயின் அளவியற் பகுதி அக்கூற்றதாம் என்று பொருள் 
கூறி , " எடுத்தோதிய வகையானென்பது , நூலும் உரையும் 
நந்நான்கெனவும் , பிசி இரண்டெனவும் , முதுமொழியும் மந்தி 
ரமும் கூற்றிடை வைத்த - குறிப்பும் ஒரோவொன்றெனவும் 
கூறிவந்த வகையான் அவற்றை இனைத்தென்றெண்ணி அளந்த 
பகுதியும் அளவியலே யாமாகலின் அவ்வளவியலடி வரையறை 
கூறியவாற்றானும் , அடிவரையறையிலவற்றிற்குக் கூறியவாற் 
றானும் இரு வகைப்படும் அளவியல் என்றவாறு " என்று சிறப் 
புரை கூறியுள்ளார் . 
உ.ரை.சு.வே : 1 . சொல்லப்பட்டன ஆராயுங் 

2. அளவியல் அவ்வகைப்பாகுபாடும் 
3. சொல்லப்பட்ட 

அடி.வரையில்லனவும் 
வரையறுத் துணர்த்துதலாயிற்று . 


4 . 


36-22 


338 


தொல்காப்பியம் 


அளவியல் என்றது அப்பா வரையறை ( செய் . 1.உரை. பேரா . ) 
என்பர் . 

அளவியல் என்றது அடிவரையறையை ( செய்.1.உரை.நச் . ) 
என்பர் . 


( 13 ) திணை 
177. கைக்கிளை முதலா யேழ்பெருந் திணையும் 

முற்கிளந் தனவே முறையினான . 


என் - னின் நிறுத்த முறையானே திணை ஆமாறு உணர்த் 
துதல் நுதலிற்று . 


( இ - ள் ) திணையாவது கைக்கிளையும் முல்லையுங் குறிஞ்சி 
யும் பாலையும் மருதமும் நெய்தலும் பெருந்திணையும் என்னும் 
இவை 

முறைமையினான் மேற்சொல்லப்பட்டன என்றவாறு . 
முறைமையினாற் சொல்லுதலாவது பாடாண் பாட்டினைக் 
கைக்கிளைப் புறமெனவும் , வஞ்சியை முல்லைப்புறமெனவும் , 
வெட்சியைக் குறிஞ்சிப்புறமெனவும் , வாகையைப் பாலைப்புற 
மெனவும் , உழிஞையை மருதப்புறமெனவும் , தும்பையை நெய் 
தற்புறமெனவும் , காஞ்சியைப் பெருந்திணைப் புறமெனவும் 
ஓதிய நெறி கொள்ளப்படும் . 

இவ்வாறு கொள்ளவே பதினாலு திணையும் ஏழாகி 
அடங்குமாயின . 

( கஎஎ ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


1. நூற்பாவின் உரை 

இளம்பூரணர் இந்நூற்பாவிற்கு அதிகார முறை என்னும் 
உத்தியால் திணை என்பதை வருவித்துக் கொண்டு “ திணை 


நூ.பா.வே ; 

1. வழுபெருந் பேரா : நச் . 
2 . முறைநெறி வகையின் பேரா : நச் . 

முறை முறைமையின் - சு.வே : 
உரை.சு.வே : 3 . திணையாவது கைக்கிளை முல்லை குறிஞ்சி பாலை மருதம் 

நெய்தல் பெருந்திணை என்பன 
அவை 
5. பதினான்கு 


செய்யுளியல் 


நூற்பா - 172 


339 


யாவது கைக்கிளை முல்லை குறிஞ்சி பாலை மருதம் நெய்தல் 
பெருந்திணை என்பன என்று உரை எழுதுகின்றார் . 


பேராசிரியர் அகத்திணையியலில் முதலிலுள்ள “ கைக்கிளை 
முதலாப் பெருந்திணை இறுவாய் முற்படக் கிளந்த எழுதிணை 
என்ப " என்று உரைத்த நூற்பா நடைப் போக்கையே மனத்தில் 
வைத்துக்கொண்டு, “ கைக்கிளை முதல் பெருந்திணை இறுவாய் 
ஏழும் " என்று உரைக்கின்றார் . நச்சினார்க்கினியரும் இவ் 
வாறே உரைப்பார் . 


ஆனால் , அந்நூற்பா நடைவேறு ; இந்நூற்பா நடைவேறு . 
இதனை - அறிஞர் உலகம் பிரித்தறிந்து இந்நூற்பாவிற்குப் 
பேராசிரியர் முதலியோர் கூறும் உரையை விட்டு , வேறு உரையை 
வகுத்துக்கொள்ள வேண்டும் . 

பேராசிரியர் ‘ பெருந்திணை இறுவாய் ஏழும் என்று சொல்லை 
மாற்றி இறுவாய் என்ற சொல்லைவருவித்து உரை கொள்ளு 
கின்றார் . சொல்லை மாற்றாமலே வருவிக்காமலே “ கைக்கிளை 
முதலாக ஏழாகிய பெருந்திணையும் முற்கிளந்தனவே என்று 
உரைகொள்வது நன்று . இவ்வாறு நூற்பாக்கிடக்கை முறையிலே 
பொருள் கொண்டால் " கைக்கிளை முதலா ஏழ் என்ற தொட 
ரில் ஏழு திணைகளும் அடங்கிவிடுகின்றன . " இந்த ஏழும் பெரிய 
திணை " என்கின்ற மற்றொரு பொருளும் கிடைக்கின்றது . 


அகத்திணை புறத்திணை என்ற இரண்டில் அகத்திணை 
ஏழும் புறத்திணை ஏழுக்கும் முதலாயிருப்பது பற்றி அவ்வேழி 
னையும் பெருந்திணை என்று தொல்காப்பியர் கருதுகின்றார் . 
அதனால் ஏழ் திணையும் என்று கூறிவிடாமல் , ஏழ் பெருந்தி 
ணையும் என்று கூறுகின்றார் . இவ்வாறு அவர் கூறுவதால் 
ஏழுக்கும் பெருமை கிடைக்கின்றது . 

2. அகத்திணையைப் பெரும்பொருள் என்றல் 

அகத்திணை , புறத்திணையினும் பெருமை வாய்ந்ததென் 
பதை நம்பியகப் பொருள் பாயிரம் , 


தொல்காப் பியனருள் ஒல்காப் பெரும்பொருள் 
அகப்பொருள் இலக்கணம் 


340 


தொல்காப்பியம் 


என்று கூறுவதாலும் நம்பியகப்பொருள் 251 ஆம் நூற்பா 
உரையில் , 


“ பெரும் பொருளகத்து உரிப்பொருளல்லன மயங்கவும் 
பெறுமே என்று உரைப்பதாலும் அறிந்து கொள்ளலாம் . 


அன்றியும் , தொல்காப்பியரே பொருளியலில் ( 23 ) ‘ மிக்க 
பொருள் என்பர் . இளம்பூரணர் ‘ மிக்கபொருள் என்றது 
அகப்பொருள் என்று விளக்கம் கூறுவர் . 


( 14 ) கைகோள் 


178. காமப் புணர்ச்சியு மிடந்தலைப் படலும் ! 

பாங்கொடு தழாஅலுந் தோழியிற் புணர்வுமென் 
றாங்கநால் வகையினு மடைந்த சார்வொடு 
மறையென மொழிதன் மறையோ ராறே . 


என் - னின் கைகோள் வகையிற் களவாமாறு உணர்த்துதல் 
நுதலிற்று . 


( இ - ள் ) இயற்கைப் புணர்ச்சியும் , இடந்தலைப்படலும் 
பாங்கற் கூட்டமும் தோழியிற் கூட்டமு மென்று சொல்லப் 
பட்ட நான்குவகையாலும் அவற்றைச் சார்ந்துவரும் கிளவியாலும் 
வருவன களவென்று கூறுதல் வேதம் அறிவோர் நெறி என்ற 


வாறு . 


இதனுள் களவென்னாது மறை என்றதனான் இது தீமை 
பயக்கும் களவன்மை கொள்க . 


இன் , ஆன் பொருள்பட வந்தது . ஒடு - எண் 

( கஎ அ ) 
( இன் ஆன்பொருள்பட வந்தது என்ற பகுதி தமிழ்ச் 
சங்கப் பதிப்பில் இல்லை . ) 


நூ..வே : 


1 . பாடும் பேரா ; நச் . 
2 . அறைந்த சார்பொடு சு.வே. 

3 . சார்பொடு பேரா ; நச் . 
உரை.சு.வே ; 4 . 

இடந்தலைப்பாடும் 
5 . தோழியாற் 
6. வருகின்ற 


செய்யுளியல் 


நூற்பா -179 


341 


179. மறைவெளிப் படுதலுந் தமரிற் பெறுதலும் 

இவைமுத லாகிய வியனெறி திரியாது 
மலிவும் புலவியு மூடலு முணர்வும் 
பிரிவொடு புணர்ந்தது கற்பெனப் படுமே . 


என் - னின் கைகோள் வகையிற் கற்பாமாறு 4 உணர்த்துதல் 
நுதலிற்று . 


( இ - ள் ) களவொழுக்கம் வெளிப்படுதலும் களவொழுக்க 
மின்றித் தமரானே பெறுதலு மென்று சொல்லப்பட்ட இவை 
முதலாகிய இயற்கை நெறியிற்றப்பாது மகிழ்தலும் , புலத்தலும் , 
ஊடலும் , ஊடல் தீர்தலும் , பிரிதலும் என்று சொல்லப்பட்ட 
இவற்றொடு கூடிவருவது கற்பென்று சொல்லப்படுவது என்ற 


வாறு . 


இயனெறி என்றதனாற் 

என்றதனாற் கரணத்தின் அமைதல் இன்றி 
யமையா தென்று கொள்க . 

( கஎசு ) 
பதிப்பாசிரியர் விளக்கம் 


பாடவேறுபாடு 


மேல் நூற்பாவின் இரண்டாவது அடியில் இருமுதலாகிய 
இயனெறி திரியாது என்று பாடங்கொண்டு 

பாடங்கொண்டு " இவ்விரண்டு 
முதலிய ஆசான் முதலியோர் செய்விக்கும் வழக்கு நெறிதிரியாது 
என்று பொருள் எழுதுவர் நச்சினார்க்கினியர் . 


பேராசிரியர் மேற்கூறிய பகுதிக்கு “ இவ்விரண்டும் முதலா 
கிய வழக்கு நெறி திரியாது என்று உரை எழுதுவதால் “ இரு 
முதலாகிய இயனெறி திரியாது என்றே பாடங்கொண்டிருத்தல் 
வேண்டும் . 


வெளிப்படை 


‘ மறையென மொழிதல் மறையோ ராறே என்று மேற் 
நூ .பா.வே : 

இருமுதலாகிய நச் . 
2 . மலிதலும் சு.வே. 

3. புணர்ந்தவும் சு.வே. 
உரை.சு.வே : 4 . 

கற்பாகிய கைகோள் 


342 


தொல்காப்பியம் 


கூறினார் ; அம் மறையைச் சுட்டி இந்நூற்பாவில் ‘ மறை வெளிப் 
படுதலும் என்றார் . 


இம் மறை வெளிப்படுதலைக் களவியல் ஆசிரியர் வெளிப் 
படை என்று கூறி , தலைவியின் தந்தையும் தாயும் தன்னையரும் 
அறிவதே அவ் வெளிப்படை . என்பர் . ( இறை.கள. 26 ) 


180. மெய்பெறு மவையே ? கைகோள் வகையே . 


என் - னின் மேற்சொல்லப்பட்டவற்றைத் தொகுத்துணர்த்து 
தல் நுதலிற்று . 


( இ - ள் ) பொருள் பெற வந்த மேற்சொல்லப்பட்ட களவு , கற் 
பென்னும் இருவகையே கைகோள் வகையாவன என்றவாறு . 


ஏகாரம் , தேற்றம் . 


( கஅ O ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 
கைகோள் 


“ அளவி லின்பத் தைந்திணை மருங்கின் 
களவு கற்பெனவிரு கைகோள் வழங்கும் ( நம்பி . அகம் . 26.) 

களவு கற்பு என இருவகையாகக் கைகோள் வழங்கும் 
என வரையறுத்துச் சொன்ன நாற்கவிராச நம்பியார் , களவு 
கற்புக்கிடையே வரைவியலை வைத்துள்ளார் . 


பேராசிரியர் கைகோள் என்பது ஒழுக்கங்கோடல் என்ற 
பொருளையுடையது . எனவே , அகத்திற்குப் புறனாயினும் , புறத் 
திணைக்குக் கைகோள் அவ்வாறு வேறு வகைப்படக் கூறப்படா ; 
பொது வகையானே மறைந்த ஒழுக்கமும் வெளிப்பாடும் என 
இரண்டாகி அடங்கும் அவையும் என்றவாறு . அவை வெட்சி 
யுள்ளும் ஒழிந்த திணையுள்ளும் காட்டப்பட்டன என்பர் . 


செய்யுளியல் முதற் நூற்பாவுரையில் கைகோள் என்பது 

மெய்பெற வவையே நச் . 
வகையே பேரா . 


நூ . பா.வே : 


செய்யுளியல் 


நூற்பா -181 


343 


அவ்வத்திணை யொழுக்க விகற்பம் அறியச் செய்தல் . அது 
களவுங் கற்பும் என்பர் . 


( 15 ) கூற்றுவகை 


181. பார்ப்பான் பாங்கன் றோழி செவிலி 

சீர்த்தகு சிறப்பிற் கிழவன் கிழத்தியோ 
டளவியன் மரபி னறுவகை யோரும் 
களவிற் ’ கிளவிக் குரிய ரென்ப . 


என் - னின் இனிக் களவினிற் கிளவிக்குரியராமாறு உணர்த்து 
தல் நுதலிற்று . 


( இ - ள் ) பார்ப்பான் முதலாகச் சொல்லப்பட்ட கலந்தொழுகு 
மரபினை 

யுடைய அறுவகையோரும் களவொழுக்கக் கிளவி 
கூறுதற் குரியர் என்றவாறு . 

ஒடு , எண்ணின் கண் வந்தது . 


கலந்தொழுகு மரபு என்றதனான் பார்ப்பாரினும் பாங் 
கரினும் சிலரே இதற்கு உடம்படுவார் என்று கொள்க . 


பார்ப்பான் உயர்குலத்தோனாகிய தோழன் . 

பாங்கன் ஒத்த குலத்தினும் இழிந்த குலத்தினுமாகிய 
தோழன் . 

( கஅக ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


கூற்று 


களவியல் உரையாசிரியர் 


இனிக் கூற்றென்பது கூறுதற் குரியாரை அறிந்து , அவருள் 
இன்னார் கூறினார் இப் பாட்டு என்றறிதல் . அதற்குரியாரைச் 


1 . 


நூ . பா.வே : 


2 . 


உரை.சு.வே : 


• அளவியன் மருங்கின் இறை.கள. 

களவினிற் பேரா : நச் . 
3. இனிக் கூறப்படுவாரை உணர்த்துவார் களவின்கண் கூறுவாரை 

வ . உ . சி . பதிப்புப் பாடம் ; மேலுள்ளது மதுரைத் 
தமிழ்ச் சங்கப் பதிப்புப் பாடம் . 

‘ உயர்குலத்தா னாகிய 
5. ஒத்த குலத்தானும் இழிந்த குலத்தானும் 


* . 


344 


தொல்காப்பியம் 


செம்பூட் சேயார் கூற்றியலுள்ளும் தொல்காப்பியனார் பொருட் 
பாலுள்ளும் கண்டு கொள்க என்று கூறி “ பார்ப்பான் பாங்கன் 
( செய்.181 ) என்னும் நூற்பாவினையும் “ பாணன் கூத்தன் ” 
( செய் . 182 ) என்னும் நூற்பாவினையும் மேற்கோள் காட்டி 
யுள்ளார் . 

தலைவன் தலைவி பார்ப்பான் பாங்கன் 
பாங்கி செவிலியென் றீங்கிவ் வறுவரும் 

சாற்றிய களவிற் கூற்றிற் குரியர் ( 213 ) 
என்று முறை தெரிந்தோதும் நம்பியகப்பொருள் . 

பேராசிரியர் கூற்றுவகை யென்பது , அச்செய்யுள் கேட்டாரை 
இது சொல்லுகின்றார் இன்னாரென உணர்வித்தல் என்பர் . 

2. கூற்றென்பதே கிளவி 

செய்யுள் உறுப்பினைத் தொகுத்தோதிய முதல் நூற்பா 
( செய் .1 ) பதினைந்தாவது உறுப்பாகக் கூற்றினைக் கூறுகின்றது . 
அதனை உணர்த்தும் இந்நூற்பா ( 181 ) “ களவில் கிளவிக் குரிய 
ரென்ப " என்று கூறும் . இங்கே கிளவி என்பது கூற்றினை. வீர 
சோழியமும் கூற்றினைக் கிளவியென்றே கூறும் . “ சட்டகமே 
திணைகைகோள் நடைசுட் டிடம்கிளவி ( 90 ) என்பது அக் 
காரிகை . அக்காரிகையில் இதன் உரையாசிரியர் ஆகிய பெருந் 
தேவனார் , 

இனிக் கிளவி என்பது கொள்க 
அது , 

நெஞ்சுக் குரைத்தல் கேட்டோர்க் குரைத்தல் 
அந்தர மருங்கின் அறிதரக் கூறலென 

வந்த வகையின மூவகைக் கூற்றே . 
என்பர் . 
182. பாணன் கூத்தன் விறலி பரத்தை 

யாணஞ் சான்ற அறிவர் கண்டோர் 
பேணுதகு சிறப்பிற் பார்ப்பான் முதலா 
முன்னுறக் கிளந்த அறுவரொடு ! தொகைஇத் 

தொன்னெறி மரபிற் கற்பிற் குரியர் . 
என் - னின் . கற்பின்கண் 

கூறத்தகுவாரை உணர்த்துதல் 
நுதலிற்று . 
நா . பா . வே : 

பேணுஞ் * எண்டகு சிறப்பின் சு . வே . 
கிளவியொடு பேரா ; நச் . 


1 . 


2 . 


செய்யுளியல் 


நூற்பா -183 


345 


( இ - ள் ) பாணன் முதலாகச் சொல்லப்பட்ட அறுவரும் மேற் 
சொல்லப்பட்ட பார்ப்பார் முதலிய அறுவரும் கூடப் பன்னிரு 
வரும் கற்பின்கண் கூறுதற்குரியர் என்றவாறு . 


தொன்னெறி மரபிற் கற்பு என்றதனான் , அவர் குலந் 
தோறும் தொன்றுபட்டு வருகின்ற நெறியையுடையார் என்று 
கொள்க . 

( கஅஉ ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


| 


கற்பில் கூற்றிற்குரியர் 


நம்பி அகப்பொருள் , 


நற்றாய் கண்டோர் பாணன் கூத்தர் 
விறலி பரத்தையர் அறிவரென் றெழுவரும் 
அறுவகை 

யவரு 

மாகிய அனைவரும் 
குறைவறு கற்பிற் கூற்றிற் குரியர் ( 214 ) 


என்று கூறும் . கற்பில் நற்றாயைச் சேர்த்து எழுவரும் , களவிற் 
கூறிய அறுவரும் கூடப் பதின்மூவரும் கிளவிக்குரியர் என்பது 
கருத்து . 


இலக்கண விளக்கம் தொல்காப்பியர் கூறியது போன்றே 
கூறும் . 


183. ஊரும் அயலும் சேரி யோரும் 

நோய்மருங் கறிநரும் தந்தையுந் தன்னையும் 
கொண்டெடுத்து மொழியப் படுத லல்லது 
கூற்றவ ணின் மை யாப்புறத் தோன்றும் . 


8 


என் - னின் மேற்சொல்லப்பட்ட இருவகைக் கைகோளிற் 
கும் உரியதோர் மரபு உணர்த்துதல் நுதலிற்று . 


உரை.சு.வே : 


1 . கூறற் 
2 . நெறியை யுடைத் தென்று 
3. படுவ தல்லதைக் - நச் . 


நூ.பா.வே : 


346 


தொல்காப்பியம் 


( இ - ள் ) ஊரிலுள்ளாரும் , சேரியிலுள்ளாரும் , அயன் மனை 
யிலுள்ளாரும் , நோய்ப்பக்கம் குறிப்பினா லறிவாரும் , தந்தை 
யும் , தமையனும் இருவகைக் கைகோளினும் பட்டதனை உட் 
கொண்டு பிறிதொன்றை எடுத்து மொழியினல்லது ( பிறரொரு 
வரால் எடுத்து மொழியப்படுதலல்லது ) பட்டாங்கு க் கூறலின்மை 
வலியுற்றுத் தோன்றும் என்றவாறு . ( வலி- யாப்பு ) 


எனவே வலி இல்வழிச் ( யாப்புறத்தோன்றாதவழி ) சிறு 
பான்மை நிகழவும் பெறும் . 


உதாரணம் : 


எந்தையும் , 
நிலனுறப் பொறாஅன் 
எவனில குறுமக ளியங்குதி யென்னும் 


சீறடி சிவப்ப 


[ அகநா . 13 ) 


இது , தந்தை ( க்கிளவியை ) உட்கொண்டு கூறியது . பிறவும் 
அன்ன . 

( கஅங ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


1. ஒத்த நூற்பா 


" பயந்தோன் றன்னை யுயங்குநோ யறிவோர் 
ஊரவ ரயலோர் சேரியோ ரென்றிவர் 
முகத்துரை நிகழா வகப்பொரு ளகத்தே 

( நம்பி . அகம் . 215 ) 


மேல் குறிப்பிட்ட ( செய் .183 ) செய்யுளியல் நூற்பா , இங்கே 
உள்ள பாடப்படியே இலக்கண விளக்கத்தில் ( 563 ) எடுத் 
தமைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது . 


2. தொல்காப்பிய நூற்பா இலக்கண விளக்கத்தில் 

அந் நூற்பா உரையில் யாப்புறத் தோன்றும் என்பதற்கு 
‘ வலியுறத் தோன்றும் என்று உரை எழுதப்பட்டுள்ளது . 


உரை : சு.வே : 


1. அயன்முனையுள்ளாரும் 
2. பட்டாங்குக் கூறுதலின்மை வலியுறுத்தத்தோன்றும் 

( மேற்பாடம் தமிழ்ச்சங்கப் பதிப்புப் பாடம் ) 


செய்யுளியல் 


நூற்பா -184 


347 


கொண்டெடுத்து 


மொழிதல் - இவர்கூற்றாகப் பிறர்கூறுதல் . 


யாப்புறத் ( வலியுற ) தோன்றும் என்றதனான் அகத் 
திணைக்கண் அவ்வாறு நிகழும் எனவும் , புறத்திணைக்கண் 
அவர் கூறவும் பெறும் எனவும் கூறும் . ( இல . விள . 563 ) 


184. கிழவன் றன்னொடுங் கிழத்தி தன்னொடும் 

நற்றாய் கூறன் முற்றத் தோன்றாது . 


என் - னின் நற்றாய்க் குரிய தோர் மரபு உணர்த்துதல் 
நுதலிற்று . 


( இ - ள் ) தலைமகன் றன்னொடும் தலைமகள் தன்னொடும் 
நற்றாய் கூறலில்லை என்றவாறு . எனவே , ஏனையோர்க்கே 
கூறும் என்றவாறாம் 


உதாரணம் , வந்தவழிக் காண்க . ( இது த . சங்கப் பதிப்பில் 
இல்லை . ) 

( கஅச ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


தொல்காப்பிய நூற்பா இலக்கண விளக்கத்தில் 


இத் தொல்காப்பிய நூற்பா 

நூற்பா கிழவோன் றன்னொடும் 
என்ற பாட பேதத்துடன் இலக்கண விளக்கத்தில் சேர்க்கப் 
பட்டுள்ளது . ( 564 ) 


2. நச்சினார்க்கினியர் கருத்து 


இந்நூற்பாவிற்கு இஃது எய்தாதது எய்துவித்தது என்று 
கருத்துக்கூறி , கிழவனோடும் கிழத்தியோடும் இடையிட்டு 
நற்றாய் கூறுதல் நிரம்பத் தோன்றாது ; எனவே , அல்லுழிக் 
கூறப்பெறும் நற்றாயும் என்று பொருள் கூறி , 


நூ.பா.வே : 
உரை.சு.வே : 


1. கிழவோன் இலக்கண விளக்கம் 
2. நற்றாய்க்குரிய மரபு 
3. தலைவ னொடுந் தலைவியொடும் - வ.உ.சி. பதிப்பு : 

( மேலே பாடங் கொள்ளப்பட்டது தமிழ்ச்சங்கப் பதிப்பு) 


348 


தொல்காப்பியம் 


" செறிந்த சேரிச் செம்மன் மூதூர் 

அறிந்த மாக்கட் டாகுக தில்ல 
இது நற்றாய் அல்லுழிக் கூறியது . 


( அகநா . 65 ) 


தாய் என ஒருமையாற் கூறவே தலைவியுடைய நற்றாயா 
யிற்று . தந்தை தன்னையர்க்கும் இஃதொக்கும் . 


முற்ற என்றதனால் தலைவன் தமர் யாவரும் கூறாரென 
உணர்க . 


‘ தோன்றாது என்றதனானே புறத்திணைக்கண் 

வரை 
வின்றி வழக்கிற்குப் பொருந்துமாறு கொள்க என்று சிறப்புரை 
எழுதியுள்ளார் . இச் சிறப்புரை பேராசிரியர் கருத்தினைத் 
தழுவியது . 


3. நம்பி அகப்பொருள் ஆசிரியர் கருத்து 
மேற்கூறிய தொல்காப்பிய நூற்பாவின் கருத்தை உட் 
கொண்டு . 


தலைவன் தலைவியொடு நற்றாய் கூறாள் ( 218) 
என்று நூற்பா செய்துவிட்டுப் பின்னர் , நற்றாய் செவிலி 
கூற்றாக , 


புணர்ந்துடன் போய துணர்ந்த பின்னர் 
அந்தணர் தெய்வ மயலோ ரறிஞர் 
சிந்தைநோ யறிவோர் செவிலி பாங்கியொடு 

கண்டோர்க் குரைக்கும் பண்புடை நற்றாய் ( 219 ) 
என்றும் , 


“ தாயொடும் பாங்கி தான்முத லாரொடும் 

சேயிழைச் செவிலியுஞ் செப்பு மாங்கே ( 220 ) 
என்றும் நூற்பாச் செய்துள்ளார் . 


தொல் அகத்திணையியலில் , 


தோழி தேஎத்தும் கண்டோர் பாங்கினும் 

போகிய திறத்து நற்றாய் புலம்பலும் ( 39 ) 
என்று கூறுவதையும் சேர்த்துக் கருதுக . 


செய்யுளியல் 


நூற்பா -185 


349 


185. ஒண்டொடி மாதர் கிழவன் கிழத்தியொடு 

கண்டோர் மொழிதல் கண்ட தென்ப . 


என் - னின் கண்டோர்க்கு உரியதோர் மரபு உணர்த்துதல் 
நுதலிற்று . 


( இ - ள் ) ஒண்டொடி மாத ராவார் நற்றாயும் , தோழியும் , 
செவிலியும் ; இவரொடும் , தலைவனொடும் , தலைவியொடும் 
கண்டோர் கூறுதல் காணப்பட்டது என்றவாறு . 


எனவே ஏனையோர் கேட்பக் கூற்றில்லை ! என்றவாறாம் . 

( கஅ ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


ஒண்டொடி மாதர் என்பது பற்றி 

இளம்பூரணர் ஒண்டொடி மாதர் என்றதற்கு நற்றாயும் , 
தோழியும் செவிலியுமென விளக்கம் எழுதினர் . இந்நூற்பாவை 
ஒத்த நூற்பா நம்பி அகப்பொருளில் 


" தாயர் பாங்கியர் தலைவன் தலைவியோடு 
ஏயு மென்ப கண்டோர் கூற்றே ( 221 ) 


என்று காணப்படுகின்றது . இங்கே தாயரும் பாங்கியரும் ஒண் 
டொடி மாதராவார் . 


மேற்குறிப்பிட்ட ‘ தாயர் பாங்கியர் என்ற நூற்பாவினையே 
இலக்கண விளக்கமுடையார் தம் நூலுள் எடுத்துவைத்துக் 
கொண்டு ( 566 ) தாயர் பாங்கியர் என்ற பன்மைக்கு நற்றா 
யும் , செவிலித்தாயும் அவள் உயிர்ப்பாங்கியும் ஏனைப்பாங்கி 
யரும் 

உரை கூறுகின்றார் . இங்கே ஒண்டொடி 
மாதராவார் நால்வராகின்றனர் . 


என்று 


நச்சினார்க்கினியரும் பேராசிரியரும் ஒண்டொடி மாதர் என் 
பதற்குவேறு உரை கூறுகின்றனர் . அவற்றைக் கீழே காண்க . 


உரை.சு.வே : 


கூறிற்றில்லை 


350 


தொல்காப்பியம் 


நச்சினார்க்கினியர் மேல் நூற்பா ‘நற்றாய் கூறல் முற்றத் 
தோன்றாது என்று வந்தமையால் , ஒண்டொடிமாதர் என்று 
இங்கே வந்துள்ளது நற்றாயில் வேறுபட்ட செவிலித்தாயா 
வாள் என்று கருதிக்கொண்டு ஒள்ளிய தொடியினையுடைய 
செவிலியோடும் என்று பொருள் எழுதிவிட்டு , ஒண்டொடி 
மாதர் என்றார் செல்வச் சிறப்புடைமை தோன்ற என்பர் . 


பேராசிரியர் ஒண்டொடி மாதர் கிழவன் எனவே ( ஒண் 
டொடி மாதராகிய தலைவியுடன் இடைச் சுரத்துக் கூடிய 
கிழவன் ) அவ்விருவர் கூட்டத்துக் கண்ணுமன்றி அவ்விருவ 
ரோடும் தனித்துழிக் கூற்றில்லை என்றவாறு என்பர் . 


186. இடைச்சுர மருங்கிற் கிழவன் கிழத்தியொடு 

வழக்கிய லாணையிற் கிளத்தற்கு முரியன் . 


என் - னின் இது தலைமகனுக்கு உரியதோர் மரபு உணர்த் 
துதல் நுதலிற்று . 


( இ - ள் ) தலைமகளை 2 உடன் கொண்டு போகும் இடைச்சுரத் 
தின்கண் , தலைமகன் , 3 தலைமகளொடு வழக்குநெறி ஆனை 
யானே கூறுதற்கும் உரியன் என்றவாறு . 


உம்மை எதிர்மறை . 


ஆணை என்பது ஆக்கினை ; வடமொழித் திரிவு . 

மெல்லியலொடு காமம் நிகழுமிடத்து ஆக்கினை கூறப் 
பெறானாயினும் , ஈண்டும் வேண்டுமென எடுத்தோதப்பட்டது . 


உதாரணம்: 


" நீவிளை யாடுக சிறிதே யானே 
மழகளி றுரிஞ்சிய பராரை வேங்கை 
மணலிடு மருங்கி னிரும்புறம் பொருந்தி 


உரை.சு.வே ; 


1. தலைவற் குரியதோர் 
2. தலைவியை 
3. தலைவியைத் தலைவன் 

மெல்லிய காமம் நிகழுமிடத்து 
5. அவ்விடத்து 


செய்யுளியல் 


நூற்பா -187 


351 


அமர்வரினஞ்சேன் பெயர்க்குவென் 

நுமர்வரின் மறைகுவென் மாஅ யோளே 
என்பதனுட் கண்டு கொள்க . 


[ நற் . 362 ) 


மெல்லியல் மகளிர் முன் வன்மை கூறலாகாமையின் இது 
வழுவமைத்தவாறு . 

( கஅசு ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


கருத்தினைப் பின்பற்றி 


இத் தொல்காப்பிய நூற்பாக் 
நம்பி அகப்பொருள் , 


" தமர்வரி னிடைச்சுரந் தன்னிற் கிழத்தியோ 

டமர் தரு கிழவோ னாணையுங் கூறும் ( 216 ) 
என்று கூறும் . 


பேராசிரியர் இடைச்சுரத்து உடன் போகிய கிழத்தியொடும் 
கிழவன் நீதி நூல் வகையால் கிளத்தற்கும் உரியன் என்று நூற் 
பாவிற்குப் பொருள் கூறி நீதி நூல் வகையாற் கிளத்தலென்பது , 
கிழத்தி தன் தமர் இடைச்சுரத்துக் கண்ணுறின் அவர் கேட்பத் 
தலைவிக்குச் சொல்லுவானாய் வழக்கியல் கூறுதலும் உரிய 
னென்பர் . 


‘ வழக்கியலாணை என்றதனான் , நீதி நூல் பிறழக் கூறின் 
அஃது இராக்கதம் போன்று காட்டும் எனபது . 


உம்மையால் கிழத்தியொடு வழக்கிய லாணையானன்றி 
மருட்டிக் கூறவும் பெறுமென்பது என்பர் . 


187. ஒழிந்தோர் கிளவி கிழவன் கிழத்தியொடு 

மொழிந்தாங் குரியர் முன்னத்தி னெடுத்தே . 


என் - னின் இது தலைவனும் தலைவியு மல்லாதார்க்குரிய 
தோர் மரபு உணர்த்துதல் நுதலிற்று . 


நூ . சு.வே ; 
உரை.சு.வே : 


1. மொழிந்தாங்கு முரிய 

தலைமகனுந் தலைமகளு 


2 


352 


தொல்காப்பியம் 


( இ - ள் ) தலைவனையுந் தலைவியையும் ஒழிந்த பதின்மரும் 
அத் தலைவனொடுந் தலைவியொடுஞ் சொல்லிப் போந்த 
மரபினாற் சொல்லப்பெறுவர் ; இடமுங் காலமுங் குறித்து 
என்றவாறு . 


‘ மொழிந்தாங்கு என்பதனை வழக்கியலாணை எனினும் 
அமையும் . முன்னமாவது : 


இவ்விடத் திம்மொழி யிவரிவர்க் குரித்தென் 
றவ்விடத் தவரவர்க் குரைப்பது ( செய் .99 ) 


( எடுத்து என்பது அறம்பொருள் இன்பங்கட்குத் தகாத 
சொற்களை எடுத்துக் கூறுதல் ) . 


அஃதாவது 

தலைவனைப் பார்ப்பானும் பாங்கனும் 
கழறலும் , தோழி இயற்பழித்தலும் , தலைவியைச் செவிலி 
அலைத்தலும் , பாணர் கூத்தர் பாசறையிற் சென்று கூறுதலும் , 
தோழி தலைமகனை வற்புறுத்தலும் முதலாயின . ( கஅள ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


1. ஒழிந்தோர் சாற்றா எழுவர் , சாற்றா அனைவர் 

இந்நூற்பாவில் ஒழிந்தோர் என்பதற்குக் கூற்றிற்குரிய பன் 
னிருவரில் தலைவனையும் தலைவியையும் ஒழிந்த பதின்மர் 
என்பர் இளம்பூரணர் . 


நம்பி அகப்பொருள் ஆசிரியர் , 


சாற்றா எழுவரும் தலைவன் தலைவியோடு 
ஏற்றன கூறுப இடந்தொறும் இடந்தொறும் ( 222 ) 


என்று நூற்பாச் செய்து , சாற்றா எழுவராவர் : மேல் விதந்து 
கூறப்பெறாத பார்ப்பானும் , பாங்கனும் , பாணனும் , கூத்தனும் 


உரை . சு.வே : 


1 , தலைமகனையும் தலைமகளையும் 
2 சொல்லுப் பெறுவர் 
3. இப் பிறைக்குறியிட்டவை தமிழ்ச்சங்கப் பதிப்பில் இல்லை , 


353 


செய்யுளியல் 


நூற்பா - 188 


விறலியும் , பரத்தையும் , அறிவருமென்ற எழுவரும் தலை 
மகனோடும் தலைமகளோடும் இடந்தொறும் இடந்தொறும் 
பொருந்தியவற்றைக் கூறுவர் என்பர் . 

இலக்கணவிளக்க நூலார் சாற்றா அனைவரும் என்று 
பாடங் கொண்டு , பாங்கியையும் கூட்டி , இவ்வெண்மரும் 
சாற்றா அனைவர் என்பர் . 


2. பேராசிரியர் கருத்து 


மேலைச்சூத்திரத்துக் கூறிய ( செய் .186 ) " தலைமகனையும் 
தலைமகளையும் ஒழித்து , ஒழிந்தோ ரெனப்படுவோர் கண்டோ 
ரெனப்படும் . அவர் கூற்றும் கிழவன் கிழத்தியொடு மொழிந் 
தாங்கு வழக்கியலாணையிற் கிளத்தற்கும் உரியரென்பான் 
முன்னத்தினெடுத்துக் கூறுப என்றான் . ‘முன்னத்தின் எடுத்தல் 
என்பது , அதிகாரத்தான் அறநூற் கருத்தினான் எடுத்துரைப்ப 
என்றவாறு . 


அவை , 


பலவுறு நறுஞ்சாந்தம் படுப்பவர்க் கல்லதை 
மலையுளே பிறப்பினு மலைக்கவைதா மென்செய்யு 

நினையுங்கா னும்மக ணுமக்குமாங் கனையளே ( கலி . 9 ) 
என்றாற் போல்வன . 


பாற் 


இவ்வாறு வழக்கியலாணையா 

கிளவாது 

வாளாதே 
அவரைக் ( தலைவன் தலைவியரைக் ) கண்டோ மெனவும் 
அவர் இன்னுழிப் புகுவரெனவும் சொல்லுவன “ கண்டோர் 
மொழிதல் கண்ட தென்ப " ( அகத்திணையியல் .40 ) என்புழிக் 
கூறினாம் " என்பர் . 

( 16 ) கேட்போர் 
188. மனையோள் கிளவியுங் கிழவன் கிளவியும் 

நினையுங் காலைக் கேட்குந ரவரே . 


என் - னின் இதுவும் அது . 


36-23 


354 


தொல்காப்பியம் 


கேட்போர் 


( இ - ள் ) தலைவியும் , தலைவனும் கூறக் 
மேற் சொல்லப்பட்ட பதின்மரும் என்றவாறு . 


து முதலாகக் கேட்போரைக் கூறுகின்றது . 


( கஅஅ ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


1 .. பாட வேறுபாடு 


உரைக்குறிப்பு வ . உ . சி . பதிப்பில் இந் நூற்பாவிற்கு நூற்பா 
வில் உள்ளவாறு தலைவியும் தலைவனும் என்று எழுதப் 
பட்டுள்ளது . மதுரைத் தமிழ்ச் சங்கப் பதிப்பில் மாற்றித் 
தலைமகனும் தலைமகளும் 

எழுதப்பட்டுள்ளது . 
பேராசிரியர் கேட்டற் குரியவர் தலைமகனும் தலைமகளும் 
ஒழித்து ஒழிந்த பதின்மர் என்பர் . நச்சினார்க்கினியர் தலைவி 
கிளவியையும் தலைவன் கிளவியையும் " என்று உரை கூறுவர் . 


என்று 


2. கேட்போர் கேள்வி 


இறையனார் அகப்பொருள் உரையாசிரியர் : 


“ இனிக் கேட்போர் என்பது இன்னார் கூற இன்னார் 
கேட்டார் என்றறிவது . தோழி கூறத் தலைமகள் கேட்டாள் ; 
தலைமகள் கூறத் தோழி கேட்டாள் ; தலைமகன் கூறத் தோழி , 
கேட்டாள் ; தோழி கூறத் தலைமகன் கேட்டான் என்று இவ் 
வாறு அறிந்து உரைப்பது ” என்பர் . வீரசோழியம்கேள்வி என்பது 


உயர்திணை மருங்கி னிவர் நனி கேட்டோர் 
அஃறிணை மருங்கி னிது நனி கேட்டதெனச் 

சொல்லுதல் கேள்வி யென்மனார் புலவர் ( 96 காரிகையுரை ) 
என்று கூறும் . 


3. ஒத்த நூற்பா 


" கிழவோன் கூற்றுங் கிழத்தி கூற்றும் 
மறையோன் முதலாப் பதின்மருங் கேட்ப " ( நம்பி . அகம் . 225 ) 


உரை.சு.வே : 


1 . 


தலைமகனும் தலைமகளும் 
இதுவுமுதலாகக் 


செய்யுளியல் 


நூற்பா -189 


355 


4. கேட்போர் 


பேராசிரியர் ‘ கேட்போர் என்பது இன்னார்க்குச் சொல்லு 
கின்றது இதுவெனத் தெரித்தல் ( செய் . 1 உரை ) என்பர் . 


189. பார்ப்பா ரறிவ ரென்றிவர் கிளவி 

யார்க்கும் வரையார் யாப்பொடு புணர்த்தே 1. 
என் - னின் பார்ப்பாரும் அறிவரும் கூறுங் கூற்றுக் கேட் 
போரை உணர்த்துதல் நுதலிற்று . 


( இ - ள் ) பார்ப்பார் அறிவரென்று சொல்லப்பட்ட இருவர் 
கூற்றும் எல்லாருங் கேட்கப்பெறுவர் என்றவாறு . ( கஅசு ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


1. ஒத்த நூற்பா 


" மறையோர் கூற்று மறிவர் கூற்றும் 
இறையோன் முதலா வெனைவருங் கேட்ப ( நம்பி.அகம் . 226 ) 


2. இரண்டு நூற்பாவை ஒரு நூற்பா ஆக்குவர் 

இலக்கணவிளக்க நூலாசிரியர் மேல் நூற்பா ( செய் . 188 ) 
இந்நூற்பா ( செய் .189 ) என்னும் இரண்டு நூற்பாக் கருத்துக் 
களை எடுத்துக்கொண்டு 


“ இறையோன் கூற்றும் இறைவி கூற்றும் 
மறையோன் முதலாப் பதின்மரும் முறையான் 
மறையோன் கூற்றும் அறிஞர் கூற்றும் 
இறையோன் முதலா எனைவருங் கேட்ப ( இல .573 ) 


என்று ஒரு நூற்பாவாகச் செய்துள்ளார் . ஒருபொருள் நுதலிய 
சூத்திரத்தானும் என்னும் விதியை மறந்தார் போலும் . 

3. பார்ப்பார் அறிவர் 

மேற்கண்ட தொல்காப்பிய நூற்பாவிற்குப் பார்ப்பார் 
அறிவர் என்றிவர் கிளவி யார்க்கும் வரையார் என்றது , அகத் 
திணையோர்க்கும் புறத்திணையோர்க்கும் என்றவாறு . 
நூ . பா . வே : 

1. புணர்ந்தே பேரா ; நச் . 


356 


தொல்காப்பியம் 


யார்க்கும் வரையார் என்பதனை , எச்சப்படுத்துச் சிலர்க்கு 
வரையப்படுமென்பது கொள்க . என்னை ? பார்ப்பார் கூற்று 
தலைமகனும் செவிலியும் நற்றாயும் 

கேட்பினல்லது பிறர் 
கேட்டற் கேலா . அறிவர் கூற்று ( தலைமகனே யன்றி ) தலைமக 
ளும் தோழியும் செவிலியும் நற்றாயும் கேட்டற் குரியர் . 


புறத்திணைக் கண்ணும் பொதுவியற் கரந்தையோர்க்குப் 
பார்ப்பார் கிளவி ஏலாவெனவும் , அறிவர் கிளவி ஏற்கு மெனவும் 
பிறவும் இன்னோரன்ன கொள்க . 
“ யாப்பொடு புணர்ந்து " 

அகப்பொருளும் 
புறப்பொருளுமாக யாக்கப்படும் செய்யுள் எல்லாவற்றோடும் 
பொருந்தும் என்றவாறு . 


என்பது , 


இவர் கிளவி வரையப்படா தெனவே , அவர் வாயிலாகிய 
வழித் தலைமகள் வாயின் மறுத்தலிலள் என்பதூஉம் , புறத்தி 
ணைத் தலைவர்க்கும் அவ்வாறே வழிநிற்றல் வேண்டு மென்ப 
தூஉங் 

கூறியவாறாயிற்று . என்னை ? அறிவரெனப்படுவார் 
மூன்று காலமுந் தோன்ற நன்குணர்ந்தோரும் , புலனன் குணர்ந் 
தோரும் , புலமையோரு மாகலானும் ; இனிப் பார்ப்பாரும் 
அவ்வாறே , சிறப்புடையராகலானும் , அவர்வழி நிற்றல் 
அவர்க்குக் கடனா மாகலானு மென்பது என்பர் பேராசிரியர் - 


190. பரத்தை வாயி லெனவிரு வீற்றுங் 

கிழத்தியைச் சுட்டாக் கிளப்புப் பயனிலவே 3 . 
என் - னின் என்பதுவும் ஒரு சார் கூற்றிற்கு உரியார் 
இயல்பு உணர்த்துதல் நுதலிற்று . 


( இ - ள் ) பரத்தை யென்றும் , வாயிலென்றும் சொல்லப்படும் 
( இரு ) வேறுபாட்டினும் , தலைமகளைச் சுட்டாத கூற்றுப் பய 
னில்லை என்றவாறு . 

( ககூ 0 ) 


1 
2 


3 . 


நூ.பா.வே : 

கூற்றும் பேரா . 
கிழவோட் சுட்டா திருக்கோ .371 

பயமிலவே - பேரா ; நச் . 
உரை.சு.வே : 1. இதுவும் 5. பரத்தையென்று சொல்லப்படும் வேறுபாட்டினும் 

வாயிலென்று சொல்லப்படும் வேறுபாட்டினும் 
( வ.உ.சி. பதிப்பு) 
மேற்கண்டவை தமிழ்ச்சங்கப் பதிப்புப்பாடம் . 


357 


செய்யுளியல் 


நூற்பா - 190 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


1 . 


பாட வேறுபாடு 


பேராசிரியர் உரைப்பதிப்பில் என விரு கூற்றும் என்று 
நூற்பாப் பாடம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவர் அங்கே 
" பரத்தையும் வாயில்களும் என்னும் இரண்டு வேறுபாட்டின் 
கண்ணும் என்று உரை எழுதுவதால் ‘ எனவிரு வீற்றும் என்ற 
பாடமே தக்கது . ஏனைய உரையாசிரியர் பாடமும் இதுவே . 


2 . 


வாயில்களாவார் இவர் என்பதை , 


தோழி தாயே பார்ப்பார் பாங்கன் 
பாணன் பாட்டி இளையர் விருந்தினர் 
கூத்தர் விறலியர் அறிவர் கண்டோர் 
யாத்த சிறப்பின் வாயில்க ளென்ப் 


தொல்.கற்பியல் 52 ஆம் நூற்பாவால் அறிக . பாட்டி-விறலி . 


3. பேராசிரியர் கருத்து 


பேராசிரியர் , ‘ கிழத்தியைச் சுட்டாக்கிளவி என்பதற்குக் 
கிழத்தி கேட்பாளாகக் கருதிச் சொல்லாத சொல் என்று 
பொருள் காண்பர் . 


கிழத்தியைச் சுட்டா எனவே பரத்தை பாங்காயினார் 
கேட்பச் சொல்லினும் அமையும் என்பதாயிற்று . 


செறிதொடி தெளிர்ப்ப வீசிச் சிறிதிவண் 
உலமந்து வருகஞ் சென்மோ தோழி ( அகநா . 106 ) 


கேட்பக் 


கூறல் 


என்றக்கால் தலைவிக்குப் பாங்காயினார் 
வேண்டுமென்பது . 


வாயில்களும் தலைமகளை ஊடல் காப்ப ( போக்க ) அல்லது 
சொல்லாராகலான் தலைமகள் கேட்பாளாகச் சொல்லவேண்டு 
மென்பது . சுட்டாக் கிளப்புப் பயமில என்றதனான் , வாயில்கள் 
கூறுவனவும் கிழத்திக்குப் பாங்காயின் தோழி கேட்பச் சொல் 
லினும் அமையும் . அவற்றுக்குச் செய்யுள் , 


358 


தொல்காப்பியம் 


ஓருயிர் மாத ராகலி னிவளுந் 
தேரா துடன்றனண் மன்னே 


என்பது கிழத்தி கேட்ப வாயில்கள் கூறியது . இது தோழி 
கேட்பச் சொல்லியதுமாம் என்பர் . 


4. நூற்பாக் கருத்து 

மேல் நூற்பாவின் கருத்து பரத்தையோ வாயில்களோ கூற்று 
நிகழ்த்தின் அது தலைவியைக் கருதியதாக இருக்கவேண்டும் 
என்பதாம் . 


வேறுபட்டு வருதலைத் திருக்கோவையார் 371 ஆம் பாட்டு 
உரையிற் காண்க . 


191. வாயி லுசாவே தம்முளு முரிய . 


வாயில்கட்குரியதோர் 


மரபு 


உணர்த்துதல் 


என் - னின் 
நுதலிற்று . 


உசாவு 


( இ - ள் ) வாயில்களும் 

மிடத்துக் கிழத்தியை 
விடாது தத்தம்முள் உசாவுதலும் 4 உரித்து . 


உதாரணம் வந்தவழிக் கண்டு கொள்க . 


( ககூக ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


வாயில்கள் உசாவுதல் 


பேராசிரியர் “ மேனின்ற அதிகாரத்தால் தலைமகளைச் 
சுட்டி , ஒருவர் ஒருவர்க் குரைப்பார் போல் வாயில்கள் தம்முட் 
கூறவும் பெறும் ; அவையும் தலைமகள் கேட்பன என்றவாறு . 
அதற்குச் செய்யுள் : 


" தண்ணந் துறைவன் கொடுமை 

நம்மு ணாணிக் கரப்பா டும்மே ( குறுந் . 9 ) 
என்பது பாடினி பாணர்க்குரைத்தது . 
நூ.பா. வே : 

1 . தம்மு ஹரிய நச் ; வ.உ.சி.பதி . 

தாங்களும் மர்ரே . 
உரை.சு.வே : வாயில்கள் . 

தம்முள் உசாவுதல் 
குறிப்பு : தமிழ்ச்சங்கப் பதிப்பின்படி மேலே பாடந்தரப்பட்டுள்ளது . 


2 . 


சுட்டாது 


செய்யுளியல் 


நூற்பா -192 


359 


தம்முளும் என்ற உம்மை எதிர்மறையா கலான் கேட்குநர் 
அவரெனப் பட்டவாறன்றித் தம்முள் தாம் கேட்டல் சிறு 
பான்மை எனக்கொள்க " என்பர் . 


நச்சினார்க்கினியர் முல்லைப்பாட்டு உரையுள் இப்பாட்டுத் 
தலைவி ஆற்றியிருந்தவழித் தலைவன் அக் காலத்தே வந்தது 
கண்டு வாயில்கள் தம்முட் கூறியது . இது “ வாயிலுசாவே , 
“ எல்லா வாயிலும் இருவர் தேஎத்தும் , புல்லிய மகிழ்ச்சிப் 
பொருள வென்ப " ( கற் . 37 ) என்பனவற்றாற் கூறினர் என்பர் . 
192. ஞாயிறு திங்க ளறிவே நாணே 

கடலே கானல் விலங்கே மரனே 
புலம்புறு பொழுதே புள்ளே நெஞ்சே 
அவையல பிறவு நுதலிய நெறியாற் 
சொல்லும் போலவுங் கேட்குந போலவுஞ் 

சொல்லியாங் கமையு மென்மனார் புலவர் . 
என் - னின் கழிபடர்ப் பொருண்மைக்கு வருவதோர் மரபு 
வழு உணர்த்துதல் நுதலிற்று . ( மதுரைத் த.ச. பதிப்பு ) 

இதுவும் கேட்டற் பொருண்மைக்கண் வருவதோர் மரபு 
வழு அமைத்தலை உணர்த்துதல் நுதலிற்று . ( வ.உ.சி. பதிப்பு ) 

( இ - ள் ) ஞாயிறு முதலாக நெஞ்சு ஈறாகச் சொல்லப்பட்ட 
பதினொன்றும் அத்தன்மைய பிறவுமாகிய மக்களல்லாத 
பொருள்கள் . தாங்கருதிய நெறியினானே சொல்லுவன போல 
வும் கேட்குநபோலவும் சொல்லி அமையப் பெறும் என்றவாறு . 


ஆங்கு , அசை . 


உதாரணம்: 


“ பழிதபு ஞாயிறே பாடறியா தார்கட் 
கழியக் கதழ்வை யெனக்கேட்டு நின்னை 
வழிபட் டிரக்குவேன் வந்தேனென் நெஞ்ச 
மழியத் துறந்தானைச் சீறுங்கா லென்னை 

ஒழிய விடாதீமோ வென்று ( கலித் . 143 ) எனவும் , 
நூ . பா . வே : 1. நுவலிய நெறியால் பேரா ; நச் . 

நுவலிய நெறிய சு.வே. 

நுதலிய பொருளாற் சு.வே. 
உரை , சு.வே : 2. பொருண்மை யெய்திய நெறியினாற் 


360 


தொல்காப்பியம் 


“ மாதர் முகம்போ லொளிவிட வல்லையேற் 
காதலை வாழி மதி ( குறள் , 1118 ) எனவும் , 


உறுதி தூக்கத் தூங்கிய வறிவே 

சிறிது நனி விரைய லென்னு மாயிடை ( நற் . 284 ) எனவும் , 
இவற்றுள் ஞாயிறும் திங்களும் அறிவும் கூறப்பட்டன . 

நேர்ந்தநங் காதலர் நேமி நெடுந்திண்டேர் 
ஊர்ந்த வழிசிதைய வூர்கின்ற வோதமே 
பூந்தண் பொழிலே புணர்ந்தாடு மன்னமே 

ஈர்ந்தண் டுறையே யிது தகா தென்னீரே (சிலப் . கானல் ) 
இதனுள் கடலும் கானலும் புள்ளும் மரனுங் கூறப்பட்டன 


மாலை நீ , 
தையெனக் கோவலர் தனிக்குழ லிசைகேட்டுப் 
பையென்ற நெஞ்சத்தேம் பக்கம்பா ராட்டுவாய் ( கலித் , 118 ) 


“ வருந்தினை வாழிய நெஞ்சே ( அகநா .79 ) 
பிறவும் என்றதனான் , 


" மன்றப் பனைமேல் மலைமாந் தளிரே நீ 
தொன்றிவ் வுலகத்துக் கேட்டு மறிதியோ 
மென்றோள் ஞெகிழ்த்தான் தகையல்லால் யான்காணேன் 

நன்றுதீ தென்று பிற ( கலித் .142 ) 
எனவும் இந்நிகரன கொள்க . 

இத்துணையுங் கூறப்பட்டது கேட்போர் இயல்பு . ( ககூ 2 ) 
பதிப்பாசிரியர் விளக்கம் 
நம்பி அகப்பொருளில் , 


" நெஞ்சு நாணு நிறைசே ரறிவும் 
செஞ்சுடர்ப் பருதியுந் திங்களும் மாலையும் 
புள்ளும் மாவும் புணரியங் கானலும் 
உள்ளுறுத் தியன்றவு மொழிந்தவை பிறவுந் 
தன்சொற் கேட்குந போலவுந் தனக்கவை 
யின் சொற் சொல்லுந போலவு மேவல் 
செய்குந போலவுந் தேற்றுந போலவும் 
மொய்குழற் கிழத்தி மொழிந்தாங் கமையும் . ( 223 ) 


என்ற நூற்பா , தலைவி கூற்றுக்கு எய்துவதோர் வேறுபாடு 
உணர்த்துதல் நுதலிற்று என்று காணப்படுகின்றது . 
உரை.சு.வே : 1. கூறப்பட்டது 


செய்யுளியல் 


நூற்பா -193 


361 


தொல்காப்பியர் பொருளியல் இரண்டாம் நூற்பாவில் 
சொல்லும் வழு அமைதியில் சொல்லும் பலவற்றிற் சில 
கூறுபாடு “ நெஞ்சும் நாணும் ( நம்பி .223 ) என்னும் நூற்பாக் 
கருத்தை ஒத்துள்ளது . 


( 17 ) களன் 


193. ஒருநெறிப் பட்டாங் கோரியன் முடியுங் 

கரும நிகழ்ச்சி யிடமென மொழிப் . 


என் - னின் நிறுத்த முறையானே இடம் ஆமாறு உணர்த்து 
தல் நுதலிற்று . 


( இ - ள் ) ஒரு வழிப்பட்டு ஓரியல்பாக முடியும் வினை 
நிகழ்ச்சி இடம் என்று சொல்லுவர் என்றவாறு . 


நிகழ்ச்சி , நிகழந்த விடம் . 

( ஒருநெறிப் படுதலாவது அகமாயினும் புறமாயினும் ஒரு 
பொருண்மேல் வருதல் ) 


ஒருநெறிப்பட வருதல் ஓரியன் முடிதலாவது , அகத்தின் 
கண் களவென்றானும் கற்பென்றானும் வரின் அவற்றின் விரி 
வகை யொன்றானும் பற்றி வருதல் . 


புறத்தின்கண் நிரைகோடலானும் மீட்டலானும் மேற்சேற 
லானும் எயில் வளைத்தலானும் யாதானும் ஓரியல்புபற்றி 
வருதல் . 


கரும நிகழ்தலாவது , அப்பொருளைப் பற்றி யாதானுமொரு 
வினை நிகழும் இடம் . 


இன்னும் கரும் நிகழ்ச்சி என்றதனான் தன்மை , முன்னிலை , 
படர்க்கை யெனவுங் கொள்ளப்படும் . 


சு.வே ; 
உரை.சு.வே : 


1. மொழியம் 
2. ஒருநெறிப்படவருதல் 


வ.உ.சி பதிப்பில் இல்லை . 


362 


தொல்காப்பியம் 


உதாரணம்: 


செல்லாமை யுண்டே லெனக் குரை மற்றுநின் 
வல்வரவு வாழ்வார்க் குரை ( குறள் . 1151 ) 


என்றவழிப் பிரிவுப் பொருண்மை நிகழுமிடனாயிற்று . 


2 முன்னின்றானைக் கையற்று நுதலுதலின் , முன்னிலை 
என்னும் இடமாயிற்று . 


யாதும் : ஓர்பொருள் நிகழ்வுழி , அதற்காகுமிடத்தொடு 
நிகழ்தல் வேண்டுமென்று இப்பொருண்மை கூறப்பட்டது . 


வேண்டித் 


ஒருநெறிப்படாதும் ஓரியன் முடியாதும் வரும் இடம் 
வழுவாம் . அஃதாவது புணர்தல் 

தோழியை 
இரந்து குறையுறுவான் , அவ்விடத்திற்குத் தக்க உரை கூறாது , 
தன் ஆற்றலும் , பிறவும் கூறுதல் . 


உதாரணம் : 


மெல்லிய னல்லாருண் மென்மை யதுவிறந் 
தொன்னாருட் கற்றுட்கு முட்குடைமை - யெல்லாஞ் 
சலவருட் சாலச் சலமே நலவரு 
ணன்மை வரம்பாய் விடல் ( நாலடி .188 ) 


இதனாலும் அறிக . 


அன்றியும் , 


" நெடும்புனலுள் வெல்லு முதலை யடும்புனலுள் 

நீங்கி னதனைப் பிற ( குறள் .495 ) 
இதுவும் இடனறிதல் . 


உண்ணற்க கள்ளை உணிலுண்க சான்றோரால் 
எண்ணப் படவேண் டாதார் , ( குறள் .922 ) 


இது தன்மையாரையும் முன்னின்றாரையும் ஒழித்துப் படர்க் 


உரை.சு.வே : 


2 . 


1. பிரிபு பொருண்மை நிகழுமிடமாயிற்று 

முன்னின்றானைக் கூறுதலின் 
யாதானும் 4. தலைமகளொடு புணர்தல் வேண்டி 


செய்யுளியல் 


நூற்பா - 193 


363 


கையாரைத் தொழிற்படுத்துதலின் உண்ணற்க என்னும் படர்க் 
கைச் சொல் படர்க்கைப் பொருளோடு முடிந்தது . 
பிறவும் அன்ன . 

( க * ஈ ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


இடம் என்பது பற்றி 


1. இடம் என்பது , அவ்வாறொருவர் கூற , ஒருவர் கேட்ட 
இடம் என்றறிவது . அவை தன்மை , முன்னிலை , படர்க்கை 
என்பன . அவற்றுள் யான் என்பது தன்மை , நீ என்பது முன் 
னிலை , அவன் என்பது படர்க்கை . அவற்றுள் இன்னது பற்றி 
வந்தது என்றறிவது . ( இறை . அகப் . நூ . 56 உரை ) 

2. தொல்காப்பியர் கரும் நிகழ்ச்சி இடம் என்றார் . 

நம்பி அகப்பொருளார் , “ நெறிப்படு கருமம் நிகழ்வுழி 
யிடனே " ( 227 ) நெறிமைப்பட்ட காரிய நிலம் இடம் என்னும் 
உறுப்பாம் . அன்றித் தன்மை முன்னிலை படர்க்கை யெனினும் 
அமையும் . 

நெறிப்பட்ட கருமமாவன களவும் கற்பும் என்பனவாம் 
என்பர் . 


3. " கருமஞ் செய்யிடம் களரியென்பர் " ( திவாகரம் .11 ) 

4. பேராசிரியர் “ இடமெனினும் களமெனினும் ஒக்கும் . 
ஒருசெய்யுட் கேட்டால் இஃது இன்ன இடத்து நிகழ்ந்ததென்று 
அறிதற்கு ஏதுவாகியதோர் உறுப்பினை இடமென்றா னென்பது . 

ஒருநெறிப் படுதல் என்பது ஒருவழிப் பலவுந் தொகுத்தல் . 
‘ ஓரியல் என்பது அவற்றுக்கெல்லாம் இலக்கணம் ஒன்றாதல் . 

அஃதாவது காட்சியும் , ஐயமும் , துணிதலும் , புணர்ச்சியும் , 
நயப்பும் , பிரிவச்சமும் , வன்புறையுமென்றின்னோ ரன்ன வெல் 
லாம் ஒரு நெறிப்பட்டு இயற்கைப் புணர்ச்சி என்னும் ஓரிலக் 
கணத்தான் முடியு மென்பது . 
உரை.ச.வே : 1 . தன்மை யானையு முன்னின்றானையு மொழித்துப் படர்க்கை 


யானை . 


.364 


தொல்காப்பியம் 


கரும நிகழ்ச்சி என்பது காமப்புணர்ச்சி என்னும் செயப் 
படு பொருணிகழ்ச்சி . அஃது இடமெனப்பட்டது . இது வினை 
செய்யிடம் . நிலமாயின் முன்னர்த் திணையெனப்பட்டன . 
காலம் முன்னர்ச் சொல்லும் என்பர் . 

5. பேராசிரியர் மேற்கண்டவாறு கூறினாலும் செய்யுளியல் 
முதல் நூற்பாவுரையில் " களன் என்பது முல்லை குறிஞ்சி 
முதலாயினவும் இரவுக்குறி பகற்குறி முதலாயினவும் உணரச் 
செய்தல் . தன்மை , முன்னிலை , படர்க்கையுமாம் ” என்பர் . 

6. நச்சினார்க்கினியர் “ பலவும் ஒருவழித் தொக்கவற்றுக் 
கெல்லாம் ஓரிலக்கணத்தான் முடியும் கரும நிகழ்ச்சியை இட 
மென்று கூறுப் " என்று உரைகூறுவர் . அவர் களனென்றது 
இயற்கைப் புணர்ச்சியும் , இடந்தலைப்பாடும் முதலியன உணரச் 
செய்தலை என்பர் . ( தொல்.செய் . நூ . 1 உரை ) 


7. இலக்கண விளக்க நூலாசிரியர் இத்தொல்காப்பிய நூற் 
பாவைத் தம் நூலுள்( 574 ) எடுத்து அமைத்துக் கொள்கின்றார் . 
அவர் இயற்கைப் புணர்ச்சி வன்புறை முதலிய கிளவித் தொகை 
களே இடம் என்பர் . 

8. வீரசோழிய உரையாசிரியர் இடத்தைச் சுட்டு என்றும் , 
இடன் என்றும் இரண்டாகப்பிரித்துக் கொண்டு , “ இனிச் சுட்டு 
என்பது இப்பாட்டுத் தன்மையைச் சுட்டிற்று என்றறிவது . 

இடனாவது அகவிடனும் புறவிட.னுமென இரண்டுவகைப் 
படும் . அகவிடனாவது மனையும் வளாகமும் பற்றிவருவது . 
புறவிடனாவது மலையும் பழனமும் சோலையும் கடலும் நெறி 
யும் ஆறும் பற்றி வருவது ” என்பர் . 


( 18 ) காலவகை 


194. இறப்பே நிகழ்வே யெதிர தென்னுந் 

திறத்தியன் மருங்கிற் றெரிந்தன ருணரப் 

பொருணிகழ் வுரைப்பது கால மாகும் . 
என் - னின் நிறுத்த முறையானே காலம் ஆமாறு உணர்த்து 
தல் நுதலிற்று . 


நூ . பா.வே : 1. ருள்ளப் பேரா . 


செய்யுளியல் 


நூற்பா -194 


365 


" இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலமெனக் கூறுபட்டிய 
லும் பக்கத்தினை ஆராய்ந்து நோக்குமாறு பொருள் நிகழ்ச்சியைக் 
கூறுமது காலம் என்றவாறு . 


உதாரணம் : 


முதுக்குறைந் தனளே முதுக்குறைந் தனளே 
மலைய னொள் வேற் கண்ணி 
முலையும் வாரா முதுக்குறைந் தனளே . 


( யா.வி.கழ.பக் .130,275 ) 


இஃது இறந்தகாலத்தின்கண் புணர்ச்சியுண்மை தோன்ற வந்தது . 
இனி , 


அண்ணாந் தேந்திய வனமுலை தளரினும் 
பொன்னேர் மேனி மணியிற் றாழ்ந்த 
நன்னெடுங் கூந்தல் நரையொடு முடிப்பினும் 
நீத்த லோம்புமதி பூக்கே மூர (நற் .10 ) 


என்ற வழி , நிகழ்கால ! இளமைப் பருவந் தோன்ற வந்தது . 
இதனுள் நீத்தலோம்புமதி என்பது எதிர்காலங் குறித்து 
நின்றது . 


இவ்வகையினாற் காலமும் இடமும் எல்லாச் செய்யுளின் 
கண்ணும் வருமென்று கொள்க . 

( ககூச ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


காலம் என்பது 


என்பது 


காலம் என்பது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் 
என மூன்று வகைப்படும் . அவற்றுள் உண்டான் 
இறந்தகாலம் ; உண்ணாநின்றான் என்பது நிகழ்காலம் ; உண் 
பான் என்பது எதிர்காலம் . இவற்றுள் இன்னது பற்றி வந்தது 
என்றறிவது என்பர் . ( இறை.கள. நூற் . 56 ) 


2. நச்சினார்க்கினியர் " காலவகை யென்றது முக்காலத்தும் 
திணை நிகழ்ச்சிக் கண்ணே பொருணிகழ்ச்சியுணரக் கூறுதல் 
என்பர் ( செய் .1 . உரை . ) 
உரை . சு . வே : 1. நிகழ்காலம் இளமைப் பருவமென்பது தோன்றவந்தது ( வ.உ.சி) 


366 


தொல்காப்பியம் 


3. பேராசிரியரும் மேற்கூறியவாறே இறப்பு முதலான 
முக்காலங்களையே கூறி , காலம் புறத்திற்கும் இவ்வாறே 
இன்றியமையாததென்பது . பெரும்பொழுது சிறுபொழுது என் 
பனவாகிய காலம் ஈண்டுத் திணையெனப்பட்டு அடங்கின . 
என்னை ? முதலும் கருவும் உரிப்பொருளுங் கூட்டித் திணையா 
கலின் என்பர் . ஆனால் , செய்யுளியல் முதல் நூற்பா உரையில் 
காலவகை என்பது சிறுபொழுது பெரும் பொழுது என்னும் 
காலப்பகுதி முதலாயின என்பர் . ஆனால் வீரசோழிய உரை 
யாசிரியர் அகப்பொருள் பாட்டிற்கு உரை நடாத்தும் இருபத் 
தேழு உறுப்பில் காலம் என்றொரு உறுப்பினைக் கூறிக் கால 
மாவது , 


" யாண்டே அயனம் இருதுத் திங்கள் 
பக்கம் நாளே கிழமை நாழிகை 
அஞ்சங் கலையே காட்டம் முதலா 
ஈண்டி தற் கேற்ப திதுவெனக் 
கிளவியொடு கெழூஉம் விளைவின் கண்ணே என்பர் 

( வீரசோ . 92-93 உரை . ) 
4. நம்பி அகப்பொருள் நூலார் 
சென்றதும் நிகழ்வதும் எதிர்வது மெனமுறை 
நின்று பொருளுணர நிகழ்வது காலம் ( 228 ) 


என்று 


விளக்கமுடையார் கருத்தும் 


கூறுகிறார் . இலக்கண 
இதுவே . 


( 19 ) பயன் 


195. இதுநனி பயக்குமிதன்மா! றென்னுந் 

தொகுநிலைக் ? கிளவி பயனெனப் படுமே . 


என் - னின் நிறுத்த முறையானே பயனாமாறு உணர்த்துதல் 
நுதலிற்று . 


( இ - ள் ) யாதானும் ஒரு பொருளைக் கூறியவழி இதன்பின்பும் 
இதனைப் பயக்குமென விரித்துக் கூறாது முற்கூறிய சொல்லி 
னானே 

தொகுத்துக் கூறுதல் பயனெனப்படும் என்றவாறு . 
நூ.பா.வே ; 

இதனா னென்னும் பேரா . 
தொகைநிலைக் பேரா : நச் . 


2 . 


செய்யுளியல் 


நூற்பா -195 


367 


உதாரணம் : 


சூரல் பம்பிய சிறுகான் யாறே 
சூரர மகளி ராரணங் கினரே 
வாரல் வரினே 1 யானஞ் சுவலே 
சார னாட நீவர லாறே 

( யா.வி. 

சி.கழ.பக் . 274,389 ) 
இதனாற் பயன் வரைந்து கோடல் வேண்டுமென்பது . 


ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன் 
பின்சாரப் பொய்யாமை நன்று ( குறள் . 323 ) 


இதனாற் பயன் ? நன்மை வேண்டுவார் இவ்வாறு செய்தல் 
வேண்டுமென்றல் . 


இவ்வகையினால் யாதானுமொரு செய்யுளாயினும் பயன் 
படக்கூறல் வேண்டு மென்பது கருதிப் பயனென ஒருபொருள் 
கூறினார் . 

( ககூடு 
பதிப்பாசிரியர் விளக்கம் 


பயன் 


1. இறையனார் களவியல் உரையாசிரியர் 


என்பது 


" பயன் 

இது சொல்ல இன்னது பயக்கும் 
என்றறிவது என்பர் . 


2. நம்பி அகப்பொருளார் “ இப்பொருள் பயக்குமிஃதென்பது 
பயனே " ( 229 ) என்பர் . 


3. இலக்கண விளக்கமுடையார் இத்தொல்காப்பிய நூற் 
பாவினைப் பேராசிரியர் பாடப்படி எடுத்து அமைத்துக் 
கொள்ளுகிறார் . ( 576.இல. விள ) 


4. வீரசோழிய உரையாசிரியர் 


இனிப் பயனாவது , 


உரை.சு.வே : 1 . 

வார லெனினே 
2 . பயன் வேண்டுவார் 
3. வேண்டு மென்பது பயனென 


368 


தொல்காப்பியம் 


" பயனெனப் படுவது நயனுறக் கிளப்பின் 
வழிபா டன்பே வாய்மை வரைவே 
பிழையா நிலைமை பெருமை தலைமை 
பொறையே போக்கே புணர்வே முயக்கே 
நிறையே யச்ச நேச நீர்மை 
ஐய மகற லார்வங் குணமே 
பையப் பகர்தல் பண்பே சீற்றம் 
காப்பே வெறியே கட்டு நேர்தல் 
பூப்பே புலப்பே புறையே புறைவியெனப் 
பாற்பட இன்னவை பயத்த லாகும் என்பர் . 


5. பேராசிரியர் இந்நூற்பாவிற்கு இதனா 

னென்னும் 
பாடமோதி இது மிகவும் பயக்கும் இதனானெனத் தொகுத்துச் 
சொல்லப்படும் பொருள் பயன் என்னும் உறுப்பாம் என்று 
பொருள் கூறி , மாறாக் காதலர் என்னும் பாட்டு , தோழியைத் 
தூது விடுவாளாதற் பயன்பட வந்தது . இவ்வாறு எல்லாப் 
பாட்டும் பயனுறுப்பாகவன்றி வாராவென்க . இவை புறத் 
திற்கும் ஒக்கும் என்பர் . " பயன் என்பது சொல்லிய பொருளாற் பிறி 
தொன்று பயப்பச் செய்தல் என்பர் ( தொல் . செய்.நூ.1.பேரா ) 


( 20 ) மெய்ப்பாடு 


196. உய்த்துணர் வின்றித் தலைவரு பொருண்மையின் 

மெய்ப்பட முடிப்பது ? மெய்ப்பா டாகும் . 


என் - னின் நிறுத்த முறையானே மெய்ப்பாடு வருமாறு 
உணர்த்துதல் நுதலிற்று . 


( இ - ள் ) யாதானும் ஒன்றைக் கூறியவழி அதன் + அகப் 
பொருண்மையை விசாரித்துக் கூறுதலின்றி அவ்விடத்து வரும் 
பொருண்மையானே மெய்ப்பாடு தோன்ற முடிப்பது மெய்ப்பா 
டென்னும் உறுப்பாம் என்றவாறு . 


நூ.பா.வே : 


2 . 


பொருளான் பேரா ; நச் . 
பொருளின் சு.வே. 

முடிவது 
உரை .சு.வே : 3. ஆமாறு 4. அதன்கட் பொருண்மையை விசாரித்துணர்தலின்றி 

விசாரித்துக் கூறுதலின்றி 
5. பொருண்மையின் 


செய்யுளியல் 


நூற்பா -197 


369 


உதாரணம்: 


ஐயோ வெனின்யான் புலியஞ் சுவலே 
அணைத்தனன் . கொளினே யகன்மார்பெடுக்க வல்லேன் 
என்போற் பெருவிதுப் புறுக நின்னை 
இன்னா துற்ற வறனில் கூற்றே 
நிரைவளை முன்கை பற்றி 
வரை நிழற் சேர நடத்திசிற் சிறித ( புறநா . 255 ) 


இதனுள் அழுகையாகிய மெய்ப்பாடு புலப்பட வந்தவாறு கண்டு 
கொள்க . 


செய்யுட் செய்வார் மெய்ப்பாடு தோன்றச் செய்தல் 
வேண்டும் என்பது கருத்து . 

( ககூசு ) 


197 . எண்வகை யியனெறி பிழையா தாகி 

முன்னுறக் கிளந்த முடிவின ததுவே . 
என் - னின் மெய்ப்பாட்டாவது உணர்த்துதல் நுதலிற்று . 

( இ - ள் ) அது நகை முதலாகிய எட்டு ! மெய்ப்பாட்டு 
நெறியையும் பிழையாதாகி , மேற் சொல்லப்பட்ட இலக்கணத்தை 
உடைத்து . 

அஃதாமாறு மெய்ப்பாட்டியலிற் காண்க . ( ககூஎ ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


மெய்ப்பாடு 


1. இறையனார் களவியல் உரையாசிரியர் 


மெய்ப்பாடு என்பது எட்டுவகைப்படும் . அவை நகை , 
அழுகை இளிவரல் , மருட்கை , உவகை , அச்சம் , பெருமிதம் , 
வெகுளி என இவை . அவற்றுள் இன்னதோர் மெய்ப்பாடு வந்தது 
என்று அறிவது . ( இறை.கள. நூ . 56 உரை) 

1 . 

முதலாக எட்டுக் குறியையும் 

2. காட்டுதும் 
குறிப்பு : மதுரைத் தமிழ்ச் சங்கப் பதிப்பில் அஃதாமாறு மெய்ப்பாட்டிலியல் 

காட்டுதும் என்ற பாடம் உள்ளது . இது உண்மையானால் , இளம்பூரணர் 
செய்யுளியலுக்கு உரை முன்னரே எழுதிவிட்டார் போலும் . 


உரை.சு. 

.வே : 


36-24 


370 


தொல்காப்பியம் 


2. நம்பி அகப்பொருள் 


நகைமுத லாமிரு நான்குமெய்ப் பாடும் 

நிகழ்பொருள் மெய்ப்பட நிற்பமெய்ப் பாடே " 
என்று கூறும் . 


( நம்பி . அக.231 ) 


3. இலக்கண விளக்க முடையார் செய்யுளியலில் வரும் 
“ உய்த்துணர் வின்றி ” என்ற நூற்பாவை மெய்ப்பாட்டிற்கு 
விளக்கங்கூறும் முதற் கூறாக வைத்துக்கொண்டு , இதன்பின் 
நகையே யழுனக என்னும் மெய்ப்பாட்டியல் நூற்பாவை 
இரண்டாங் கூறாகவும் , அதன்பின் எள்ளல் இளமை எனவரும் 
எட்டு நூற்பாவின் பொருளை மூன்றாங் கூறாகவும் அமைத்துக் 
கொண்டு , ஒரு நூற்பா செய்து மெய்ப்பாடு முப்பத்திரண்டாம் 
என்பர் . 


4. வீரசோழிய உரையாசிரியர் 


" மெய்ப்பாட் டியல்வகை மேதக விரிப்பின் 
மெய்க்கட் பட்டு விளங்கிய தோற்றம் 

செவ்விதில் தெரிந்து செப்பல்மற் றதுவே " 
என்று மெய்ப்பாட்டிற்குப் பொதுவிலக்கணம் கூறுவர் , 


அகமெய்ப் பாடே புறமெய்ப் பாடெனத் 

தகநனி உணர்ந்தோர் தந்துரைத் தனரே 
என்று அம்மெய்ப்பாட்டை அகம் புறம் என்று இரண்டாகப் 
பிரித்தமைத்துக் கொள்வர் . 


அவற்றுள் அகமெய்ப்பாட்டினை , 


" அகமெய்ப் பாடே அறியுங் காலை 
விளர்ப்பே பசப்பே மெலிவே விதிர்ப்பே 
துளக்கம் துயர்தல் தும்மல் சோர்தல் 
வேர்த்தல் வெருவுதல் விம்முதல் விரும்புதல் 
ஒப்பி லாமை உருகுதல் மயங்குதல் 
மூரி உயிர்ப்பே மூர்ச்சனை முறுவல் 
காரிகை கடத்தல் கழிகண் ணோட்டம் 
இருந்துழி யிராமை இராகம் இகழ்தல் 
வருந்திக் காட்டுதல் வாய்நனி யுறுதல் 
சிந்தனை கூர்தல் சேர்துயி லின்மை 


செய்யுளியல் 


நூற்பா - 197 


371 


கண்டது மறுத்தல் காட்சி விரும்பல் 
உண்டி விரும்பாமை உரைத்தது மறுத்தல் 
கண்ணீர் வழிதல் கனவு நனி காண்டலென 
எண்ணாற் றுறையும் என்மனார் புலவர் 


என்று கூறிப் புறமெய்ப்பாட்டினை , 


“ புறமெய்ப் பாடே திறனுளிப் புகலில் 
ஆரணங் காயவக் காமந் தானே 
காரணம் பற்றிக் கருத்துவேறு பட்டு 
மற்றுமோ ரேழாய் மெய்க்கண் டதனொடும் 
எட்டா மென்ப ரியல்புணர்ந் தோரே 
அவைதாம் 
நற்சிருங் காரம் நகையே வியப்பே 
அச்சம் வீரம் உட்கோ ளிரக்கம் 
இழிப்பெனத் தோன்றின யிவை அவை தாமே 
விழுத்தக வொன்றிற் கொரோ நான் காக 

முப்பத் திரண்டென மொழிந்தனர் கண்டே 
என்பர் . 


பொது 


5. முன் , மெய்ப்பாட்டியலில் மெய்ப்பாட்டின் 
இலக்கணம் கூறும் நூற்பா இல்லை . செய்யுளியலில் வந்துள்ள 
‘உய்த்துணர்வின்றி ( 196 ) என்ற நூற்பாவே அதனை உணர்த் 
தும் நூற்பாவாக உள்ளது . 


6. இளம்பூரணர் மெய்ப்பாட்டியலில் நகையே அழுகை 
( 3 ) என்ற நூற்பாவுரையில் , 


‘ மெய்ப்பாடென்பது யாதோ வெனின் ? 


“ உய்ப்போன் செய்தது காண்போர்க் கெய்துதல் 
மெய்ப்பா டென்ப மெய்யுணர்ந் தோரே 


எனச் செயிற்றியனார் ஓதுதலின் , அச்சமுற்றான் மாட்டு நிகழும் 
அச்சம் அவன் மாட்டுச் சத்துவத்தினாற் புலப்பட்டுக் காண் 
போர்க்கும் புலனாகும் தன்மை மெய்ப்பாடெனக் கொள்ளப் 
படும் . மெய்யின்கண் தோன்றுதலின் மெய்ப்பாடாயிற்று . 


அஃதேல் இவ்விலக்கணம் கூத்தினும் பயன்படல் உண்டா 
தலின் ஈண்டு வேண்டா வெனின் , ஈண்டுஞ் செய்யுட் செய்யுங் 


372 


தொல்காப்பியம் 


கால் சுவை படச் செய்யவேண்டுதலின் ஈண்டுங் கூறவேண்டு 
மென்க . " உய்த்துணர்வின்றி " என இவ்வாசிரியர் மெய்ப்பாடும் 
செய்யுளுறுப்பென ஓதினமை உணர்க . ” என்பர் . 

7. பேராசிரியர் “ மெய்ப்பாடென்பது பொருட்பாடு ; அஃ 
தாவது , உலகத்தார் உள்ள நிகழ்ச்சி ஆண்டு நிகழ்ந்தவாறே 
புறத்தார்க்குப் புலப்படுவதோராற்றான் வெளிப்படுதல் " 
என்பர் . ( மெய்ப் .17 ) “ மெய்ப்பாடென்பது சொற்கேட்டார்க்குப் 
பொருள் கண்கூடாதல் ” என்பர் . ( தொல் . செய் , 1 நூ ) 

8. தண்டியாசிரியர் மெய்ப்பாட்டிற்குச் சுவையென்று 
பெயர்தந்து “ உண்ணிகழ் தன்மை புறத்துத் தோன்ற எண்வகை 
மெய்ப்பாட்டி னியல்வது சுவையே ( 69 ) என்பர் . 

9. திரு . சோமசுந்தரபாரதியார் - தாம் எழுதியுள்ள மெய்ப் 
பாட்டியல் உரை முன்னுரையில் “ மெய்ப்பாடென்பது அக 
வுணர்வுகளை ஆராயாமலே யாரும் இனிதறியப் புலப்படுத்தும் 
புறவுடல் இயற்குறியாம் . மெய்ப்படத் தோன்றும் உள்ளுணர்வை 
மெய்ப்பாடென்றது ஆகுபெயர் என்பர் . 


( 21 ) 


எச்சவகை 


198. சொல்லொடுங் குறிப்பொடும் முடிவுகொ ளியற்கை 

புல்லிய 2 கிளவி யெச்ச மாகும் . 


என் - னின் நிறுத்த முறையானே எச்சவகை ஆமாறு உணர்த் 
துதல் நுதலிற்று . 


( இ - ள் ) பிறிதோர் சொல்லொடும் , பிறிதோர் குறிப்பொடும் 
முடிவு கொள்ளும் இயற்கையைப் பொருந்திய செய்யுள் எச்சம் 
ஆகும் என்றவாறு ( எச்சம் என்னும் உறுப்புடைய செய்யுள் 
ஆகும் ) . 

எனவே சொல்லெச்சம் குறிப்பெச்சமென இருவகையாயின . 

அது , எச்சவியலுள் , பிரிநிலை வினையே ( நூ .36 ) என்னுஞ் 
சூத்திரத்துள் பிரிநிலை என்பது முதலாகச் சொல்லப்பட்ட 
நூ.சு.வே : 

முடிவு கொள்ளியல் 

புல்கிய 
உரை.சு.வே : 

‘ பிரிநிலை வினை 


1 . 
2 . 
3 . 


செய்யுளியல் 


நூற்பா -198 


373 . 


எண் வகையானும் ( ஒன்பது வகையானும் ) வருவன சொல்லெச் 
சமாம் . குறிப்பென்றோதப்பட்டது குறிப்பெச்சமாம் . ( ககூஅ ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


சொல்லெச்சம் குறிப்பெச்சம் 


1. தொல் . சொல் . எச்சவியலில் , தொல்காப்பியர் , 


பிரிநிலை வினையே பெயரே ஒழியிசை 
எதிர்மறை உம்மை எனவே சொல்லே 
குறிப்பே இசையே ஆயீ ரைந்தும் 
நெறிப்படத் தோன்றும் எஞ்சுபொருட் கிளவி ( 34 ) 


என்னும் நூற்பாவால் எச்சங்களைப் பத்து என்று தொகுத்துக் 
கூறியுள்ளார் . அப்பத்துள் ஒன்பதைச் சொல்லெச்சமென்றும் , 
குறிப்பு என்ற ஒன்றினைக் குறிப்பெச்சமென்றும் இளம்பூரணர் 
கூறுகின்றார் . 


2. வீரசோழிய உரையாசிரியர் 


" எச்சமாவது ஒழிந்தது . அது வினையெச்சம் , பெயரெச்சம் 
என்று இருவகைப்படும் என்பர் . ( காரிகை . 90 ) 


3. இறையனார் களவியல் 


சொல்லே குறிப்பே ஆயிரண் டெச்சம் ( 58 ) 
என்று கூறும் . 


4. நம்பி அகப்பொருள் 


சொல்லே யாயினும் குறிப்பே யாயினும் 

சொல்லி முடித்தல் வேண்டுவ தெச்சம் ( 232) 
என்று கூறும் . 


5. பேராசிரியர் “ கூற்றினானும் குறிப்பினானும் முடிக்கப் 
படும் இலக்கணத்தொடு பொருந்திய கிளவி எச்சம் என்னும் 
செய்யுள் உறுப்பாம் " என்று மேல் நூற்பாவிற்குப் பொருள் 
எழுதிவிட்டு செங்களம்படக் கொன்று என்ற குறுந்தொகைப் 
பாட்டினை எடுத்துக்காட்டி , " நீ தரும் பூக்களால் யாம் குறை 


374 


தொல்காப்பியம் 


யுடையோம் அல்லேம் என்று தோழி தலைவற்குச் சொன்னா 
ளேல் கூற்று எச்சமாம் . என்னை ? அக்கூற்று எஞ்சியிருத்தலின் 
என்க . அவ்வாறின்றித் தலைமகட்குச் சொன்னாளேல் குறிப் 
பெச்சமாம் என்னை ? குலைக்காந்தளைக் காண்பாயாகில் நீ 
சென்று காணெனத் தலைமகளைத் தலைவனிருக்கும் இடத் 
துய்த்து நீக்கிய குறிப்பினளாதலின் என்க " என்பர் . 

6. இளம்பூரணர் கூறும் சொல்லெச்சமும் குறிப்பெச்சமும் 
சொல்லதிகாரத்திற்கே உரியன . பேராசிரியர் கூறும் சொல் 
லெச்சமும் குறிப்பெச்சமும் பொருளதிகாரத்திற்கே உரியன 


என்க . 


7. எச்சவகை என்பது சொல்லப்படாத , மொழிவகைகள் 
குறித்துக்கொள்ளச் செய்தல் ; அது கூற்றினும் குறிப்பினும் 
வருதலின் வகை என்றான் . ( தொல் . செய் . 1 பேரா . ) " 


8. எச்சவகை என்றது சொல்லப்படாத ஒழிபும் தழீஇக் 
கொள்ளச் செய்தலை ; அது கூற்றும் குறிப்பும் என வருதலின் 
‘வகை என்றார் . ( தொல் . செய் . 1 நூ . நச் . ) 


9. சேனாவரையர் கருத்து : சொல் குறிப்பு இசை மூன்றும் 
மேல் வந்து முடிக்கும் எஞ்சு பொருட் கிளவி பெறா . 


( 22 ) முன்னம் 


199. இவ்விடத் திம்மொழி யிவரிவர்க் குரியவென் " 

றவ்விடத் தவரவர்க் குரைப்பது முன்னம் . 


என் - னின் நிறுத்த முறையானே முன்னம் ஆமாறு உணர்த் 
துதல் நுதலிற்று . 


( இ - ள் ) இவ்விடத்து இம்மொழியை இவர்க்குச் சொல்லத் 
தகுமெனக் குறித்து , அவ்விடத்து அவரவர் தம்மொழியை 
உரைப்பது முன்னமாம் என்றவாறு . 


தூ.பா.வே : 

1. குரிய ரென் ( மாறனலங்கார உரை ) 

2 . உரைப்பதை சு.வே. 
உரை.சு.வே : 3. அவர்க்கு அம்மொழியை 


செய்யுளியல் 


நூற்பா -199 


375 


எனவே , இடமுங் காலமும் உணர்ந்து , கேட்போர்க்குத் 
தக்கவாறு மொழிதலும் செய்யுள் உறுப்பாம் என்றவாறு . 


( நூற்பாவில் இடம் என்றாலும் ) வந்தது கொண்டு வாரா 
தது முடித்தல் என்பதனாற் காலமுங் கொள்க . 

( ககக ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


முன்னம் 


1 . 


இன்னார்க் கின்னுழி யின்னது பயக்குமென 
முன்னந் தருவது முன்ன மாகும் ( நம்பி.அக .230) 


2. வீரசோழிய உரையாசிரியர் , முன்னத்தை இயல்புரை 
என்பர் . ( காரிகை .90 ) 


இயல்பெனப் படுவ தியல்புழி யெண்ணில் 
இன்னுழியா யின்ன தியன்ற திதுவென 
முன்ன முரைப்ப தென்மனார் புலவர் " 


3. சொற்கள் குறிப்பால் பொருள் உணர்த்து தலை , 


" முன்னத்தின் உணரும் கிளவியும் உளவே 

இன்ன என்னுஞ் சொன்முறை யான 
( தொல் . எச் .72 ) என்பர் . 


4. பேராசிரியர் யாதோரிடத்தானும் , யாதானுமொரு மொழி 
தோன்றியக்கால் இம்மொழி சொல்லுதற்குரியாரும் கேட்டற் 
குரியாரும் இன்னாரென்று அறியுமாற்றான் , அங்ஙனம் அறி 
தற்கு ஓரிடம் நாட்டி அவ்விடத்துக் கூறுவார்க்கும் கேட் 
பார்க்கும் ஏற்றவுரை செய்யுளிடத்தே சொல்லுவது முன்னம் 
என்பர் . 


முன்னமென்பது உயர்ந்தோரும் இழிந்தோரும் ஒத்தோரும் 
தத்தம் வகையான் 

ஒப்பச் சொல்லுதற்குக் கருத்துப்படச் 
செய்தல் . ( தொல் . செய் . நூ . 1. பேரா . ) முன்னம் என்றது கூறு 
வாரையும் கூறக்கேட்டாரையும் எல்லோரும் கருதும்படி செய்தல் . 
( தொல் . செய் . நச் ) 


376 


தொல்காப்பியம் 


5. இலக்கணக் கொத்தாசிரியர் சொற்களுக்குப் பொருள் 
கூறுங்கால் பொருள் முதலான பதினைந்துங் காரணமாக உரை 
கூறுவர் என்று கூறி , அவற்றுள் முன்னங்காரணமாகச் சொற் 
பொருள் உரைத்தலை நன்னூலார் முன்னத்தி னுணருங் 
கிளவியு முளவே எனத் தொகுத்தார் . தொல்காப்பியனார் 
“ இவ்விடத்திம்மொழி என்னும் சூத்திரத்தால் விரித்தனர் " 
என்பர் . 


6 . உவமை முன்னமரபினாற் கூறப்படுதலை , உவமவியல் 
23 ஆம் நூற்பாவால் உணர்க . 


( 23 ) பொருள் வகை 


200. இன்பமு மிடும்பையும் புணர்வும் பிரிவும் 

ஒழுக்கமு மென்றிவை யிழுக்குநெறி யின்றி 
இதுவா கித்திணைக் குரிப்பொரு ளென்னாது 
பொதுவாய் நிற்றல் பொருள்வகை யென்க . 


என் - னின் நிறுத்த முறையானே பொருண்வகை யாமாறு 
உணர்த்துதல் நுதலிற்று . 


( இ - ள் ) இன்பமும் துன்பமும் புணர்வும் பிரிவும் ஒழுக்கமு 
மென்று சொல்லப்பட்டவை வழுவு நெறி யின்றி இத்திணைக் 
குரிப்பொருள் இப்பொருள் என்னாது எல்லாப் பொருட்கும் 
பொதுவாகி நிற்கும் பொருள் பொருள் வகையாம் என்றவாறு . 

( 200 ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


பொருள்வகை 


1. தொல்காப்பியர் பொருள் என்றும் ( செய் .1 ) ‘ பொருள் 
வகை 

என்றும் கூறியுள்ளதை , இறையனார் களவியல் உரை 


வே : 


உரை.சு.வே : 


1. குரிய பொருள் 
2. அத்திணைக் குரிப்பொருளென்னாது 

உரிய பொருளென்னாது 
3. பொருளே 


செய்யுளியல் 


நூற்பா -200 


377 


யாசிரியர் கோள் என்று கூறுவர் . கோள் என்பது 
பாட்டினகத்துப் பொருள் கொண்டு நிற்கும் நிலை . அஃது 
ஐந்து வகைப்படும் . அவை விற்பூட்டு , விதலை யாப்பு , பாசி 
நீக்கு , கொண்டு கூட்டு , ஒருசிறைநிலை என்பனவாம் . அவற்றுள் 
இன்னதோர் பொருள் கொண்டு நின்றது இப்பாட்டு என்று 
அறிவது . 

அவற்றுள் விற்பூட்டு என்பது முதலும் கடையும் பொருள் 
கொண்டு நிற்பது . விதலை யாப்பு என்பது தலையும் நடுவும் 
கடையும் பொருள் கொண்டு நிற்பது . பாசிநீக்கு என்பது 
சொற்றோறும் அடிதோறும் 

பொருள் அற்று நிற்பது . 
கொண்டு கூட்டு என்பது சொற்களைக் கொண்டு கூட்டிப் 
பொருள் கொள்ளுமாறு அறிந்து பொருள் கொள்ள நிற்பது . 
ஒருசிறைநிலை என்பது ஒருபாட்டினகத்துச் சொல்லப்பட்ட 
பொருள் ஒருவழிநிற்பது என்பர் . ( இறை . அக . 56 ) 

2. . வீரசோழிய உரையாசிரியர் பொருள்கோளும் பொருள் 
நடையுமென இரண்டு கூறிக் காரிகையுள் ( 90 ) கோள் என்று 
கூறியதற்குப் பொருள்கோள் என்று பொருள் எழுதிப் பொருள் 
கோளாவது , 


" கொழுங்கொடி , வள்ளி செழுங்குலை வாழை 
தீங்கரும் பேமலர் திகழ்வில் பலவே 
தேங்கம ழசோகு செருவிற் பூட்டே 
பூம்புன லாறெனப் பொருள்கோள் ஏழே 


அவற்றுள் , 


கொழுங்கொடி வள்ளி கூறுமுற் பொருளே 
செழுங்குலை வாழையின் சொற்பொரு ளீறே 
இன் தீங் கரும்பி விடையது பொருளே 
வன்றாட் பலவுக்கு முதலிடை பொருளே 
நற்பூ வசோகுக்கு நடுவது பொருளே 
விற்பூட்டு மேலுங் கீழும் பொருளே 
இரும்புன லாற்றினுக் கெங்கும் பொருளே 


என்றபடி இன்ன பொருள் என்றறிவது என்பர் . 


காரிகையில் ( 91 ) பொருணடை என்று கூறப்பட்டிருத்த 
லுக்கு இனிப் பொருணடையாவது , 


378 


தொல்காப்பியம் 


அளைமறி கோடலும் மொழிமாற்றுக் கோடலும் 
கொண்டு கூட்டும் இருநிர னிறையும் 
சுண்ணங் கோடலும் முதலாயி னவே 
அவைதாம் 
தலைமையு மின்மையுங் கூட்டிப் 
பின்னருங் காரணம் பற்றிய 

பொருட்டாத் தோன்றும் பொருள்வகை யுடைத்தே 
என்பர் . 


3. நம்பி அகப்பொருள் 


" ஒருதிணைக் குரிமை பூணா நிலைமை 

பொருள்வகை யென்மனார் புலமை யோரே " 
( 233 ) என்று கூறும் . 


அதன் உரை : அவையாவன நிரனிறை , மொழிமாற்று , 
சுண்ண மொழிமாற்று , அடிமறி மொழிமாற்று , பூட்டுவிற் 
பொருள்கோள் , புனல்யாற்றுப் பொருள்கோள் , தாப்பிசைப் 
பொருள் கோள் , அளைமறிபாப்புப் பொருள்கோள் , கொண்டு 
கூட்டுப் பொருள் கோள் என ஒன்பதாம் என்று கூறும் . 


4. இலக்கணக் கொத்துரையாசிரியர் ஆற்றொழுக்கும் , அடி 
மறிமாற்றும் , பொருத்தப் புணர்ச்சியுளடங்கும் . ஏனையவை 
பொருத்தமில் புணர்ச்சியாம் என்பர் . 


5. பேராசிரியர் பொருள்வகை என்பதற்கு மேற்குறிப்பிட் 
டவாறு பொருள் கொள்ளாமல் இன்பமும் துன்பமும் புணர் 
தலும் பிரிதலும் ஒழுக்கமும் எனப்பட்ட இவை இழுக்காதவாற் 
றான் இத்திணைக்கு இது பொருளென்று ஆசிரியன் ஓதிய 
உரிப்பொருளன்றி , அவற்றுக்கெல்லாம் பொதுவாகப் புலவனாற் 
செய்யப்படுவது பொருட் கூறெனப்படும் ” என்று நூற்பாவிற்குப் 
பொருள் கூறிவிட்டு வகை என்றதனாற் புலவன்றான் வகைந் 
ததே பொருள் என்று கொள்க . அவ்வாறு வகைந்து கொள்ளும் 
பொருள் இன்றிச் செய்யுள் செய்தலாகாதென்பது நூற்பாக் 
கருத்து என்று சிறப்புரை கூறி , 


“ கைகவியாச் சென்று கண்புதையாக் குறுகிப் 
பிடிக்கை யன்ன பின்னகந் தீண்டித் 


* 


செய்யுளியல் 


நூற்பா - 2011 


379 


தொடிக்கை தைவரத் தோய்ந்தன்று கொல்லோ 
நாணொடு மிடைந்த கற்பின் வாணுதல் 
அந்தீங் கிளவிக் குறுமகள் 
மென்றோள் பெறனசைஇச் சென்றவென் னெஞ்சே" 


( அகநா .9 ) 


என்ற பாட்டை எடுத்துக்காட்டி , “ என்றாற் போலச் செய்யுள் 
செய்தவன் தானே வகுப்பனவெல்லாங் கோடல் . இது பாலைப் 
பாட்டினுள் வந்ததாயினும் , முல்லை முதலாயவற்றுக்கும் 

பொதுமை என்பது எல்லா உரிப் 
பொருட்கும் ஏற்கப் பல்வேறு வகையாற் செய்தல் ” என்பர் . 
இவரைப் பின்பற்றி நச்சினார்க்கினியரும் இவ்வாறே கூறுவர் . 


பொதுவா 


மென்பது . 


6. இவ்விருவரும் கூறுவது வீரசோழியஉரையாசிரியர் கூறும் 
உட்பெறு பொருள் போலும் . 


“ உட்பெறு பொருளைச் செப்புங் காலை 
பெற்றசொற் பொருளைச் செப்புதன் வழியே 
மற்றொரு சொற்பொருள் வந்து நிற் பதுவே 


என்பர் . ( வீரசோ.கா . 90-96 உரை ) 


7. “ பொருளென்பது புலவன் தான் தோற்றிக் கொண்டு 
செய்யப்படுவதோர் பொருண்மை " ( தொல் . செய் . 1 ) என்பர் 
பேராசிரியர் . 


( 24 ) துறை 


201. அவ்வவ ! மாக்களும் விலங்கு மன்றிப் 

பிறவவண் வரினுந் திறவதி னாடித் 
தத்த மியலான் மரபொடு முடியின் 
அத்திறந் தானே துறையெனப் படுமே . 


என் - னின் நிறுத்த முறையானே துறை ஆமாறு உணர்த் 
துதல் நுதலிற்று . 


நூ.பா.வே : 


1 . 


அவ்வம் மக்களும் பேரா . 
அவ்வ மாக்களும் நச் . 
• இயலின் பேரா . 


2 . 


380 


தொல்காப்பியம் 


( இ - ள் ) அகப்பொரு ளாகிய ஏழு பெருந்திணைக்கும் புறப் 
பொரு ளாகிய ஏழு பெருந்திணைக்கும் உரிய மாந்தரும் , பரந்து 
பட்ட மாவும் புள்ளும் , உம்மையால் மரம் முதலாயினவும் , பிற 
அவண் வரினும் என்றதனால் நிலம் நீர் தீ வளி முதலாயினவும் 
செய்யுட்கண் வருமிடத்துத் திறப்பாடுடைத்தாக ஆராய்ந்து 
தத்தமக் கேற்ற பண்போடும் பொருந்திய மரபோடும் 
முடியின் அவ்வாறு திறப்பாடுடைத்தாய் வருவது துறை யென்று 
கூறப்படும் என்றவாறு . 

( உ 0 க ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


துறை 


1. களவியலாசிரியர் துறை என்பதைச் செய்யுள் உறுப்பாகக் 
கூறவில்லை . ( நூற்பா . 56 ) 


2. வீரசோழிய நூலார் உரைவகையுள் துறை என்ற ஒன்றைக் 
கூறவில்லை . நடை என்பதைக் கூறுகிறார் . ஆனால் , 
திணையின் உட்பிரிவைத் திறம் என்றும் கூறுகிறார் . (காரிகை . 99 ) 


3. பேராசிரியர் “ ஐவகை நிலத்திற்கும் உரியவெனப்படும் 
பல்வேறு வகைப்பட்ட மக்களும் மாவும் புள்ளும் ஓதி வந்தவா 
றன்றிப் படைத்துச் செய்யினும் அவ்வத்திணைக் கேற்ற இலக் 
கணமும் வரலாற்று முறைமையும் பிறழாமைச் செய்யின் இது 
மார்க்கம் ( துறை ) எனப்படும் . 

“ ஊர்க்கா னிவந்த பொதும்பரு ணீர்க்கால் ( 56 ) என்னும் 
கலியினுள் கொழுநிழன் ஞாழன் முதிரிணர் கொண்டு , கழும 
முடித்துக் கண்கூடு கூழை என நெய்தற் றலைமகள் போலக் 
கூறி , அவளை மருத நிலத்துக் கண்டான் போலக் கூறி 
“ ஊர்க்கா னிவந்த பொதும்பருள் " எனவும் சொல்லிப் பின் 
குறிஞ்சிப் பொருளாகிய புணர்த லுரிப்பொருளான் முடித்தான் . 

இவ்வாறு மயங்கச் செய்யினும் குறிஞ்சித்துறைப்பாற்படச் 
செய்தமையின் அத்துறையுறுப்பான் வந்ததென்பது . 
உரை.சு.வே : 1. உயர்ந்து பட்ட 

2 . தத்தமக் கேற்றிய 
3. இவ்வாறு 

4. வரும் . 


| 


செய்யுளியல் நூற்பா -201 

381 
இதுவும் மேலைப் பொருள்வகை போலப் புலவராற் செய்து 
கொள்ளப்படுவதாகலான் , அதற்குப் பின் வைத்தான் என்பது 
என்பர் . 


அவர் துறைவகை யென்பது முதலும் கருவும் முறை பிறழ 
வந்தாலும் , இஃது இதன்பாற் படுமென்று ஒருதுறைப் படுத்தற்கு 
ஏதுவாகியதோர் கருவி அச்செய்யுட்குளதாகச் செய்தல் , 
அவையும் பலவாதலின் வகை என்றானென்பது " என்பர் . 
( தொல் . செய் , 1 உரை) 


4. இத்தொல்காப்பிய நூற்பாவை இலக்கண விளக்க நூலா 
சிரியர் தம் நூலுள் ( 583 ) எடுத்து அமைத்துக் கொள்ளுகின்றார் . 
அதன் உரையுள் “ இதுவும் மேலைப் பொருள்வகை போலப் 
புலவரால் செய்து கொள்ளப்படுவதாகலின் , அதற்குப் பின் 
வைக்கப்பட்டது . இங்ஙனம் கூறியவாற்றான் , 


" உரைப்போர் கேட்போ ருண்மை யின்றி , 
உரைக்குங் கவியே உரைப்பது துறையே ( நம்பி . அகத் . 234 ) 


என்னும் உறுப்பாதல் பெற்றாம் ” என்பர் . 


5 
. 


சொல்லிய வல்ல வொன்றினு மவற்றோ 
டொல்லும் வகைதேர்ந் துணர்த்தியல் வழாமல் 
உரைப்போர் கேட்போர் உண்மை யின்றி 
உரைக்குங் கவியே உரைப்பது துறையே " ( 234 ) 


என்பது நம்பி அகம் . 


6. பேராசிரியர் “ மாட்டும் எச்சமும் நாட்ட லின்றி " ( செய் . 
211 ) என்ற நூற்பாவுரையில் “ ஈயற் புற்றத் தீர்ம்புறத் திறுத்த " 
( அக .8 ) என்னும் பாட்டினை எடுத்துக்காட்டி இது துறைவகை 
யின்றி வந்த தென்பர் . 


குறிப்பு : - மேற்கண்ட பேராசிரியர் உரைக்கு விளக்கமாக , 
மாட்டும் எச்சமும் என்னுஞ் சூத்திரத்து உரையில் , இச்செய்யுளுள் 
முதலும் கருவும் முறைபிறழ வாராமையின் இதனைத் துறைவகை 
யின்றி வந்ததென்பர் பேராசிரியர் 

அகநானூற்று 
வேங்கடவிளக்கு உரைக்குறிப்பு ( 8 ) கூறுகிறது . 


என்று 


382 


தொல்காப்பியம் 


( 25 ) மாட்டு 


202. அகன்றுபொருள் கிடப்பினு மணுகிய நிலையினும் 

இயன்றுபொருள் முடியத் தந்தன ருணர்த்தல் 
மாட்டென மொழிப பாட்டியல் வழக்கின் ). 


என் - னின் நிறுத்த முறையானே மாட்டேறு உணர்த்துதல் 
நுதலிற்று . 

( 202 ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


1. மாட்டு 


மாட்டென்பது , பல்வேறு பொருட்பரப்பிற்றாயினும் அன் 
றாயினும் நின்றதனொடு , வந்ததனை ஒரு தொடர்கொளீஇ 
முடித்துக்கொள்ளச் செய்தல் ( பேரா . செய் . 1 நூ . உரை ) . மாட் 

அகன்றும் அணுகியும் கிடந்த பொருள்களைக் 
கொண்டு வந்து தொடராகக் கூட்டி முடித்தலை . ( நச் . செய் 
1. நூ . உரை ) 


டென்றது 


2. பேராசிரியர் கருத்து 


பேராசிரியர் இந்நூற்பாவிற்குப் பொருள் கொள்ளுங்கால் , 
அகன்று பொருள் கிடப்பச் செய்யினும் , அணுகிக் கிடப்பச் 
செய்யினும் இருவகையானும் சென்று பொருள் முடியுமாற்றால் 
கொணர்ந்துரைப்பச் செய்தலை மாட்டென்னும் உறுப்பென்று 
சொல்லுவர் செய்யுள் வழக்கினுள் என்று பொருள் கூறி , 
இதுவும் நால்வகைப் பொருள்கோளன்றிப் புலவரது வேறு 
செய்கை ; அது , 


" முட்டாச் சிறப்பிற் பட்டினம் பெறினும் 
வாரிருங் கூந்தல் வயங்கிழை யொழிய 

வாரேன் வாழிய நெஞ்சே ( பட்டி . 218-220 ) 
என நின்றது , பின்னர் 


சு . 


நூ . 

வே : 
உரை.சு.வே : 


1. வழக்கே 
1. இதன் பின் இதுவும் என்ற சொல் மட்டும் உள்ளது ( த.ச.பதி ) 


செய்யுளியல் 


நூற்பா -202 


383 


“ வேலினும் வெய்ய 

கானமவன் 
கோலினும் தண்ணிய தடமென் றோளே ” 

( பட்டி . 300 , 301 ) 


எனச் சேய்த்ததாகச் சென்று பொருள் கோடலின் அஃது 
அகன்று பொருள் கிடப்பினும் இயன்று பொருள் முடியத் 
தந்து உரைத்ததாம் . 


நச்சினார்க்கினியர் கருத்து 


3 . சிந்தாமணி நாமகளிலம்பகத்தே மதிலைப்பற்றித் திருத் 
தக்கதேவர் புனைந்து கூறிவரும் பாடல்களில் , 101 ஆம் பாட்டில் 
“ மாற்றவர் மறப்படை மலைந்து மதில் பற்றின் என்ற சொற் 
றொடரிலுள்ள ‘ பற்றின் என்னும் வினை யெச்சத்தை , 104 ஆம் 
பாட்டில் " திருந்து மதில் தெவ்வர் தலைபனிப்பத் திருந்தின்றே " 
என்ற சொற்றொடரிலுள்ள பனிப்ப என்ற வினையெச்சத் 
துடன் கூட்டி , மதில் மாற்றவர் பற்றின் , தெவ்வர் ( அவர் ) 
தலை பனிப்பத் திருந்தின்று என்று வினை முடிவு கூறி , 


இத் தொடர்நிலையில் (சிந்தாமணியில் ) சொற்களைத் 
துணித்துப் பல விடத்தினும் எடுத்துக் கூட்டியது , செய்யுளுறுப்பு 
இருபத்தாறினும் மாட்டென்பது ஓருறுப்பாதலின் . 


பாட்டியல் வழக்கின் ( செய் .202 ) 


.... 


‘ அகன்று பொருள் 
என்றும் , 


‘மாட்டு மெச்சமு 

தொடர் நிலை பெறுமே 
( செய் . 203 ) என்றும் , தொல்காப்பியனார் கூறினார் . இதனால் 
நாடு முதலிய கவிகளில் மாட்டுப் பெற்று வந்தனவும் , 
மாட்டின்றி வந்தனவுங் கொள்க என்பர் 


என்றும் , 


4. மாறனலங்காரம் மாட்டெறிந்தொழிதல் 
‘ மாட்டுறுப்பினவா மனக்கொளக் கூறல் என்றும் இரண்டு 
உத்திகளைக் கூறுகிறது . அதன் உரையாசிரியர் மாட்டெறிந் 
தொழிதல் என்பது முன் ஒருபொருட் கிலக்கணங் கூறிப் 
பின்னர் வருவதும் அது போலும் என்றல் . மாட்டுறுப்பினவா 


384 


தொல்காப்பியம் 


மனக் கொளக் கூறல் என்பது ஒரு சூத்திரத்துப் பொருள் 
கொள்ளுங்கால் , அகன்று பொருள் கிடப்பனவும் அணுகிக் 
கிடப்பனவுமான 

இருவகையையும் என்பர் . அதனால் இவ் 
விரண்டு உத்திகளும் வெவ்வேறு என்பதும் , அவ்விரண்டுள் 
ஒன்று மாட்டு என்னும் செய்யுள் உறுப்பா மென்பதும் அறியத் 
தக்கன . 


“ திறந்திடு மின் தீயவை பிற்காண்டு மாதர் 
இறந்து படிற்பெரிதா மேதம் ( முத் . 42 ) 


இறந்து படிற்பெரிதா மேதம் என்பது அணுகிய நிலையெனப் 
படும் . பிறவும் அன்ன . மாட்டுதல் என்பது கொண்டு வந்து 
கொளுத்துதல் என்பர் . 


203. மாட்டு மெச்சமு நாட்ட 1 லின்றி 

உடனிலை மொழியினுந் தொடைநிலை பெறுமே . 


இவ்விரண்டும் சூத்திரத்தாற் பொருள் விளங்கும் . 


(20 ங ] 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


மாட்டும் எச்சமும் 


1. செய்யுள்கள் மாட்டு , எச்சம் என்னும் இரண்டு உறுப் 
புக்களைப் பெறாமலும் வரும் என்று தொல்காப்பியம் கூறுகின்றது . 
ஆனால் இறையனார் அகப்பொருள் சிறிது வேறுபட்டு , 


அவற்றுள் 
எச்சமுங் கோளும் இன்மையும் உரிய ( 57 ) 


என்று கூறுகிறது . இவற்றின் வேறுபாடறிக . 


நம்பியகப்பொருள் , 


" அவற்றுள் 

எச்ச மின்றியு மியையு மென்ப ( 235 ) 
என்று கூறுகிறது . 


நூ.சு.வே : 


1. நாட்ட மின்றி , யுடைநிலை மொழியினுந் தொடைநிலை 


செய்யுளியல் 


நூற்பா -204 


385 


2. பேராசிரியர் எச்சமும் மாட்டும் என்னாது மாட்டு 
முற்கூறிய தென்னையெனின் , எச்சம் முதலாகிய ஐந்து உறுப்பும் 
இவ்விதி பெறுமென்று கோடற்கு எதிர் சென்று தழீஇயினான் 


என்பது . 


உதாரணம்: 


வாரா ராயினும் வரினு மவர்நமக் 
கியாரா கியரோ தோழி நீர 
நீலப் பைம்போ துளரிப் புதல 
பீலி யொண்பொறிக் கருவிளை யாட்டி 
நுண்மு ளீங்கைச் செவ்வரும் பூழ்த்த 
வண்ணத் துய்ம்மல ருதிரத் தண்ணென் 
றின்னா தெறிதரும் வாடையொ 

டென்னா யினன் கொ லென்னா தோரே 
என்பது எச்சமின்றி வந்தது . 


( குறுந் . 110 ) 


தாமரை புரையுங் காமர் சேவடி " " 
என்பது முன்னமின்றி வந்தது . 


¢ 


( குறுந் .7 ) 


மருந்தெனின் மருந்தே வைப் பெனின் வைப்பே 
என்பது பொருளின்றி வந்தது . 


“ ஈயற் புற்றத் தீர்ம்புறத் திறுத்த 
என்பது துறைவகையின்றி வந்தது . 


யானே யீண்டை யேனே 


( குறு .54 ) 


என்பது மாட்டின்றி வந்தது . 


இடைநின்ற மூன்றினை இலசினாற் கொண்டு இரண்டினை 
எடுத்தோதினான் . இவை யிரண்டும் அவற்றது துணை இன்றி 
யமையாச் சிறப்பினவல்ல என்றற் கென்பது என்பர் . 


( 26 ) வண்ணம் 


204 . 


வண்ணந் தாமே ! நாலைந் தென்ப . 


நூ..வே : 


1 . 


தானே யா . 

வி ; நச் : 


தான் . 


36-25 


386 


தொல்காப்பியம் 


என் - னின் இனி , நிறுத்த முறையானே வண்ணம் ஆமாறு 
உணர்த்துதல் நுதலிற்று . 


2 


( இ - ள் ) வண்ணம் ஆவன இருபதாம் என்றவாறு . 

அவற்றின் பாகுபாடு முன்னின்ற சூத்திரத்தான் 
காட்டுதும் . 

(உச ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


வண்ணம் 


1. விருத்தி ஆசிரியர் 


“ வண்ணம் என்பது வண்ணங்களும் என்றவாறு . அவ் 
வண்ணந் தானே இருபது எனக் கொள்க . என்னை ? வண்ணத் 
தென்ப " என்றாராகலின் என்பர் . 

( யா . வி . கழ . பக் . 401 ) 


2. வண்ணம் என்பது 

பல பொருள் ஒருசொல் . அது 
பாவின் ஓசை விகற்பம் , சந்தப் பாட்டு , முடுகியல் , அராகம் , இசைப் 
பாட்டு என்னும் இவற்றையும் குறிக்கும் . 


பாடுவல் விறலியோர் வண்ணம் 


( புறநா .152 ) 


" ஞானசம் பந்தன்சொல் வண்ணம் மூன்றும் 

தமிழில் தெரிந்திசை பாடுவார் (திருமுறை . 2 , திருப்பிரமபுரம் ) 
என்பனவெல்லாம் இசைப்பாடல் வகை . தொல்காப்பியர் கூறு 
வது பாவின் ஓசை விகற்பமாகிய வண்ணமாம் . 

3. பேராசிரியர் 

" வண்ணம் என்பது சந்த வேறுபாடு . அவை நூறும் பலவு 
மாகி வேறுபடினும் இவ்விருபதுள் அடங்கும் என்பதும் , அவ் 
வேறுபாடெல்லாம் சந்த வேற்றுமையைச் செய்யா என்பதும் 
கூறியவாறு . அது நுண்ணுணர்வுடையார்க்குப் 

புலனாம் " 
என்பர் . 


உரை.சு , வே : 


1 . 


வண்ணமாய் வருவது 


2 .. 


அவற்றின் பெயர் . 


செய்யுளியல் 


நூற்பா - 205 


387 


அவர் செய்யுளியல் முதல் நூற்பாவுரையில் வண்ணம் 
என்பது ஒருபாவின்கண்ணே நிகழும் ஓசைவிகற்பம் என்று 
ரைப்பர் . 


205. அவைதாம் 

பாஅ வண்ணந் தா அ வண்ணம் 
வல்லிசை வண்ணம் மெல்லிசை வண்ணம் 
இயைபு வண்ண மளபெடை வண்ணம் 
நெடுஞ்சீர் வண்ணங் குறுஞ்சீர் வண்ணஞ் 
சித்திர வண்ணம் நலிபு வண்ணம் 
அகப்பாட்டு வண்ணம் புறப்பாட்டு வண்ணம் 
ஒழுகு வண்ண மொரூஉ வண்ணம் 
எண்ணு வண்ண மகைப்பு வண்ணந் 
தூங்கல் வண்ண மேந்தல் வண்ணம் 
உருட்டு வண்ணம் முடுகு வண்ணமென் 
றாங்கென மொழிப வறிந்திசி னோரே . 


என் - னின் வண்ணத்திற்குப் பெயர் கூறுதல் நுதலிற்று .. 


( இ - ள் ) இதுவும் சூத்திரத்தாற் பொருள் விளங்கும் . ( உ O நி ) 


206. அவற்றுட் 

பாஅ வண்ணஞ் 
சொற்சீர்த் தாகி நூற்பாற் பயிலும் 


என் - னின் பாவண்ணம் ஆமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 


( இ - ள் ) பாஅ வண்ணமாவது சொற்சீரடியாகி நாலின்கட் 
பயின்று வரும் என்றவாறு . 


நூ.பா.வே : 

1. றாங்கவை யா.வி. 

‘ றாங்கன பேரா . 

றாங்கன மறிப் நச் . 
உரை.சு.வே : 2 . வண்ணவுறுப்பாமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
நூ.பா.வே : 

3. நூற்பாப் பயிலும் தொன் . 

அவற்றுட் 
பாஅ வண்ணஞ் சொற்சீர்த் தாகி 
நூற்பாற் பயில நோக்கின் றென்ப 


. 


வே . 


388 


தொல்காப்பியம் 


உதாரணம்: 


“ அ.இ உஅம் மூன்றுஞ் சுட்டு ( தொல் . நூன் .31 ) 


கொல்லே ஐயம் ( தொல் . இடை . 20 ) 


எல்லே யியக்கம் 1 ( தொல் . இடை . 

டை .21 ) 


என வரும் . 


( 2.0 சு ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


பாஅ வண்ணம் 


1. அவற்றுள் பாஅ வண்ணம் சொற்சீரடியால் நூலுள் 
பயிலவருவது . ( யா.வி.கழ.பக் . 402 ) 


2. பாவு வண்ணமாவது நூற்பாப் பயில் வருவது . 

( வீ.சோ.காரி .142 ) 


3. பேராசிரியர் பாஅ வண்ணம் என்பது நூற்பா வன் 
ணம் . எற்றுக்கு ? நூற்பாற் பயிலும் என்றமையின் . இது சொற் 
சீரடித்தாகி வரும் என்பது . இதனுட் பயிலும் எனவே அந் 
நூற்பாவினு ளல்லது அகவலுள் இத்துணைப் பயிலா தென்பது . 
து , 


வடலேங்கடந் தென்குமரி ( தொல் . பாயீ ) 
எனவும் , 


எழுத்தெனப் படுப அகரமுத 

விறுவாய் முப்பஃ தென் ( தொல் . நூன் . 1 ) 
எனவும் , 


னசர 


அவற்றுள் 


எஒ வென்னு மப்பா லைந்தும் ( தொல் . தான் . 3 ) 
எனவும் பயின்றுவரும் . 


உரை, 5.வே ; 


1. எல்லே விளக்கம் தொல் . இள . உ 597 

எல்லே யிலக்கம் சேனா ; நச் . 
எல்லே விளிக்கும் சு.வே. 


செய்யுளியல் 


நூற்பா - 207 


389 


பெரியகட் பெறினே ( புறநா . 235 ) 


என்பது சொற்சீராகி அகவலுட் பயிலாது வந்தது . 


“ சொற்சீரடி என்னாது , சொற்சீர் என்றான் , அடியோடு 
தொடராதுஞ் சொற்சீர் வருமாதலினென்பது . இவை , 


நன்று பெரி தாகும் ( தொல் . சொல் . 343 ) 


என்றாற் போல வேறாகி நிற்பன . 


இவை கலியுள்ளும் பரிபாடலுள்ளும் சொற்சீர் வருமென 
மேற்கூறினானாகலின் அவற்றுள்ளுஞ் சந்த வேற்றுமைப்பட்டன 
பாஅ வண்ணமேயா மென்பது என்பர் . 


4. அளப்பரியையே எனச் சொற்சீரடி வந்தமையால் 
சொற்சீர் வண்ணமாயிற்று . ஈண்டு சொற்சீர் என்றது அளவடி 
யிற் குறைந்தும் வஞ்சியோசையின்றி அகவலோசையாயும் 
வரும் அடியினை என்பர் . ( பதிற் . 142 உரை ) 


207. தாஅ வண்ணம் 

இடையிட்டு வந்த வெதுகைத் 1 தாகும் . 
என் - னின் தாஅ வண்ணம் ஆமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 

( இ - ள் ) தாஅ வண்ணமாவது இடையிட்டெதுகையான் 
வரும் என்றவாறு . 


உதாரணம்: 


" தோடா ரெல்வளை நெகிழ நாளும் 
நெய்த லுண்கண் பைதல கலுழ 
வாடா வவ்வரி புதை இப் பசலையும் 
வைக றோறும் பைபயப் பெருகின 
நீடா ரிவணென நீமனங் கொண்டோர் 
கேளார் கொல்லோ காதலர் தோழி 
வாடாப் பெளவ மறமுகந் தெழிலி 
பருவஞ் செய்யாது வலனேர்பு வளை இ 


நூ.பா.வே : 


1 . 


வெதுகைத் தென்ப பேரா . 
வெதுகை யாகும் தொன் . 
எதுகைத்தாகும் இள ; நச் ; யா . வி . 


. 


390 


தொல்காப்பியம் 


ஓடா மலையன் வேலிற் 

கடிது மின்னுமிக் கார்மழைக் குரலே . 
என்னும் பாட்டு , 


( யா , வி.கழ.பக் .153,402 ) 

( 2.06 ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


தாஅ வண்ணம் 


1 , 1 தாஅ வண்ணமாவது , தோன்று மிடத்து ஓரோவடி 

இடையிட்டு வந்த எதுகைத் தாகும் . ( யா.வி.கழ. 
பக் .402 ) 


2 , " தாவு வண்ணமாவது இடையிட்டு வந்த எதுகைத் 

தாவது " . இவர் தாஅ வண்ணத்தைத் தாவு வண்ணம் 
என்பர் . ( வீர . சோ , காரி . 142 ) 


3. பேராசிரியர் தாஅ வண்ணத்தை வேறுபடக்கூறுவர் . 
( இடையீடுபடத் தொடுப்பது தாஅ வண்ணம் என்றுகூறி 
அவை , பொழிப்பும் ஒரூஉவு மாகலின் எதுகையென வரைந்து 
கூறினான் என்பது என்பர் . அவர் அவ்வாறு கூறியதன் 
கருத்தை , 


ஒருசீ ரிடையிட் டெதுகை யாயிற் 

பொழிப்பென மொழிதல் புலவ ராறே 
என்றும் , 


இரு ரிடையிடி னொரூஉவென மொழிப் 
என்றும் ( செய் . 93,94 ) கூறும் நூற்பாவினை நோக்கி அறிக . 
பொழிப்பு , ஒருசீர் இடையிட்டு வரும் . ஒரூஉ இருசீர் இடை 
யிட்டு வரும் . இவை இரண்டும் இடையிட்டு ( தா அய் ) வந்த 
மையால் தாஅ வண்ணமாயிற்று . 


இளம்பூரணர் காட்டும் உதாரணத்தை " அடியிடையிட்டு 
வருவது தொடை வேற்றுமையாவதல்லது வண்ணவேற்றுமை 
யாகா தென்பது " என்றுகூறிப் பேராசிரியர் மறுக்கிறார் . தாஅ 
வண்ணத்திற்கு இவர் காட்டும் உதாரணம் , 

முவப்ப வலனேர்பு திரிதரும் " 
பொழிப்பெதுகை . 


" உலக 


செய்யுளியல் 


நூற்பா -208 


391 


உள்ளார் கொல்லோ தோழி முள்ளுடை " 
ஒரூஉவெதுகை என்பனவாகும் . 


208. வல்லிசை வண்ணம் வல்லெழுத்து மிகுமே . 

என் - னின் வல்லிசை வண்ணம் ஆமாறு உணர்த்துதல் 
நுதலிற்று . 


( இ - ள் ) வல்லெழுத்து மிக்கு வருவது வல்லிசை வண்ண 
மாம் என்றவாறு . 


உதாரணம்: 


வட்டொட்டி யன்ன வணர்முடப் புன்னைக்கீழ்க் 
கட்டொட்டுக் கண்ணி தொடுப்பவர் 2 தாழைப்பூத் 
தொட்டிட்டுக் கொள்ளும் துறைச் சேர்ப்ப னின்னொடு 
விட்டொட்டி யுள்ளம் விடாது நினையுமேல் 3 
ஓட்டொட்டி 4 நீங்காதே ஓட்டு ( யா.வி.கழ.பக் .403 ) (204 ) 


209. மெல்லிசை வண்ண மெல்லெழுத்து . மிகுமே . 

என் -னின் மெல்லிசை வண்ணம் ஆமாறு உணர்த்துதல் 
நுதலிற்று . 

( இ - ள் ) மெல்லெழுத்து மிக்கது மெல்லிசை வண்ணமாம் 
என்றவாறு . 


உதாரணம் : -- 


பொன்னி னன்ன புன்னை நுண் டாது 
மணியி னன்ன நெய்தலங் கானல் 
மனவென வுதிரு மாநீர்ச் சேர்ப்ப 5 
மாண்வினை நெடுந்தேர் பூண்மணி யொழிய 
மம்மர் மாலை வா நீ 6 
நன்மா மேனி நயந்தனை யெனினே . ( யா.வி.கழ.பக் . 176,404 ) 


என வரும் . 


( உ O கூ ) 


நூ.பா.வே : 
உரை.சு.வே : 


1 . வல்லெழுத்துப் பயிலும் பேரா ; நச் . தொன் . 
2. பட்டொட்டி யன்ன தொடர்பு முடப் 
3. நினையுமேல் நினையின் மேல் 

விட்டொட்டி நீங்காதே 
சேர்ப்ப 

6 . வரனீ 


4 . 
5 . 


392 


தொல்காப்பியம் 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


மெல்லிசை வண்ணம் 


1. யா . க . விருத்தியாசிரியர் , “ மெல்லிசை வண்ணமாவது 
மெல்லெழுத்து மிக்குவருவது ” என்றுகூறி இத் தொல்காப்பிய 
நூற்பாவை எடுத்துக் காட்டி , இளம்பூரணர் உதாரணமாக 
எடுத்தாண்ட பொன்னி னன்ன என்ற பாட்டினையே மேற் 
கோளாகக் காட்டுவர் . ( யா.வி.கழ.பக் .403 ) . 


2. வீரசோழியமும் மெல்லிசை வண்ணத்தை முதலாவதாக 
அமைத்துக்கொள்ளுகிறது . ( வீரசோ .142 ) . 


3. பேராசிரியர் இந்நூற்பாவுரையில் “ மெல்லெழுத்து 
மிகுவது மெல்லெழுத்து வண்ணமாம் ” என்று உரை கூறிவிட்டு , 
" ஒரு செய்யுள் முழுவதும் வேறு இன எழுத்து வாராமல் ஓரின 
வெழுத்தே பயிலச்செய்தால் இன்னாதாதலின் , இவை உறுப் 
பெனப் பட்டு இடையிட்டு வருமென்றானென்பது . 

அவ்வாறு செய்யின் அவை மிறைக்கவி எனப்படும் . ஒழிந்த 
எழுத்திற்கும் இஃதொக்கும் ” என்று எழுதுவது அறிஞர் 
சிந்தித்துக் கொள்ளவேண்டிய தொன்றாம் . 

குறிப்பு : - மெல்லெழுத்து மிக்கு , ஏனையெழுத்துக் குறைந்து 
விரவி வருவது மெல்லிசை வண்ணம் என்க . 

4. தண்டியாசிரியர் சொல்லணியியலில் " ஓரெழுத்து 
மடக்கலு முரித்தென மொழிப் " எனும் நூற்பாவுரையில் , 
பேராசிரியர் கூறும் மிறைக்கவியை ஓருயிர் மடக்கலில் குற்றுயி 
ரான் வந்த மடக்கு நெட்டுயிரான் வந்த மடக்கு என்றும் , மற்று 
ககர விகற்பத்தான் வந்த மடக்கு தகர விகற்பத்தான் வந்த 
மடக்கு என்றும் , ஈரெழுத்தால் வந்த மடக்கு , மூன்றெழுத்தால் 
வந்த மடக்கு , நான்கெழுத்தால் வந்த மடக்கு , ஒற்றெழுத்தின்றி 
வருவது , வல்லினத்தால் வருவது , மெல்லினத்தால் வருவது 
இடையினத்தால் வருவதென்றும் கூறுவர் . 

5. ஒத்த நூற்பா 


“ மெல்லினம் மிகுவன மெல்லிசை வண்ணம் ( முத்து . வீ . ) 


செய்யுளியல் 


நூற்பா - 210 


393 


" எதுகை முதலடி யெல்லாம் வல்லினம் 
மிகுவன வல்லிசை யாம்விளம் பிடினே 


( முத்து . வீ . ) 


210. இயைபு வண்ண மிடையெழுத்து மிகுமே . 


என் - னின் 
நுதலிற்று . 


இயைபு வண்ணம் 

ஆமாறு உணர்த்துதல் 


( இ - ள் ) இடையெழுத்து மிக்குவருவது இயைபு வண்ணமாம் 
என்றவாறு . 


உதாரணம் : -- 


--- 


வால்வெள் ளருவி வரைமிசை யிழியவும் 
கோள்வல் 

லுழுவை விடரிடை யியம்பவும் 
வாளுகி ருளியம் வரையக மிசைப்பவும் 
வேலொளி விளக்கினர் வரினே 

யாரோ தோழி வாழ்கிற் போரே . 
என வரும் . 


( யா .வி.கழ.பக் .404 ) 

(உக ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


இயைபு வண்ணம் 


1 . “ இயைபு வண்ணம் என்பது இடையெழுத்து மிக்கு 
வருவது என்றுகூறி இயைபு வண்ணம் என்ற தொல்காப்பிய 
நூற்பாவை எடுத்துக் காட்டுவர் . ( யா.வி ) . 


2. வீரசோழியம் “ இயைபு வண்ணமாவது இடையெழுத்து 
மிகுவது என்னும் . 


3. மேற்கூறிய இரண்டு மேற்கோளும் தொல்காப்பிய 
நூற்பாவின் இப்பொழுதுள்ள பாடத்தைக் குறிப்பனவாக 
உள்ளன . 


ஆனால் , வல்லிசை 

வண்ணம் , 

மெல்லிசை வண்ணம் , 
என்பனபோல் இது இடையிசை வண்ணம் என்றிருத்தலே 
தக்கதாம் . முத்து வீரிய ஆசிரியர் " இடையினம் மிகுவன இடை 
யிசை வண்ணம் " என்று கூறுகிறார் . 


394 


தொல்காப்பியம் 


4. பேராசிரியர் “ மென்மை வன்மைக்கு இடைநிகர்வாகிய 
எழுத்தான் வருதலின் இயைபு வண்ணம் என்றார் " என்பர் . 
அவர் அவ்வாறு கூறுதலின் , இடை என்னும் சொல்லிற்கும் , 
இயைபு என்னும் சொல்லிற்கும் இயைபு உண்டுபோலும் . 


5. இடைபு வண்ணம் என்றும் பெயரிருக்கலாம் . 


211. அளபெடை வண்ண மளபெடை பயிலும் 1 . 


என் - னின் அளபெடை வண்ணம் ஆமாறு உணர்த்துதல் 
நுதலிற்று . 


( இ - ள் ) அளபெடை பயின்று வருவது அளபெடை வண்ண 
மாம் என்றவாறு . 


உதாரணம் : 


தாஅட் டாஅ மரைமல ருழக்கி 
பூஉக் குவளைப் போஒ தருந்திக் 
காஅய்ச் செந்நெற் கறித்துப் போஒய் 

மாஅத் தா அண் மோாட் டெருமை 
என வரும் . 


(( யா.வி.கழ.பக் .169 ) 

( உகக ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


அளபெடை வண்ணம் 


1. யாப்பருங்கல விருத்தியாசிரியர் " அளபெடை வண்ண 
மாவது அளபெடை பயின்று வருவது என்று கூறி , இத்தொல் 
காப்பிய நூற்பாவை மேற்கோள் காட்டுகிறார் . 


2. வீரசோழியம் “ அளபெடை வண்ணமாவது அளபெடை 
யில் வருவது என்னும் . ( வீரசோ . 142 ) 


3. பேராசிரியர் " இரண்டு அளபெடையும் பயிலச் செய்வன 
அளபெடை வண்ணமாம் என்று கூறி உயிரளபெடைக்கும் 
ஒற்றளபெடைக்கும் உதாரணம் காட்டுவர் . 


தூ.சு.வே : 


1. இயலும் 


செய்யுளியல் 


நூற்பா - 212 


395 


212. நெடுஞ்சீர் வண்ணம் நெட்டெழுத்துப் பயிலும் . 

என் - னின் நெடுஞ்சீர் வண்ணம் ஆமாறு உணர்த்துதல் 
நுதலிற்று . 


( இ - ள் ) நெட்டெழுத்துப் பயின்றுவருஞ் சீரினையுடைய 
வண்ணம் நெடுஞ்சீர் வண்ணமாம் ( த . ச.பதி ) . 


நெட்டெழுத்துப் பயின்று வருவது நெடுஞ்சீர் வண்ணம் 
என்றவாறு . ” 

( வ.உ.சி.பதி ) 


உதாரணம்: 


நீருர் பானா யாறே காடே 
நீலூர் காயாப் பூவீ யாவே 
காரூர் 2 பானா மாலே யானே 
யாரோ தாமே வாழா மோரே 
ஊரூர் பாகா தேரே 

பீரூர் தோளாள் பேரூ ரானே 
என வரும் . 


( யா.வி.கழ பக் .404 ) 


( உக ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


நெடுஞ்சீர் வண்ணம் 


1. யாப்பருங்கல விருத்தியாசிரியர் “ நெடுஞ்சீர் வண்ண 
மென்பது நெட்டெழுத்துப் பயின்றுவருவது " என்றுகூறி , இத் 
தொல்காப்பிய நூற்பாவை மேற்கோள் காட்டுவர் . 

( யா . வி . கழ . பக் . 404 ) 


2 . வீரசோழியம் " நெடுஞ்சீர் குறுஞ்சீரிவை வண்ணமே 
என்று கூறும் . உரையாசிரியர் நெடுஞ்சீர் வண்ணமாவது 
நெட்டெழுத்துப் பயிலவருவது ” என்பர் . ( வீர.சோ. 142 ) 


3. காரிகைக்குப் புத்துரை எழுதிய அ . குமாரசாமிப்புலவர் 
நெடுஞ்சீர் என்பதற்கு “ நெட்டெழுத்து அசையாய் நிற்குஞ்சீர் " 
என்பர் . 


உரை.சு. 

வே : 


1 . 


காயாம்பூ 
கானூர் பானா மாவே . 


396 


தொல்காப்பியம் 


எனப் 


4. பேராசிரியர் நெடிதாய் வருவது நெடுஞ்சீர் 
பட்டது என்பர் . 


உதாரணப் 


பாட்டை 


5. நச்சினார்க்கினியர் 

இதன் 
இதுவும் மிறைக்கவியாம் என்பர் . 


மேற்கூறியவற்றால் நெட்டெழுத்து முதலில் அமைய வருஞ் 
சீர்களால் இவ்வண்ணம் வரும்போலும் . 


213. குறுஞ்சீர் வண்ணம் குற்றெழுத்துப் பயிலும் , 


என் - னின் குறுஞ்சீர் வண்ணம் ஆமாறு உணர்த்துதல் 
நுதலிற்று . 


( இ - ள் ) குற்றெழுத்துப் பயின்று வருவது குறுஞ்சீர் வண்ண 
மாம் என்றவாறு . 


உதாரணம்: 


உறுபெய லெழிலி தொகுபெயல் பொழியச் 
சிறுகொடி யவரை பொதி 1 தளை யவிழ 
குறிவரு பருவ மிதுவென மறுகுபு 
செறிதொடி நறுநுத லழியல் 

அறியலை யரிவையவர் கருதிய பொருளே 
என வரும் . 


( யா.வி.கழ.பக் .405 ) 

(உக கூ ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


குறுஞ்சீர் வண்ணம் 


1. மதுரைத் தமிழ்ச்சங்கச் செய்யுளியல் பதிப்பில் நெடுஞ்சீர் 
வண்ணத்திற்கு இளம்பூரணர் உரை நெட்டெழுத்துப் பயின்று 
வருஞ் சீரினையுடைய வண்ணம் என்று உள்ளது . ஆனால் 
குறுஞ்சீர் வண்ணத்திற்கு குற்றெழுத்துப் பயின்று வருவது 
என்றே உள்ளது . " குற்றெழுத்துப் பயின்று வரும் சீரினை 
யுடைய வண்ணம் " என்றிருந்தால் மேலதனோடு பொருந்தி 
நிற்கும் . 


உரை.சு.வே ; 


1. நெறிதளை 


செய்யுளியல் 


நூற்பா -214 


397 


ஆனால் , திரு . அ . குமாரசாமிப்புலவர் “ குற்றெழுத்து அசை 
யாய் நிற்குஞ் சீரே குற்றெழுத்து வண்ணம் என்பர் . 


2. நச்சினார்க்கினியர் இதுவும் மிறைக்கவியாம் என்பர் . 


3. திவாகரம் “ குற்றெழுத்துத் தொடரினது குளகச் செய் 
யுள் என்று கூறும் . 


பிங்கலமும் “ குற்றெழுத்துச் செய்யுளும் மரக்காலும் குளகம் " 
என்று கூறும் . 


குறுஞ்சீர் என்றதில் , சீர் என்றது ஓசையைப் போலும் . 


214. சித்திர வண்ணம் 

நெடியவுங் குறியவும் நேர்ந்துடன் 1 வருமே . 


சித்திரவண்ணம் 


ஆமாறு 


உணர்த்துதல் 


என் - னின் 
நுதலிற்று . 


( இ - ள் ) சித்திரவண்ண மாவது நெட்டெழுத்தும் குற் 
றெழுத்தும் சார்ந்து வரும் என்றவாறு . 


உதாரணம் : 


ஓரூர் வாழினுஞ் சேரி வாரார் 

சேரி வரினு மார முயங்கார் 
என வரும் . 


( குறுந் . 231 ) 


( உகா ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


சித்திர வண்ணம் 


1. சித்திர வண்ணம் என்பது குற்றெழுத்தும் நெட்டெழுத் 
தும் விராய் 

வருவது என்று கூறி , இத் தொல்காப்பிய 
நூற்பாவை மேற்கோள் காட்டுவர் . ( யா . வி . கழ . பக் . 405 ) 


நூ.பா.வே : 


2 . 
3 . 


• நேர்ந்து வருமே தொன் 
‘ வரூஉம் நச் . 
மார்வ முயங்கார் 


உரை.சு.வே : 


398 


தொல்காப்பியம் 


2. சித்திரவண்ணமாவது குற்றெழுத்தும் நெட்டெழுத்தும் 
விரவி வருவது . ( வீரசோ . 142 ) 
3. சித்திரவண்ண மென்பது பலவண்ணம்படச் 

ச் செய்வ 
தாகலின் அப் பெயர்த்தாயிற்று . ( பேரா . உரை ) 


4. சித்திரம் பலவிதம் என்பர் ( அ . குமாரசாமிப்புலவர் ) 
5. நச்சினார்க்கினியர் இதுவும் மிறைக்கவியென்பர் . 


6. தொல்காப்பியர் நெடியவும் குறியவும் நேர்ந்து வருவது 
சித்திரவண்ணம் என்பர் . 

7. சித்திரம் என்பதற்குப் பல என்று பொருள் கொள்வர் 
பேராசிரியர் . இவ்வண்ணத்தில் பல தன்மை யில்லையாதலின் 
அது பொருந்தாது . சித்திரம் என்ற வடசொற்கு அதிசயம் 
என்றும் பொருள் உண்டு . அப்பொருளும் பொருந்துமாறில்லை . 


இது நெடிலும் குறிலுமாகிய சில திற எழுத்துக்களால் 
அமைந்த வண்ணமாதலின் , சிலதிற வண்ணம் என்னும் 
தொடர்மொழி சில திறவண்ணம் , சிற்றிறவண்ணம் , சித்திர 
வண்ணம் என்றாயிற்று . இவ்வாறு ஆதலை நல்லதத்தன் 
என்னுஞ்சொல் , நல் தத்தன் , நற்றத்தன் , நத்தத்தன் என்று 
முடிந்து நிற்றலால் அறிக . இன்னும் முற்றம் முத்தம் எனவும் , 
சிற்றளி என்பது சித்தளி எனவும் , கற்றாழை கத்தாழை எனவும் 
திரிந்து வருதலைக் கருதுக . இது மருவியல் . 

215. நலிபு வண்ண மாய்தம் பயிலும் . 

என் - னின் நலிபுவண்ணம் ஆமாறு உணர்த்துதல் நுத 
லிற்று . 

( இ - ள் ) ஆய்தம் பயின்று வருவது நலிபு வண்ணமாம் 
என்றவாறு . 


உதாரணம்: 


" அஃகாமை செல்வத்துக் கியாதெனின் வெஃகாமை 
வேண்டும் பிறன்கைப் பொருள் ( குறள் . 178 ) . 


என வரும் . 


( உக ) 


செய்யுளியல் 


நூற்பா -- 215 


399 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


நலிபு வண்ணம் 


1. " நலிபு வண்ணம் என்பது ஆய்தம் உடைத்தாய் 
வருவது ” தொல்காப்பிய நூற்பாவினை மேற்கோள் காட்டுவர் 
( யா . வி . கழ . பக் . 405 ) 


2. நலிவு வண்ணமாவது ஆய்த முடைத்தாய் வருவது 
என்பர் ( வீரசோ.காரி . 142 ) . 


3. பேராசிரியர் “ நலிபு என்பது ஆய்தம் . ஆய்தம் பயின்று 
வருவது நலிபு வண்ணமாம் என்பர் . 


4. நச்சினார்க்கினியர் , 


“ எஃகோ டவன்கேட்ப வேமறந்தான் போதென்றாய் 
அஃகுநீர்க் கான்யாற் றவிர்மண லெக்கர்மேல் 


என்றால் தொடைப்பாற்படும் என்பர் . 


5. நலிதல் ஓசையைப் பற்றி : 


“ எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் 
திரிபுந் தத்தமிற் சிறிதுள வாகும் ” ( நன் . 87 ) 


எடுத்தல் படுத்தல் இரண்டே ஓசை 
நலிதல் விலங்கலொடு நான்கென் பார்சிலர் 
மூன்றெனத் துணிந்தே மொழிகுவர் பலரே 


( இல . கொத்து . 127 ) 


6. ஆய்தம் நலிபு ஓசையாற் பிறக்கும் . 


ஆய்தமு மொற்றெனப் பெற்றசை யாக்குமென் 
றோதி னாருள ராகவு மொண்டமிழ் 
நாத ராயவர் நாநலி போசையிற் 
கேது வென்றேடுத் தோதினா ரென்பவே 


ஆய்தமும் ஒற்றினைப் போல் அளபெழுந்து அசையாகுதலால் 
ஒற்றளபெடையிற் சேர்த்துக் கூறப்பட்டாலும் , ஒற்றுக்குள்ள 
ஓசையைப் 

பெறாமல் , நா நலிபு ஓசையாற் பிறத்தலால் 
வண்ணத்துள் தனித்து ஓதப்பட்ட தென்க . 


400 


தொல்காப்பியம் 


7. ஆய்த ஓசையைப்பற்றி , 


“ உயிரெழுத் துரைத்தனம் உரித்த தேங்காய்க் 
கண்போல் முச்சுழி கவினுறக் காட்ட 
ஆய்தந் துணையிழந் தலமருங் காக்கைக் 
குமுறலின் மிடற்றிற் குமுறொலி தருமே 


என்பர் தவத்திரு தண்டபாணி சுவாமிகள் . 

( அறுவகையிலக்கணம்.எழுத். 16 ) 
216. அகப்பாட்டு வண்ணம் 

முடியாத் தன்மையின் முடிந்ததன் மேற்றே . 


என் - னின் அகப்பாட்டு வண்ணம் ஆமாறு உணர்த்துதல் 
நுதலிற்று . 


( இ - ள் ) அகப்பாட்டு வண்ணமாவது முடியாத தன்மை 
யின் முடிந்ததன் மேற்று என்றவாறு . 


உதாரணம்: 


" பன்ம் னுணங்கற் படுபுள் ளோப்பியும் . 
புன்னை நுண்டாது நம்மொடு தொகுத்தும் 
பன்னாள் வந்து பணிமொழி பயிற்றியும் 
தோளி னீங்காமை சூளிற் றேற்றி 
மணந்ததற் சேர்வான் 3 றணந்து புற மாறி 
இனைய னாகி யீங்குத் துறந்தோன் 
பொய்த லாயத்துப் பொலந்தொடி மகளிர் + 
கோடுயர் வெண்மண லேறி 
ஓடுகலம் எண்ணும் துறைவன் றோழி ( யா . வி . கழ . . . 406 ) 


என வரும் . 


( உககூ ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 
அகப்பாட்டு வண்ணம் 


1. “ அகப்பாட்டு வண்ணம் என்பது முடியாதது போன்று 


நூ.பா.வே ; 
உரை , சு . 


வே : 


1. முடித்தன் மேற்றே 
2 . முடியாத் தன்மையான் 
3 . கொவ்வான் 
4 . மகளிரொடு 


செய்யுளியல் 


நூற்பா -217 


401 


முடிவது ” என்று மேல் நூற்பாவை மேற்கோள் காட்டுவர் . 
( யா . வி . கழ . பக் . 406 ) 


2. முடியாதது போல 

போல முடிவது அகப்பாட்டு வண்ணம் 
என்பர் . ( வீரசோ.காரி , 142 ) 


3. பேராசிரியர் 


“ இறுதியடி இடையடி போன்று நிற்பது அகப்பாட்டு 
வண்ணம் " என்றுகூறி , “ அவையாவன முடித்துக் காட்டும் 
ஈற்றசை ஏகாரத்தானன்றி ஒழிந்த உயிரீற்றானும் ஒற்றீற் 
றானும் வருவன என்பர் . 
217. புறப்பாட்டு வண்ணம் 

முடிந்தது போன்று முடியாத தாகும் . 
என் - னின் புறப்பாட்டு வண்ணம் ஆமாறு உணர்த்துதல் 
நுதலிற்று . 

( இ - ள் ) புறப்பாட்டு வண்ணமாவது முடிந்தது போன்று 
முடியாதாகி வரும் என்றவாறு . 


உதாரணம் : 


வலவ 


“ நிலவுமண லகன்றுறை 

னேவலின் 
எரிமணிப் புள்ளின மொய்ப்ப ? நெருநலும் 
வந்தன்று கொண்கன் றேரே யின்றும் 
வருகுவ தாயி னொன்றுபு சென்று 
ததைந்த புன்னைத் தாதுகு தண்பொழின் 
மெல்ல மென்முலை ஞெமுங்கப் 
புல்லி னெவனோ மெல்லியல் நீயே 
நல்காது விடுவை யாயின் வைகலும் 
படர்மலி யுள்ளமொடு மடன்மா வேறி 
உறுதுய ருலகுட னறியச் 
சிறுகுடிப் பாக்கத்துப் பெரும்பழி தருமே . ( யா.வி.கழ.பக் .406 ) 

(உகா ) 


நூ..சு.வே : 
உரை.சு.வே ; 


1. முடிநத் தொன்று 
2 . மொய்ப்ப 
3. தமிழ்ச்சங்கப்பதிப்பில் முச்சீரடியே , 


36-26 


402 


தொல்காப்பியம் 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


புறப்பாட்டு வண்ணம் 


1. “ புறப்பாட்டு வண்ணம் என்பது முடிந்தது போன்று 
முடியாததன் மேற்று என்று கூறி , புறப்பாட் டென்னும் 
இந்நூற்பாவை மேற்கோள் காட்டுவர். ( யா.வி.கழ.பக் . 406 ) 


. 


2. “ புறப்பாட்டுவண்ணமாவது முடிந்தது போன்று முடியா 
தது " என்பர் . ( வீரசோ.காரி. 142 ) 


3. பேராசிரியர் " இறுதியில் நிற்கவேண்டிய அடி புறத்த 
தாகவும் ( ஈற்றயலாகவும் ) இறுதியடி முடிந்தது போன்று 
நிற்பது என்பர் . அவர் காட்டும் உதாரணம் : 


இன்னா வைகல் வாரா முன்னே 
செய்ந்நீ முன்னிய வினையே 
முந்நீர் வரைப்பகம் முழுதுடன் துறந்தே " 


( புறநா .363 ) 


என்பதாம் . இந்த எடுத்துக்காட்டில் ‘ செய்ந்நீ முன்னிய வினை 
என்பது ஈற்றில் நிற்க வேண்டிய அடியாகும் . அது புறத்தே 
உள்ளது . “ முந்நீர் வரைப்பகம் முழுதுடன் துறந்தே ” முடியாது 
எச்சமாயிருந்தாலும் ஈற்றேகாரம் பெற்று முடிந்தது போல் 
உள்ளது . 

218. ஒழுகு வண்ண மோசையி னொழுகும் . 
என் - னின் ஒழுகு வண்ணமாமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 


( இ - ள் ) ஓசையான் ஒழுகிக் கிடப்பது 


ஒழுகுவண்ணம் 


என்றவாறு . 


உதாரணம் : 


“ அம்ம வாழி தோழி காதலர் 
இன்முன் 1 பனிக்கு மின்னா வாடையொடு 
புன்கண் மாலையு மின்று 2 நலிய 
உய்யல 3 ளிவளென வுணரச் சொல்லிச் 


உரை.சு.வே : 


1 . 
3 . 


இனமீன் 

2. அன்பின்று நலிய 
உய்யல ளிவளென் 


செய்யுளியல் 


நூற்பா -218 


403 


செல்லுநர்ப் பெறினே சேய வல்ல 
இன்னளி 1 இறந்த மன்னவர் 
பொன்னணி நெடுந்தேர் பூண்ட மாவே . 


( யா.வி.கழ.பக் . 407 ) 

( உக அ ] 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


ஒழுகு வண்ணம் 


1. “ ஒழுகு வண்ணம் என்பது ஓசையின் ஒழுகிக் கிடப்பது 
என்று இத் தொல்காப்பிய நூற்பாவை மேற்கோள் காட்டுவர் . 
( யா.வி.கழ.பக் . 4 ) 


2. “ ஒழுகுவண்ணமாவது ஓசையி னொழுகுவது என்பர் . 
( வீரசோ . காரி , 142 ) 


3. பேராசிரியர் “ முற்கூறிய வகையானன்றி ஒழுகிய வோ 
சையாற் செல்வது ஒழுகு வண்ணம் என்றுகூறி , ஒழிந்தனவும் 
ஒழுகுமாயினும் அவை வேறு வேறு இலக்கண முடையன 
என்பர் . 


" 


4. விரவி மூவினமும் மிகுவன ஒழுகிசை 
என்பர் முத்துவீரிய ஆசிரியர் 


5. ஒழுகிசை யென்பது வெறுத்திசை யின்மை 


என்று தண்டியலங்காரம் கூறும் . இதனை வடநூலார் " சுகுமா 
ரதை என்பர் . 


மென்மை ஒன்றின் நெறிவார் குழலி சுகுமாரதை யென்று நேர்ந்தறியே 


என்பது வீரசோழியம் . 


" சுகுமாரதையாவது வல்லொற்று நீங்கியுள்ள சொற்களால் 
ஆக்கப்பட்டு மெல்லிதாயிருப்பது என்பது அதன் உரை . 

6. முத்துவீரிய ஆசிரியர் மூவினமும் விரவியது ஒழுகிசை 
என்பர் . வீரசோழியம் வல்லொற்று நீங்கி மெல்லிதாயிருப்பது 
சுகுமாரதையாகிய ஒழுகிசை என்று கூறும் . இது வடமொழி 
மரபு . மூவினம் விரவியது சமநிலையுமாம் . 


உரை.சு.வே 


1 . 


இன்னினி 


404 


தொல்காப்பியம் 


7. ஆனால் , பதிற்றுப்பத்தில் ஒழுகுவண்ணமும் சொற்சீர் 
வண்ணமும் வந்துள்ளன . சொற்சீரடி பயின்றது சொற்சீர் 
வண்ணமாகும் . இதற்குப் பாவண்ணம் என்று பெயர் . பதிற்றுப் 
பத்தில் சொற்சீரடி வந்துள்ள பகுதி நீங்கலாக மற்றைப் பகுதி 
யெல்லாம் ஒழுகுவண்ணமே . பதிற்றுப்பத்தில் செந்தூக்கும் 
வஞ்சித்தூக்கும் வந்துள்ளன . வஞ்சித்தூக்கு வந்த பகுதியைத் 
தூங்கிசை என்றல் வேண்டும் . அவ்வாறு கூறாது அப்பகுதியை 
யும் உள்ளடக்கி ஒழுகுவண்ணம் என்றே கூறுவர் அதன் உரை 
யாசிரியர் . 


ஒழுகிசை வண்ணம் 


செல்லல் என்பர் திரு . அ . குமார 


8. ஒழுகுதல் - நேரே 
சுவாமிப் புலவர் அவர்கள் . 


9. சிலப்பதிகாரத்துள் கானல் வரியுள் “ திங்கண்மாலை 
வெண்குடையான் ” என்று தொடங்கும் மூன்று பாடல்களையும் 
ஆற்றுவரியள் ஒழுகுவண்ணம் என்பர் அரும்பத உரையாசிரியர் . 


10 . வண்ண விகற்பங்களைக் கூறும் தூங்கேந்து என்ற 
காரிகையில் ( வீரசோ ) “ பாங்கே அகவல் ஒழுகல்வலிமெலிப்பாற் 
படுத்தி என்று கூறுவர் . அந் நான்கில் ஒழுகல் ஒன்றாகும் . 


11. ஒழுகிசை நடையென்றால் வாசிப்போனது நா தடை 
யுறாவண்ணம் ஆற்றொழுக்குப் போலக் கவி ஓடிச்செல்வது . 
கம்பராமாயணம் கங்கைப்படலம் , முதல் நான்கு பாடல்கள் . 
( கே.என் . சிவராஜ பிள்ளை , தமிழ்க்கவிவாணருக்கு ஒரு விண் 
ணப்பம் . ) ( தமிழ் ஆய்வு ) 


219. ஒரூஉ வண்ண மொரூஉத் தொடை தொடுக்கும் . 


என் - னின் ஒரூஉ வண்ணம் உணர்த்துதல் நுதலிற்று . 


( இ - ள் ) ஒரூஉ வண்ணமாவது நீங்கின தொடையாகிக் 
கிடப்பது என்றவாறு . அது செந்தொடையாம் . 

மொரீஇத் தொடுக்கும் பேரா ; நச் ; தொன் . 
உரை.சு.வே : 

2. தொடையாகத் தொடுப்பது 


நூ.பா.வே : 


1 . 


செய்யுளியல் 


நூற்பா -219 


405 


உதாரணம் : -- 


தொடிநெகிழ்ந் தனவே கண்பசந் தனவே 
யான்சென் றுரைப்பின் மாண்பின் றெவனோ 
சொல்லாய் வாழி தோழி வரைய 
முள்ளாற் பொதுளிய அலங்குகுரல் 1 நெடுவெதிர் 
பொங்குவர லிளமழை துவைப்ப 
மணிநிலா விரியுங் குன்றுகிழ வோற்கே " ( யா.வி.க 

1.கழ.பக் . 205,407 ) 
என வரும் . 

( உக ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


ஒரூஉ வண்ணம் 


1. ஒரூஉ வண்ணம் என்பது , ஒன்றாத தொடையாற் 
கிடப்பது ; அஃதியாதோவெனின் செந்தொடை என்றுகூறி , 
இத் தொல்காப்பிய நூற்பாவினை மேற்கோள் காட்டுவர் . 
( யா.வி.கழ.பக் . 407 ) 


2. ஒரூஉ வண்ணமாவது , 


அடியடி தோறும் ஒன்றாத் தொடையுடைத்தாவது 


என்பர் ( வீரசோ . காரி . 142 ) . 


3. ஒரூஉ வண்ணம் ஒரீஇத் தொடுக்கும் என்பவாகலின் 
அது செந்தொடை என்பர் . ( இல . விள . 757 ) 


4. பேராசிரியர் யாற்றொழுக்குப் போலச் சொல்லிய 
பொருள் பிறிதொன்றினை அவாவாமை அறுத்துச் செய்வது 
ஒரூஉ வண்ணம் என்றுகூறி , ஒரீஇத் தொடுத்தல் என்பது 
எல்லாத் தொடையும் ஒரீஇச் செந்தொடையால் தொடுத்த 
லென்பாரும் உளர் என்று இளம்பூரணர் கருத்தை எடுத்துக் 
காட்டி , “ செந்தொடையுந் தொடையாகலான் 

அற்றன் 
றென்பது " என்று அவரை மறுப்பர் . மேலும் அவர் , அது 


யோனே யீண்டை யேனே யென்னலனே 
ஆனா நோயொடு கான லஃதே 


உரை.சு.வே : 


1. விலங்குகுலை . 


406 


தொல்காப்பியம் 


துறைவன் றம்மூ ரானே 
மறையல ராகி மன்றத் தஃதே . 


( குறுந் . 97 ) 


என வரும் . 

சிறியகட் பெறினே யெமக்கீயு மன்னே 
என்பதும் அது . 


. 


( புறநா .235) 


யாப்பு என்னும் உறுப்பு ( செய் . 74 ) பொருள் நோக்கிய 
வாறுபோல , இது பொருள் நோக்காது , ஓசையே கோட 
லானும் , அடியிறந்து கோடலானும் யாப்பெனப்படாது 
என்பர் . 


220. எண்ணு வண்ண மெண்ணுப் பயிலும் . 
என் - னின் எண்ணுவண்ணம் உணர்த்து தல் நுதலிற்று . 


( இ - ள் ) எண்ணுப் பயின்று வருவது எண்ணு வண்ணமாம் 
என்எறவாறு . 


உதாரணம்: 


" நிலம் நீர் வளிவிசும் பென்ற நான்கின் 
அளப்பரி யையே 
நாள்கோள் திங்கள் ஞாயிறு கனையழல் 

ஐந்தொருங்கு புணர்ந்த விளக்கத் தனையை ( பதிற் . 14 ) 
என வரும் . 

( உஉ O ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


எண்ணு வண்ணம் 


| 


என 


1. " எண்ணு வண்ணம் என்பது செவ்வெண்ணினாலும் , 
உம்மை எண்ணினாலும் , 

எண்ணினாலும் , என்றா 
எண்ணினாலும் பிறவும் யாதானும் ஓர் எண்ணினாலும் 
வருவது என்று கூறி , இத்தொல்காப்பிய நூற்பாவை மேற் 
கோள் காட்டுவர் . ( யா . வி . கழ . பக் . 408 ) 


2. “ எண்ணு வண்ணமாவது எண்பெயர் மிக்கு வருவது 

( வீரசோ . காரி . 142 ) 


3 . 


“ எண்ணி வருவன எண்ணெனப் படுமே ” ( முத்துலி ). 


செய்யுளியல் 


நூற்பா -221 


407 


4. கலிப்பாவின் உறுப்பில் எண் என்பதும் ஓர் உறுப் 
பாம் . இது பேரெண் , இடையெண் , சிற்றெண் என்று வரும் . 
கலிப்பாவில் , எண் வந்த பகுதியும் எண்ணுவண்ணமே . 


5. பிற்காலத்தே வந்துள்ள திருவெழுகூற்றிருக்கை என்னும் 
பாட்டும் எண்ணுவண்ணமே . 


6. நாட்டுப்புறப் பாடல்களில் தண்ணீர் இறைப்போர் 
இறைத்த சாலை எண்ணுவதற்குப் பாடும் ஏற்றப்பாட்டும் 
எண்ணுவண்ணமே . 


221. அகைப்பு வண்ண மறுத்தறுத் தொழுகும் . 
என் - னின் அகைப்பு வண்ணம் உணர்த்துதல் நுதலிற்று . 


( இ - ள் ) அகைப்பு வண்ணமாவது அறுத்தறுத்தியலும் 
என்றவாறு . ( தமிழ்ச்சங்கப்பதிப்பு ) 


( " அறுத்தறுத் தியலுவது அகைப்பு வண்ணமாம் ” வ . உ . சி . 
பதிப்பு . ) 


உதாரணம் : 


" தொடுத்த வேம்பின் மிசைத் துதைந்த போந்தை 1 
அடைய அசைத்த ஆர்மலைப் பாட்டூர் 
அண்ணல் என்போன் இயன்ற சேனை 
முரசிரங்குந் தானையெதிர் முயன்ற 
வேந்தருயிர் முருக்கும் வேனினன் 2 னவனே ( யா . வி . கழ . பக் . 408 ) 


எனவரும் . 


( உஉக ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


அகைப்பு வண்ணம் 


1. “ அகைப்பு வண்ணம் என்பது அறுத்து 

என்பது அறுத்து அறுத்துச் 
சொல்லப்படுவது " என்றுகூறி இத் தொல்காப்பிய நூற்பாவை 
மேற்கோள் காட்டுவர் . ( யா . வி. கழ . பக் . 408 ) 
உரை.சு.வே : 

1. போந்தையிடை 
வேலினவன் 


2 . 


498 


தொல்காப்பியம் 


2. அகைப்பு வண்ணமாவது அறுத்தறுத்து 
( வீரசோ . காரி , 142 ) 


ஒழுகுவது 


3. அறுத்தறுத் தியல்வன அகைப்பாகும்மே ( முத்துவீ . 
யா . ஒழி . 31 ) 


4. குற்றிகரக் குற்றுகரங்கள் வந்து இன்னாங்காய் அறுத் 
திசைத்தமையால் குற்றப்பாடு என்று களைந்திடாமோவெனின் ; 
அற்றன்று ; அறுத்திசைப்பும் வெறுத்திசைப்பும் குற்றம் என்று 
களைந்திடப்படா , பிற சான்றோர் செய்யுளகத்தும் அருகிவரு 
மாகலின் ( யா . வி . கழ . பக் . 424 ) என வருதலை நோக்கினால் 
குற்றியலிகர குற்றுகரங்களால் அறுத்திசை உண்டாகும் என்று 
தெரிகிறது . இவற்றிலன்றி வஞ்சிச்சீரினும் அறுத்திசைத்தல் 
உண்டாம் . 


5. பேராசிரியர் “ விட்டு விட்டுச் 
வண்ணம் என்னும் பெயர் பெற்றது . 


சேறலின் 


அகைப்பு 


“ வாரா ராயினும் வரினும் அவர் நமக் 
கியாரா கியரோ தோழி ( குறுந் . 110 ) 


என்புழி , ஒருவழி நெடில் பயின்றும் ஒருவழிக் குறில் 
பயின்றும் அறுத்தொழுகிய அகைப்பு வண்ணமாம் ” என்பர் . 


6. அகைப்பு வண்ணம் ஒழுகு வண்ணத்திற்கு எதிரான 
பண்புடையது . ( திரு ச . வே . சுப்பிரமணியன் இல . தொகை . 
யாப் . பக் . 318 ) 


7. அகைத்தல் அறுத்தலாதலில் காரணப்பெயர் . நச் . 

8. அறுத்திசைப்பும் வெறுத்திசைப்பும் அகன்றிசைப்பும் 
ஓசைக் குற்றம் என்பர் . ( யா . வி . கழ . பக் . 424 ) 


‘ அறுத்துக் கொட்டுதல் 


9. தாளவகையுள் 
ஒன்றாகும் . 


என்பது 


10. அகைப்பு வண்ணம் 


“ சித்தி ரத்தொடு சேர கைப்பென 
வைத்த வண்ணமும் மன்னெ டில்குறில் 


செய்யுளியல் 


நூற்பா-222 


409 


ஒத்த வண்ணமா யோங்க டிக்குளே 

உற்ற ஓசைசீர் இற்ற வோசையே 
( கம்பராமாயணக் கௌஸ்துபம் . தமிழாய்வு ) 

222. தூங்கல் வண்ணம் வஞ்சி பயிலும் . 


என் - னின் தூங்கல் வண்ணம் உணர்த்துதல் நுதலிற்று . 


( இ - ள் ) தூங்கல் வண்ணமாவது வஞ்சியுரிச்சீர் பயின்று 
வரும் என்றவாறு . 


உதாரணம் : 


வசையில் புகழ் வயங்குவெண்மீன் 
திசைதிரிந்து தெற்கேகினும் ( பட்டினப் . 1,2 . ) 


என வரும் . 

( உஉஉ ) 
பதிப்பாசிரியர் விளக்கம் 
தூங்கல் வண்ணம் 

1. தூங்கல் வண்ண மென்பது பெரும்பான்மையும் வஞ்சி 
பயின்று வருவது என்று கூற , இத் தொல்காப்பிய நூற்பாவை 
மேற்கோள் காட்டுவர் . ( யா . வி . கழ . பக் . 408 ) 


2. தூங்கல் 


வண்ணமாவது 
( வீரசோ . காரி . 142 ) 


வஞ்சி 


பயில் 


வருவது 


3 . 


நிரையிறு முரிச்சீர் மிக்குத் தூங்கிய 
ஓசையின் வருவன தூங்கிசை யாகும் 

( முத்து.வீயா.ஒழி . 30 ) . 
4. பேராசிரியர் “ தூங்கல் வண்ணம் தூங்க லோசைத்தாகி 
வருவது . நூற்பாவுள் வஞ்சி யென்பது வஞ்சித் தூக்குப் 
போல இதுவும் அற்றுச் சேற லுடைத்தென்பது என்பர் . 
ஆனால் , இளம்பூரணர் வஞ்சியுரிச்சீர் பயின்று வருவது என்பர் . 
223. ஏந்தல் வண்ணஞ் 

1 சொல்லிய சொல்லிற் சொல்லியது சிறக்கும் . 
என் - னின் ஏந்தல் வண்ணம் உணர்த்துதல் நுதலிற்று . 


நூ .சு.வே . 


1. சொல்லியது 


410 


தொல்காப்பியம் 


( இ - ள் ) ஏந்தல் வண்ணமாவது , சொல்லிய சொல்லினானே 
சொல்லப்பட்டது சிறக்க வரும் என்றவாறு . 


உதாரணம்: 


" கூடுவார் கூடல்கள் கூட லெனப்படா 
கூடலுட் கூடலே கூடலுங் - கூடல் 
அரும்பிய முல்லை யரும்பவிழ் மாலைப் 

பிரிவிற் பிரிவே பிரிவு ( யா . வி . கழ . பக் . 410) 
என வரும் . 


( உஉங ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


ஏந்தல் வண்ணம் 

1. “ ஏந்தல் வண்ணம் என்பது சொல்லிய சொல்லிற் 
சிறந்து வருவது ” என்று தொல்காப்பிய நூற்பாவை மேற்கோள் 
காட்டுவர் ( யா . வி . கழ . பக் . 409 ) . 


2. ஏந்தல் வண்ணமாவது சொன்ன சொல்லே சிறந்து 
வருவது ( வீரசோ . காரி . 142) . 


3. நேரிறு முரிச்சீர் மிகவந் தேந்திய 

ஓசையின் வருவன யேந்திசை யாகும் ” (முத்துவீ . யா . ஒழி . 28) 


4. பேராசிரியர் “ சொல்லிய சொல்லானே , சொல்லப்படும் 
பொருள் சிறப்பச் செய்வது ஏந்தல் வண்ணம் ” என்பர் . அவர் 
ஏந்தலென்பது மிகுதல் ; ஒருசொல்லே மிக்குவருதலில் ஏந்தல் 
வண்ணம் என்றானாயிற்று . அது “ வைகலும் வைகல் வரக்கண்டு 
மஃதுணரார் ” எனவரும் என்று விளக்கந் தருவர் . பிற்காலத் 
தார் கூறும் சொற்பின்வருநிலை இதன்பாற்படுமென்க . 


5. வெண்பா முதலான பாக்களில் வரும் ஏந்திசையை 
யாப்பருங்கலத்தின் அறிக . 


224. உருட்டு வண்ண மராகந் தொடுக்கும் . 


உ.ைரசு.வே : 


1 . 
2 . 


சொல்லியது சொல்லினிற் 
சொல்லப்பட்டது சிறக்கும் 


செய்யுளியல் 


நூற்பா -224 


411 


உருட்டு வண்ணம் 


ஆமாறு . உணர்த்துதல் 


என் - னின் 
நுதலிற்று . 


( இ - ள் ) உருட்டு வண்ணமாவது அராகந் தொடுக்கும் என்ற 
வாறு . 


உதாரணம் : -- 


“ தாதுறு முறி செறி தடமல ரிடையிடை 

தழலென விரிவன பொழில் ( யா.வி.கழ.பக் . ) 
என வரும் . 


( உஉ + ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


உருட்டு வண்ணம் 


1. உருட்டு வண்ணம் என்பது அராகத் தொடைமேல் 
வருவது என்றுகூறி , இத் தொல்காப்பிய நூற்பாவை மேற் 
கோள் காட்டுவர் ( யா . வி . கழ . பக் . 410 ) 


2. “ உருட்டு வண்ணமாவது அராகந் தொடுப்பது ” என்று 
கூறுவர் . ( வீரசோ . காரி . 142 ) 


3. உருட்டாம் அராகத் தொடுவரு வனவே 


( முத்துவீ . யா . 

ஒழி .26 ) 


4. தொல்காப்பியர் அராகம் , பரிபாடற்கும் அம்போதரங் 
கக் கலிப்பாவிற்கும் உறுப்பாக வரும என்பர் . அராகம் வேறு 
முடுகியல் வேறு என்பதே தொல்காப்பியர் கொள்கை . திருஞான 
சம்பந்தர் தேவாரத்துள் வரும் திருவிராகம் இவ்வராகத்துள் 
அடங்கலாம் . திருவிராகம் பல பண்களில் வருகின்றது . அவை 
நான்கடிப் பாடல்கள் . 


5. பிற்காலத்தில் அராகம் முடுகியல் என்னும் இவை 
ஒன்றே என்ற கொள்கை தோன்றிவிட்டது . 


‘ அராகம் முடுகியல் 


வண்ணக மாகும் . 


என்று கூறும் திவாகரம் . 


1412 


தொல்காப்பியம் 


6. பேராசிரியர் உருட்டிச் சொல்லப்படுவது அராகம் என்று 


கூறி , 


உருமுரறு கருவிய பெருமழை தலை இய 


( அகநா .158 ) 


நெகிழாது 


எனவரும் . இது 

உருண்டவோசையாகலிற் 
குறுஞ்சீர் வண்ணமெனப் 

படாது உருட்டு வண்ணமெனப் 
பட்டது என்பர் . 


7. இளம்பூரணர் அராகமென்பது ஈரடியானும் பலவடி 
யானும் குற்றெழுத்துப் பயின்றுவரத் தொடுப்பது . பெருமைக் 
கெல்லை ஆறடி என்பர் ( செய் . 117 ) 

8. பேராசிரியர் குறிலிணை பயின்ற அடி அராகமெனப் 
படும் என்பர் . ( செய் . 121 ) 


225. 1 முடுகு வண்ண முடிவறி யாமல் 

அடியிறந் தோடி யதனோ ரற்றே . 


என் - னின் முடுகுவண்ணம் ஆமாறு உணர்த்துதல் நுத 
லிற்று . 

( இ - ள் ) முடுகு வண்ணமாவது நாற்சீரடியின் மிக்கோடி 
அராகத்தோடு ஒக்கும் என்றவாறு . 


உதாரணம் : 


. 


“ நெறியறி செறிகுறி புரிதிரி பறியா வறிவனை 
( கலித் . 39 ) என வரும் . 


முந்துறீஇ 

( 1.உரு ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


முடுகு வண்ணம் 


1. முடுகு வண்ணம் என்பது , அடியற்றவழி அறியலாகா 


நூ பா .வே : பேராசிரியர் நச்சினார்க்கினியர் , வீரமாமுனிவர் மூவரும் 
1 , " முடுகு வண்ணம் 

அடியிறந் தோடி யதனோ ரற்றே என்று பாடங் கொண்டனர் . 
" தொழுகி வ . உ . சி . பாடம் . ஆனால் , உரையில் மிக்கோடி 
வருதலால் எல்லோருடைய பாடத்துடன் பொருந்த அடியிறந்தோடி 
எனப் பாடம் கொள்ளப்பட்டது . 


2 . 


என 


செய்யுளியல் 


நூற்பா -225 


413 


தாய் நீண்ட அடித்தாய் அராகந் தொடுத்து வருவது என்று 
கூறி , 


முடுகு வண்ணம் முடிவறியாமல் 
அடியிரந் தொழுகும் அதனோ ரற்றே ( யா . வி . கழ . பக் . 11 ) 


( வ . உ . சி . பதிப்பின் பாடத்தை இந்நூற்பா ஒத்திருக்கிறது ) . 
என்பர் . 


2. உருட்டு வண்ணமாவது 
( வீரசோ . காரி . 142 ) 


அராகந் 


தொடுப்பது . 


3 . 


" அராகமாய் வருகுவ தன்றி யடிமுதல் 
ஈறுந்தோன் றாமல் தொடர்ந்தெ ழும்பிய 
அடியான் வருவன முடுகா கும்மே ( முத்துவீ . யா . ஒழி . 28 ) 


4. உருட்டு வண்ணமாகிய அராகத்தோடு சேர்ந்து வரும் 
முடுகுவண்ணம் . முடுகியல் எழுசீரடி , அறுசீரடி , ஐஞ்சீரடி 
களால் வரும் என்பதைச் செய்யுளியல் 61 , 62 ஆம் நூற்பாக் 
களால் அறிந்துகொள்ளலாம் . முடுகியலடி , பரிபாடலில் வரும் . 


5. அராகமாய் வருவதன்றி , அடியின் முதலும் ஈறுந் 
தோன்றாமல் தொடர்ந்து நீண்ட அடியான் வருவன முடுகு 
வண்ணம் . ( தொன்னூல் பக் . 81 ) 


6. முடுகு வண்ணமாவது , முடுகியல் தொடுத்த அடியோடு 
பிறவடி வேறுபடத் தொடர்ந்தோடுவது என்பர் நச்சினார்க் 
கினியர் . 


7. ஆனால் , பேராசிரியர் முடுகு வண்ணமென்பது நாற் 
சீரடியின் மிக்கு ஓரடி அராகத்தோ டொக்கும் என்று கூறி , 


. 


நெறியறி செறிகுறி புரிதிரி பறியா வறிவனை முந்துறீஇத் 
தகைமிகு தொகைவகை யறியுஞ் சான்றவ ரினமாக 
வேய்புரை மென்றோள் பசலையு மம்பலும் ( கலி . 39 ) 


என்று எடுத்துக்காட்டுக் கூறுகிறார் . 


414 


தொல்காப்பியம் 


8. மாறனலங்கார உரையாசிரியர் , அராகந் தொடுத்த அடி 
யோடும் பிறிதடியும் படத் தொடுப்பது முடுகு வண்ணம் 
என்பர் . ( மாற . பொது . 85. உரை ) 


226. வண்ணந் தாமே யவையென மொழிப. 


வண்ணமெல்லாம் 

தொகுத்து 


என் - னின் மேற்பட்ட 
உணர்த்துதல் நுதலிற்று . 


( இ - ள் ) வண்ணங்களாவன மேற் சொல்லப்பட்டன என்ற 


வாறு . 


இதனால் பெற்ற தென்னை ? இப்பொருள் மேலே பெறப் 
பட்டதால் எனின் , ஒரு பயன் கருதிக் கூறினாரென்க. 
வண்ணம் பாகுபடுகின்றது தொடையினானன்றே ( தொகை 
யினானன்றே த . ச . பதி . பாடம் ) இன்னும் வேறொரு 
வாற்றாற் பாகுபடுப்பப் பலவாம் என்பது அறிவித்தல் . 


அது குறில் நெடில் வல்லினம் மெல்லினம் இடையினம் 
என நிறுத்தி , அகவல் ஒழுகிசை வல்லிசை மெல்லிசை என்ற 
நான்கினோடும் உறழ இருபதாம் ; அவற்றைத் 

தூங்கிசை , 
ஏந்திசை , அடுக்கிசை , பி.ரிந்திசை, மயங்கிசை என்பனவற்றோடு 
உறழ நூறாம் . 


அவற்றைக் குறிலகவற் றூங்கிசை வண்ணம் நெடிலகவற் 
றூங்கிசை வண்ணம் என ஒரு சாராசிரியர் பெயரிட்டு வழங்குப . 

( உஉசு ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


1. வண்ணத்தின் தொகைவகைவிரி 


யாப்பருங்கல விருத்தி ஆசிரியர் “ ஓசை ( வண்ணம் ) என்கின்ற 
ஒன்று , செப்பல் . அகவல் , துள்ளல் , தூங்கல் , கொஞ்சல் என் 


நூ.பா.வே : 
உரை.சு.வே : 


1 . யிவையென பேரா : நச் . 
2 . பொருண்மை 
3. ஒருபயன் கூறினாரென்க 
4. பாகுபடுப்பதேயாகு 


செய்யுளியல் 


நூற்பா -227 


415 


னும் தொகையானும் , பாவண்ணம் முதலான இருபது வண்ணம் 
என்னும் வகையானும் , குறில் அகவல் தூங்கிசை வண்ணம் 
முதலாகிய நூறுவண்ணம் என்னும் விரியானும் வரும் என்பர் . 

( யா.வி.கழ.பக் . 10 ) 


2. பதினைந்துவகைச் செய்யுள் 


“ இவ்வாறு வண்ண விகற்பம் எடுத்தோதினார் தொல்காப்பி 
யனாரும் கையனாரும் முதலாக உடையார் " என்று அவர் கூறு 
வதையும் ஒப்பு நோக்குக . ( யா.வி.கழ.பக் . 411 ) இன்னும் அவர் , 
உயிர்மிக்குவந்தது , நான்கு அளபெடையும் வந்தது , வன்மை 
மிக்குவந்தது , மென்மை மிக்குவந்தது , இடைமை மிக்குவந்தது , 
குற்றியலிகரம் வந்தது , குற்றியலுகரம் வந்தது , ஆய்தம் வந்தது , 
மகரக்குறுக்கம் வந்தது , ஐகாரக்குறுக்கம் வந்தது , ஒளகாரக் 
குறுக்கம் வந்தது எனப் பதினைந்து வகையான செய்யுள்களைக் 
காட்டுகின்றார் . 

( யா . வி . கழ . பக் . 31 , 32 , 33 ) 


3. இசையிலாத கவி 


“ தசையி றந்தச டலமெஃ தீயுமோ 
இசையி றந்த கவியஃ தீயுமாம் 

( கம்பராமாயணக் கௌஸ்துபம்- தமிழாய்வு ) 


( 27 ) அம்மை 


227. சின்மென் மொழியாற் சீர்புனைந் தியாப்பின் 

அம்மை தானே அடி நிமிர் வின்றே . 


என் - னின் நிறுத்த முறையானே அம்மையாகிய செய்யுள் 
உணர்த்துதல் நுதலிற்று . 


( இ - ள் ) சிலவாகிய மெல்லியவாகியமொழியினானே தொடுக் 
கப்பட்ட அடிநிமிர்வில்லாத செய்யுள் அம்மையாம் என்றவாறு . 


நூ.பா.வே : 


1. சீரிது யா.க. 

" தாய பனுவலின் பேரா ; நச் . 
2. வனப்புப் பாகுபடுக்குமாறு அம்மையாகிய 


உரை.சு.வே : 


416 


தொல்காப்பியம் 


உதாரணம்: 


அறிவினா னாகுவ துண்டோ பிறிதினோய் 
தன்னோய் போற் போற்றாக் கடை ( திருக்கு .315 ) 


என வரும் . 


( உ.2.எ ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


1. பேராசிரியர் பாடவேறுபாடு 


தொல்காப்பியத்திற்கு இப்பொழுதுள்ள உரைகளில் பழமை 
யானது இளம்பூரணர் உரையே . பேராசிரியர் 

உரை பின்னர் 
எழுந்தது . பேராசிரியர் உரையில் இளம்பூரணர் உரைக்கு மாறு 
பட்ட கருத்தினையே பெரும்பாலும் பார்க்க முடிகிறது . அம்மை 
முதலான எட்டும் தனிப்பாக்களுக்கு உரிய இலக்கணம் என்பது 
இளம்பூரணர் கருத்து . தொல்காப்பியர் தனிப்பாக்களுக்கே இலக் 
கணங் கூறுகின்றாரென்பது செய்யுளியல் முதல் நூற்பாவால் 
விளங்கும் . ஆனால் பேராசிரியர் முதல் நூற்பாவிற் கூறிய மாத்திரை 
முதலான இருபத்தாறு உறுப்பும் ஓரோர் செய்யுட்கே ஓதிய 
உறுப்பென்றும் , அம்மை முதலிய இவை பல செய்யுளுந் திரண்டவழிப் 
பெறும் வனப்பென்றும் கருதிக்கொண்டு செய்யுளியலுக்கு உரை 
யெழுதியுள்ளார் . அதற்கியைய இந்நூற்பாவிற்கு அவர் கொண்ட 
பாடம் , 


வனப்பியல் தானே வகுக்குங் காலை 
சின்மென் மொழியாற் றாய பனுவலோ 
டம்மை தானே அடிநிமிர் பின்றே 


என்பதாகும் . இவரைப் பெரும்பாலும் பின்பற்றும் நச்சினார்க் 
கினியரும் , 


வனப்பியல் தானே வகுக்குங் காலை . 


என்ற பாடத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை . நச்சினார்க்கினியர் இந் 
நூற்பா உரையில் “ அம்மை முதலான இவற்றை வனப்பென்று 
பெயர் கூறிற்றுப் பலவுறுப்புந் திரண்ட வழிப் பெறுவதோர் 
அழகாதலின் . இப்பெயர் சூத்திரத்தாற் பெற வேண்டுவார் 


செய்யுளியல் 


நூற்பா -227 


417 


‘ வனப்பியல் தானே வகுக்குங் காலைச் சின்மென் மொழி 
யால் எனப்பாடமோதுப் " என்று எழுதுவதை நோக்கினால் 
‘வனப்பியல் தானே வகுக்குங்காலை என்ற பாடம் பேரா 
சிரியர் படைத்துக் கொண்ட பாடம் என்பது புலனாகின்றது . 
நச்சினார்க்கினியர் இரண்டடி நூற்பாவாகவே பாடங் கொண் 
டுள்ளார் . 


2. யாப்பருங்கலம் கூறுவது 


தொல்காப்பியர் கூறுவதைப் போலவே யாப்பருங்கலம் ( 95 ) 
“ அம்மை முதலிய ஆயிரு நான்மையும் " என்று கூறுகின்றது . 
அம்மை முதலானவற்றிற்கு " வனப்பு ” என்றொரு பெயர் 
கூறவில்லை . ஆனால் விருத்தியாசிரியர் “ அம்மை முதலாசிய 
எட்டு யாப்பலங்காரமும் என்று உரை கூறுகின்றார் . 


பின்னர் , அவர் இவற்றை விளக்குமிடத்து அம்மை முதலிய 
ஆயிரு நான்மையும் என்பது அம்மை அழகு தொன்மை தோல் 
விருந்து இயைபு புலன் இழைபு என இவை எட்டும் எனக் 
கொள்க என்று கூறிவிட்டு , 


“ அம்மையாவது , சிலவாய மெல்லியவாய சொற்களால் 
ஒள்ளிய வாய பொருண்மேல் சிலவடியாற் சொல்லப்படுவது . 
என்னை ? 


" சின்மென் மொழியாற் சீரிது நுவலின் 
அம்மை தானே அடிநிமிர் வின்றே 


( தொல் . செய் .227 ) 


என்றாராகலின் ” என்று கூறி இளம்பூரணர் கூறிய குறட்பா 
வையே மேற்கோள் காட்டுகிறார் . இவர் சீரிது எனப் பாடங் 
கொண்டு ஒள்ளியவாய பொருண்மேல் என்று உரை கூறுகின் 
றார் . 


3. யாப்பருங்கலக் காரிகை கூறுவது 


காரிகை 33 இல் " வசை வனப்பு என முன்னே கூறிவிட்டுப் 
பின் அதன் உரையில் , வனப்பு எட்டுவகைப்படும் அம்மை 
இழைபு என . 


என்னை , 


36-27 


418 


தொல்காப்பியம் 


அம்மை அழகு தொன்மை தோல் விருந் 
தியைபு புலனிழை பெனவனப் பெட்டே 


என்று 


என்றாராகலின் 

கூறி அம்மை என்பது சிலவாய 
மெல்லியவாய சொற்களால் ஒள்ளியவாய பொருண்மேல் சில 
அடியாற் சொல்லப்படுவது ; என்னை , 


சின்மென் மொழியாற் சீர்புனைந் தியாப்பின் 
அம்மை தானே அடி நிமிர் வின்றே 


என்றாராகலின் என்றுகூறி , இளம்பூரணர் எடுத்துக்காட்டும் 
அறிவினான் என்னும் குறளையே மேற்கோள் காட்டுகிறது . 


காரிகை , அம்மை முதலானவற்றை வனப்பென்று குறிப்ப 
துடன் இளம்பூரணர் கொண்ட பாடம் அமைந்த நூற்பாவை 
அப்படியே எடுத்துக்காட்டுகிறது .. காரிகை கூறும் " வனப் 
பெட்டே " என்ற நூற்பா எந்த நூலில் உள்ளதென்று தெரிய 
வில்லை . 


4. திருவள்ளுவமாலையில் 


எழுத்தசை சீரடி சொற்பொருள் யாப்பு 
வழுக்கில் வனப்பணி வண்ணம் இழுக்கின்றி 
என்றெவர் செய்தன வெல்லா மியம்பின 
இன்றிவ ரின்குறள் வெண்பா 

( 45. நச்சுமனார் ) 


என்னும் பாட்டில் வனப்பு குறிப்பிடப்பட்டுள்ளது . 


5. வீரசோழியம் கூறுவது 


வீரசோழியம் செய்யுளுக்குள்ள பத்து ஆவிகளைக் குறிப் 
பிடும்பொழுது காந்தி என்று ஒன்றினைக் கூறுகின்றது . 


" ஆனா அழகினைக் காந்தியென் கின்ற தது தமிழின் 
நானா விதமாய் நடைபெற் றியலும் ( 151 ) 


என்பது அப்பாடல் . காந்தி என்னும் அலங்காரம் யாப்பு வனப் 
பெனக் கொள்க . அது தமிழிற் பல கூறுபாடுபட்டு நெறிப் 
பட்டியலும் என்று கூறும் . 


செய்யுளியல் 


நூற்பா- 228 


419 


6. இங்கே வீரசோழியவுரை கூறும் யாப்பு வனப்பும் யா.வி. 
ஆசிரியர் கூறும் யாப்பலங்காரமும் ஒத்திருத்தலைக் காண்க . 


7. அம்மைக்கு இலக்கணம் கூறும் சின்மென் மொழியால் 
என்ற நூற்பாவின் முதலடிக்குச் சின்மென்மொழியால் தாயபனு - 
வலொடு என்று பாடங்கொள்வர் பேராசிரியரும் அவரைப் 
பின்பற்றும் நச்சினார்க்கினியரும் , யாப்பருங்கலவிருத்தி , யாப் 
பருங்கலக் காரிகை உரை இவற்றில் இப் பாடமில்லை . 


8. பேராசிரியர் சிலவாய மெல்லியவாய சொல்லோடும் 
இடையிட்டு வந்த பனுவலிலக்கணத்தோடும் அடிநிமிர்வில்லது 
அம்மையாம் என்று கூறிப் பதினெண் கீழ்க் கணக்கு நூற்களை 
மேற்கோள் காட்டுவர் . 

9. பின்வரும் பரந்த மொழியால் அடிநிமிர்ந்தொழுகும் 
தோல் என்பது அம்மைக்கு எதிரான இலக்கணமுடைய தென்க . 

10. பேராசிரியர் தொடர்நிலைச் செய்யுளே யன்றித் 
தனித்து வரினும் அச் செய்யுள் அம்மையாம் என்பர் . 


அம்மை என்பது குணப் பெயர் . அமைதிப்பட்டு நிற்றலின் 
அம்மை என்றாயிற்று என்பர் . 


11 . உலக 

வழக்கில் வளராது குள்ளமாயிருக்கும் 
பெண்ணை 

அம்மைக் குள்ளி என்று வழங்கும் வழக்கம் 
உண்டு . 


( 28 ) அழகு 


228. செய்யுண் மொழியாற் சீர்புனைந் தியாப்பின் 

அவ்வகை தானே யழகெனப் படுமே . 


என் - னின் நிறுத்த முறையானே அழகு என்னும் செய்யுள் 
உணர்த்துதல் நுதலிற்று . 

( இ - ள் ) செய்யுட்குரிய சொல்லினாற் சீரைப் புனைந்து 
தொடுப்பின் அவ் வகைப்பட்ட செய்யுளும் அழகு எனப்படும் 
என்றவாறு . 
உரை.சு. 

.வே : 1. சீர்புனைந்து 


420 


தொல்காப்பியம் 


உதாரணம்: 


" 1 துணியிரும் பரப்பகங் குறைய வாங்கி 
மணிகிள ரடுக்கன் முற்றிய வெழிலி 
காலொடு மயங்கிய கனையிரு ணடுநாள் 
யாங்குவந் தனையோ வோங்கல் 

வெற்ப 
நெடுவரை மருங்கிற் பாம்பென விழிதரும் 
கடுவரற் கலுழி நீந்தி 
வல்லியம் வழங்குங் கல்லதர் நெறியே 


( யா.வி.கழ.பக் . 398 ) 


எனவரும் . 


( உஉ - ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


அழகு 


அழகாவது , செய்யுட் சொல்லாகிய திரிசொல்லினால் 
ஓசை இனியதாக நன்கு யாக்கப்படுவது ; என்னை ? 


“ செய்யுள் 

அழகெனப்படுமே ” என்றாராகலின் 
என்பர் . ( யா.வி.கழ.பக். 398 ) 


2. காரிகை உரையாசிரியரும் மேற்கண்டபடியே எழுதி 
யுள்ளார் . 


3. இளம்பூரணர் , யா . வி . ஆசிரியர் , காரிகைஉரையாசிரியர் 
மூவரும் துணியிரும் பரப்பகம் என்னும் தனிப்பாட்டினையே 
அழகுக்கு எடுத்துக்காட்டாகக் காட்டுவர் . 

4. பேராசிரியர் இந் நூற்பாவிற்குத் “ திரிசொற் பயிலாது 
செய்யுளுட் பயின்று வரும் மொழிகளாற் சீரறுத்துப் பொலிவு 
பட்ட யாப்பின் பொருள் அழகு " என்று பொருள்கூறி , 

அவ்வகை என்றதனால் , அவை வேறு வேறு வந்து 
ஈண்டிய தொகை நிலைச் செய்யுள் என்றவாறு . அவையாவன : 
நெடுந்தொகை முதலாகிய தொகை எட்டும் என்றவாறு 
என்பர் . 


உரை.சு.வே : 


1. துளியிடும் 

பௌவம் 
3. பரம்பற , பரம்புபட 


செய்யுளியல் 


நூற்பா- 229 


421 


5. நச்சினார்க்கினியர் “ வழக்குச் சொற்பயிலாமல் செய் 
யுளுட் பயின்றுவரும் சொல்லானே சீர்த்துப் பொலிவு பெறப் 
பாடின் அழகாம் ” என்று கூறிப் பேராசிரியர் காட்டும் எடுத்துக் 
காட்டினையே காட்டுவர் . 


என்று 


6. அம்மையைக் கூறும் நூற்பா சின்மென் மொழியாற் 
சீர்புனைந்து 

கூறுகின்றது . 

இந்நூற்பா செய்யுள் 
மொழியாற் சீர்புனைந்து என்று கூறுகின்றது . இவை ஒப்பு 
நோக்கத்தக்கன . 


என்பது 


7. அழகு 
படுவது . 


செய்யுள் மொழியால் யாக்கப் 


8. தெரிந்த மொழியால் அல்லது சேரி மொழியாற் கூறப் 
படும் புலன் என்பது , அழகிற்கு எதிரான அமைப்பை உடைய 
தாம் . 


( 29 ) தொன்மை 


229. தொன்மை தானே சொல்லுங் காலை 

உரையொடு புணர்ந்த பழமை மேற்றே . 


என் - னின் நிறுத்த முறையானே தொன்மைச் செய்யுள் 
உணர்த்துதல் நுதலிற்று . 


இ - ள் ) தொன்மை யாவது உரையொடு பொருந்திப் போந்த 
பழமைத்தாகிய பொருள்மேல் வருவது . 

( அது ) அவை இராம சரிதமும் , பாண்டவ சரிதமும் முதலாகிய 
வற்றின் மேல் வருஞ்செய்யுள் 

(உஉசு ) 


நூ.பா.வே ; 


தொன்மை தானே 
உரையொடு புணர்ந்த பழமை மேற்றே யா . வி : பேரா : நச் . 
சுரிகுழன் மடவாய் தொன்மைதானே காரிகை . 
1. தொன்மைச் செய்யுளாமாறு 
2 . வருவனவாம் 
3. இராம சரிதை பாண்டவசரிதை 


உரை.சு.வே : 


422 


தொல்காப்பியம் 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


தொன்மை 

1. தொன்மை யாவது , பழைமைத்தாய் நிகழ்ந்த பெற்றி 
உரைக்கப்படுவனவற்றின் மேற்று ; என்னை ? 


......பழைமை மேற்றே " என்றா 


... 


“ தொன்மைதானே 
ராகலின் ; வரலாறு : 


“ செறிதொடி உவகை கேளாய் செஞ்சுடர்த் 
தெறுகதிர்ச் செல்வன் ..... 


என்பது 

போல்வனவும் , பாரதமும் , இராமாயணமும் கொள்க 
என்பர் . ( யா.வி.கழ.பக் . 399 ) 


2. தொன்மை என்பது , பழைமைத்தாகி நிகழ்ந்த பெற்றி 
உரைக்கப்படுவனவற்றின் மேற்று ; என்னை ? 

சுரிகுழல் மடவாய் தொன்மை தானே 
உரையொடு புணர்ந்த பழமை மேற்றே " 


என்றாராகலின் , 


வருமாறு : 


“ செறிதொடி உவகை கேளாய்ச் செஞ்சுடர்த் 
தெறுகதிர்ச் செல்வன் செய்வதென் " 


என்பதூஉம் , பாரதமும் , இராமாயணமும் முதலாக உடையனவு 
மெனக் கொள்க என்பர் . ( காரிகை உரையாசிரியர் ; வேணுகோ 
பதிப்பு ) காரிகையில் இந்நூற்பா மகடூஉ முன்னிலையாக உள்ளது . 


3. பேராசிரியர் தொன்மையென்பது உரைவிராஅய்ப் 
பழைமையவாகிய கதைப் பொருளாகச் செய்யப்படுவது ‘ என்று 
கூறி அவை பெருந்தேவனாராற் பாடப்பட்ட பாரதமும் , தகடூர் யாத் 
திரையும் போல்வன என்பர் . 


4. நச்சினார்க்கினியர் பேராசிரியரைப்போலவே கூறிவிட்டுச் 
சிலப்பதிகாரமும் அதன் பாற்படும் " என்பர் . 


செய்யுளியல் 


நூற்பா -280 


423 


( 30 ) தோல் 


230. இழுமென் மொழியால் விழுமியது நுவலினும் 

பரந்த மொழியா லடி நிமிர்ந் தொழுகினும் 
தோலென மொழிப தொன்னெறிப் புலவர் . 


என் - னின் நிறுத்த முறையானே தோலாகிய செய்யுள் 
உணர்த்துதல் நுதலிற்று . 

( இ - ள் ) இழுமென் மொழியால் விழுமிய பொருளை 
கூறினும் , பரந்த மொழியினால் அடிநிமிர்ந்து ஒழுகினும் தோல் 
என்னும் செய்யுளாம் என்றவாறு . 


உதாரணம் : 


பாயிரும் பரப்பகம் புதையப் பாப்பக 
ஆயிர மணிவிளக் கழலுஞ் சேக்கைத் 
துணிதரு வெள்ளந் துயில்புடை 9 பெயர்க்கும் 
ஒளியோன் காஞ்சி யெளிதெனக் கூறின் 
இம்மை யில்லை மறுமை யில்லை 
நன்மை யில்லைத் தீமை யில்லைச் 
செய்வோ ரில்லைச் செய்பொரு ளில்லை 
10 அறிவோர் யாரஃ திறுவழி யிறுகென 

( மார்க்கண்டேயன ! -காஞ்சி ) 


என்றது , இழுமென் மொழியால் விழுமியது நுவல வந்தது . 


" திருமழை தலை இய விருணிற விசும்பு 


என்னுங் கூத்தராற்றுப்படை பரந்தமொழியான் அடிநிமிர்ந்து 
வந்தது . 

( உ x0 ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


தோல் 

1. யாப்பருங்கல விருத்தியாசிரியர் “ தோல் என்பது இழு 


நூ.பா.வே : 


1. மொழியான் 2. விழுமிய 3. மொழியான் பேரா : நச் . 

சு.வே : 4. தென்னெறிப் புலவர் . தென்மொ வர் 
5. செய்யுள் ஆமாறு 6. முழங்கின 7. பொருளாகக் 
8 . பாம்பின் 9. துயிலெடை 10. அறிவாரில்லை . 


உரை.சு.வே : 


424 


தொல்காப்பியம் 


மென்று மெல்லியவாய சொற்களால் விழுமியவாய்க் கிடப்பன 
வும் , எல்லாச் சொற்களோடும் கூடிய பல அடியை உடையவாய்க் 
கிடப்பனவும் என இரண்டு வகைப்படும் ” என்றுகூறி “ இழு 
மென் ” என்ற நூற்பாவை எடுத்துக்காட்டி , இளம்பூரணர் 
கூறிய ‘பாயிரும் என்ற பாட்டு இழுமென் மொழியால் விழு 
மியது நுவன்ற தென்றும் , “ திருமழைதலை இய என்ற பாட்டு 
பரந்த மொழியால் அடி நிமிர்ந்தொழுகியதென்றும் கூறுவர் . 
( யா.வி.கழ.ப.க் 399 ) 


2. காரிகை உரையாசிரியரும் மேற்கண்டவாறே கூறுவர் 
( காரிகை . 33 உரை ) . 


3. பேராசிரியர் “ இது முறையானே தோல் என்னும் வனப் 
புணர்த்துதல் நுதலிற்று ; அஃது இருவகைப்படும் ; கொச்சகக் 
கலியானும் ஆசிரியத்தானும் செய்யப்படுவன . யாப்பினும் 
பொருளினும் வேற்றுமையுடையது ( செய் . 143 ) என்றவழி , 
தேவபாணியும் காமமும் பொருளாகவன்றியும் கொச்சகக்கலி 
வருமென்றானாகலான் அவைமேல் வருதல் ஈண்டுக் கொள்ளப் 
பட்டது என்று நுதலிய துரைத்து , “ இழுமென் மொழியால் 
விழுமியது 

நுவலினும் - மெல்லென்ற சொல்லான் 
பொருள் இன்பம் வீடென்னும் 

விழுப்பொருள் பயப்பச் 
( கொச்சகக் கலியாற் ) செய்வன . 


அறம் 


அவை செய்த காலத்துள்ளன கண்டிலம் ; பிற்காலத்து வந்தன 
கண்டு கொள்க . 


பரந்த மொழியான் அடி நிமிர்ந்து ஒழுகினும் - ஆசிரியப் 
பாட்டான் 

ஒரு கதைமேல் தொகுக்கப்பட்டன . அவையும் 
பொருட்டொடர் நிலை . 


தோல் என மொழிப தொன்மொழிப்புலவர் (இதனுள் ) 
தொன்மொழி என்றார் பழைய கதையைச் செய்தல் பற்றி . 
து முன்வரும் சூத்திரத்தானும் பெறுதும் என்பர் . 


4. நச்சினார்க்கினியர் இந்நூற்பாவிற்குப் பேராசிரியரைப் 
போலவே உரைகூறிவிட்டுப் பின் “ யாப்பினும் பொருளினும் 


செய்யுளியல் 


நூற்பா -230 


425 


வேற்றுமையுடையது " ( செய் . 143 ) என்றவழிப் பொருள் வேறு 
பட்டுக் கொச்சகத்தாற் செய்யப்படுவன தோலாம் . இவை 
பொருட் டொடர் ; அவை சிந்தாமணி முதலியன . 


அவை பாவிற்கு இனமாகிய துறையும் விருத்தமும் பற்றிச் 
செய்தன என்பார்க்கு அப்புலவர் செய்யுட் செய்கின்ற காலத் 
திற்கு நூல் தொல்காப்பியமாயவாறும் , அவர் இனம் கொள் 
ளாதவாறும் , அவ்வினங்கடாம் இலக்கணக் குறைபாடுடைய 
வாறும் கொச்சகம் போற் சிறப்பின்மையும் முன்னர் விளங்கக் 
கூறியவற்றைக் கொண்டும் , பின்பு செய்த நூல்கள் முன்பு 
செய்த செய்யுட்கட்கு விதியாகாதவாறும் கொண்டும் மறுக்க 
என்பர் . அவர் இனி , ஆசிரியப்பாவான் அடிநிமிர்ந்து வந்தன 
தேசிகப் பா என்பர் . 


5. பேராசிரியர் இந்நூற்பா உரையுள் , “ தொன்மொழி " 
என்றார் , பழைய கதையைச் செய்தல் பற்றி ; இது முன்வருஞ் 
சூத்திரத்தானும் பெறுதும் என்று எழுதுவதை நோக்கினால் 
தோல் என்பதற்குப் பழமை என்று பொருள் காண்பதாகத் 
தெரிகின்றது . 


ஆனால் , பிங்கல நிகண்டாசிரியர் 


" யானையும் வனப்பும் அதளும் தோல்வியும் 
தோலென் றுரைப்பர் தோற்பல கையுமாம் 


என்று கூறும் பலபொருள்களில் தொன்மை என்ற பொருளைக் 
கூறாமல் , வனப்பு என்று கூறுவதைக் கருதினால் , இத் தோல் 
இழுமென் மொழி , பரந்த மொழி பற்றி வரும் ஒருவகை வனப் 
பென்பது புலனாம் . 


" தொல்வரவும் தோலும் 


என்பது திருக்குறள் . 


6. சிலப்பதிகார வுரையுள் அடியார்க்கு நல்லார் " இவ்வியலிசை 
நாடகப் பொருட்டொடர் நிலைச் செய்யுளை அடிகள் செய் 
கின்ற காலத்து இயற்றமிழ் நூல் தொல்காப்பியமாதலானும் 


426 


தொல்காப்பியம் 


பிற்கூறிய நூல்கள் நிரம்பா இலக்கணத்தனவாதலானும் , அந் 
நூலின் முடிபே இதற்கு முடிபென்று கொள்க . 

அந்நூலிற் செய்யுளியலின் கண்ணே ஆசிரியர் பாவும் 
இனமுமென நான்கிலீக்கிய பாவினைத் தொகைவரையறை 
யான் இரண்டென அடக்கியும் , விரிவரையறையான் ஆறென 
விரித்தும் , அவற்றை அறம் பொருளின் பத்தாற் கூறுக வென்றுங் 
கூறிப் பின்பு அம்மை முதலிய எட்டு வனப்பும் தொடர்நிலைச் 
செய்யுட்கு இலக்கண மென்று கூறியவாறு . 


“ இழுமென் மொழியான் விழுமியது நுவலினும் 
பரந்த மொழியா னடி நிமிர்ந் தொழுகினும் 


என்பதனால் குவிந்து மெல்லென்ற சொல்லானும் , பரந்து 
வல்லென்ற சொல்லானும் , அறம் பொருளின்பம் பயப்ப 
வீடென்னும் விழுமிய பொருள் பயப்ப ஒருகதைமேற் கொச்சகத் 
தானும் , ஆசிரியத்தானும் , வெண்பா வெண்கலிப்பாவானும் , 
மற்றும் இன்னோரன்ன செய்யுளானும் கூறுக வென்றமையால் , 
இச்சிலப்பதிகாரம் என்னும் தொடர்நிலைச் செய்யுள் அங்ஙனம் 
கூறிய தொடர்நிலையென உணர்க என்பர் . இவர் பேராசிரியர் 
கருத்தை உட்கொண்டும் , வேறுபட்டும் உரைக்கின்றார் 


( 31 ) விருந்து 
231. விருந்தே தானும் 

புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே . 
என் - னின் நிறுத்த முறையானே விருந்தென்னுஞ் செய்யுள் 
உணர்த்துதல் நுதலிற்று . 

( இ - ள் ) விருந்தாவது , முன்புள்ளார் சொன்ன நெறி 
போய்ப் , புதிதாகச் சொன்ன யாப்பின் மேலது என்றவாறு . 

புதிதாகப் புனை தலாவது ஒருவன் சொன்ன நிழல்வழி 
யின்றித் 4 தானே தோற்றுவித்தல் . அது வந்தவழிக் காண்க . 


நூ.பா.வே : 


1. விருந்து தானே சு . வே . 

கிளந்த பேரா ; நச் . 

புதிதாகப் புனைந்த 
4. மொழியினிழல்வழியன்றித் 


உரை.க.வே : 


செய்யுளியல் 


நூற்பா - 231 


427 


இது பெரும்பான்மையும் ஆசிரியப் பாவைக் குறித்தது . 

( உஙக ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


விருந்து 

1 . யா . க . விருத்தியாசிரியர் விருந்து என்பது புதியவாயின 
வற்றின் மேற்று . அவை இப்பொழுது உள்ளாரைப் பாடும் 
பாட்டு ; என்னை , 


" விருந்தே தானும் 

புதுவது புனைந்த யாப்பின் மேற்று என்றாராகலின் , 
அவை வழிப்பட்டுழி அறிந்து கொள்க என்பர் . ( யா.வி.கழ.பக் . 
400 ) 


2. காரிகை உரை : திரு . மே . வீ . வேணுகோபாலப்பிள்ளை 
யவர்கள் பதிப்பில் , 


" வெதிர்புரை தோளாய் விருந்து தானே 
புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே 


என்று இந்நூற்பா காணப்படுகின்றது . 

3. பேராசிரியர் விருந்து தானும் புதிதாகப் பாடுந் தொடர் 
நிலை மேற்று ” என்று பொருள் கூறி , தானும் என்ற உம்மை 
யான் முன்னைத் தோலெனப் பட்ட தூ உம் பழைய கதையைப் 
புதிதாகச் சொல்லியதாயிற்று . 

இது பழங்கதை மேற்றன்றிப் புதிதாகச் சொல்லப்படுதல் 
ஒப்புமையின் உம்மையான் இறந்து தழீஇயினான் என்பது . 

‘ புதுவது கிளந்த யாப்பின் மேற்று என்ற தென்னை 
யெனின் , புதிதாகத் தாம் வேண்டியவாற்றாற் பல செய்யுளுந் 
தொடர்ந்து வரச் செய்வது . 

அது முத்தொள்ளாயிரமும் பொய்கையார் முதலாயினோர் 
செய்த அந்தாதிச் செய்யுளும் என உணர்க . 

கலம்பகம் முதலா 
யினவும் சொல்லுப என்று சிறப்புரை கூறுவர் . 


428 


தொல்காப்பியம் 


232 . 


( 32 ) இயைபு 
ஞகார முதலா ளகார வீற்றுப் 
புள்ளி யிறுதி யியைபெனப் படுமே . 


என் - னின் நிறுத்த முறையானே இயைபாமாறு உணர்த் 
துதல் நுதலிற்று . 


( இ - ள் ) ஞ , ண , ந , ம , ன , ய , ர , ல , வ , ழ , ள என்னும் பதி 
னொரு புள்ளியும் ஈறாக வருஞ் செய்யுள் இயைபு என்னுஞ் 
செய்யுளாம் என்றவாறு . 
உதாரணம் வந்த வழிக்காண்க . 

( உங உ ) 
பதிப்பாசிரியர் விளக்கம் 


இயைபு 


1. இயைபு என்பன ஞ , ண , ந , ம , ன , ய , ர , ல , வ , ழ , ள 
எனப்பட்ட பதினொரு புள்ளி ஈறாய் வந்த பாட்டெல்லாம் . 
அவை பதினொருதாரணமும் வந்தவழிக் கண்டு கொள்க . 
என்னை ? 


" ஞகாரை முதலா ளகாரை ஈற்றுப் 
புள்ளி யிறுதி யியைபெனப் படுமே " 

( யா.வி.கழ.பக் . 400 ) 
என்றாராகலின் என்பர் . 


2. காரிகை உரையாசிரியரும் இவ்வாறே கூறுவர் . 


3. பேராசிரியர் ஞ ண ந னயரலவழள 

என்னும் 
பதினொரு புள்ளியீற்றினுள் ஒன்றனை இறுதியாகச் செய்யுஞ் 
செய்யுள் பொருட்டொடராகவும் சொற்றொடராகவும் செய்வது 
இயைபெனப்படும் " என்று உரை கூறி , 

இயைபு என்றதனானே பொருளும் இயைந்து , சொல்லும் 
இயைந்து வருமென்பது கருத்து . 

ஞகாரை பேரா ; நச் . 
ளகாரை பேரா . 
யியைபென மொழிய சு . வே . 


நூ . பா.வே : 


1 . 
2 . 
3 . 


செய்யுளியல் 


நூற்பா -232 


429 


சீத்தலைச் சாத்தனாராற் செய்யப்பட்ட மணிமேகலையும் , 
கொங்கு வேளிராற் செய்யப்பட்ட தொடர்நிலைச் செய்யுளும் 
போல்வன . அவை னகரவீற்றான் இற்றன . 


மற்றையீற்றான் வருவனவற்றுக்கும் ஈண்டு இலக்கணம் 
உண்மையின் , இலக்கியம் பெற்ற வழிக்கொள்க . இப்பொழுது 
அவை வீழ்ந்தன போலும் . 


பரந்த மொழியான் அடிநிமிர்ந்தொழுகிய தோலொடு 
இதனிடை 

வேற்றுமை என்னையெனின் , அவை “ உயிரீற்ற 
வாதல் பெரும்பான்மையாகலான் வேறுபாடுடைய சொற் 
றொடரால் வருதலுமுடைய வென்பது " என்பர் . 


சொற்றொடர் என்பது அந்தாதி யெனப்படுவது என்றத 
னான் , உயிரீற்றுச் சொற்றொடர் ( அந்தாதி ) சிறுபான்மை 
என்பது கொள்க என்பர் . 


4. தொல்காப்பியர் மொழிமரபில் மொழிக்கு ஈறாம் 
எழுத்துக்களைக் கூறும் பொழுது , 


“ உயிர் ஒள எஞ்சிய இறுதி யாகும் ( 36 ) 
“ கவவோ டியையின் ஒளவு மாகும் ” ( 37 ) 


என்னும் நூற்பாக்களால் உயிர் பன்னிரண்டும் ஈறாகுமென்றும் , 


1 


ஞண நம னயரல வழள வென்னும் 
அப்பதி னொன்றே புள்ளி யிறுதி ( 45 ) 


என்னும் நூற்பாவால் இப்பதினொரு புள்ளியும் 
மென்றும் கூறியுள்ளார் . 


ஈறாகு 


குற்றியலுகரம் ஈற்றில் வருவதாதலால் அந்த ஒன்றினையும் 
மேலனவற்றுடன் கூட்டிப் புணரியலில் ( 1 ) அறுநான்கு ஈறு 
என்று குறிப்பிடுவர் . 


அவற்றுள் உயிரீறு குற்றியலுகர வீறுகளை ஒழித்து 
ஏனைய பதினொரு ஒற்றுக்களே இயைபென்னும் இலக்கியத் 
திற்கு வரும் என்பர் . 


430 


தொல்காப்பியம் 


இயைபிற்கு ஒற்றுக்கள் சிறந்தன போலும் . 


5. அடி தொறும் ஈற்றெழுத்து ஒன்றி வருவது தொடையுள் 
இயைபுத்தொடை எனப்படும் . இயைபு வண்ணம் என்றொரு 
வண்ணமுண்டு . வேறுபாடறிக 


( 33 ) புலன் 


233 . 


தெரிந்த மொழியாற் செவ்விதிற் கிளந்து 
தேர்தல் 2 வேண்டாது குறித்தது தோன்றில் 
புலனென மொழிப் புலனுணர்ந் தோரே . 


என்- னின் நிறுத்த முறையானே புலன் என்னும் செய்யுள் 3 
ஆமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 


( இ - ள் ) வழக்கச் சொல்லினானே தொடுக்கப்பட்டு , ஆராய 
வேண்டாமல் பொருள் தோன்றுவது புலன் என்னும் செய்யு 
ளாம் என்றவாறு . 


உதாரணம்: 


பார்க்கடன் 5 முகந்த பருவக் கொண்மூ 
வார்செறி முரசின் முழங்கி யொன்னார் 
மலைமுற் றின்றே வயங்குதுளி சிதறிச் 
சென்றவ டிருமுகங் காணக் கடுந்தேர் 
இன்றுபுகக் கடவுமதி பாக வுதுக்காண் 
மாவொடு புணர்ந்த மாஅல் போல 
இரும்பிடி புடைய தாகப் 
பெருங்காடு மடுத்த காமர் களிறே ( யா.வி.கழ.பக் . 400 ) 


எனவரும் . 


( உஙங ) 


நூ.பா.வே : 


உரை.சு.வே : 


1. சேரி மொழியால் பேரா ; நச் . சேரியல் மொழியால் சு.வே 
2. ஓதல் 
3. செய்யுள் உணர்த்துதல் 

பொருள் விளங்குவது 
5 . பாற்கடன் 
6 . யுடையதாக , உழையதாக 


செய்யுளியல் 


நூற்பா -233 


431 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


புலன் 


யா.க. விருத்தியாசிரியர் 

1. புலன் என்பது இயற்சொல்லாற் பொருள் தோன்றச் 
செய்யப்படும் பாட்டு . என்னை , 


" தெரிந்த மொழியாற் செவ்விதிற் கிளந்து 
தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றின் 
புலனென மொழிப புலனுணர்ந் தோரே 


என்றாராகலின் என்று கூறி , இளம்பூரணர் காட்டும் பார்க் 
கடன்முகந்த என்ற பாட்டினையே இவரும் மேற்கோள் 
காட்டுவர் . ( யா.வி.கழ.பக் . 490 ) 


2. காரிகை உரையும் மேற்கண்டவாறே கூறுகின்றது . 


3. பேராசிரியர் சேரிமொழியால் எனப் பாடம் ஓதி , “ சேரி 
மொழி என்பது பாடி மாற்றங்கள் ; அவற்றானே செவ்விதாகக் 
கூறி ஆராய்ந்து காணாமைப் பொருட்டொடரானே தொடுத்துச் 
செய்வது என்று பொருள் கூறி , " அவை விளக்கத்தார் கூத்து 
முதலாகிய நாடகச் செய்யுளாகிய வெண்டுறைச் செய்யுள் 
போல்வன என்பர் . 


குறிப்பு : நாடகச் செய்யுள் ஈண்டு வேண்டுவதில்லை . 


4. நச்சினார்க்கினியர் “ பாடிமாற்றங்களானே செவ்விதாகக் 
கூறப்பட்டு ஆராய்ந்து காணாமல் பொருள் தானே தோன்றச் 
செய்வது புலன் என்று கூறுவர் அறிவறிந்தோர் " என்பார் . 


5. வீரசோழியம் 


“ ஈண்டுஞ் சிலீட்டம் உதாரதை காந்தி புலன்சமதை 
தூண்டுஞ் சமாதி பொருட்டெளிவு ஓகம் சுகுமாரதை 
ஈண்டுமின் பத்தொடு பத்தாவி யென்னும் விதர்ப்பன் ( 148 ) 


என்று குறிப்பிடும் பத்து ஆவிகளில் புலன் என்று ஒன்றைக் 
குறிப்பிடுகின்றது . 


432 


தொல்காப்பியம் 


அதன் உரையாசிரியர் , 


" புவனாவது , பொருள்விளங்கியிருப்பது . 


சொலப்படும் பொருளும் சொல்லும் வண்ணமும் 
புலப்படக் கிடப்பது புலனெனப் படுமே 


வரலாறு : 


" நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்ல 
தன்றே மறப்பது நன்று ( திருக்கு . 108 ) 


து பொருள்விளங்க இருத்தலால் புலனாயிற்று என்பர் . 


6. தண்டியாசிரியர் ( தமிழ் ) புலனைத் தெளிவு என்று கூறி 


" தெளிவெனப் படுவது பொருள் புலப் பாடே ( 17 ) 


என்பர் . 


7. மாறனலங்காரம் 


“ தெளிவு , ஒல்காப் பொருள் புலப்பாடு ” ( 82 ) 


என்று கூறும் . 


8. தெரிந்த மொழி வழக்கச்சொல் என்பர் இளம்பூரணர் . 
இயற்சொல் என்பர் யா.வி. ஆசிரியரும் , காரிகை உரையாசிரி 
யரும் . 


சேரிமொழி என்று பாடங்கொண்டு 
என்பர் பேராசிரியரும் நச்சினார்க்கினியரும் . 


பாடிமாற்றம் 


9. இப்புலன் என்பதற்குப் பேராசிரியர் தரும் எடுத்துக் 
காட்டுப் பொருந்துவதாக இல்லை . வீரசோழியம் கூறும் புலனும் 
தண்டியலங்காரம் கூறும் தெளிவும் ஒத்துள்ளன . அங்ஙனமாயின் , 
தொல்காப்பியர் கூறும் புலன் தனிப்பாடலுக்கே உரியதாம் . 


செய்யுளியல் 


நூற்பா -- 234 


433 


( 34 ) இழைபு 


234. ஒற்றொடு புணர்ந்த வல்லெழுத் தடக்காது 

குறளடி முதலா வைந்தடி ” யொப்பித் 
தோங்கிய மொழியா னாங்கவண் மொழியின் 3 
இழைபி னிலக்கண மியைந்த தாகும் . 


என் - னின் நிறுத்த முறையானே இழைபு ஆமாறு உணர்த் 
துதல் நுதலிற்று . 


( இ - ள் ) ஒற்றொடு புணர்ந்த வல்லெழுத்தடக்காது . ஆசிரியப் 
பாவிற்கோதப்பட்ட நாலெழுத்தாதியாக இருபதெழுத்தின் 
காறும் உயர்ந்த பதினேழு நிலத்தின் ஐந்தடியும் முறையானே 
வரத்தொடுப்பது இழைபு என்னுஞ் செய்யுளாம் என்றவாறு . 


உதாரணம் : 


" பேர்ந்து பேர்ந்து சார்ந்து சார்ந்து 
தேர்ந்து தேர்ந்து மூசி நேர்ந்து 
வண்டு சூழ விண்டு வீங்கி 
நீர்வாய்க் கொண்டு நீண்ட நீலம் 
ஊர்வாய் ஊதை வீச ஈர்வாய் 
மணியேர் நுண்டோ டொல்கி மாலை 
நன்மணம் கமழும் பன்னெல் லூர 
அமையேர் மென்றோ ளம்பரி நெடுங்கண் 
இணையீ ரோதி யேந்திள வனமுலை 
இறும்பென மலரிடை யெழுந்த மாவின் 
நறுந்தழை துயல்வரூஉம் செறிந்தேந் தல்குல் 
அணிநடை யசைஇய யரியமைச் சிலம்பின் 
மணிமருள் வணர்குழல் வளரிளம் பிறைநுதல் 
ஒளிநிலவு வயங்கிழை யுருவுடை மகளொடு 
நளிமுழவு முழங்கிய அணிநிலவு மணிநகர் 
இருந்தளவு மலரளவுசுரும்புலவு நறுந்தொடை 
கலனளவு நலனளவு நலனளவு நலனளவு 


நூ.சு.வே : 


1 . வல்லெழுத் தடங்காது 

2 . வைந்தடி காறும் 
னாங்கவன் மொழியின் , னாங்கன மொழியின் 
4. வல்லெழுத் தடங்காது . 5. பதினேழு நிலத்தும் . 


உரை.சு.வே : 


36-28 


434 


தொல்காப்பியம் 


பெருமணம் புணர்ந்தனை யென்பவஃ 
தொருநீ மறைப்பி னொழிகுவ தன்றே 


( யா.வி.கழ.பக் .401,494 ) 


என வரும் . 


( உஙச ) 


பதிப்பாசிரியர் விளக்கம் 


இழைபு 


1. " இழைபு என்பது , வல்லொற்று யாதும் தீண்டாது 
செய்யுளியலுடையாரால் எழுத்தெண்ணி வகுக்கப்பட்ட குறளடி 
முதலாப் பதினேழ் நிலத்து ஐந்தடியும் முறையானே உடைத்தாய் 
ஓங்கிய சொற்களான் வருவது . என்னை , 

“ ஒற்றொடு புணர்ந்த இயைந்த தாகும் " 
என்றாராகலின் ” என்றுகூறி , இளம்பூரணர் காட்டும் 
தனிப் பாடலையே உதாரணமாகக் காட்டுவர் . 

( யா.வி.கழ.பக் . 400 , 401. ) 
2. காரிகை உரையாசிரியர் மேல் யா . க . வி . ஆசிரியர் கூறு 
வனவற்றை அப்படியே எழுதுவர் . அதற்குமேல் • செய்யுளிய 
லுடையார் நாற்சீரடி தன்னையே நாலெழுத்து முதலாக 
ஆறெழுத்தின் காறும் உயர்ந்த மூன்றடியும் குறளடி என்றும் 
ஏழெழுத்து முதலாக ஒன்பதெழுத்தின்காறும் உயர்ந்த மூன்ற 
டியும் சிந்தடி என்றும் , பத்தெழுத்து முதலாகப் பதினான்கெழுத் 
தின்காறும் உயர்ந்த ஐந்தடியும் அளவடி என்றும் , பதினைந் 
தெழுத்து முதலாகப் பதினேழெழுத்தின்காறும் உயர்ந்த 
மூன்றடியும் நெடி.லடி என்றும் , பதினெட்டெழுத்து முதலாக 
இருபதெழுத்தின்காறும் உயர்ந்த மூன்றடியும் கழிநெடிலடி 
என்றும் , இருபதெழுத்தின் மிக்க நாற்சீரடிப்பா இல்லையென் 
றும் வேண்டுவர் . 

எழுத்து எண்ணுகின்றுழிக் குற்றியலிகரமும் , குற்றிய 
லுகரமும் , ஆய்தமும் , ஒற்றும் ஒழிந்த , உயிரும் உயிர்மெய்யுமே 
கொண்டு எண்ணப்படும் என்பர் . 


3. பேராசிரியர் , இளம்பூரணர் , யா.க.வி. ஆசிரியர் , காரிகை 
உரையாசிரியர் என்பவர் கூறும் உரைக்கு மாறுபட்ட உரையி 
னையே கூறியுள்ளார் . அவ்வுரை வருமாறு : வல்லொற்றடுத்த 


செய்யுளியல் 


நூற்பா -235 


435 


வல்லெழுத்துப் பயிலாது ; குறளடி முதலா ஐந்தடி ஒப்பித்து 
இருசீரடி முதலாக எழுசீரடியளவும் வந்த அடி ஐந்தனையும் 
ஒப்பித்து ; ஒப்பித்தலென்பது பெரும்பான்மையான் நாற்சீரடி 
பகுக்கப்பட்டு ; ஓங்கிய மொழியான்- நெட்டெழுத்தும் அந்நெட் 
டெழுத்துப் போல் ஓசையெழும் மெல்லெழுத்தும் 
லகார ளகா 
ரங்களும் உடைய சொல்லான் ; ஆங்கனம் ஒழுகின் இவையும் , 
மேற்கூறிய புலன் என்பதைப் போல் சேரி மொழியால் 
செவ்விதிற் கிளந்து ஓதல் வேண்டாது பொருள் புலப்படச் 
சென்று நடப்பின் இழைபின் இலக்கணம் இயைந்ததாகும் 
என்பர் . 


4. நச்சினார்க்கினியர் பேராசிரியர் கருத்தையே பின்பற்று 
வர் . அவர் “ கழிநெடிலடியானும் வருமென்றாரேனும் எழு 
சீரின் மிகாதென்று கொள்க . ஒப்பித்து என்றதனான் பெரும் 
பான்மை நாற்சீரடியான் வருஞ் செய்யுட்கண்ணே ஒழிந்த 
நான்கடியும் வருமென்று கொள்க . இவ்வாறு வருவன கலியும் 
பரிபாடலும்போலும் இசைப்பாட்டாகிய செந்துறை மார்க்கத் 
தன வென்று உணர்க என்பர் . 


5. இழைபு - ஒன்றுபடுதல் . ஒற்றொடுபுணர்ந்த வல்லெழுத்து 
வரின் , ஓசை ஒன்றுபடாதாதலின் , அதனை விலக்கினார் . 


புறனடை 


235. செய்யுண் மருங்கின் மெய்பெற நாடி 

இழைத்த இலக்கணம் பிழைத்தது போல 
வருவன வுளவேனும் வந்தவற் றியலாற் 
றிரிபின்றி முடித்த றெள்ளியோர் கடனே . 


இது சூத்திரத்தாற் பொருள் விளங்கும் . 


( உகூடு ) 


எட்டாவது செய்யுளியல் முற்றும் . 


நூ . பா . வே : 1. பிழைத்தன பேரா . 

வருவ வுளவேனினும் - பேரா . 
வருவ வுளவேனும் நச் . 
வருவன வேனும் சு . வே . 


. 


. 


நூற்பாச் சொல்லகராதி 


அ 1:10 , 30 : 1 , 42 :2 , 69:2 , 75 :2 , அங்கதச் செய்யுளோடு 114 : 2 
82 : 1 , 102 : 1 , 118 : 2 , 135 : 3 , அங்கதப்பாட்டளவு 152 : 1 
146 : 2 , 152 : 1 , 199 : 2 , 201 : 1 , அங்கதப்பாட்டளவு அவற்றோடு 
201 : 4 , 228 : 2 

ஒக்கும் 152 : 1 
அஃதன்றென்ப 78 : 1 

அங்கதப்பாட்டு 152 : 1 
அஃது 78 : 1 , 88 : 1 , 91 : 1 

அங்கதம் 75 : 2 , 114 : 2 , 120 : 1 , 
அஃதொழித்தொன்றின் 89 : 1 

125 : 2 
அக்கு 50 : 1 

அசை 1 : 1 , 5 : 1( 2 ) , 6 :1 , 10 : 1 , ( 2 ) 
அகத்தவர் 75 : 4 

11 : 1 , 12 : 1 , 15 : 2 , 16 : 1 , 19 : 2 , 
அகப்பட்ட 130 : 2 

26 : 2 , 28 : 1 ( 2 ) 46 , 53 : 1 , 69 : 2 
அகப்படும் 132 : 2 

அசை கூனாகும் 46 
அகப்பாட்டு 205 : 7 

அசைச்சீர் 69 : 2 
அகப்பாட்டு வண்ணம் 205 : 7 அசைச்சீர்த்தாகும் 69 : 2 
216 : 1 

( பேரா . நச் . பா - ம் ) 
அகப்பாட்டு வண்ணம் முடியாத் அசைநிலை 16 : 1 , 26 : 2 
தன்மையின் முடிந்தது 216 

அசையும் 10 : 1 
அகம் 205 : 7 

அசை வகை 1 : 1 
அகவல் 77 : 1 

அடக்காது 234 : 1 
அகன்ற 159 : 5 

அடக்கிய 161 : 3 , 165 : 1 
அகன்று 202 : 1 

அடக்கியல் 146 : 2 
அகன்று பொருள் கிடப்பினும் அடக்கியல் வாரம் 146 : 2 
202 : 1 

அடக்கியல் வாரமொடு 146 : 2 
அகைப்பு 205 : 9 

அடங்கும் 103 : 3 
அகைப்பு வண்ணம் 205 : 9 , 221 | அடி 1 : 2 , 8 : 2 , 22 : 2 , 24 , 29 : 2 , 
அகைப்பு வண்ணம் அறுத்தறுத் 31 : 1 , 43 : 1 , 48 : 1,50 : 1 , 52 : 2 , 
தொழுகும் 221 

60 : 2 , 61 : 1 , 62 : 1 : 63 : 1 , 64 : 1 , 
அங்கதச் செய்யுள் 114 : 2 

65 : 1 , 69 : 1 , 14 : 1 , 88 : 1 , 100 : 1 
( இள . பேரா . நச் . உரை) 

111 : 2 , 112 : 1 , 118 : 1 , 129 : 1 , 
அங்கதஞ் செய்யுள் 114 : 2 

150 : 2 , 153 : 3 , 153 : 4 , 155 : 2 , 
( பேரா . பா - ம் ) 

155 : 3 , 157 : 2 , 227 : 2 , 


438 


தொல்காப்பியம் 


அடித்து 151 : 1 

அதுவே தானும் 160 : 1 
அடிதொறும் 88: 1 

அந்நால்வகையில் தோன்றும் 
அடிநிமிர்ந்தொழுகி 144 : 4 

135 : 3 
அடியிகந்துவரினும் கடிவரை அந்நாலைந்தும் 1:10 
யின்றே 175 : 2 

அந்நில 102 : 1 ( சு.வே ) 
அடியிகந்தோடி 225 : 2 

அந்நிலைக்குரித்து 146 : 2 
அடியிறந்தொழுகி 225 : 2 அந்நிலை மருங்கின் 30 : 1 , 102 : 1 
( வ.உ.சி.பா - ம் ) 

அப்பா நிலைமைக்கு உரிய 118 : 2 
அடியெனப்படும் 31 : 1 

அம்போதரங்க சிறுமைக்கெல்லை 
அடியே 43 : 1 

செம்பால் வாரம் 145 : 2 
அடிவரையில்லன ஆறு 157 : 2 அம்போதரங்கம் அறுபதிற் 
அடுக்கி 148 : 2 

றடித்து 145 : 1 
அடை 131 : 1 

அம்மை 1:11 , 227 : 2 
அடைந்த 178 : 3 ( 3 ) 

அம்மை அடிநிமிர்வின்றே 227 : 2 
அடைந்த சார்பொடு 178 : 3 ( 2 ) அமைத்தன 86 : 2 
( பேரா . நச் . பா - ம் ) 

( வ.உ.சி.பா - ம் ) 
அடைநிலைக்கிளவி 131 : 1 

அமைத்தனர் 86 : 2 
அணுகிய 202 : 1 

( பேரா . நச் . பா - ம் ) 
அணுகிய நிலை 202 : 1 

அமைந்த 48 : 2 
அணுகிய நிலையினும் 202 : 1 

அமைந்தவை 86 : 2 
அத்திறம் தானே துறை 201 : 3 அமைப்பது 162.5 
அத்து 75 : 2 , 97 : 2 , 150 : 5 , 157 : 1 , அமையும் 192 : 6 
161 : 1 , 161 : 3 , 161 : 4 , 169 : 1 , 

அயல் 65 : 1 , 183 : 1 . 
187 : 2 , 194 : 2 

அயலும் 183 : 1 
அதன் 132 : 2 , 144 : 1 , 159 : 6 , 

அராகம் 117 : 1 , 146 : 1 , 224 : 1 
216 : 2 , 225 : 2 

அரில் 109 : 1 , 120 : 1 
அதனோரற்றே 225 : 2 

அல்லது 1 , 82 : 1 , 183 : 3 , 
அது 96 : 2 , 122 : 1 , 134 : 1 , 159 : 6 

அல்லா 19 : 2 

. 
160 : 1 , 165 : 2 , 167 : 1 , 169 : 2 , 

அல்லாக்காலை 140 : 2 
174 : 1 , 197 : 2 

அல்லாது 153 : 4 
அது ஒரு நால்வகைத்து 160 : 1 

அல்வழி 4 :3 , 20: 1 , 36 : 2 
அதுவே 134 : 1 , 174 : 1 , 197 : 2 

அல்வழியான 36 : 2 
அதுவே இருவகைத்து 167 

அலங்கடை 37 : 1 


செய்யுளியல் 


நூற்பாச் சொல்லகராதி 


439 


அவ் அவ் 201 : 1 
அவ்வகைதானே அழகெனப் 

படுமே 222 : 2 
அவ்வடி 57 : 2 
அவ்வடிக்கு 57 : 2 
அவ்வம்மக்களும் 201 : 1 
( பேரா . பா - ம் ) 
அவ்வ மாக்களும் 201 : 1 

( நச் . பா - ம் ) 
அவ்வயின் 46 
அவ்வயினான 69 : 2 
அவ்வவ மாக்களும் 201 : 1 
அவ்வழி 69 : 2 
அவ்வழியான 69 : 2 
அவ்விடத்து 199 : 2 
அவ்வியல்பு 82 : 1 
அவ்வேழ்நிலத்தும் 75 : 2 
அவண் 14 : 1 , 18 : 1 , 71 : 1 , 183 : 4 , 

201 : 2 , 234 : 3 
அவற்றுள் 127 : 1 , 159 : 1 , 162 : 1 , 

206 : 1 , 
அவற்றுள் நூலெனப்படுவது 

159 : 1 
( நச் . பா - ம் ) 
அவற்றுள் பாஅ வண்ணம் 
சொற்சீர்த்தாகி நூற்பாற் 

பயிலும் 206 
அவற்றோடு 152 : 1 
அவர் 188 : 2 
அவர் அவர் 199 : 2 
அவரவர்க்கு 199 : 2 
அவரே 188 : 2 
அவிதல் 110 : 3 


அவை 4 : 1 , 86 : 2 , 93 : 1 , 107 : 2, 

158 : 1 , 188 : 1 , 205 : 1 , 226 
அவை தாம் 158 : 1 , 205 : 1 
அவையடக்கியல் 107 : 1 , 109 : 1 
அவையடக்கியலே 107 : 1 , 109: 1 
அவையல் 192 : 4 
அவையலபிறவும் 192 : 4 
அவையும் 107 : 2 
அவையுமார் 86 : 2 
அவையே 93 : 1 
அழகு 1:11 , 228 : 2 
அளபெடை 16 : 1 , 85 : 1 , 205 : 4 , 

211 : 1 
அளபெடைத் தொடை 93 : 1 
அளபெடைத் தொடையே 93 : 1 
அளபெடை வண்ணம் 205 : 4 , 

211 : 1 
அளபெழின் 93 : 1 
அளவடி 54 : 1 , 56 : 1 
அளவடிகாறும் 54 : 1 
அளவடி மிகுதி 56 : 1 
அளவியல் 1 : 4 , 176 : 2 , 
அளவியல் வகையே 156 : 1 , 176 : 2 
அளவியன் மரபின் அறுவகை 
யோரும் 181 : 3 
அளவியன் மருங்கின் 181 : 3 

( இறை.கள. பா - ம் ) 
அளவீறந்தனவே 49 : 1 
அளவு 1 : 4 , 17 : 1 , 36 : 1 , 37 : 1 , 
39 : 1 , 41 : 1 , 49: 1 , 55 : 1 , 93: 1 , 
150 : 1 , 151 : 2 , 152 : 1 , 153 : 4 , 

156 : 1 , 181 : 3 
அளவும் 55 : 1 


440 


தொல்காப்பியம் 


அளவே 37 : 1 , 38 : 1 
அற்று 17 : 1 , 225 : 2 , 
அறம் 102 : 1 
அறமுதலாகிய மும்முதற் 

பொருட்கும் 102 : 1,2 
அறிஞர் 183 : 2 
அறிந்திசினோர் 205 :12 
அறிந்திசினோரே 205 : 12 
அறிய 126 :3 
அறியல் 53 : 2 
அறியாமல் 225 : 1 
அறிவர் 182 : 2 , 189 : 1 
அறிவு 192 : 1 
அறிவே 192 : 1 
அறு 61 : 1 , 181 : 3 
அறுசீரடியே 61 : 1 
அறுத்தறுத்து 221 
அறு நூற்றிருபத்தைந்து 48 : 4 
அறுபத்திற்றடித்தே 145 : 2 
அறுபதிற்று 145 : 2 
அறுவர் 182 : 4 
அறைதல் 53 : 2 

( சு . வே ) 
அறைந்த சார்வொடு 178 : 3 
அறைந்தனர் 148 : 5 
அறையல் 53 : 2 

(சு . வே ) 
அன்றி 201 : 1 
அன்று 78 : 1 
அன்ன 13 : 1 , 107 : 2 
அனை 156 : 1 , 161 : 5 , 176 : 2 
அனைவகை 156 : 1 , 176 : 2 
அனைவகைப்படுமே 176 : 2 


ஆ 74 : 1 , 90 : 1 , 100 : 1 , 103 : 3 , 

182 : 3 
ஆக 35 : 1 , 117 : 2 , 155 : 2 
ஆகல் 16 : 1 , 149 : 2 , 
ஆகலும் 16 : 1 
ஆகாது 6: 1 
ஆகி 48 : 3 , 115 : 1 , 119 : 2 , 119 : 3 , 

143 : 1 , 143 : 2 , 172 : 1 , 173 : 1 , 

197 : 1 , 206 : 3 
ஆகிய 102 : 1 , 179 : 2 
ஆகியும் 119 : 2 
ஆகு 200 : 3 
ஆகும் 4 : 2 , 13 : 1 , 15 : 2 , 18 : 2 , 

40 : 2 , 43 : 1 , 46 , 48 :4 , 65 : 2 , 
69 : 1 , 69 : 2 , 80 : 1 , 85 : 1 , 88 : 1 , 
98 : 1 , 112 : 1 , 117 : 3 , 118 : 2 
122 : 1 , 127 : 2 , 136 : 3 , 137 : 1 , 
141 : 1 , 143 : 6 150 : 2 , 155 : 3 , 
167 : 1 169 : 2 , 175 : 1 , 194 : 4 , 
196 : 2 , 198 : 2 , 207 : 2 , 217 : 2 , 
234 : 4 
ஆங்க 178 :3 
ஆங்க நால்வகையினும் 178 : 3 
ஆங்கவண் மொழியின் 234 : 3 
ஆங்கவை மொழிப் 205 : 12 

( யா.க.வி.பா - ம் ) 
ஆங்கனம் 49 : 1 
ஆங்கன மறிப் 205 : 2 

( நச் . பா - ம் ) 
ஆங்கன மொழிப 205 : 12 

( பேரா . பா -ம் ) 


செய்யுளியல் 


நூற்பாச் சொல்லகராதி 


441 


ஆசிரிய வுரிச்சீர் 22 : 1 


ஆடி 162 : 3 


. 


ஆங்கனை மரபின் 161 : 5 
ஆங்கு 82 : 1 , 83 : 1 , 99 : 1 , 103 : 2 

131 : 2 , 161 : 5 , 163 : 1 , 187 : 2 
192 : 6 , 205 : 12 , 234 : 3 
ஆங்கென் கிளவி 131 : 2 

( பேரா . நச் . பா - ம் ) 
ஆங்கென 99 : 1 
ஆங்கென மொழிப 205 : 12 
ஆங்ஙனம் 49:11 

( நச் . பா - ம் ) 
ஆசிரிய அடி 29 : 2 
ஆசிரிய அடிக்கே 29 : 2 
ஆசிரிய இயலான் 115 : 2 
ஆசிரிய உரிச்சீர் 12 : 2 
ஆசிரியக்கு 50 : 1 
ஆசிரியத்தளை 53 : 2 
ஆசிரியத்தளையொடு 61 : 1 
ஆசிரிய நடைத்தே வஞ்சி 104 : 1 
ஆசிரியப்பா 103 : 2 
ஆசிரியப்பாட்டின் அளவிற்கு 
இழிபு எல்லை மூன்றடி 150 : 1,2 
ஆசிரியப்பாட்டின் அளவிற் 
கெல்லை ஆயிரமாகும் 150 : 1 , 2 
ஆசிரியப்பாட்டு 150 : 1 
ஆசிரியம் 12 : 2 , 22 : 1 
29 : 2 , 50 : 1 , 59 : 1 , 60 : 1 , 61 : 1 , 
64 : 1 , 65 : 1 , 72 : 1 , 77 : 1 , 101 , 

104 : 1 , 115 : 2 , 154 : 3 
ஆசிரியமருங்கில் 65 : 1 
ஆசிரிய மருங்கின் 59 : 1 
ஆசிரிய மருங்கினும் 64 
ஆசிரிய வியலினும் 154 : 3 
ஆசிரியம் விரவியும் 60 : 1 


ஆடி நிழலின் 162 : 3 
ஆணை 171 : 1 , 186 : 2 
ஆணையிற் கிளக்கும் 171 : 1 

( சு.வே ) 
ஆணையிற் கிளந்த 171 : 1 
ஆதல் 47 
ஆதி 35 : 1 
ஆய் 129 : 1 , 200 : 4 , 
ஆய்தம் 215 : 1 
ஆயிரம் 150 : 2 
ஆயிருதொடை 90 : 1 
ஆயிரு தொடைக்கும் 90 : 1 
ஆயிரு பாவினுள் 103 : 3 
ஆயின் 26 : 1 , 29 : 1 , 94 : 1 , 

124 : 1 , 125 : 1 , 165 : 1 
ஆயின 121 : 1 
ஆர் 86 : 2 
ஆல் 147 : 1 , 192 : 4 , 227 : 1 , 228 : 1 , 

230 : 1 , 230 : 2 , 233 : 1 
ஆறிரண்டு 129 : 2 
ஆறிரண் டுயர்பென்றறையவும் 
பெறுமே 129 : 2 
( பேரா.பா - ம் ) 
ஆறிரண்டுயர் பேறவும் 
பெறுமே 129 : 2 

( நச்.பா -ம் ) 
ஆறிரண்டுயர்வும் 129 : 2 
ஆறிரண் டுயர வேறவும் படுமே 

129 : 2 
( ரா.ரா. பா - ம் ) 
ஆறு 1:10 , 10 : 2 , 35 : 1 , 40 : 2 , 


442 


தொல்காப்பியம் 


94 : 1 , 97 : 2 , 136 : 2 , 148 : 2 , 157 : 2 , 

175 : 1 , 178 : 4 
ஆறு ஐஞ்ஞாறு 97 : 2 
ஆறு தலையிட்ட வந்நாலைந்தும் 

1:10 
ஆறுதலை யிட்ட வைந்நாலைந் 

தும் 1:10 

( வ.உ.சி ) 
ஆறு தலை யிட்டன 1:10 
ஆறு தலை யிட்டன வந்நா 

லைந்தும் 1:10 
ஆறும் 40 : 2 , 136 : 2 
ஆறு மெய்பெற்றும் 148 : 2 
ஆறெழுத்து 35 : 1 
ஆறே 10 : 2 
ஆன் 45 : 1 , 69 : 2 , 76 : 2 , 87 : 2 , 115 : 2 

118 : 1 , 148 : 3 , 161 : 1,2,3,4 , 
166 : 1,2,3,4 , 169 : 1,2 , 201 : 3 , 
234 : 3 
ஆன 4 : 3 , 27 : 2 , 36 : 2 , 46 , 55 : 2 , 
69 : 2 , 140 : 2 , 158 : 2 , ( 2 ) , 3,4,5,6 , 
177 : 2 


இடந்தலைப்பாடும் 178 : 1 

( பேரா . நச் . பா - ம் ) 
இடம் 178 : 1 , 193 : 2 
இடன் 45 : 1 
இடும்பை 200 : 1 
இடும்பையும் 200 : 1 
இடை 66 : 1 , 140 : 1 , 158 : 6 , 166 : 1 

173 : 1 
இடை இடை 148 : 1 , 149 : 1 
இடைச்சுரம் 186: 1 
இடைச்சுர மருங்கில 186 : 1 

( பா - ம் ) 
இடைநிலை 130 : 1 
இடைநிலைக்கிளவி 131 : 1 

( சு . வே . ) 
இடைநிலைப்பாட்டு 128 : 1 , 

130 : 1 
இடைநிலைப்பாட்டே 128 : 1 , 

130: 1 
இடையிட்டு 94 : 1 , 143 : 3 , 207 : 2 
இடையிடின் 95 : 1 
இடையும் 66 : 1 
இடையெழுத்து 210 : 1 
இடையொழிதல் 140 : 1 
இணை 3 : 1 , 4 : 3 . 
இதன் 195 : 1 
இதனானென்னும் 195 : 1 

( பேரா . பா - ம்) 
இது 81 : 2 , 116 : 2 , 195 : 1 , 200: 3 
இது நனி பயக்கும் இதன் மாறு 
என்னும் தொகுநிலைக்கிளவி 

195 : 1 , 2 
இதுபா என்னும் இயல்நெறி 


இ 


இ 3 : 3 , 199 : 1 ( 2 ) , 200 : 3 
இக்கு 181 : 4 
இகந்து 175 : 2 
இசை 1:14 , 10 : 1 , 26 : 1 , 205 : 3( 2 ) 
இசைநிலை 26 : 1 
இசையொடு 10 : 1 
இட்டன 1:10 
இடத்து 199 : 1 , 2 
இடந்தலைப்படலும் 178 : 1 


செய்யுளியல் 


நூற்பாச் சொல்லகராதி 


443 


இன்றி 116 : 2 
இதுவா கித்திணைக் குரிப் 

பொருள் 200 : 3 
இம்மொழி 199 : 1 
இயக்கம் 42 : 2 
இயல் 1 : 1 , 4 , 9 , 2 : 1 , 5 : 1 , 12 : 1 , 

53 : 1 , 73 : 1 , 76 : 2 , 87 : 2 , 96 : 1 , 
105 : 1 , 115 : 2 , 132 : 1 , 2 , 147 : 1 , 
148 : 3 , 154 : 3 ( 2 ) 156 : 1 , 176 : 1 , 
179 : 2 , 181 : 3 , 186 : 2 , 193 : 1 , 

194 : 2 , 197 : 1 , 201 : 3 
இயல்நெறி 116 : 2 
இயல்பு 38 : 2 , 39 : 2 , 82 : 1 , 119 : 4 , 

149 : 2 
இயல்பென 38 : 2 , 39 : 2 
இயல்பே 119 : 4 
இயல 15 : 2 , 113 : 2 , 173 : 2 
இயலசை 5 : 1 , 12 : 1 , 15 : 1 
இயலசை ஈற்று 15 : 1 
இயலசை ஈற்று முன் 15 : 1 
இயலால் 235 : 1 
இயலான் 87 : 2 , 201 : 3 
இயலின் 96 : 1 
இயலும் 161 : 5 
இயற்கை 141 : 1 , 198 : 1 
இயற்கைய 70 : 2 
இயற்சீர் 12 : 1 , 14 : 1 , 18 : 1 , 24 : 1 , 

27 : 1 , 59 : 1 , 70 : 1 
இயற்சீர்ப்பால் 27 : 1 
இயற்சீர்ப்பால 14 : 1 
இயற்சீர் வெள்ளடி 59 : 1 
இயற்சீரிறுதிமுன் 18 : 1 
இயற்புலவர் 96 : 2 


இயற்றினர் 27 : 1 
இயற்று 7 : 1 , 28 : 1 , 68 : 1 , 
இயற்றே 7 :128 : 1 , 68 : 1 
இயன்று 202 : 2 
இயைந்தது 234 : 4 
இயைந்து 4 : 1 , 11 :2 
இயைபு 1:12 , 84 : 1 , 92 : 1 , 285 : 4 

232 : 2 
இயைபு வண்ணம் 205 : 4 , 210: 1 
இயைபு வண்ணம் 

இடை 
யெழுத்து மிகும் 210 
இயைபென 84: 1 
இயைபென மொழிப 232 : 2 

( சு . வே . ) 
இயைபே 1:12 
இயைய 29 : 1 
இரட்டி 144 : 1 
இரட்டை 87 : 1 
இரட்டை யாப்பும் 87 : 1 
இரண்டு 5 : 1 , 63 : 1 , 113 : 1 , 123.1 
இரு 4 : 1 , 43 : 1 , 56 : 2 , 81 : 1 , 90 : 1 
95 : 1 , 103 : 3 , 120 : 2 , 127 : 2 , 
134 : 2 , 141 : 1 , 167 : 1 , 169 : 3 , 

190 : 1 
இருசார் 81 : 1 
இருசீர் இடையிடின் ஒரூஉ 

95 : 1 
இருசீர்த்து 43 : 1 
இருநெடிலடியும் 56 : 2 
இரு முதலாகிய 179 : 2 

( நச் . பா - ம் ) 
இருவகை 4 : 1 
இருவகை உகரம் 4 : 1 


444 


தொல்காப்பியம் 


இருவகை உகரமொடு 4 : 1 இவையென 226 
இருவகைத்து 127 : 2 , 141 : 1 

( பேரா . நச் . பா - ம் ) 
167 : 1 

இழிபு 129 : 1 , 150 : 2 , 155 : 3 , 
இருவகைத்தே 120 : 2 , 134 : 2 இழிவடிக்கெல்லை 155 : 3 
இல் 33 : 1 , 41 : 2 , 74 : 1 , 135 : 3 , இழுக்குநெறி 200 : 2 
137 : 2 , 154 : 2 , 171 : 1 , 176 : 1 , இழுக்கும் 200 : 2 
178 : 2 , 179 : 1 , 181 : 4 , 186 : 1,2 

இழும் 230 : 1 
194 : 2 

இழும் என்மொழி 230: 1 
இல்லன 157 : 2 

இழும் என் மொழியால் விழுமி 
இல்லா 166 : 3 

யது நுவலினும் 230 : 1 
இல்லென 33 : 1 

இழுமென் மொழியால் விழு 
இல்லென மொழிப 41 : 2 

மியது நுவலினும் , பரந்த 
இல்வழியான 36 : 2 

மொழியால் அடிநிமிர்ந் 
( யா .க.வி.பா - ம் ) 

தொழுகினும் தோல் 230 
இல 22 : 2 , 48 : 3 

இழைத்த 235 : 2 
51 : 1 , 54 : 2 , 58 : 1 , 

இழைத்த இலக்கணம் 235 : 2 
64 : 2 , 98 : 1 , 153 : 3,4 

இழைபின் இலக்கணம் இயைந் 
இலக்கணம் 234 : 4 , 235 : 2 , 

ததாகும் 234 : 4 
இலவே 22 : 2 , 51 : 1 , 54 : 2 , 64 : 1 இழைபு 1:12 , 234 : 4 
இவ்விடத் திம்மொழி இவரிவர்க் | இழைபென 1:12 
குரியவென்றுரைப்பது 

இழைபெனாஅ 1:12 
முன்னம் 199 

( பேரா.நச்.பா - ம் ) 
இவ்விடத்து 199 : 1 

இற்றது 11 : 2 
இவட்பெறுமென்ப 30 : 2 

இறந்தன 49 : 1 
இவர் 189 : 1 

இறந்து 33 : 1 , 225 : 2 
இவர் இவர் 199 : 1 

இறப்பு 194 : 1 
இவரிவர்க்கு 199 : 1 

இறப்பே 194 : 1 
இவரிவர்க்குரியரென் 199 : 1 இறவாது 40 : 1 

( மாறனலங்கார உரை பா - ம் ) இறின் 13 : 1 
இவை 113 : 1 , 153 : 2 , 170 : 2 , இறினும் 13 : 1 
179 : 2 , 200 : 2 

இறுதல் 119 :4 
இவை முதலாகிய இயனெறி இறுதி 18 : 1 , 25 : 1 , 72 :! 
179 : 2 

132 : 3 , 232 : 2 


செய்யுளியல் 


நூற்பாச் சொல்லகராதி 


445 


இறுதி நிலை யுரைத்தன்று 132 : 3 இன்மையான் 42 : 2 
இறுவாய் 92 : 1 

இன்மையான 42 : 2 
இறுவாய் ஒப்பினஃதியைபெனப் 

இன்றாகி 143 : 1 
படுமே 92 

இன்றி 108 : 3 , 110 : 2 , 116 : 2 , 
( யா.க.வி.பா - ம் ) 

119 : 1 , 143 : 2 , 144 : 4 , 147 : 2 , 
இறுவாய் ஒன்றின் இயைபென 159 : 3 , 162 : 4 , 164 : 1 , 196 : 1 , 
மொழிப 92 

200 : 4 , 203 : 1 , 234 : 4 , 
( சு.வே.மர்ரே ) 

இன்று 8 : 2 , 20 : 1 , 57 : 2 , 71 : 2 , 
இறூஉம் 70 : 2 

81 : 2 , 140 : 1 , 143 : 1 , 149 : 2 , 
இன் 1 : 9 , 8 : 2 , 20 : 1 , 23 : 1 , 25 : 1 , 166 : 2 , 168 : 2 , 175 : 2 , 227 : 2 

30: 1 , 34 :1 , 44 :1 , 48 : 3 , 52 : 1 ( 2 ) இன்றே 8 : 2 , 57:2 , 81 : 2 , 168 : 2 
52 : 2 ( 2 ) 53 : 1 , 56 : 2 , 

இனம் 161 : 2 , 163 : 1,2 
59 : 1 , 2 , 64 : 1 ( 2 ) , 73 : 1 , 75 : 3 , 5 , இனமொழி கிளந்த வோத்தி 
91 : 1 ( 2 ) , 96 : 1 , 97 : 1 , 112 : 1 , 

னானும் 161 : 2 
103 : 1 ( 2 ) , 3 ; 108 : 4 , 116 : 1 , 
143 : ( 52 ) , 150 : 1 ( 2 ) , 151 : 2 , 
153 : 3 , 154 : 3 ( 2 ) , 158 : 2 ( 2 ) , 3 , ஈண்டிய 74 : 1 
6 , 159 : 4 ( 2 ) , 6 , 161 : 2 , 5 , 

ஈர் 11 : 1 , 36 : 2 , 38 : 2 , 39 : 2 , 155 : 1 , 
162 : 3 , 5 , 166 : 1 , 169 : 2 , 173 : 2 , 

175 : 1 
177 : 2 , 178 : 3 , 181 : 2 , 3 , 182 : 3 , 

ஈரசை 11 : 1 , 53 : 1 
5 (2 ) , 187 : 2 , 201 : 2 , 202 : 1 , 

( பேரா . உரை . ) 
214 : 2 , 218 , 231 : 2 , 234 : 4 , ஈராயிரம் 97 : 2 

235 : 1 , 
இன்சீர் 29 : 1 , 52 : 2 

ஈரிருவகைத்தே 167 
இன்சீர்வகை 52 : 2 

( நச் . பாடம் . ) 
இன்சீர்வகையின் 52 : 2 

ஈரெழுத்து 36 : 2 , 38 : 2 , 39 : 2 
இன்சீர் வகையின் ஐந்தடிக்கும் ) ஈற்றசை 28 : 1 
52 : 2 

ஈற்றடி 8 : 2 
இன்பா 22 : 2 

ஈற்றயலடி 65 : 1 
இன்பா நேரடிக்கு 22 : 2 

ஈற்றயலடியே 65 : 1 
இன்பம் 200 : 1 

ஈற்று 15 : 1 , 24 : 1, 28 : 1 , 65 : 1 , 
இன்பமும் 200 : 1 

68 : 1 , 70: 1 , 232 : 1 
இன்மை 183: 4 


ஈராறு 175 : 1 


ஈறு 8: 2 


446 


தொல்காப்பியம் 


உகரம் 4 : 1 , 3 
உசாவு 191 : 1 
உடன் 214 : 2 
உடனிலை 203 : 2 
உடனிலை மொழியினும் 203 : 2 
உடைத்து 45 : 1 , 112 : 1 , 143 :2 
உடைத்தும் 112 : 1 
உடைத்தே 5: 1 
உடைமை 170 : 1 
உடைய 30 : 2 
உடையது 1455 
உண்ணின்றகன்ற வுரையோடு 

புணர்ந்து 159 : 5 
உணர்த்தல் 10 : 2 , 202 : 2 
உணர்தல் 142 : 2 
உணர்ந்திசினோர் 97 : 4 
உணர்ந்திசினோரே 97 : 4 
உணர்ந்தோர் 49 : 2 
உணர்வு 179 : 3 
உம் 1 : 10,13 , 2 : 1 ( 2 ) 3 : 3 ( 2 ) 

4 : 2 ( 2) 8 : 1 ( 2) , 2 , 9 : 1 , 2 , 10 : 1 
( 2 ) 13 : 1 , 16 : 1 , 17 : 1 , 23 : 1 , 25 : 1 , 
38 : 2 , 39 : 2 , 40 : 1 , 2 , 41 : 2 ( 2 ) 
42 : 1 , 45 : 1 , 48 : 1 , 2 , 50 : 1 , 52 : 1 , 
( 2 ) , 2 , 55 : 1 ( 2 ) , 56 : 2 , 58 : 1 , 59 : 2 , 
60 : 1 , 2 , 63 : 1 , 64 : 1 ( 3 ) , 66 : 1 , 
67 : 1 , 70 : 1 ( 2 ), 71 : 1 ( 2 ) , 73 : 1 ( 2 ), 
75 : 2 , 76 : 1 , 85 : 1 , 86 : 1 ( 3 ) , 2 , 
87 : 1 ( 2 ), 88 : 1 , 90 : 1 , 91 : 1 ( 2 ) 
100 : 1 , 102 : 2 , 105 : 1 , 106 : 4 { 2 ) 
107 : 2 , 108 : 2 ( 2 ), 109 : 2 , 3 , 


111 : 1 ( 2 ) , 2 , 112: 1 , 113 : 1 , 
115 : 2 , 116 : 3 , 117 : 2 , 118 : 1 ( 2 ) 
119 : 1 , 2 , 3 , ( 2 ) 124 : 1 ( 2 ) 125 : 1 
( 2 ) , 129 : 1 ( 2 ) 132 : 2 , 136 : 1 , 2 ( 3 ) 
141 : 1 , 143 : 2 ( 3 ) 4 , 5 ( 2 ), 148 : 1 
( 2 ) 2 ( 2 ), 149 : 1 ( 2 ) 154 : 2 , 3 ( 2 ) 
4 , ( 2) 3 , ( 2 ) 160 : 1 , 161 : 1 , 2 , 
3 , 4 , 166 : 1 , 2 , 3 , 4 , 167 : 1 , 
168 : 1 , 2 , 169 : 1 , 2 , 170 : 1 ( 3 ) 
2 , 172 : 1 ( 2 ) 174 : 1 , 177 : 1 , 
178 : 1 , ( 2 ) 2 ( 2 ) 3 , 179 : 1 ( 2 ) 
3 ( 4 ) 181 : 3 , 183 : 1 ( 3 ) 2 ( 3 ) 
184 : 1 ( 2) 186 : 2 , 188 : 1 ( 2 ) , 189 : 2 
190 : 1 , 191 : 1 , 192 : 5, ( 2 ) , 198 : 1 , 
( 2 ) 200 : 1 , ( 4 ) 2 , 201 : 1 ( 2 ) 2 , 
202 : 1 ( 2 ) 203 : 1 ( 2 ) 2 , 214 : 2 , ( 2 ) 

230 : 1 , 231 : 1 
உய்த்துணர்வின்றி தலைவரு 

பொருளான் மெய்ப்பட முடிப் 

பது மெய்ப்பாடு 196 
உய்த்துணர்வு 196 : 1 
உயர் 163 : 3 
உயர்பு 144 : 1 , 155 : 2 
உயர்பே 144 : 1 
உயர்மொழிப்புலவர் 163 : 3 
உயர்வடி 155 : 2 ( சு.வே ) 
உயர்வு 129 : 2 
உயிர் 42 : 2 
உயிர்த்திறம் 42 : 2 
உயிரில் 42 : 1 
உயரில் லெழுத்து 42 : 1 
உயரில் லெழுத்தும் 42 : 1 
உரி 5 : 1 , 59 : 2 


செய்யுளியல் 


நூற்பாச் சொல்லகராதி 


447 


உரிச்சீர் 12 : 2 , 22 : 1 ( 2 ) , 30 : 1 
உரிச்சீர் வெண்பா 18 : 2 
உரித் தன்று 24 : 2 
உரித்தன்றே 24 : 2 
உரித்து 16 : 1 , 105 : 1 , 116 : 3 , 146 : 2 , 

168 : 1 
உரித்தே 16 : 1 , 47 , 105 : 1 , 146 : 2 

168 : 1 , 
உரிப்பொருள் 200 : 3 
உரிமரபின் 59 : 2 
உரிய 21 : 1 , 50 : 1 , 52 : 2 , 55 : 1 , 
56 : 2 , 90 : 1 , 102-2 , 118 : 2 , 191 : 1 
199 : 1 
உரியசை 5 : 1 , 12 : 2 , 15 : 1 
உரியதன்சீர் 52 : 2 
உரியர் 181 : 4 , 182 : 5 , 187 : 2 
உரியன் 186 : 2 
உருட்டு 205 : 11 
உருட்டுவண்ணம் 205 : 11 , 223 : 1 
உருட்டு வண்ணம் அராகம் 

தொடுக்கும் 223 : 1 
உரை 75 : 1 , 158 : 2 , 159 : 5 , 166 : 5 , 

194 : 2 , 229 : 2 
உரைத்தன்று 132 : 3 
உரைத்தனர் 1:15 
உரைத்தனரே 1:15 
உரைப்பது 194 : 4 , 199 : 2 , 
உரைப்பதை 199 : 2 

( சு.வே ) 
உரையினான 158 : 2 
உரையொடு புணர்ந்த பழமை 

229 : 2 
உரையொடு பொருந்தி 159 : 4 


( சு.வே ) 
உரைவகை நடையே நான்கு 

166 : 5 
உரைவகை மொழியே 166 : 5 

( சு.வே ) 
உவமம் 169 : 1 
உள் 52 : 3 , 67 : 1 , 103 : 3 , 159 : 5 

162 : 5 , 191 : 1 , 
உள்வழி 52 : 3 
உள்ளன 32 : 1 
உள 59 : 2 , 60 : 2 , 86 : 2 , 235 : 3 
உளப்பட 56 : 1 
உளவென 60 : 2 
உளவே 86 : 2 
உற 49 : 2 , 73 : 1 , 103 : 1 , 154 : 4 , 

182 : 4 , 183 : 4 , 197 : 2 
உறழ 126 : 2 
உறழ்கலி 149 : 2 
உறழ்கலிக்கு 149 : 2 
உறழ்நிலை 54 : 2 
உறழ்வென்ற 126 : 2 , ( சு.வே ) 
உறழொடு 126 : 2 
உறு 192 : 3 
உறுப்பு 1:14 , 117 : 2 , 161 : 4 , 

165 : 1 
உறுப்பென 1:14 
ஊடல் 179 : 3 . 
ஊர் 183 : 1 
ஊரும் 183 : 1 


எ 


எச்சம் 1 : 7 , 198 : 2 , 203 : 1 , 
எச்சமாகும் 198 : 2 


448 


தொல்காப்பியம் 


எச்சமும் 203 : 1 

எதுகைத்தென்ப 207 : 2 
எச்சவகை 1 : 7 

( பேரா . பா - ம் ) 
எஞ்சிய 21 : 1 

எதுகையாகும் 207 : 2 ( நச்.பா - ம் 
எஞ்சின் 41 : 1 

எருத்தடி 112 : 1 
எஞ்சினும் 41 : 1 

எருத்து 112 : 1 , 146 : 1 
எட்டு 1:13 , 136 : 2 

பெருத்தே 146 : 1 
எட்டும் 136 : 2 

எருத்தொடு 117 : 1 
எட்டொடும் 1:13 

எல்லாம் 109 : 3 , 114 : 3 
எடுத்து 183 : 3 , 187 : 2 

எல்லா மாந்தர்க்கும் 109: 3 
எடுப்பின் 17 : 1 

எல்லை 75 : 4 , 145 : 2 , 150 : 1 , 
எடுப்பினும் 17 : 1 

155 : 3 
எண் , 19 : 1 , 135 : 2 , 139 : 1 , 140 : 1 , எழின் 93 : 1 
143 : 3 , 146 : 1 , 147 : 1 

எழு 62 : 1 , 72 : 1 , 157 : 1 , 
எண்டகு சிறப்பின் 182 : 3 ,( சு.வே ) எழு சீரடியே 62 : 1 
எண்ணப் படாஅ 42 : 1 

எழு சீரிறுதியாசிரியம் 72 : 1 
எண்ணிடையிட்டுச் சின்னம் 

எழுத்தளவு 41 : 1 
குன்றியும் 143 : 3 

எழுத்தியல் 1 : 1 
எண்ணிடை யொழிதல் ஏதம் எழுத்தியல் வகையும் 2 : 1 
இன்று 140 : 1 

எழுத்தின் 44 : 1 
எண்ணு 205 : 9 , 220 

எழுத்து 1 : 1,2 : 1,7 : 1 , 35 : 1 ( 2 ) 
எண்ணு வண்ணம் 205 : 9 , 220 36 : 1,2,37 : 1 ( 2 ) 38 : 1,2,39: 1,2 
எண்ணு வண்ணம் எண்ணுப் 40 : 1 , 41 : 1 , 42 : 1 , 44 : 1 , 74 : 1 
பயிலும் 220 

88 : 1 , 90 : 1 , 172 : 1 
எண்ணே 135 : 2 

எழுத்து முதலா வீண்டியவடியில் 
எண்ணொடு 119 : 1 

74 : 1 
எண்முதற் றொடை பெருகிச் | எழுத்தே 187 : 2 
சுருங்கும் 139 : 1 

எழுத்தோடும் 172 
எண்மையும் 170 : 2 

எழுந்த 157 : 1 , 166 : 2 
( பேரா . நச் . பா - ம் ) 

எழுநிலத்து 157 : 1 
எண்வகை இயனெறி 197 : 1 எழுநிலத் தெழுந்த செய்யுள் 
எதிரது 194 : 1 

157 : 1 
எதுகை 84 : 1 , 88 : 1 , 94 : 1 

எழுநிலத் தெழுந்த செய்யுளில் 
எதுகைத்து 207 : 2 , 

அடிவரையில்லன ஆறு 157 : 1,2 


செய்யுளியல் 


நூற்பாச் சொல்லகராதி 


449 


எழுநூற்று 97 : 3 
எழுநூறு 97 : 3 
எழுபது 48 :3 
எழுபது தளையின் 48 : 3 

( யா.கவி.பா - ம் ) 
எழுபது வகைமையின் 48 

( பேரா . பா - ம் ) 
எழுபது வகையின் வழுஇலவாகி 

48:31 
எழுபெருந்திணையும் 177 : 1 

( பேரா.நச் . பா - ம் ) 
என் 230 : 1 
என்க 200 : 4 
என்ப 2,4 : 2 , 15 : 2 , 18 : 2 , 19 : 2 , 35 : 2 

36 : 1 , 37 : 1 , 54 : 2 , 57 : 2 , 65 : 2,70: 2 
71 : 2 , 77 : 1 , 78 : 1 , 84 : 2 , 87 : 2 , 96 : 2 
97 : 4 , 101 : 2 , 103 : 3 , 111 : 2 , 130: 2 , 
135 : 3 , 137 : 2 , 143 : 6 , 153 : 3 , 
154 : 4 , 161 : 5 , 165 : 2 , 170 : 4 , 

171 : 2 , 181 : 4 , 185 : 2 , 204 : 1 
என்மனார் 2 : 2,75 : 5 , 113 : 2 , 124 : 2 

125 : 2 
என்மனார் புலவர் 75 : 5 , 113 : 2 , 

124 : 2 , 125 : 2 , 192 : 6 
என்ற 136 : 2 
என்றாங்கு 103 : 2 
என்றிசின் 3 : 3 
என்றிசினோரே 3 : 3 
( தொன்னூல் விளக்க பாடம் 

பக் . 61 ) 
என்றிருவகைத்தே பிசிநிலை 

வகையே 169 : 3 
என்றிவை யிரண்டும் 113 : 1 


என்று 3 : 3 , 53 : 2 , 103 : 2 , 108 : 3 

109 : 2 , 113 : 1 , 135 : 2 , 142 : 1 , 
153 : 2 , 161 : 4 , 166 : 4 , 169 : 3 , 
170 : 2 , 178 : 2 , 189 : 1 , 199 : 1 , 

200 : 2 , 205 : 11 
என்ன 194 : 1 
என்னாது 200 : 3 
என்னும் 81 : 2 , 106 : 3 , 116 : 2 , 

195 : 1 , 
என 1:12 , 1:14 , 17 : 1 , 19 : 1 , 33 : 1 , 

38 : 2 , 39 : 2 , 41 : 2,60 : 2 , 74 : 3,79 : 1 
83 : 1 , 84 : 1 , 92 : 1 , 94 : 1,95 : 1,99 : 1 , 
101 : 1 , 104 : 2 , 107 : 2 , 110 : 3 , 
116 : 3 , 120 : 2 , 123 : 1 , 128 : 1 , 2 , 
131 : 2 , 132 : 1 , 134 : 2 , 148 : 4 , 
154 : 1 , 157 : 2 , 163 : 3 , 166 : 5 , 
178 : 4 , 190 : 1 , 193 : 2 , 202 : 3 , 

205 : 12 , 226 , 230 : 3 , 233 : 3 
எனப்படும் 11 : 2 , 31 : 1 , 34 : 1 , 

100 : 2 , 121 : 1 , 179 : 4 , 195 : 2 , 

201 : 4 , 228 : 2 , 232 : 2 
எனப்படுவது 159 : 2 
எனாஅ 1 : 1 , 2 , 3 , 4 , 5 , 6 , 7 , 8 
எனும் 235 : 3 


ஏ 1 : 2( 2 ) , 3 , 4 ( 2 ) 5 , 6 , 7 , 8 , 9 , 

11 , 12 ( 3 ) , 15 , 2 , 2 : 2 , 3 : 1 ( 2 ) , 3 , 

4 : 1 , 7 : 1 , 8 : 2 , 9 : 2 , 10 : 2 , 11 : 2 , 
1:51 , 16 : 1 , 19 : 1 , 20 : 1 , 22 : 2,24 : 2 
( 2 ) , 27 : 1 , 28 : 1 , 29 : 2 , 30: 2 , 31 : 1 , 
32 : 1 ( 2 ) , 34 : 1 ( 2 ) , 35 : 2 , 36 : 1 , 
37 : 1 ( 2 ) 38 : 1 ( 2 ) , 39 : 1 ( 2 ) , 40 : 1 , 


36.29 


450 


தொல்காப்பியம் 


ஏற்று 70 : 2 


41 : 1 , 43 : 1 , 44 : 1 , 45 : 1 , 47 , 48 : 4 , யான 158 : 4 
49 : 1 , 51 : 1 , 54 : 2 , 57 : 2 , 58 : 1 , ஏந்தல் 205 : 10 
59 : 2 , 61 : 1,2 , 62 : 1 , 64 : 2 , 65 : 1 , ஏந்தல் வண்ணம் 205 : 10 , 223 : 1 
66 : 1 , 68 : 1 ( 2 ) , 72 : 1 , 75 : 1 ( 2 ) , ஏந்தல் வண்ணம் சொல்லிய 
76 : 1 , 77 : 1 , 78 : 1 , 81 : 2 , 83 : 1 , சொல்லிற் சொல்லியது 
84 : 1 , 86 : 2 , 91 : 1 , 93 : 1 ( 2 ) , 94 : 1 , சிறக்கும் 223 
97 : 1 , 4 , 99 : 1 , 100 : 2 , 101 : 2 , ஏழ் 36 : 1 , 75 : 2 , 151 : 2 , 177 : 1 
104 : 1 , 2 , 105 : 1 ( 2 ) , 106 : 3 , ஏழ் சீர் 60 , 151 : 2 
107 : 1 ( 2 ) 108 : 1 , 4 , 109 : 1,3 , ஏழ் பெருந்திணையும் 177 : 1 
110 : 1 , 3 , 114 : 1 ( 2 ) , 115 : 1 , 2 , ஏழெழுத்து 36 : 1 
116 : 1 , 119 : 4 , 120 : 1,2 , 121 : 1 , ஏற்றம் 36 : 2 , 37 : 1 
123 : 1 , 126 : 1 , 2,128 : 1 , 129 : 1 , 2 , ஏற்றலங்கடையே 37 : 1 
130 : 1 , 132 : 1 ( 2 ) , 2,3 , 133 : 1 , 
2 , 134 : 1,2 , 135 : 1 , 2 ( 2 ) , 136 : 1 , 

ஏறிய 35 : 2 
137 : 1 , 139 : 1 , 140 : 1 , 144 : 1 , 

ஏனவை 5 : 1 
145 : 2 , 146 : 1,2 , 147 : 2 , 148 : 4 , ஏனை 12 : 1 , 81 : 1 , 104 : 1 , 133 : 1 
5 , 149 : 2 , 150 : 1,2 , 151 : 1,2 , ஏனைய 5 : 1 
153 : 1,4 , 155 : 1 , 156 : 1 ( 2 ) , ஏனையுரியசை 5 : 1 
159 : 6 , 160 : 1 ( 2 ) , 162 : 2 , 5 , ஏனையொன்றே 133 : 1 
166 : 5 , 167 : 1 , 168 : 1 ( 2 ) , 2 ( 2 ) , 
169 : 3 , 170 : 4 , 171 : 2 , 172 : 2 ( 2 ) , 
173 : 2 , 174 : 1 , 175 : 2 , 176 : 2 ( 2 ) 

ஐ 50 : 1 , 60 : 2 , 97 : 2 , 103 : 1 , 148 : 2 
177 : 2 , 178 : 4 , 180 : 1 ( 2 ) , 187 : 2 

155 : 3 , 163 : 1 , 2 , 170 : 3 , 
188 : 2 , 191 : 1 , 192 : 1 , 2 ( 3 ) , 3 ( 3 ) 

19 : 2 
194 : 1 ( 2 ) , 197 : 2 , 201 : 4 ( 2 ) , ஐஞ்சீரடியும் 60 : 2 
203 : 2 , 204 : 1 , 205 : 2 , 208 : 1 , ஐஞ்சீரடுக்கியும் 148 : 2 
209 : 1 , 210 : 1 , 214 : 2 , 225 : 2 , ஐஞ்நூறு 97 : 2 

226 , 227 : 2 ( 2 ) 228 : 2 ( 2 ) , 229 : 1 , | ஐந்தடி 52 : 2 , 234 : 2 
2 , 231 : 1 , 2 , 232 : 2 , 233 : 3 , 235 : 4 ஐந்தடிக்கும் 52 : 2 
ஏதம் 140 : 1 

ஐந்தடிக்கும் உரிய தன்சீர் 
ஏது 158 : 4 

52 : 2.3 
ஏது நுதலிய முதுமொழி 170 : 4 ஐந்தடிக்குரிய 52 : 2 ( சு.வே ) 
ஏது நுதலிய முதுமொழி ஐந்து 1:10 , 38 : 1 , 40 : 1 , 52 : 2 , 


. 


செய்யுளியல் 


நூற்பாச் சொல்லகராதி 


451 


85 : 1 , 155 : 3 

ஒத்தாழிசைக்கலி 126 : 1 , 127 : 2 
ஐந்தும் 85 : 1 

ஒத்தாழிசைக்கலி இருவகைத்து 
ஐந்தெழுத்து 40 : 1 

127 : 2 
ஐந்நிலைக்குரித்தே 146 : 2 

ஒத்தாழிசை, தரவிற் சுருங்கித் 
( பேரா - பா - ம் ) 

தோன்றும் 132 : 2 
ஐம்பது 155 : 2 

ஒத்து 132 : 2 , 137 : 1 
ஐயீராயிரத் தாறைஞ்நூற் ஒத்து மூன்றாகும் ஒத்தாழி 
றொடு தொண்டு தலையிட்ட சையே 137 : 1 
பத்துக்குறை யெழுநூறு 

ஒப்பது 88 : 1 
97 : 2,3 ( 13699 ) 

ஒப்ப 142 : 2 
ஐயீராயிரம் 97 : 2 

ஒப்பநாடி 142 : 2 

( சு.வே. ) 
ஐயைந்து 155 : 3 

ஒப்பித்து 234 : 2 
ஐவகை 48 : 1 

ஒப்பின் 53 : 1 , 91 : 1 
ஐவகையடியும் 48 : 1 , 50 : 1 

ஒப்பு 169 : 1 
ஒப்பொடு புணர்ந்த உவமத் 

தானும் 169: 1 
ஒக்கும் 138 : 1 , 152 : 1 

ஒரு 93 : 1 , 160 : 1 , 161 : 1 , 163 : 2 , 
ஒட்டின 111 : 2 

164 : 1 , 193 : 1 
ஒடு 1:13 , 3 : 2 ( 2 ) , 9 : 2 , 10 : 1 , 

ஒருங்கு 22 : 2 
32 : 1 , 61 : 1 , 96 : 1 , 97 : 2 , 106 : 2 , 

ஒருங்குநிலை 22 : 2 
119 : 1 , 124 : 1 ( 2 ) , 125 : 1 ( 2 ) ஒரு சீர் இடையிட்டெதுகை 
126 : 2 , 146 : 2 , 158 : 3 , 159 : 5 , யாயிற் பொழிப்பு 93 : 1 
166 : 4 , 169 : 1 , 172 : 1 ( 2 ) . 174 : 1 , ஒருநால் வகைத்தே 160 : 1 
178 : 2 , 3 , 179 : 4 , 182 : 4 , 184 : 1 ( 2 ) ஒரு நெறிப்பட்டு ஓரியன் 
185 : 1 , 186 : 1 , 187 : 1 , 189 : 2 , 

முடியும் கரும நிகழ்ச்சி இடம் 
198 : 1 ( 2 ) , 201 : 3 , 229 : 2 , 234 : 1 193 
ஒண் 185 : 1 

ஒரு நெறியின்றி 164 : 1 
ஒண்டொடி மாதர் 185 : 1 

ஒரு பான் 144 : 1 
ஒத்த 37 : 1 

ஒருபான் சிறுமை 144 : 1 
ஒத்த நாலெழுத்து 37 : 1 

ஒரு பொருள் 147 : 1 , 161 : 1 
ஒத்தவை 114 : 3 

ஒருபொரு ணுதலிய சூத்திரத் 
ஒத்தாழிசை 111 : 1 , 137 : 1 

தானும் 161 : 1 
ஒத்தாழிசையும் 111 : 1 

ஒரு பொருள் நுதலிய வெள்ளடி 


452 

தொல்காப்பியம் 
யால் முடிவது கலிவெண் ஒளியுமுடமையும் 170 : 1 ( சு.வே ) 
பாட்டு 147 : 1,2 

ஒற்று 7 : 1 , 9 : 2 , 17 : 1 , 234 : 1 
ஒரு போகியற்கையும் 141 : 1 ஒற்று அளபெடுப்பினும் 17 : 1 
ஒரு போகு 134 : 2 , 141 : 1 , 143 : 6 | ஒற்றெழுத்து 7 : 1 
ஒரு போகு இருவகைத்து 141 : 1 

ஒற்றொடு 3 : 2 , 9 : 2 
ஒரு வழி 163 : 2 

ஒற்றொடு புணர்ந்த வல்லெழுத் 
ஒரூஉ 51 : 1 , 58 : 1 , 86 : 1 , 95 : 1 , 

தடக்காது 234 : 1 
205 : 8 , 219 

ஒன்பஃதென்ப 97 : 4 
ஒரூஉத்தொடை 219 

( பேரா.நச்.பா - ம் ) 
ஒரூஉநிலை 51 : 1 , 58 : 1 

ஒன்றல் எதுகைத் தொடையே 
ஒரூஉம் 86 : 1 

89 : 1 ( சு.வே. ) 
ஒரூஉ வண்ணம் 205 : 8 , 219 

ஒன் றின் 83 : 1 89 : 1 
ஒரூஉ வண்ணம் ஒரூஉத்தொடை ஒன்றாத்தன்மை 55 : 2 
தொடுக்கும் 219 

ஒன்று 128 : 2 , 133 : 1 , 168 : 1 , 2 
ஒரூஉவும் 86 : 1 ( பேரா , நச்.பா - ம் ) 

ஒன்று தல் 30 : 2 
ஒரோவொரு 30: 2 

ஒன்றும் 97 : 4 
ஒரோவொரு வழி 30 : 2 

ஒன்றென மொழிப 128 : 2 
ஒரோவோர் 30 : 2 

ஒன்றே 168 : 1 
ஒழித்து 88 : 1 

ஒன்றே மற்றும் செவிலிக் குரித் 
ஒழிதல் 140 : 1 

தே 168 : 1 
ஒழிந்தோர் 187 : 1 

ஒன்றே யார்க்கும் வரை நிலையி 
ஒழியசை 119 : 3 

ன்றே 168 : 2 
ஒழியசையாகியும் 119 : 3 
ஒழுக்கம் 200 : 2 
ஒழுக்கமும் 200 : 2 

ஓங்கிய 234 : 3 
ஒழுகி 143 :4 

ஓங்கிய மொழியான் 234 : 3 
ஒழுகு 205 : 8 

ஓசை 79 : 1 , 80 : 1 , 218 
ஒழுகும் 131 : 2 , 218 , 221 
ஒழுகு வண்ணம் 205 : 8 , 218 ஓடு 1 : 9 , 4 : 1 , 114 : 2 , 138 : 1 , 152 : 1 , 
ஒழுகு வண்ணம் ஓசையின் 

181 : 2 
ஒழுகும் 218 

ஓத்து 161 : 2 , 163 : 3 
ஒளி 170 : 1 

ஓத்தென மொழிப 163 : 3 
ஒளியுடமையும் 170 : 1 

ஓம்படை 108 : 4 


ஓடி 225 : 2 


செய்யுளியல் 


நூற்பாச் சொல்லகராதி 


453 


ஓம்படைக்கிளவி 108 : 4 
ஓம்படைக்கிளவியின் 108 : 4 
ஓர் 53 : 1 , 163 : 2 , 193 : 1 , 225 : 2 


ஓரசை 53 : 1 


ஓரியன் முடியும் 193 : 1 ( சு . வே . ) 
ஓரிரு வகைத்தே 167 

( பேரா . பா - ம் ) 
ஓரினப் பொருளை ஒருவழி 

வைப்பது ஓத்து 163 : 2,3 
ஓரோர் 30 : 2 

( பேரா . பா - ம் ) 
ஓரொரு 30 : 2 
( நச் . பா - ம் ) 


கருமநிகழ்ச்சியிடம் 193 : 2 
கருமம் 193 :21 
கலந்த 173 : 1 ( 2 ) 
கலி 23 : 1 , 24 : 1 , 56 : 2 , 72 : 1 , 79 : 1 , 

104 : 2 , 106 : 4 , 126 : 2 
கலித்தளை 23 : 1 
கலித்தளை அடி 24 : 1 
கலித்தளை யடிவயின் 24 : 1 
கலி நால் வகைத்தே 126 : 2 
கலி நிலை வகையும் 106 :4 
கலியிற்கு 56 : 2 
கலியென 101 : 1 
கலியே 72 : 1 
கலிவெண்பாட்டு 126 : 1 , 153 : 1 
கலிவெண்பாட்டே 126 : 1 , 147 : 2 
கழிநெடில் 39 : 1 
கழிநெடிற்களவே 39 : 1 
கழிநெடிற்கு 39 : 1 
களன் 1 : 6 
களவில் கிளவிக்குரியர் 181 : 4 
காவினிற் 181 : 4 

( பேரா . நச் . பா - ம் ) 
களவு 181 : 4 
களனே 1 : 6 
கற்பு 174 :4 , 182 : 5 


கட்டுரை 119 : 1 
கட்டுரை வகையான் 119 : 1 
கட்டுரை வகையான் எண் 

ணொடு புணர்ந்தும் 119 : 1 
கடல் 192 : 2 
கடலே 192 : 2 
கடன் 110 : 3 , 235 : 4 
கடிய 23 : 1 
கடியவும் 23 : 1 
கடிவரை 175 : 2 
கடிவரையின்றே 175 : 2 
கடு 108 : 2 
கண்டோர் 182 : 2 , 185 : 2 
கண்டது 185 : 2 
கண்ணிய 117 : 3 
கரந்தது 120 : 2 
கரந்து 122 : 1 
கரப்பு 122 : 1 


கா 


காட்டி 159 : 4 
காமங்கண்ணிய நிலைமைத்து 

117 : 3 
காமப்புணர்ச்சியும் 178 : 1 
காமம் 117 : 3 , 178 : 1 
காரணம் 100: 2 


454 


தொல்காப்பியம் 


காலம் 1 : 6 , 194 : 4 
காலவகை 1 : 6 
காலை 49 : 2 , 188 : 2 , 229 : 1 
காறு 100 : 1 
காறும் 54 : 1 , 100 : 1 
கானல் 192 : 2 


கிளவி 108 : 4 , 131 : 1 , 166 : 2 

175 : 1 , 181 : 4 , 187: 1 , 188 : 1 ( 2 ) , 

189 : 1 , 195 : 2 , 198 : 2 
கிளை 90 : 1 
கிளையெழுத்து 90 : 1 


கி 


. 


கிடப்பின் 202 : 1 
கிழத்தி 181 : 2 , 184 : 1 , 185 : 1 

186 : 1 , 187 : 1 , 190 : 2 
கிழத்தி தன்னொடும் 184 : 1 
கிழத்தியைச் சுட்டாக் கிளப்புப் 

பயனிலவே 190 : 2 
கிழத்தியொடு 185 : 1 
கிழவன் 181 : 2 , 184 : 1 , 185 : 1 , 

186 : 1 , 187 : 1 , 188 : 1 , 
கிழவன் கிழத்தியொடு 186 : 1 , 

187 : 1 
கிழவன் கிளவியும் 188 : 1 
கிழவன் தன்னொடும் 184 : 1 (2 ) 

( இல.விள.பா - ம் ) 
கிளத்தல் 186 : 2 
கிளத்தற்கும் 186 : 2 
கிளந்த 158 : 5 , 161 : 2 , 3 , 

169 : 2 , 171 : 1 , 182 : 4 , 197 : 2 
கிளந்தன 2 : 2 , 176 : 1 
கிளந்தனவே 2 : 2 
கிளந்து 231 : 1 
கிளர் 176 : 1 
கிளரியல் வகையிற் கிளந்தன 

176 : 1 
கிளவார் 82 : 1 


கு 22 : 2 , 24 : 2 ( 2 ) , 29 : 2 , 36 : 1 , 

37 : 1 , 38 : 1 , 39 : 1 , 40 : 2 , 47 , 
52 : 2 , 55 : 1 , 56 : 2 , 57 : 2 , 63 : 1 , 
90 : 1 , 102 :2 , 105 : 1 , 109 : 3 , 
111 : 2 , 116 : 3 , 118 : 2 , 119 : 4 
145 : 2 , 146 : 2 , 149 : 2 150 : 1 , 
151 : 2 , 155 : 3 , 168 : 1 , 2 , 
170 : 3 182 : 5 , 186 : 2 , 189 : 2 

199 : 1 , 2 , 200 : 3 
குட்டம் 111 : 2 , 112 : 1 , 113 : 1 
குட்டமும் 111 : 2 
குற்றியலிகரம் 7 : 1 
குற்றியலுகரம் 9 : 1 
குற்றியலுகரமும் 9 : 1 
குற்றெழுத்து 213 
குறள் 35 : 2 
குறளடி 35 : 2 , 54 : 1 , 234 : 2 
குறளடி முதலா 54 : 1 
குறளடி முதலா ஐந்தடி 234 : 2 
குறளடி முதலா ஐந்தடி ஒப்பித்து 

234 : 2 
குறித்த 74 : 2 , 170 : 3 
குறித்தது 233 : 2 
குறித்த பொருளை 74 : 2 
குறிப்பு 158 :6 , 166 : 1 . 198 : 1 
குறிப்பு மொழி 172 : 2 


செய்யுளியல் 


நூற்பாச் சொல்லகராதி 


455 . 


கூற்று 1 : 5 , 149 : 1 , 158 : 6 , 183 : 4 
கூற்றும் 149 : 1 
கூற்றும் மாற்றமும் இடைஇடை 
மிடைந்து போக்கின்றாதல் 
உறழ்கலி 149 : 2 
கூற்று வகை 1 : 5 
கூறல் 184 : 2 
கூறி 1:15 
கூறிய 1:13 
கூறின் 109 : 2 
கூறினும் 109 : 2 
கூன் 46 , 47 


குறிப்பு மொழியென்ப 172 : 2 

( பேரா . நச் . பா - ம் ) 
குறிப்பொடும் 198 : 1 
குறிய 214 : 2 
குறியவும் 214 : 2 
குறில் 3 : 1 ( 2 ) , 3 : 1 , 4 , 4 : 3 , 6 : 1 
குறிலிணை 3 : 1 , 4 : 3 
குறிலிணையுகரம் 4 : 3 
குறிலே 3 : 1 
குறினெடில் 3 : 1 
குறுஞ்சீர் 205 : 5 
குறுஞ்சீர் வண்ணம் 205 : 5 , 213 
குறுஞ்சீர் வண்ணம் குற் 

றெழுத்துப் பயிலும் 213 
குறும் 205 : 5 
குறுவெண்பாட்டிற் களவேழ் 

சீரே 151 : 1 
குறுவெண்பாட்டு 114 : 1 , 151 : 2 
குறுவெண்பாட்டே 114 : 1 
குறை 97 : 3 
குறைவு 119 : 2 
குறைவு சீர்த்து 119 : 2 
குன்றல் 41 : 2 
குன்றலும் 41 : 2 
குன்றி 143 : 3 


கே 


கேட்குந 192 : 5 
கேட்கும் போலவும் 192 : 5 
கேட்குநர் 188 : 2 
கேட்போர் 1 : 6 


கை 


கைக்கிளை 114 : 2 , 115 : 1 , 153 : 1 

177 : 1 
கைக்கிளைச் செய்யுள் 153 : 1 
கைக்கிளை தானே 115 : 1 
கைக்கிளை முதலா யேழ் பெருந் 

திணையும் 177 : 1 
கைகோள் 1 : 5,180 : 1 
கைகோள் வகையே 180 : 1 
கொச்சகக் கலி 148 : 4 
கொச்சகம் 117 : 1 , 126 : 2 , 143 : 6 , 

146 : 1 
கொச்சக வொருபோகு 142 : 1 , 
143 : 6 


கூத்தன் 182 : 1 
கூற்றவணின்மை 183 : 4 
கூற்றிடை வைத்த குறிப்பினான 

158 : 6 
கூற்றிவை 1 : 5 
( நச் . பா - ம் ) 


456 


தொல்காப்பியம் 


கொண்டது 31 : 1 
கொண்டு 10 : 1 , 183 : 3 
கொண்டும் 10 : 1 

( பேரா . பா - ம் ) 
கொண்டெடுத்து மொழியப் 

படுதல் 183 : 3 
கொண்டெடுத்து மொழியப் 

படுதலல்லது 183 : 3 
கொண்மின் 109 : 2 
கொள் 198 : 1 
கொளல் 27 : 1 
கொளலே 27 : 1 
கொளாஅ 8 : 1 
( இள . உரைக்கப்பாடாது ) 
( பேரா . வாங்கிக் கொடுக்கப் 
படா ) 


சிந்து 55 : 1 
சிந்தும் 55 : 1 
சிற்றெண் 146 : 1 
சிறக்கும் 223 : 2 
சிறந்து 106 : 2 
சிறப்பு 34 : 1 , 181 : 2 , 182 : 3 
சிறப்பே 34 : 1 
சிறு 146 : 1 
சிறுமை 44 : 1 , 144 : 1 , 145 : 2 
சிறுமைக்கு 145 : 2 
சின் 3 : 3 , 227 : 1 , 
சின்மென் மொழியால் 
சீர்புனைந்து யாப்பின் அம்மை 
227 
சின்மென் மொழியாற்றாய 
பனுவலோடு 227 
( பேரா . பா - ம் ) 
சின்மை 44 : 1 

பேரா . நச் . பா - ம் ) 
சின்னம் 140 : 2 , 143 : 3 
சின்னம் அல்லாக்காலை 140 : 2 


சா 


சார் 178 : 3 
சார்வொடு 178 : 3 
சான்ற 182 : 2 


சி 


சித்திரம் 205 : 6 
சித்திரவண்ணம் 205 : 6 , 214 : 1 
சித்திர வண்ணம் நெடிய குறிய 

நேர்ந்து வரும் 214 
சிதைத்து 8 : 1 
சிதைந்து 6:11 
சிதையா 27 : 2 
சிதையாத்தன்மை 27 : 2 
சிந்தடி 36 : 1 
சிந்தடிக் களவே 36 : 1 


சீர் 1 : 2 , 10 : 1 , 11 : 2 (2 ) 26 : 2 , 

31 : 1 , 40 : 1 , 41 : 1 , 44 : 1 , 47 , 52 : 2 , 
53 : 1 , 60 : 2 , 61 : 1 , 62-1 , 67 : 1 
69 : 2 , 70 : 2 , 72 : 1 , 93 : 1,95 : 1 , 
119 : 4 , 148 : 2 , 151 : 2 , 181 : 2 , 
205 : 5 ( 2 ) 227 : 1 , 228 : 1 
சீர் இயைந்து இற்றது 11 : 2 
சீர் கூனாதல் 47 
சீர்த்தகு சிறப்பின் கிழவன் 

கிழத்தியோடு 181 : 2 


செய்யுளியல் 


நூற்பாச் சொல்லகராதி 


457 


சீர்த்தகு சிறப்பு 181 : 2 
சீர்த்து 43 : 1 , 69 : 1 , 119 : 2 , 4 , 

206 : 3 
சீர்நிலை 26 : 2 , 40 : 1 , 41 : 1 
சீர்நிலை தானே 40 : 1 , 41 : 1 
சீரிது நுவலின் 227 

( யா . க . வி . பா - ம் ) 
சீரியன் மருங்கின் 53 : 1 
சீரியை 53 : 1 

( பேரா . நச் . பா - ம் ) 
சீரும் 10 : 1 
சீரெனப்படுமே 11 : 2 
சீரேற்றிறூஉம் 70 : 2 


சுட்டா 190 : 2 
சுட்டாக்கிளப்பு 190 : 2 
சுரிதகம் 117: 1, 146 : 1 
சுருக்கம் 170 : 1 
சுருக்கமும் 170 : 1 
சுருங்கி 137 : 2 
சுருங்கும் 139 : 1 


செம் 68 : 1 , 145-2 
செம்பால் 145 : 2 
செம்பால் வாரம் 145 : 2 

( இள . பேரா . நச் . பா - ம் ) 
செம்பொருள் 120 : 2 , 121 : 2 
செம்பொருளாயின வசை 121 : 1 
செய்யுள் 1:14 , 114 : 2 , 123 : 1 , 

124 : 2 , 125 : 2 , 153 : 1 , 157 : 1 , 
228 : 1 , 235 : 1 
செய்யுள் மருங்கின் 235 : 1 
செய்யுள் மருங்கின் மெய் பெற 
நாடி இழைத்த இலக்கணம் 
235 : 1,2 
செய்யுள் மொழியால் 228 : 1 
செய்யுள் மொழியாற் சீர் 

புனைந்தியாப்பின் அழகு 228 
செய்யுள் அது வென மொழிப 
124: 2 
( பேரா.நச்.பா - ம் ) 
செல்வம் 106 : 2 
செவ்விதில் 233 : 1 
செவியறி 153 : 2 
செவியறிவுறூஉ 107 : 2 154 : 1 
செவியறிவுறூஉ வென்றவையு 

மன்ன 154 : 1 ( நச்.பா - ம் ) 
செவியறிவுறுஉவென 107 : 2 
செவியறிவுறூஉவென இவையும் 
அன்ன 107: 2 
( யா.க.வி. பா - ம் ) 
செவியுறுத்தற்று 110: 3 
செவியுறுத்தற்றே 110 : 3 
செவியுறுத்தன்றே 110 : 3 
( சு.வே.மர்ரே ) 


சூத்திரந்தானே 162 : 2 
சூத்திரம் 161 : 1 , 162 : 2 


செ 


செந்தூக்கு 68 : 1 , 113 : 2 
செந்தொடை 86 : 1,96 : 2 
செந்தொடை மரபும் 86 : 1 
செப்பிய 117 : 2 
செப்பிய நான்கும் 117 : 2 


458 


செவியுறை 110 : 1 , 124 : 2 
செவியுறைச் செய்யுள் 124 :2 
செவியுறை தானே 110 : 1 
செவிலி 168 : 1 , 181 : 1 
செவிலிக்கு 168 : 1 


தொல்காப்பியம் 
சொற்சீர்க்கு 119 : 4 
சொற்சீர்த்திறுதல் 119 : 4 
சொற்சீர்த்து 119 : 4 , 206 : 3 
சொற்சீரடி 118 : 1 
சொற்சீரடியும் 118 : 1 


சே 


சேர்த்தி 10 : 1 
சேரியோர் 183 : 1 
சேரியோரும் 183 :! 


சொ 


ஞகாரம் 232 : 1 
ஞகார முதலா 232 : 1 
ஞகாரம் முதலா ளகார வீற்றுப் 
புள்ளி இறுதி இயைபு எனப் 
படுமே 232 
ஞகாரை 232 : 1 

( பேரா.நச்.பா - ம் ) 
ஞாயிறு 192 : 1 


சொல் 76 : 2 , 96 : 2 , 108 : 2 , 

119 : 4 ( 2 ) , 172 : 1 , 198 : 1 , 206 : 3 
சொல்லி 192 : 6 
சொல்லிய 96 : 1 , 223 : 2 
சொல்லிய சொல்லில் 223 : 2 
சொல்லியது 223 : 2 
சொல்லிய தொடையொடு 96 : 1 
சொல்லிய புலவர் 96 : 2 
சொல்லியற்புலவர் 96 : 2 

( சு.வே ) 
சொல்லியாங்கமையும் 192 : 6 
சொல்லியாங்கு 192 : 6 
சொல்லில் 223 : 2 
சொல்லுங்காலை 229 : 1 
சொல்லுந 192 : 5 
சொல்லுந போலவும் 192 : 5 
சொல்லும் 229 : 1 
சொல்லொடும் 172 : 1 198 : 1 
சொல்லொடும் குறிப்பொடும் 

புல்லியகிளவி எச்சம் 198 
சொற்சீர் 118 : 1 


தகு 181 :2 , 182 : 3 
தட்டல் 57 : 1 
தண் 75 : 3 
தண்பொழில் வரைப்பு 75 : 3 
தத்தமியலான் 201 : 3 
தத்தமியலின் 201 : 3 

( பேரா . பா - ம் ) 
தந்தனர் 202 : 2 
தந்தை 183 :2 
தந்தையும் 183 :2 
தப 109 : 1 , 120: 1 
தம் 191 : 1 
தம் தம் 201 : 3 
தம்முளும் 191 : 1 
தம்முளுரிய 191 : 1 

( நச் . பா - ம் ) 


செய்யுளியல் நூற்பாச் சொல்லகராதி 

459 
தமர் 179 : 1 

தழாஅல் 178 :2 
தமரிற் பெறுதலும் 179 : 1 

தளை 23 : 1 , 24 : 1 , 27 : 2 , 32 : 1 , 52 : 1 , 
தரவகப்பட்ட மரபின 130 : 2 3 , 55 : 2 , 58 : 1 , 61 : 1 
தரவியலொத்தும் அதகைப் தளை நிலைவகையினும் 52 : 1 
படுமே 132 : 2 

தளைவகை 27 : 2 , 52 : 3 
தரவின்றாகித் தாழிசை பெற்றும் தளைவகை யொன்றாத் தன்மை 
143 : 1 

யான 55 : 2 
தரவு 128 : 1 , 129 : 1 , 130 : 2 , 132,2 , தளையொடு 32 : 1 

135 : 2 , 136 : 1 , 137 : 2,138 : 1,143 : 1 , தன் 20 : 1 , 44 : 1 , 184 : 1 ( 2 ) 
143 : 2 , 148 : 1 

தன் சீர் 44 : 1 , 52 : 1 , 3 
தரவு , நான்கும் ஆறும் என்ற தன்சீர்வகை 52 : 1 
நேரடி பற்றிய நிலைமைத் தன்சீர்வகையினும் 52 : 1 
தாகும் 136 

தன்பா 20 : 1 
தரவும் 148 : 1 

தன்மை 27 : 2 , 81 : 2 
தரவும் போக்கும் இடைஇடை தன்மைத்து 165 : 1 
மிடைந்தும் 148 : 1 

தன்னை 183 : 2 
தரவே 135 : 2 

தன்னையும் 183 : 2 
தரவே தானும் 136 : 1 

தனக்கு 117 : 2 
தலை 1:10 , 85 : 1 , 88 : 1 , 196 : 1 

தனக்குறுப்பாக 117 : 2 
தலைப்படல் 178 : 1 

தனி 6 : 1 
தலைப்பெய்தைந்தும் 85 : 1 

தனிக்குறின் 6 : 1 
( சு.வே ) 

தனிக்குறின் முதலசை 6 : 1 
தலைப்பெய 85 : 1 
தலையிட்ட 97 : 3 

தா 
தலையெழுத்து 88 : 1 

தாஅ 205 : 2 
தலையெழுத்தொப்பதுமோன 

னை 

தாஅ வண்ணம் 205 : 2 , 207 : 1 
88 : 1 

தாஅ வண்ணம் இடையிட்டு 
தலைவரு பொருண்மையின் 

வந்த எதுகைத்து 207 
196 : 1 

தாங்களும் 191 : 1 
தலைவரு பொருளான் 196 : 1 

( மர்ரே . பதி . பா - ம் ) 
( பேரா . நச் . பா - ம் ) 

தாங்குதல் 108 : 3 
தலைவரு பொருளின் 196 : 1 

தாங்குதலின்றி 108 : 3 
( சு.வே. ) 

தாம் 97 : 1 , 123 : 1 , 158 : 1 , 204 : 1 , 


460 


தொல்காப்பியம் 


திறவதினாடி 201 : 2 
திறவது 201 : 2 


தீர் 106 : 2 , 132 : 3 


து 


205 : 1 , 226 
தாயபனுவலின் 227 

( நச் . பா - ம் ) 
தாழிசை 131 : 1 , 135 : 2 , 143 : 1,2 
தாழிசைப்பின்னர் 131 : 1 
தாழிசையின்றித் தரவுடைத் 

தாகியும் 143 : 2 
தான் 20 : 1 , 40 : 1 , 41 : 1 , 76 : 1 , 

81 : 2 , 110 : 1 , 115 : 1 , 120 : 1 , 
129 : 1 , 135 : 1 , 136 : 1 , 160 : 1 , 
162 : 2 , 167 : 1 , 171 : 2 , 174 : 1 , 
201 : 4 , 227 : 2 , 228 : 2 , 229 : 1 , 

231 : 1 
தான் இது என்னும் தன்மை 

81 : 2 
தானும் 167 : 1 , 174 : 1 
தானே 40 : 1 , 97 : 1 ( சு.வே ) 


துகளொடும் 124 : 1 

( பேரா . நச் . பா - ம் ) 
துணிவினானும் 169 : 2 
துணிவு 169 : 2 
துள்ளல் 79 : 1 
துள்ளல் ஓசை 79 : 1 
துறை 1 : 8 , 201 : 4 
துறைவகை 1 : 8 
துறையெனப்படுமே 201 : 4 


தூ 


தி 


தூக்கியல் 83 : 1 
தூக்கியல் வகையே 83 : 1 
தூக்கு 1 : 3 , 68 : 1 ( 2 ) 
தூக்கே 1 : 3 
தூங்கல் 80 : 1 , 205 : 10 
தூங்கல் வண்ணம் 285 : 10 , 222 
தூங்கல் வண்ணம் வஞ்சி பயி 
லும் 222 


திங்கள் 192 : 1 
திண்ணிதில் 154 : 2 
திண்ணிது 154 : 2 
திணை 1 : 5 , 200 : 3 
திணைக்குரிய பொருள் 200 : 3 
திணையே 1 : 5 
திரிபின்றி முடித்தல் 235 : 4 
திரிபின்றி முடிவது 147 : 2 
திரிபு 147 : 2 , 235 : 4 
திரியாது 179 : 2 
திறத்தியன் மருங்கிற் றெரிந்தன 

ருணர 194 : 2 
திறநிலை மூன்றும் 154 : 2 
திறம் 42 : 2 , 154 : 2 , 194 : 2 , 201 : 4 


தெ 
தெரிந்த 233 : 1 
தெரிந்த மொழியால் 233 : 1 
தெரிந்த மொழியால் செவ்விதிற் 

கிளந்தது புலன் 233 
தெரிந்தனர் 98 : 1 , 194 : 2 
தெரிந்தனர் உணர 194 : 2 


செய்யுளியல் 


நூற்பாச் சொல்லகராதி 


461 


தெரியின் 86 : 2 , 109 : 1 : 120 : 1 , 

154 : 2 , 157 : 1 , 176 : 1 
தெரியுமோர் 24 : 2 
தெரியுமோர்க்கே 24 : 2 
தெள்ளியோர் 235 : 4 
தெள்ளியோர் கடனே 235 : 4 


தே 
தேவர் 133 : 2 
தேவர்ப்பராஅம்முன்னிலைக் 

கண்ணே 133 : 2 
தேர்தல் 231 : 2 


தொ 


தொகையினும் 159 : 4 
தொகையினும் வகையினும் 

பொருண்மை காட்டி 159 : 4 . 
தொடர்நிலை பெறுமே 203 : 2 

( பேரா . நச் . பா - ம் ) 
தொடரின் 164 : 2 
தொடி 185 : 1 
தொடுக்கும் 219 , 224 : 1 
தொடை . 1 : 3 , 37 : 1 , 84 : 2 , 90 : 1 , 

96 : 1 , 99 : 1 , 139 : 1 , 203 : 2 , 219 
தொடைநிலை பெறுமே 203 : 2 
தொடை நிலை வகையே 99 : 1 
தொடையுணர்ந்தோர் 66 : 1 
தொடையே 32 : 1 
தொடைவகை 1 : 3 , 97 : 1 , 84 : 2 
தொடைவகைதாமே 97 : 1 
தொண்டு 97 : 3 
தொல் 182 : 4 
தொறு 88 : 1 
தொன்மை 1:11 , 229 : 1 
தொன்மை தானே உரையொடு 

புணர்ந்த பழமை 229 
தொன்னெறிப்புலவர் 230 : 3 
தொன்னெறி மரபின் கற்பிற் 
குரியர் 182 : 5 


தொகு 195 : 2 
தொகுநிலைக்கிளவி 195 : 1 
தொகுநிலைக்கிளவி பயன் 195 : 2 
தொகு நிலையளவின 153 

( பேரா . பா - ம் ) 
தொகுப்பு 103 : 1 
தொகை 153 : 3 , 159 : 4 
தொகைஇ 1:13 , 182 : 4 
தொகைநிலை 116 : 1 
தொகைநிலைக்கிளவி 195 : 2 

( பேரா . நச் . பா - ம் ) 
தொகை நிலை மரபின் அடியில 

153 : 3 
தொகைநிலை வகையால் 116 : 1 
( பேரா . கனகசபாபதி பதி . 
பா.வே ) 
தொகைநிலை வகையின் 116 : 1 
தொகைநிலை விரியின் 116 : 1 
( பேரா . நச் . பா - ம் ) 


தோ 
தோல் 1 : 1 , 230 : 3 
தோல் என மொழிப 230: 3 
தோலே 1:11 
தோழி 178 : 2 , 181 : 1 
தோழியிற்புணர்வும் 178 : 2 
தோற்றம் 65 : 2 


462 


தொல்காப்பியம் 


ந 


தோன்ற 162 : 5 

நவின்று 128 : 2 , 131 : 2 
தோன்றாது 184 : 2 

நற்றாய் 184 : 2 
தோன்றி 9 : 2 , 56 : 1 , 162 : 3 , 170 :2 நற்றாய் கூறல் 184 : 2 
தோன்றில் 233 : 2 

நனி 168 : 3 , 162 : 4 , 195 : 1 
தோன்றும் 135 : 3 , 137 : 2 , 148 : 3 , நனிபயக்கும் 108 : 3 , 195 : 1 
183 : 4 

நனிவிளங்க 162 : 4 
தோன்றுமொழி 165 : 2 

நா 
தோன்று மொழிப்புலவர் 165 : 2 
தோன்றுவது 169 : 2 

நாட்டல் 74 : 2 , 203 : 1 
தோன்றுவது கிளந்த துணி 

நாட்டலின்றி 203 : 1 
வினானும் 169 : 2 

நாடி 3 : 2 , 142 : 2 , 201 : 2 , 235 : 1 
நாடின் 108 : 1 

நாடுதல் 162 : 4 
நகை 166 : 4 

நாடுதலின்றி 162 : 4 
நகைமொழி 166 : 4 

நாண் 192 : 1 
நசை 125 : 1 

நாணே 192 : 1 
நசையொடும் 125 : 1 

நாப்பண் 110 : 2 
நடக்கும் 62 : 1 

நால் 1:10 , 31 : 1 , 35 : 1 , 37 : 1,75 : 4 , 
நடை 20 : 1 , 128 : 2 , 131 : 2 , 166 : 5 76 : 2 , 105 : 1 , 126 : 2,129 : 1 , 135 : 3 
நடைத்து 104 : 1 , 2 

155 : 1 , 160 : 1 , 178 : 3 
நடைநவின் றொழுகும் 128 : 2 , நால்வகையில் 135 : 3 
131 : 2 

நாலடியிழிபாய் 129 : 1 
நடை பயின் றொழுகும் 128 : 2 

நாலியற்று 101 : 2 
( பேரா . நச் . பா - ம் ) 

நாலீரம்பது 155 : 1 
நடையின்றே 20 : 1 

நாலீரைம்பதுயர்படி 155 : 1 
நல் 1:14 

நாலைந்து 1:10 , 204 : 1 
நல்லிசைப்புலவர் 1:14 

நாலெழுத்து 35 : 1 , 37 : 1 
நலிபு 205 : 6 , 215 : 1 

நாற்சீர் 31 : 1 
நலிபு வண்ணம் ஆய்தம் பயிலும் | நாற்சீர் கொண்டது 31 : 1 
215 : 1 

நாற்சொல் லியலான் 76 : 2 
நவில் 148 : 5 

நாற்பாக்கும் 105 : 1 
நவிலுதல் 110 : 3 

நாற்பாற்கு முரித்தே 105 : 1 
( சு.வே. மர்ரே . ) 

(சி.வை.தா.பதிப்பு ) 


செய்யுளியல் 


நூற்பாச் சொல்லகராதி 


463 


நாற்பெயரெல்லை 75 : 4 

நிரையும் 3 : 3 , 70 : 1 
( பேரா.பா -ம் ) 

நிரை வஞ்சிக்கு 40 : 2 
நாற்பேரெல்லை அகத்தவர் 75 : 4 | நில்லாது 25 : 1 
நாற்பேரெல்லை யகத்தவர் நிலத்து 35 : 2 , 48 : 2 
வழங்கும் யாப்பின் 75 : 5 

நிலம் 75 : 2 , 157 : 1 
நான் 84 : 2 

நிலை 2 , 16 : 1 , 22 : 2 , 24 : 2 , 
நான்கு 117 : 2 , 136 : 2 , 166 : 5 

26 : 1,2 ( 2 ) , 30 : 1 , 40 : 1 , 41 : 1 
நானெறி மரபின 

51 : 1 , 52 : 2 , 57 : 2 , 58 : 1 , 99 : 1 , 
தொடைவகை 84 : 2 

100 : 1 , 102 : 1 , 106 : 4 , 131 : 1 , 
132 : 3 , 146 : 2 , 148 : 4 , 153 : 3 , 

154 : 2 , 202 : 1 
நிகழ்ச்சி 193 : 2 

நிலைக்கு 24 : 2 , 59 : 2 , 146 : 2 
நிகழ்வு 194 : 1 , 4 

நிலைக்குரிமரபின் 59 : 2 
நிகழ்வே 194 : 1 

நிலைபெறும் 203 : 2 
நிமிர் 175 : 1 

நிலைமை 118 : 2 
நிமிர்ந்து 143 : 4 

நிலைமைத்து 117 : 3 , 136 : 3 
நிமிர்வு 227 : 2 

நிலையுரித்தன்றே 132 : 3 
நிரல் 163 : 1 

( சு.வே. ) 
நிரனிறுத்தமைத்தல் 87 : 1 

நிழல் 162 : 3 
நிரனிறுத்தமைத்தலும் 87 : 1 நிற்க 9 :2 
நிரனிறுத்தமைத்தலும் இரட்டை | நிற்கவும் 9 : 2 
யாப்பும் மொழிந்த வற்றிய 

நிற்குப் 26 : 1 
லான் முற்றும் 87 : 1,2 

( சு.வே . ) 
நிரை 3 : 3 , 13 : 1 , 15 : 2 , 28 : 1 , நிற்கும் 67 : 1 
57 : 1 ( 2 ) , 70 : 1,71 : 1 

நிற்குவது 26 : 1 
நிரைதட்டல் 57 : 1 

நிற்குவ வாயின் 26 : 1 
நிரைபு 4 : 2 , 70 : 1 

( பேரா . நச் . பா - ம் ) 
நிரைபும் 4 : 2, 70 :1 

நிற்ப 59 : 2 
நிரை முதல் வெண்சீர் 57 : 1 நிற்பவும் உளவே 59 : 2 
நிரையசை 15 : 2 , 28 : 1 

நிற்பின் 14 : 1 , 18 : 1 , 71 : 1 
நிரையசை இயல் 15 : 2 

நிற்றல் 8 : 2 , 200 : 4 
நிரையவணிற்பின் 71 : 1 

நிறைமொழி 171 : 1 
நிரையிறினும் 13 : 1 

நிறைமொழி மாந்தர் 171 : 1 


H 


464 


தொல்காப்பியம் 


நிறைய 26 : 1 , 67 : 1 
நிறையவும் 67 : 1 
நின் 106 : 1 
நின்று 159 : 5 
நினையுங்காலை 188 : 2 
நினையும் 188 : 2 


நூற்பால் பயிலும் 206 : 3 
நூனவில் புலவர் 148 : 5 
நூனவில் புலவர் நுவன்றறைந் 
தனரே 148 : 5 


நெ 


நு 


நுண்ணிதின் விளக்கல் 159 : 6 
நுண்ணிது 159 : 6 
நுண்மை 170 : 1 
நுண்மையும் 170 : 1 
நுதலிய 147 : 1,158 : 4 , 161 : 1,170 : 4 , 

192 : 4 
நுதலிய நெறியால் 192 : 4 
நுதலிய பொருளால் 192 : 4 

( சு.வே ) 
நுவலிய நெறிய 192 : 4 ( சு.வே. ) 
நுவலிய நெறியால் 192 : 4 

( பேரா . நச் . பா - ம் ) 
நுவலின் 230 : 1 
நுவலினும் 230 : 1 
நுவலுங்காலை 159 : 2 
நுவன்று 148 : 5 


நெஞ்சு 192 : 3 
நெஞ்சே 192 : 3 
நெட்டெழுத்து 212 
நெடிய 214 : 2 
நெடியவும் 214 : 2 
நெடில் 3 : 1 ( 2 ) , 38 : 1 
நெடில் அடி 38 : 1 
நெடிலடி 56 : 2 
நெடிலடிக்களவே 38 : 1 
நெடிலடிக்கு 38 : 1 
நெடிலே 3 : 1 
நெடுஞ்சீர் 205 : 5 
நெடுஞ்சீர் வண்ணம் 205 : 5 , 212 
நெடுஞ்சீர் வண்ணம் 

நெட்டெழுத்துப் பயிலும் 212 
நெடும் 205 : 5 
நெடுவெண்பாட்டு 114 : 1 , 151 : 1 
நெடுவெண்பாட்டே 114 : 1 
நெடுவெண்பாட்டே 

முந்நான்கடித்தே 151 : 1 
நெறி 61 : 2 , 84 : 2 , 164 : 1.179 : 2 

182 : 5 , 192 : 4 , 143 : 1,197 : 1 , 
200 : 2 
நெறிபெற்று வரூஉம் 61 : 2 


நூ 


நூல் 75 : 1,148 : 5,158 : 2,159 : 2 , 

206 : 3 
நூலினான 158 : 2 
நூலெனப்படுவது 159 : 2 
நூலே 75 : 1 
நூற்பாப் பயிலும் 206 : 3 
( தொன்னுால் பா - ம் ) 


நே 


நேர் 3 : 3 , 14 : 1 , 18 : 1 , 22 : 2 , 


செய்யுளியல் 


நூற்பாச் சொல்லகராதி 


465 


24 : 1 , 37 : 1 , 40 : 1 , 70 : 1 , 71 : 1 

111 : 2 , 163 : 1 
நேர் அவண் நிற்பின் 18 : 1 
நேர்ந்து 214 : 2 
நேர்ந்துடன் வருமே 214 : 2 
நேர் நிலை 40 : 2 

( பேரா .நச் . பா -ம் ) 
நேர்பு 4 : 2 , 71 : 1 
நேர்பும் 4 : 2 , 71 : 1 
நேரடி 22 : 2 , 47 , 61 : 2 , 136 : 3 
நேரடிக்கு 47 , 111 : 2 
நேரடிக்கு அளவே 37 : 1 
நேரின மணியை நிரல்பட 

வைத்தாங்கு 163 : 1 
நேரீற்றியற்சீர் 24 : 1 , 70 : 1 
நேரும் 3 : 3 , 71 : 1 


பட்டன 76 : 2 

( பேரா . நச் . பா - ம் ) 
பட்டு 193 : 1 
பட 3 : 2 , 163 : 1 
படாஅ 23 : 1 

( பேரா . நச் . பா - ம் ) 
படலத்தானும் 161 : 3 
படலம் 161 : 3 , 164 : 2 
படுத்து 27 : 1 
படும் 132 : 1 , 156 : 1 , 176 : 2 
படுமே 156 : 1 
பண்ணத்தி 173 : 2 
பண்பு 73 : 1 , 103 : 1 , 154 : 4 , 159 : 6 
பண்புற 73 : 1 
பண்புறத்தொகுப்பின் 103 : 1 
பண்புற முடியும் பாவின 154 :4 
பத்து 37 : 1 , 97 : 3 
பத்தெழுத்து 37 : 1 
பதினேழ் 48 : 2 
பதினேழ் நிலத்த 48 : 2 

( பேரா . நச் . ய . கவி . பா - ம் ) 
பதினேழ் நிலத்தும் 48 : 2 
பயக்கும் 108 : 3 , 195 : 1 
பயன் 1 : 7 , 195 : 2 
பயனே 1 : 7 
பயிலும் 206 : 3 , 211 : 1 , 212 , 213 , 

215 : 1 , 220 , 222 . 
பரத்தை 182 : 1 , 190 : 1 
பரத்தை வாயிலென விரு 

வீற்றும் 190 : 1 
பரந்த 230 : 2 
பரந்தமொழி 230 : 2 
பரந்த மொழியால் அடிநிமிர்ந் 


நொ 


நொடி 158 : 3 
நொடியொடு புணர்ந்த பிசியி 
னான 158 : 3 


நோ 


நோக்கு 1 : 4 , 100 : 2 
நோக்குதல் 100 : 2 
நோக்குதற் காரணம் நோக் 

கெனப்படுமே 100 : 2 
நோக்கே 1 : 4 
நோய் 183 : 2 
நோய்மருங்கறி நரும் 182 : 2 


பட்டன்று 76 : 2 


36-30 


466 


தொல்காப்பியம் 


தொழுகிலும் 230 : 2 
பராஅம் 133 : 2 
பராஅய 133 : 2 

( பேரா . நச் . பா - ம் ) 
பராவுதன் 133 : 2 

( சிலப் , உரை . பா - ம் ) 
பரிபாட்டு 114 : 2 
பரிபாட்டெல்லை 155 : 1 

( பேரா . பா - ம் ) 
பரிபாடல் 116 : 1 , 155 : 1 
பரிபாடல் இழிபடி ஐயைந்து 

155 
பரிபாடல் உயர்படி 

நாலீரைம்பது 155 
பரிபாடல் 116 : 1 , 155: 15 
பழமை 229 : 2 
பழி 106 : 2 , 122 : 1 
பழிகரப்பு 122 : 1 
பழிதீர்செல்வமொடு 106 : 2 
பற்றிய 136 : 3 
பன்னும் 49 : 2 
பன்னும் காலை 49 : 2 


பாட்டிடை வைத்த குறிப்பினா 

னும் 166 : 1 
பாட்டியல் 202 : 4 
பாட்டியல் வழக்கின் 202 : 3 
பாட்டியல் வழக்கே 202 : 4 

( சு . வே . ) 
பாட்டினியல பண்ணத்தியே 

173 : 2 
பாட்டு 34 : 1 , 75 : 1 , 82 : 1 , 130 : 1 , 

166 : 1 , 173 : 1 , 2 , 205: 7 ( 2 ) 
பாட்டெனப்படுமே 34 : 1 
பாட்டொடு 128 : 1 

( பேரா . பா - ம் ) 
பாணன் 182 : 1 
பாநிலை வகை 148 : 4 
பார்ப்பார் 184 : 1 
பார்ப்பார் அறிவர் என்றிவர் 
கிளவி யார்க்கும் வரையார் 
189 
பார்ப்பான் 181 : 1 , 182 : 3 
பால் 27 : 1 , 145 : 2 , 206 : 3 
பால 14 : 1 
பாவகை விரியே 101 : 2 
பாவிரிவகையே 101 : 2 

( பேரா . நச் . பா - ம் ) 
பா விரிகையே 101 : 2 

( சு , வே . ) 
பாவிரி மருங்கினை 103 : 1 
பாவின்றெழுந்த கிளவியானும் 

166 : 2 
பாவின 154: 4 
பாவே 1 : 4 


பா 


பா 1 : 4 , 20 : 1 
பாங்கு 49 : 2 , 178 : 2 
பாங்குறவுணர்ந்தோர் 49 : 2 
பாங்கொடுதழா அலும் 178 : 2 
பாட்டவற்றளவோடு 152 

( பேரா . பா - ம் ) 
பாட்டாங்கு 82 : 1 
பாட்டிடைக்கலந்த பொருள 
வாகி 173 : 1 


செய்யுளியல் 


நூற்பாச் சொல்லகராதி 


467 


பி 


பிசி 75 : 1 , 158 : 3 , 174 : 1 
பிசிநிலைவகை இருவகைத்து 

169 
பிசியே 75 : 1 
பிண்டத்தானும் 161 : 4 
பிண்டம் 161 : 4 , 165 : 2 
பிரிவு 179 : 4 , 200 : 1 
பிரிவும் 200 : 1 
பிழைத்தது 235 : 2 
பிழைத்தது போல வருவன 

உளவெனும் 235 : 2,3 
பிழைத்தன போல 235 : 2 

( பேரா.பா - ம் ) 
பிழையாது 197 : 1 
பிற 129 : 2 , 201 : 2 
பிற அவண் வரினும் 201 : 2 
பிறவும் 129 : 2 , 192 : 4 
பின்னர் 131 : 1 


புணர்ந்து 159 :5 , 189 : 2 
புணர்ந்தும் 119 : 1 
புணர்வு 178 : 2 , 200: 1 
புணர்வும் 200 : 1 
புணராதாகி 172 : 1 
புணராது 172 : 1 
புதுவது 231 : 2 
புதுவது கிளந்த 231 : 2 

( பேரா.நச் , பா - ம் ) 
புதுவது புனைந்த 231 : 2 
புரை 132 : 3 
புரையோர் 110 : 2 
புல்கிய 198 : 1 

( சு.வே.) 
புல்லிய 198 : 2 
புல்லிய கிளவி 198 : 2 
புலம்பு 192 : 3 
புலம்புறு பொழுதே 192 : 3 
புலவர் 1:14 , 2 : 2 , 75 : 5 94 : 1 , 

113 : 2 , 124 : 2, 125 : 2, 148 : 5 , 
163 : 3 , 165 : 2 
புலவர் ஆறே 94 : 1 
புலவி 179 : 3 
புலன் 1:12 , 233 : 3 
புலனுணர்ந்தோர் 233 : 3 
புலனே 1:12 
புள் 192 : 3 
புள்ளி 232 : 2 
புள்ளியிறுதி 232 : 2 
புள்ளியிறுதி இயைபெனப் 

படுமே 232 
புள்ளே 192 : 3 
புறங்காப்ப 106 : 1 
புறத்தது 172 : 2 


பு 


புகழ் 75 : 3 , 124 : 1 , 
புகழொடும் 124 : 1 
புணர்ச்சி 178 : 1 
புணர்த்து 119 : 3 
புணர்த்தும் 11 : 1 
புணர்ந்த 158 : 3 , 166 : 4 , 169 : 1 , 

229 : 2 , 234 : 1 
புணர்ந்தது 179 : 4 
புணர்ந்தவும் 179 : 4 

( சு.வே.) 
புணர்ந்தன்று 124 : 1 , 125 : 1 


468 


தொல்காப்பியம் 


பெறலே 26 : 2 

( பேரா . நச் . பா - ம் ) 
பெறாஅ 23 : 1 
பெறா 106 : 4 
பெறுதல் 179 : 1 
பெறும் 9 : 2 , 115 : 2 , 129 : 2 , 188 : 1 
பெறுமரபு 97 : 1 
பெறுமே 9 : 2 , 115 : 2 , 129 : 2 


பே 


புறநிலை 153 : 2 , 154,1 
புறநிலை , வாயுறை , செவியறி 
வுறூஉ வெண்பா இயலினும் 
ஆசிரிய இயலினும் முடியும் 
154 
புறநிலை வாயுறை செவியறி 
வென்றிவை 153 
( மர்ரே பா.வே . ) 
புறநிலை வாழ்த்து 106 : 3 
புறநிலை வாழ்த்து கலி நிலை 
வகையும் வஞ்சியும்பெறா 
106 : 3,4 
புறநிலை வாழ்த்தே 106 : 3 
புறப்பாட்டு 205 : 7 
புறப்பாட்டு வண்ணம் 205 : 7 

217 : 1 
புறப்பாட்டு வண்ணம் முடிந்தது 

போன்று முடியாதது 217 
புறம் 205 :7 
புனைந்த 231 : 2 
புனைந்து 227 : 1 , 228 : 1 


பேணு 182 : 3 
பேணுஞ்சிறப்பின் 182 : 3 

( சு.வே.) 
பேணுதகு சிறப்பிற்பார்ப்பான் 

182 : 3 
பேணுதகு சிறப்பு 182 : 3 
பேர் 75 : 4 


பொ 


பெ 


பெய 85 : 1 
பெயர் 3 : 3 
பெயரே 3 : 3 
பெருகி 139 : 1 
பெருந்திணை 177: 1 
பெற்றன 19 : 1 
பெற்று 61 : 2 , 148 : 2 
பெற்றும் 143 : 1 
பெற 235 : 1 
பெறவே 26 : 2 


பொங்குதல் 110 : 2 
பொது 161 : 3 , 164 : 2 , 200 : 4 
பொதுமொழி 161 : 3 , 164 : 2 
பொதுமொழி கிளந்த படலத் 

தானும் 161 : 3 
பொதுமொழி தொடரிய 161 : 3 

( சு.வே . ) 
பொதுமொழி தொடரின் அது 

படலம் ஆகும் 164 : 2 
பொதுவாய் நிற்றற்கும் 116 : 3 
பொதுவாய் நிற்றல் 116 : 3 
பொதுவாய் நிற்றல் பொருள் 

வகை 200 : 4 
பொய் 166 : 3 


செய்யுளியல் 


நூற்பாச் சொல்லகராதி 


469 


ம 


பொய்ம் மொழி 166 : 3 

பொழிப்பென மொழிப் 94 
பொருட்புறத்ததுவே குறிப்பு ( சு.வே.மர்ரே ) 
மொழியே 172 : 2 

பொழிப்பென மொழிதல் 94 : 1 
பொருண் மரபில்லாப் பொய்ம் 

பொழில் 75 : 3 
மொழியானும் 166 : 3 

பொழுது 192 : 3 
பொருண்மரபு 166 : 3 
பொருண் முடியத்தந்தனர் 

போ 
உணர்த்தல் மாட்டு 202 : 2,3 போக்கிடையென 128 : 1 
பொருண்மை 159 : 4 

( சு.வே. ) 
பொருண்மையின் 196 : 1 

போக்கியல் வகையே வைப் 
பொருணனி விளக்கி 162 : 4 

பெனப் படுமே 132 : 1 
( சு.வே ) 

போக்கு 128 :1 , 132 : 1 , 148 : 1 , 149 : 2 
பொருணனி விளங்க 162 : 4 போக்கும் 148 : 1 
பொருணிகழ்வுரைப்பது கால 

போல 108 : 2 , 192 : 5 ( 2 ) , 235 : 2 
மாகும் 192 : 3 

போன்று 217 : 2 
பொருந்த 1:13 
பொருள் 1 : 8 , 91 : 1 , 102 : 2 , 124 : 1 , 
143 : 5 , 161 : 1 , 162 : 4,163 :2,164 : 1 , 

மண்டிலம் 111 : 1 , 113 : 1 
166 : 3,170 : 3,172 : 2,194 : 4,202 : 1,2 

மண்டிலயாப்பு 111 : 1 
பொருள்வகை 1 : 5 , 200 : 4 

மண்டிலயாப்பும் 111 : 1 
( வ.உ.சி. பா - ம் ) 

மணி 163 : 1 

மணியை 163 : 1 
பொருள 173 : 1 

மனையோள் 188 : 1 
பொருளினும் 91 : 1 , 143 : 5 
பொருளை 74 : 2 , 163 : 2 , 170 : 3 

மனையோள் கிளவியும் 188 : 1 
பொருளொடு புணர்ந்த நகை 

மந்திரம் 158 : 5 , 171 : 2 

மயக்கம் 12 : 1,2 
மொழியானும் 166 : 4 
பொருளொடு புணராப்பொய்ம் மரபிற்றென்ப 130 : 2 
மொழியானும் 166 : 3 (சு.வே ) 

( யா.வி.பா - ம் ) 
பொருளோடும் 12 : 1 

மரபின 84 : 2 , 130 : 2 
பொருளே 1 : 8 

மரபினதென்ப 130 : 2 
பொலிமின் 106 : 3 

( பேரா . நச் . பா - ம் ) 
பொழிப்பு 86 : 1 , 94 : 1 

மரபு 1 : 2 , 57 : 2 , 76 : 1 , 86 : 1 , 

153 : 3 , 161 : 5 , 166 : 3 , 181 : 3 , 
பொழிப்பும் 86 : 1 


470 


தொல்காப்பியம் 


மறையோர் 178 : 4 
மறை வெளிப்படுதலும் 179 : 1 
மன் 139 : 1 


மா 


மாக்கள் 201 : 1 


182 : 5 , 201 : 3 
மரபே 1 
மரபே தானும் 76 : 1 
மரபோடு முடியின் அத்திறந் 

தானே துறை 201 : 3,4 
மரன் 19.:2 
மரனே 192 : 2 
மருங்கில் 55 : 1 
மருங்கின் 23 : 1 , 59 : 1 
மருங்கினும் 8 : 2 , 25 : 1 
மருங்கு 8 : 2 , 21 : 1 , 23 : 1 , 25 : 1 , 
30 : 1 , 53 : 1 , 59 : 1 , 64 : 1 ( 2 ) 
102 : 1 , 183 : 2 , 186 : 1 , 194 : 2 , 
235 : 1 
மருட்பா 81 : 1 
மலிதலும் 179 : 3 

( சு . வே .) 
மலிவு 179 : 3 
மலிவும் புலவியும் ஊடலும் 

உணர்வும் பிரிவொடு 
புணர்ந்தது கற்பெனப்படும் 

179 : 3,4 
மற்று 168 : 1 
மறை 158 : 5 , 178 : 4 , 179 : 1 
மறைமொழி 158 : 5 , 171 : 2 
மறைமொழி கிளந்த மந்திரத் 

தான 158 : 5 
மறைமொழி தானே மந்திரம் 

171 : 2 
மறையென மொழிதல் 

மறையோராறே 178 : 4 
மறையொடு 158 : 5 
( சு . வே . ) 


மாக்களும் 201 : 1 
மாட்டு 1 : 9 , 202 : 3 , 203 : 1 
மாட்டும் 203 : 1 
மாட்டே 1 : 9 
மாத்திரை 1 : 1 , 2 : 1 , 100 : 1 
மாத்திரை முதலா அடி நிலை 

காறும் 100 : 1 
மாத்திரை வகையும் 2 : 1 
மாதர் 185 : 1 
மாந்தர் 109 : 3 , 171 : 1 
மாற்றம் 149 : 1 
மாற்றமும் 149 : 1 
மாறு 195 : 1 
மாறுகோள் 159 : 3 
மானும் 174 : 1 


மி 


மிகுதல் 38 : 2 , 39 :2 , 41 : 2 
மிகுதலும் 38 : 2 , 39 : 2 , 41 : 2 
மிகுதி 56 : 1 
மிகும் 208 : 1 , 209 : 1 , 210 : 1 
மிடைந்து 149 : 1 
மிடைந்தும் 148 : 1 


மு 
மு 67 : 1 , 69 : 1 
முச்சீர் 45 : 1 , 67 : 1 


செய்யுளியல் 


நூற்பாச் சொல்லகராதி 


471 


முச்சீர்த்து 65 : 2 , 69 : 1 
முச்சீரானும் 45 : 1 
முடித்தல் 170 : 3 , 235 : 4 
முடித்தற்கு 170: 3 
முடித்தன மேற்று 216 

( சு . வே . ) 
முடிந்த 214 : 2 
முடிந்ததன் 214 : 2 
முடிந்தது 217 : 2 
முடிப்பது 196 : 2 
முடிபொருள் 153 : 4 
முடிபொருளல்லா தடியள 

விலவே 153 : 4 
முடிய 74 : 2 , 115 : 2 , 202 : 2 
முடிய நாட்டல் 74 : 2 
முடிய நாட்டில் 74 : 2 

( சு.வே. ) 
முடியயாத்தல் 74 : 2 

( சு.வே. ) 
முடியவும் 115 : 2 
முடியாத்தன்மையின் 216 : 2 
முடியாதது 217 : 2 
முடியின் 201 : 3 
முடியும் 73 : 1 , 154 : 4 , 193 : 1 
முடிவது 147 : 2 
முடிவறியாமல் 225 : 1 
முடிவு 159 : 3 , 198 : 1 , 225 : 1 
முடிவுகொள்ளியல் 198 : 1 

( சு.வே.) 
முடிவுகொள்ளியற்கை 198 : 1 
முடுகியல் 62 : 1 , 63 : 1 , 118 : 1 
முடுகியலடியும் 118 : 1 
முடுகு 205 : 11 


| 


முடுகு வண்ணம் 205 : 11 , 225 : 1 
முடுகுவண்ணம் முடிவறியாமல் 

அடியிறந்தோடி 
அதனோரற்றே 225 
முதல் 5 : 1 , 6 : 1 , 57 : 1 , 63 : 1 , 
74 : 1 , 100 : 1 , 102 : 1,2 , 159 : 3 , 

179 : 2 , 182 : 3 
முதல் இரண்டு 50 : 1 
முதல் தொடை 139 : 1 
முதலசை 6 : 1 
முதலா 54 : 1 , 177 : 1 , 182 : 3 , 

232 : 1 , 234 : 2 
முதலிரண்டடிக்கும் 63 : 1 
முதலும் முடிவும் மாறு 

கோளின்றி 159 : 3 
முதனடுவிறுதி 159 : 3 

( சு.வே. ) 
முது 158 : 41 
முதுசொல் 75 : 2 
முதுசொலோடவ்வேழ் நிலத்தும் 75 : 2 

( பேரா . பா - ம் ) 
முதுமொழி 158 : 4 , 170 : 4 
முந்நான்கு 151 : 1 
மும் 102 : 2 
முரண் 84 : 1 , 91 : 1 
முரணுதல் 91 : 1 
முரணே 84 : 1 , 91 : 1 
முரற்கை 67 : 1 
முரற்கையுள் 67 : 1 
முற்கிளந்தன 172 : 2 
முற்ற 184 : 2 
முற்றடி 119 : 2 
முற்றடியின்றிக் குறைவு 


472 


தொல்காப்பியம் 


சீர்த்தாகியும் 119 : 2 
முற்றத்தோன்றாது 184 : 2 
முற்றியலுகரம் 8 : 1 , 9 : 1 
முற்றியலுகரமும் 8 : 1 , 9 : 1 
முற்றும் 87: 2 
முறை 177 : 2 
முறைநெறிவகையின் 177 : 2 

( பேரா . நச் . பா - ம் ) 
முறைமுறைமையின் 177 : 2 

( சு.வே. ) 
முறையினது 197 : 2 
முறையினான 177 : 2 
முன் 13 : 1 , 15 : 1 , 18 : 1 , 61 : 2 , 

182 : 4 , 197 : 2 
முன்னத்தின் 187 : 2 
முன்னம் 1 : 8 , 187 : 2 , 199 : 2 
முன்னிலைக்கண் 133 : 2 
முன்னுதல் 64 : 1 
முன்னுறக்கிளந்த அறுவரொடு 

தொகைஇ 182 : 4 
முன்னுறக் கிளந்த கிளவியொடு 

182 : 4 
( பேரா . நச் . பா - ம் ) 
முன்னுறக்கிளந்த முறையினது 

197 : 2 
முன்னே 61 : 2 


மூவாறெழுத்து 39 : 1 

( யா . வி . பா - ம் ) 
மூவாறெழுத்தே 39 : 1 
மூவைந்து 38 : 1 
மூவைந்தெழுத்து 38 : 1 
மூவைந்தெழுத்தே 38 : 1 
மூன்று 44 : 1 , 137 : 1 , 150 : 2 , 154 : 2 , 

161 : 4 , 165 : 1 
மூன்றுறுப்படக்கிய பிண்டத் 

தானும் 161 : 2 
மூன்றுறுப்படக்கிய தன்மைத் 

தாயில் பிண்டம் 161 : 4 
மூன்றுறுப்பு 161 : 4 , 165 : 1 
மூன்றே 44 : 1 


மெ 


மெய் 3 : 2 , 48 : 2 , 97 : 1 , 148 : 2 , 

180 : 1 , 235 : 1 
மெய்ப்பட 3 : 2 , 196 : 2 
மெய்ப்பட முடிவது 196 : 2 

( சு . வே . ) 
மெய்ப்பாடு 1 : 7 , 196 : 2 
மெய்பெற நாடி 235 : 1 
மெய்பெற வவையே 180 

( நச் . பா - ம் ) 
மெய் பெறும் அவையே 188 : 1 
மெய் பெறு மரபின் 97 : 1 
மெய் பெறுவகையே 180 

( பேரா . பா - ம் ) 
மெய்வகை அமைந்த பதினேழ் 

நிலத்தும் 48 : 2 
மெல் 205 : 3 
மெல்லிசை வண்ணம் 205 : 3 . 


மூ 11 : 1 , 19 : 2 , 38 : 1 , 39 : 1 , 64 : 2 
மூவகையடியும் 64 : 2 
மூவசை 10 : 1 , 19 : 2 
மூவர் 75 : 3 
மூவாறு 39 : 1 


செய்யுளியல் 


நூற்பாச் சொல்லகராதி 


473 


மொழியின் 122 : 1 , 203 :2,234 : 3 
மொழியினான 158 : 4 ( சு.வே ) 
மொழியினும் 91 : 1 


209 : 1 
மெல்லிசை வண்ணம் மெல் 

லெழுத்து மிகும் 209 
மெல்லெழுத்து 209 : 1 
மென் ( மெல் ) 227 : 1 
மென்மை 170 : 2 
மென்மையும் 170 : 2 


மோ 


மோனை 84 : 1 , 88 : 1 


மே 


மேல் 2 : 2 
மேற்று 214 : 2 , 229 : 2 , 231 : 2 


மொ 


மொழி 6 : 1 , 8 : 1 , 91 : 1 , 122 : 1 , 

158 : 4,5 , 161 : 2,3 , 163 : 3 , 164 : 2 , 
166 : 3,4 , 199 : 1 , 227 : 1 , 228 : 1 , 

230 : 1 , 2 , 233 : 1 , 234 : 3 
மொழிகரந்து மொழியின் 122 : 1 
மொழி சிதைத்து 6 : 1 

( பேரா . நச் . பா - ம் ) 
மொழி சிதைந்து 6 : 1 
மொழிதல் 94 : 2 , 178 : 4 , 185 : 2 
மொழிந்த 187 : 2 
மொழிந்தவற்று 87 : 2 
மொழிந்தாங்குரியர் 187 : 2 
மொழிப் 17 : 1 , 33 : 1 , 38 : 2 , 39 : 2 , 

41 : 2,60 : 2 , 74 : 3 , 79 : 1 , 83 : 1 , 92 : 1 
95 : 1 , 99 : 1 , 104 : 2 , 116 : 3 . 123 : 1 , 
128 : 2,131 : 2,157 : 2 , 163 : 3 , 166 : 5 , 
193 : 2 , 202 : 3 , 205 : 12 , 226 , 

230 : 3 , 233 : 3 
மொழியப்படுதல் 183 : 3 
மொழியது 75 : 5 


யாணஞ்சான்ற அறிவர் 182 : 2 
யாணம் 182 : 2 
யாத்த 1 : 2 
யாத்த சீரே 1 : 2 
யாத்து 162 : 5 
யாப்பறி புலவர் 74 : 3 
யாப்பியல் வகையின் 1 : 9 
யாப்பின் 75 : 5 , 227 : 1 , 228 : 1 
யாப்பின் மேற்று 231 : 2 
யாப்பின் வழியது 75 : 5 

( பேரா . பா - ம் ) 
யாப்பின 114 : 3 
யாப்பினுட்டோன்ற யாத் 

தமைப்பதுவே 162 : 5 
யாப்பினும் 143 : 5 
யாப்பினும் பொருளினும் வேற் 
றுமையுடையது கொச்சக 
வொருபோகு 143 : 5 
யாப்பு 1 : 2 , 1 : 9 , 74 : 3 , 75 : 5 , 76 : 2 , 
78 : 1 , 87 : 1 , 111 : 1 , 143 : 5 , 162 : 5 , 

183 : 4 , 189 :2 , 231 : 2 
யாப்பு வழி 76 : 2 
யாப்புறத்தோன்றும் 183 : 4 
யாப்பென மொழிப் 74 : 3 
யாப்பே 78 : 1 


474 

தொல்காப்பியம் 
யாப்பொடு புணர்ந்தே 189 : 2 வஞ்சி மருங்கினும் 25 : 2 
யார் 168 : 2 , 189 : 2 

வஞ்சியடியே 43 : 1 
யார்க்கும் 168 : 2 , 189 : 2 

வஞ்சியும் 106 : 4 
வஞ்சியுரிச்சீர் 30: 1 

வண் 75 : 3 
வகுத்தனர் 10.2 , 109 : 2 

வண்ணகம் 134 : 2 , 135 : 1 
வகுத்தனர் கொண்மின் 109 : 2 

வண்ணகந்தானே 135 : 1 
வகுத்து 1:15 

வண்ணந்தானே 204 
வகை 1 : 1 , 1 : 3 , 1 : 5 , 6 , 7 , 8 , 9 , ( நச் . பா - ம் ) 
2 : 1 ( 2 ) , 4 : 1 , 19 : 1 , 27 : 2 , 48 : 1 , 

வண்ணந்தாமே நாலைந்து 204 
2 , 3 , 50 : 1 , 52 : 1 ( 2 ) , 52 : 3 , 55 : 2 , வண்புகழ் மூவர் 75 : 3 
64 : 2 , 83 : 1 , 84 : 2 , 99 : 1 , 101 : 2 , | வண்புகழ் மூவர் தண் பொழில் 
105 : 1 , 106 :4 , 116 : 1 , 118 : 1 , வரைப்பின் 75 : 3 
132 : 1 , 135 : 3 , 148 : 4 , 156 : 1 ( 2 ) , வண்ணம் 1 : 9 , 204 : 1 , 205 : 2 ( 2 ) , 
159 : 4 , 166 :5 , 176 : 1 , 2 ( 2 ) , 

205 : 3 ( 2 ) , 205 : 4 ( 2 ) , 205 : 5 ( 2 ) , 
178 : 3 , 180 : 1 , 197 : 1 , 228 : 2 

205 : 6 ( 2 ) , 205 : 7( 2 ) , 205 : 8( 2 ) , 
வகைத்து 120 : 2 , 126 : 2 , 127 : 2 , 205 : 9( 2 ) , 205 : 10( 2 ) , 205 : 11 ( 2 ) , 
134 : 2 , 141 : 1 , 150 : 1 , 167 : 1 , 

226 
169 : 3 

வண்ணமோடு 1 : 9 
வகைத்தே 169 : 3 

வந்த 207 : 2 
வகைபெற்றனவே 19 : 1 

வந்தவற்றியலால் 235 : 3 
வகையின் 116 : 1 

வந்தவற்று 235 : 3 
வகையினும் 139 : 4 

வந்து 57 : 1 
வகையோர் 181 : 3 

வயங்க 108 : 1 
வசை 121 : 1 , 125 : 1 

வயங்க நாடின் 108 : 1 
- வசையொடும் 125 : 1 

வயின் 24 : 1 
வஞ்சி 21 : 1 , 25 : 1 , 30 : 1 , 40 : 2 , வரம்பில் 98 : 1 
43 : 1 , 68 : 1 , 80 : 1 , 101 : 1 , 104 : 1 , 

வரம்பில பல்கும் 98 : 1 
106 : 4 , 222 

( பேரா . பா - ம் ) 
வஞ்சிக்கு 40 : 2 , 54 : 2 

வரம்பு 98 : 1 
வஞ்சிச்சீர் 19 : 1 

வரின் 4 : 1 , 15 : 1 , 201 : 2 
வஞ்சித்தூக்கே 68 : 1 

வரினும் 51 : 1 , 175 : , 2 , 201 : 2 
வஞ்சி மருங்கின் 21 : 1 

வரினே 4 : 1 , 15 : 1 


செய்யுளியல் 


நூற்பாச் சொல்லகராதி 


475 


வல்லோர் 10: 2 
வழக்கியல் 186 : 2 
வழக்கியலாணையில் 186 : 2 
வழக்கின் 202 :4 
வழக்கு 186 :2 
வழங்கும் 75 : 4 
வழி 30 : 2 , 76 : 2 , 108 : 3 , 163 : 2 
வழி நனி பயக்கும் 108 : 3 
வழிபடு தெய்வம் 106 : 1 
வழிமொழிந்தன்று 109 : 3 
வழிமொழிந்தன்றே 109 : 3 
வழிமொழிந்தனரே 109 :4 

( சு.வே . மர்ரே ) 
வழியசை 119 : 3 
வழியசை புணர்த்தும் 119 : 3 
வழிவழி 106 : 2 


வரு 196: 1 
வருகுவது 29 : 1 
வருதல் 3 : 2 , 33 : 1 
வருதலொடு 3 : 2 
வரும் 45: 1 
வரும் 214 :2 
வரும் இடன் 45 : 1 
வருவன 235 : 3 
வருவனவேனும் 235 : 3 

( சு.வே. ) 
வருவவுள வெனினும் 235 : 3 

( பேரா . பா - ம் ) 
வருவவுள -வேனும் 235 : 3 

( நச் . பா - ம் ) 
வரூஉம் 61 : 2 , 1.70 : 3 
வரை 57 : 2 , 157 : 2 
வரைநிலை 57 : 2 , 168 : 2 
வரைப்பு 75 : 3 
வரையார் . 26 : 2 ( 2 ) , 29,2 , 63 : 1 , 

66 : 1 , 189 : 2 
வரைவின்று 71 : 2 
வரைவு 71 :2 
வல் 205 : 3 
வல்லா 109 : 2 
வல்லாங்கு 109 : 2 

( சு.வே. மர்ரே ) 
வல்லிசை வண்ணம் 205 : 3 , 208 : 1 
வல்லிசை வண்ணம் வல்லெ 

ழுத்து மிகும் 208 
வல்லிதில் 1:15 
வல்லெழுத்து 208 : 1 , 234 : 1 
வல்லெழுத்துப் பயிலும் 208 : 1 
( பேரா . நச் . பா - ம் ) 


வழு 48 : 3 


வற்று 152 : 1 


வா 


வாய்மொழி 75 : 1 
வாய்மொழிப்புலவர் 71 : 2 
வாயில் 190 : 1 , 191 : 1 
வாயில் உசாவே 191 : 1 
வாயுறுத்தற்று 108 : 4 
வாயுறுத்தற்றே 108 :4 
வாயுறுத்தன்றே 108 : 2 

( யா.வி.காரிகை பா - ம் ) 
வாயுறை 153 :2 , 154 : 1 
வாயுறை வாழ்த்து 107 : 1 , 108 : 1 
வாயுறை வாழ்த்தே 107: 1 , 108 : 1 
வாரம் 135 : 2 , 138 : 1 , 145 : 2 , 146 : 2 


476 

தொல்காப்பியம் 
வாரமோ டைந்நிலைக்குரித்தே 

ந்நிலைக்குரித்தே விறலி 182 : 1 
146 : 2 

வீ 
( நச் . பா - ம் ) 
வாழ்த்தியல் வகையே 105 : 1 வீற்று 190 : 1 
வாழ்த்து 105 : 1 

வெ 


வி 


விரவி 60 : 1 
விரவிய 164 : 1 
விரவிய பொருளால் 164 :! 
விரவியும் 60 : 1 (2 ) 
விராஅய் 51 : 1 
விராஅய 58 : 1 
விராஅய தளையும் 58 : 1 
விரி 101 : 2 
விரிக்குங்காலை 48 : 1 
விரிப்ப 49 : 1 

( இளம் . உரை ) 
விரிப்பின் 49 : 1 , 98 : 1 
விரிமருங்கு 103 : 1 
விருந்து 1:12 , 231 : 1 
விருந்து தானே 231 : 1 

( சு.வே. ) 
விருந்து புதுவது புனைந்த 

யாப்பு 231 
விருந்தே 1:12 
• விருந்தே தானும் 231 : 1 
விலங்கு 192 : 2 , 201 : 1 
விலங்கும் 201 : 1 
விலங்கே 192 : 2 
விழுமியது 230: 1 
விளக்கலது 159 : 6 
விளங்க 162 : 4 , 170 : 2 


வெஞ்சொல் 108 : 2 
வெண்சீர் 19 : 2 , 28 : 1,29 : 2,57 : 1 
வெண்சீரல்லா மூவசை 19 : 2 
வெண்டளை 60 : { 
வெண்டளை விரவியும் 60 : 1 
வெண்பா 22 : 1,64 :1,68 : 1,73 : 1 
78 : 1,101 : 1,103 : 2,104 : 2 , 114 : 3 , 
115 : 1 , 148 : 3 , 154 : 3 
வெண்பா இயலான் வெளிப் 
படத் தோன்றும் பா நிலை 
வகையே கொச்சகக்கலி 
148 : 3,4 
வெண்பாட்டீற்றடி 69 : 1 

( பேரா.நச் . பா - ம் ) 
வெண்பா நடைத்தே கலி 104 : 2 
வெண்பா மருங்கினும் 64 : 1 
வெண்பா யாப்பின 114 : 3 
வெண்பாவியலினும் 73 : 1 , 154 : 3 
வெண்பாவீற்றடி 69 : 1 
வெண்பாவுரிச்சீர் 22 : 1 
வெம் 108 : 2 
வெள்ளடி 59 : 1 , 147 : 1 
வெள்ளடியியலால் 147 : 1 
வெள்ளை 55 : 1 
வெள்ளைக்கு 55 : 1 
வெள்ளை விரவியும் 60 : 1 
( யா.க.வி.பா - ம் ) 


செய்யுளியல் 


நூற்பாச் சொல்லகராதி 


477 


வெளிப்பட 148 : 3 
வெளிப்படுதல் 179 : 1 


வை 


வே 


வைத்த 158 : 6 , 166 : 1 
வைத்தாங்கு 163 : 1 
வைத்து 163 : 1 
வைப்பது 163 : 2 
வைப்பு 132 : 1 


வேண்டா 52 : 3 
வேண்டாது 231 : 2 
வேண்டும் 53 : 2 , 142 : 2 
வேம்பு 108 : 2 
வேம்புங் கரும்பும் போல்வன 

108 : 2 ( சு . வே . மர்ரே ) 
வேம்புங் கடுவும் போல வெஞ் 

சொல் 108 : 2 
வேற்றுமை 145 : 5 
வேற்றுமையுடையது 145 : 5 
வேறுபட்டு 96 : 1 


ளகரம் 232 : 1 
ளகாரையீற்று 232 : 1 


னகானர 232 : 1 

( பேரா . நச் . பா - ம் . ) 


உரைப்பொருளடைவு 


( எண்கள் -- நூற்பா எண்கள் ) 


197 


58 


52 


187 


அஃதாமாறு மெய்ப்பாட்டியலிற் காண்க . 
அஃதாவது ( கலியடியில் ) வெண்டளையும் , ஆசிரியத் 

தளையும் விரவுதல் . 
அஃதாவது குறளடியாகிய நாலெழுத்தினும் , ஐந்தெழுத் 

தினும் , ஆறெழுத்தினும் , ஓரசைச்சீரும் , ஈரசைச் 

சீரும் வருதலன்றி மூவசைச்சீர் வாராமை . 
அஃதாவது ( தகாதவை ) தலைவனைப் பார்ப்பானும் 

பாங்கனும் கழறலும் , தோழி இயற்பழித்தலும் , 
தலைவியைச் செவிலி அலைத்தலும் , பாணர் கூத் 
தர் பாசறையிற் சென்று கூறுதலும் , தோழி தலை 

மகனை வற்புறுத்தலும் முதலியன . 
அஃதாவது ( தொடை ) எழுத்தான் வேறுபடுதலும் 

சொல்லான் வேறுபடுதலும் பொருளான் வேறு 

படுதலுமாம் . 
அஃதாவது ( நோக்காவது ) யாதானும் ஒன்றைத் 

தொடுக்குங் காலத்துக் கருதிய பொருளை முடிக்குங் 
காறும் பிறிது நோக்காது அது தன்னையே நோக்கி 

நிற்கும் நிலை . 
அஃதாவது ( வகையுளி) பொருளொடு சொல்லை 

யறுத்த வழித்தளையுஞ் சீரும் சிதைதலின் அவ்வழி 

ஓசையை நோக்கி அதன் வழிச்சேர்த்துக என்றது . 
அஃது ( நோக்கு ) ஒரு நோக்காக ஓடுதலும் , பல நோக் 

காக ஓடுதலும் இடையிட்டு நோக்குதலுமென 

மூன்று வகைப்படும் . 
அஃதேல் “ அடியுள் ளனவே தளையொடு தொடையே 


99 


100 


10 


100 


480 


தொல்காப்பியம் 


88 


147 


101 


( செய் . 32 ) என ஓதி , ஈண்டு மற்றை யடியினும் 
( மவற்ற சு .வே ) வருமென்றல் பொருந்தா தெனின் , 
ஆண்டு , மற்றையடியில் வாராதென்றாரல்லர் , அடி 
வரையறையில்லாத உரை 

முதலாயினவற்றில் 
தளையொடு தொடையில்லை என்பார் , " அடியுள்ள 

னவே தளையொடு தொடையே " என்றார் . 
அஃதேல் , இது நெடுவெண்பாட்டிற்கு . ஓதிய விலக்க 

ணத்தான் வருதலிற் பஃறொடை வெண்பாவாம் ; 
வெண்கலிப்பாவென்ற தென்னையெனின் ? 

இவ்வாசிரியர் கருத்தென்று கொள்க . 
அஃதேல் ஒரு சாராசிரியர் வெண்பா ஆசிரியம் கலி 

வஞ்சியென ஓதினார் ; யாதெனின் , அவரும் ஒரு 
பயன் நோக்கி ஓதினார் ; இவரும் ஒரு பயன் நோக்கி 

ஓதினாரென்க. 
அஃதேல் ( " மடப்பிடியை என்று தொடங்கும் ) இவை 

யும் மூன்றடுக்கி வருதலிற் கொச்சக ஒரு போகா 
தல் வேண்டுமெனின் , அளவடியான் வாராமை 
யான் ஆகாதென்க. 
( இப்பகுதி வ . உ . சி . பதிப்பில் உள்ளது . மது 
ரைத் தமிழ்ச் சங்கப் பதிப்பில் இல்லை ) 

இது இடைச் செருகல் . 
அஃதேல் , முதலெழுத்து மொன்றி , இரண்டாமெழுத்து 

மொன்றில் யாதாகுமெனின் முந்துற்ற மோனை 

யாற் பெயரிட்டு வழங்கப்படும் என்க . 
அஃதேல் மேல் , “ அளவியல் வகையே அனைவகைப் 

படுமே ( செய் . 156 ) என்ற சூத்திரம் மிகையாதல் 
வேண்டுமெனின் அது பாவிற்கு அடிவரையறுத்துக் 
கூறப்பட்டது . இது செய்யுள் இனைத்தென வரை 

யறுத்துணர்த்துதல் நுதலிற்று . 
அகத்தியனார் ஓதுதலின் ( அராகவிலக்கணம் , அராகந் 

தாமே முதலிய நூற்பாவால் ) . 
அகப்பாட்டு வண்ணம் ஆமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 


175 


89 


176 


117 


216 


செய்யுளியல் 


உரைப்பொருளடைவு 


481 


216 


201 


77 


77 


77 


அகப்பாட்டு வண்ணமாவது முடியாத தன்மையின் 

முடிந்ததன் மேற்று . 
அகப்பொருளாகிய ஏழு பெருந்திணைக்கும் புறப்பொரு 

ளாகிய ஏழு பெருந்திணைக்கும் உரிய மாந்தரும் , 
பரந்து பட்ட . மாவும் , புள்ளும் உம்மையால் மரம் 
முதலாயினவும் பிற அவண் வரினும் என்றதனால் 
நிலம் , நீர் , தீ , வளி முதலாயினவும் செய்யுட்கண் 
திறப்பாடுடைத்தாக ஆராய்ந்து தத்தமக்கேற்ற 
பண்போடும் , பொருந்திய மரபோடும் முடியின் 
அவ்வாறு திறப்பாடுடைத்தாய் வருவது துறை 

என்று கூறப்படும் . 
அகவல் என்பது ஆசிரியன் இட்டதோர் குறி . 
அகவல் என்பது ஒரு தொழில் ; அத்தொழில் இதன் 

கண் இல்லாமையின் அஃதன்று என்றார் . 
அகவல் என்னும் ஓசை ஆசிரியத்திற்கு என்றவாறு . 
‘ அகவலிசையன வகவல் மற்றவை , ஏஓஈ ஆய் என் 
ஐயென்றிறுமே " ( யா . க . 69 ) என ( ஆசிரியப்பா 
விற்கு ஈறு ) வரைந்தோதினாருளரா 

லெனின் 
" கோண்மா வைகிருள் வருமிடம் ” எனப் பிற 
வாற்றானும் வருதலின் ஈறு வரையறுக்கப் படா 

தென்று கொள்க. 
( அகவுதலில்லாத ஓசையாகிய ) இதனைப் பிற நூலா 

சிரியர் செப்பலோசை என்ப . 
அகன்ற வல்கு லந்நுண் மருங்குல் இது கூழை 

மோனை . 
அகன்ற வுரை யொடு பொருந்து தலாவது , சொல்லாத 

பொருண்மை யெல்லாம் விரிக்க வேண்டிய வழி 

அவற்றிற் கெல்லாம் இடனுண்டாதல் , 
அகைப்பு வண்ணம் உணர்த்துதல் நுதலிற்று . 
அகைப்பு வண்ணமாவது அறுத்தறுத் தியலும் என்ற 

வாறு . ( மதுரை - த.ச.பதிப்பு ) 


113 


76 


98 


159 


221 


221 


36-31 


482 


தொல்காப்பியம் 


120 


152 


152 


152 


120 


6 


அங்கதச் செய்யுள் ஆமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
அங்கதப் பாட்டாகிய வெண்பாவிற்கு எல்லை சிறுமை 
இரண்டடி , பெருமை 

பன்னிரண்டடி 

என்ற 
வாறு . 
அங்கதப் பாட்டிற்கு அளவு உணர்த்துதல் நுதலிற்று . 
அங்கதப் பாட்டிற்கு உதாரணம் சில காட்டப்பட்டன ; 

ஏனைய வந்த வழிக் கண்டு கொள்க . 
அங்கதமாவது குற்றமற ஆராயின் , செம்பொருளெனவும் 

கரந்ததெனவும் இருவகைப்படும் என்றவாறு . 
அசைக்குரியதோர் மரபுணர்த்தல் நுதலிற்று . 
அசைச்சீர் , இயற்சீர் , ஆசிரியவுரிச்சீர் , வெண்சீர் , 

வஞ்சியுரிச்சீர் என்னும் ஐந்தினையும் நிறுத்தி இவ் 
வைந்து சீரும் வருஞ்சீராக உறழும் வழி இருபத் 
தைந்து விகற்பமாம் . அவ்விருபத்தைந்தின் கண் 
ணும் மூன்றாவது ஐந்து சீரையும் உறழ நூற்றிரு 
பத்தைந்து விகற்பமாம் . அந்நூற்றிருபத்தைந்தின் 
கண்ணும் நான்காவது ஐந்து சீரையும் உறழ அறு 

நூற்றிருபத்தைந்தாம் . 
அசைச் சீரடியும் அவ்வாறே இருவகையாக்கி உறழப் 

பத்து வகைப்படும் . 
அசை யந்தாதி . 
அடக்கியலாகிய சுரிதகம் தரவோ டொத்த இலக்கணத் 
தது 

என்றவாறு . 
அடக்கிய லின்றி அடிநிமிர்ந் தொழுகல் வருமாறு 

பான்மருள் மருப்பின் " ( கலித். 21 ) என வரும் . 
அடல் வேலமர் என்னும் நிரனிறுத்தியற்றல் வந்துள்ள 

பாட்டு , இது பொருளான் வேறுபட்ட துணை 
யல்லது எழுத்தான் வேறுபடாமையின் எதுகைத் 

தொடையாயிற்று . 
அடி அளபெடைத் தொடைக்கு உதாரணம் “ ஓஒ 

வினிதே என்ற பாட்டு வரும் . 


48 


98 


138 


143 


96 


93 


செய்யுளியல் 


உரைப்பொருளடைவு 


483 


87 


34 


93 


92 


88 


88 


89 


அடிக்கண் வருவன ஐந்து தொடை , அவ்வைந்தும் 

மூன்றாகி அடங்கும் . 
அடிக்குரியதோர் சிறப்புணர்த்துதல் நுதலிற்று . 
அடிதொறும் அளபெழத் தொடுப்பின் அஃது அள 

பெடைத் தொடையாம் என்றவாறு . 
அடிதொறும் ஈற்றெழுத்து ஒன்றிவரின் அஃது இயைபுத் 

தொடை என்று சொல்லுவர் என்றவாறு . 
( அடிதொறுந் தலையெழுத்து ஒத்து ) “ மாவும் புள்ளும் ” 

எனவரும் . 
அடிதொறும் தலை எழுத்து ஒப்பது மோனைத் 

தொடையாம் என்றவாறு . 
அடிதொறும் முதலெழுத்தொன்றாமல் , இரண்டா 

மெழுத்தொன் றின் எதுகை யாகும் என்றவாறு . 
அடிதொறும் வந்த சொல்லினாதல் பொருளினாதல் 

மாறுபடத் தொடுப்பது அடிமுரண் தொடையாம் 

என்றவாறு . 
அடிதொறும் வருவன ஐந்து தொடை . 
அடிநிலைகாறும் என்றதனால் ஓரடிக் கண்ணும் பல 

வடிக்கண்ணும் நோக்குதல் கொள்க . 
அடிமயங்காசிரியம் உதாரணம் : சிறிய கட்பெறினே 

( பேரா ; நச் . 235 ) எனவரும் . 
அடியந்தாதி எனவும் . 
அடியளவு வரையறை யில்லாத செய்யுள் உணர்த்துதல் 

நுதலிற்று . 
அடியாவது இரண்டு ( சீர் ) முதலாக வரும் எனவும் , 

அவற்றுள் இருசீரடி குறளடி எனவும் , முச்சீரடி 
சிந்தடி எனவும் , நாற்சீரடி அளவடி எனவும் , 
ஐஞ்சீரடி நெடிலடி எனவும் , அறுசீர் முதலாக 
வரும் அடியெல்லாம் கழி நெடிலடியாமெனவும் 

பிற நூலாசிரியர் கூறும் அடியிலக்கணம் . 
அடியியைபுத் தொடைக்கு உதாரணம் “ இன்னகைத் 


91 


87 


100 


113 


98 


153 


64 


484 


தொல்காப்பியம் 


92 


42 


33 


34 


157 . 


33 


176 


துவர்வாய் என்று தொடங்கும் பாட்டு வரும் . 
( அடியில் ) எழுத்தெண்ணப் படுவன உயிரும் உயிர் 

மெய்யுமாகி ஒரு மாத்திரையிற் குறையாதன என்று 

கொள்ளப்படும் . 
அடியின் கண் வரும் தளைக்கும் தொடைக்கும் ஓர் 

புறநடை . 
அடியின் சிறப்பினானே பாட்டென்று சொல்லப்படும் . 
அடிவரையறை யில்லாதன வரையறுத்துணர்த்துதல் 

நுதலிற்று . 
அடிவரையறை யில்லாதனவற்றில் தளையும் தொடை 

யும் கொள்ளப்படா . 
அடிவரை யில்லன நூல் , உரை , பிசி , முதுமொழி , 

மந்திரம் , குறிப்பு மொழி என அறுவகைப்படும் . 
அடிவரை யுள்ளன ஆசிரியம் , வஞ்சி , வெண்பா , கலி 

எனவும் தாழிசை, துறை , விருத்தம் எனவும் ... 

உணர்த்தியவாறு . 
அடை எனினும் தனிச்சொல் எனினும் ஒக்கும் . 
அடைநிலைக்கிளவியாகிய தனிச்சொல் தாழிசைப் பின் 

னர் நடத்தலைப் பயின்றொழுகும் எனச் சொல்லு 

வர் என்றவாறு . 
“ அண்ணாந் தேந்திய " என்றதனுள் “ நீத்த லோம்பு 

மதி என்பது எதிர்காலம் குறித்து நின்றது . 
“ அண்ணாந் தேந்திய ( நற் . 10 ) என்ற வழி நிகழ் 

கால இளமைப் பருவந் தோன்ற வந்தது . 
" அணிமல ரசோகின் " இஃது இணைமோனை . 
அதன் கண் 

ஆறாவது , இவ்வகை ஐந்து சீரையும் 
உறழும் பதினையாயிரத்து அறு நூற்றிருபத்தைந்து 

விகற்பமாம் . 
அதன்கண் ஏழாவது , வருஞ்சீர் ஐந்தினையும் உறழ 

எழுபத்தெண்ணாயிரத்து ஒரு நூற்றிருபத்தைந்து 
விகற்பமாம் . 


176 


128 


131 


194 


194 


98 


49 


உரைப்பொருளடைவு 


485 


செய்யுளியல் 


101 


101 


101 


101 


101 


அதன்பின் ( ஆசிரியப் பாவின் பின் ) அந்நிகர்த்தாகிச் 

சிறுபான்மை வேற்றுத்தளை விரவலின் வணிகர் 

நீர்மைத்தெனக் கலிப்பாக் கூறினார் . 
அதன்பின் ( ஆசிரியப்பாவின் பின் ) ஆசிரிய நடைத் 

தாகி , இறுதி ஆசிரியத்தான் இறுதலின் வஞ்சிப் 

பாக் கூறினார் . 
அதன்பின் ( கலிப்பாவின் பின் ) வஞ்சிப்பா அளவடி 

யான் வருதலின்றிக் குறளடியும் சிந்தடியுமாய் 
வந்து பல தளையும் விரவுதலின் வேளாண் மாந் 

தரியல் பிற்றென வஞ்சிப்பாக் கூறினார் . 
அதன்பின் வெண்சீர் பயின்று வருதலானும் , வெண்பா 

வுறுப்பான் வருதலானும் , கலிப்பாக் கூறினாரென 

வுணர்க . 
அதன்பின் ( வெண்பாவின் பின் ) அந்நிகர்த்தாகிப் பிற 

தளையும் வந்து இனிய ஓசையை உடைத்தாய்ப் 
பரந்து வருதலின் அரசத் தன்மையது என்பதனால் 

ஆசிரியப்பாக் கூறினார் . 
அதன் ( யாப்பின் ) வகை முன்னர்க் காட்டுதும் . 
அதனகப்படுதலாவது சிறுமை மூன்றடியானும் இரண் 

டடியானும் வருதல் . 
அதனான் இருவாற்றானும் வெண்சீர் வெண்டளை 

கொள்ளாராயினார் . 
அதனை ( எண்ணை ) இரண்டடியான் வருவன இரண்டும் , 

ஓரடியான் வருவன நான்கும் , சிந்தடியான் வருவன 
எட்டும் , குறளடியான் வருவன பதினாறும் என 

பிற நூலாசிரியர் உரைப்பர் . 
அதிகாரத்தாற் ( படலத்தாற் ) பிண்டமாயிற்று . இந்நூல் 

( தொல்காப்பியம் ) என்று கொள்க . 
அதிகாரத்தான் இயற்சீர் என்பது வந்தது . 
அதிகாரம் எனினும் படலம் எனினும் ஒக்கும் . 
அது ( அகவலோசை ) வருமாறு . செங்களம் படக் 

கொன்று ( குறுந் .1 ) இதனுள் எழுத்தளவு மிகாமற் 


74 


132 


52 


139 


165 


28 


164 


486 


தொல்காப்பியம் 


77 


175 


98 


115 


198 


163 


குறையாமல் உச்சரிக்க அவ்வழி நின்ற ஓசையால் 

ஆசிரியம் வந்தவாறு கொள்க . 
அது ( ஆசிரிய விருத்தம் ) “ இரைக்குஞ்...... தணியாதே " 

என வரும் . 
அது ( இடைப்புணர் முரண் ) “ போதுவிடு குறிஞ்சி " 

எனவரும் . 
அது ( மருட்பா ) “ உரவொலி......வீடுமென் னுயிரே " 

( புறப் . வெண் . கைக்கிளை 9 ) என வரும் . 
அது ( எச்சம் ) எச்சவியலுள் “ பிரிநிலை வினையே " 

( எச் .34 ) என்னும் சூத்திரத்துள் பிரிநிலை என்பது 
முதலாகச் சொல்லப்பட்ட எண் வகையானும் ( ஒன் 
பது வகையானும் ) வருவன சொல்லெச்சமாம் ; 

குறிப்பென் றோதப்பட்டது குறிப்பெச்சமாம் . 
அது ( ஓத்து ) வேற்றுமையோத்து என்பதனா னறிக . 
அது ( படலம் ) கிளவியாக்கம் 

முதலாக எச்சவியல் 
ஈறாகக் கிடந்த ஒன்பதோத்தினும் வேறுபாடுடைய 
வாயினும் சொல்லிலக்கணம் உணர்த்தினமையாற் 

சொல்லதிகாரம் எனப் பெயர் பெறுதல் . 
அது ( பரிபாடலுக்கு இலக்கணம் கூறவும் படுதல் ) வரு 

கின்ற சூத்திரத்துட் காட்டுதும் . 
அது ( பாட்டாங்கு ) வருமாறு ஐவகையடியும் ( செய் .48 ) 

என்பது ஆசிரியப்பாவிற்குரிய இலக்கண முடைத் 
தாயினும் ஓசையின்மையால் ஆசிரியம் எனப்படாது 

நூலெனப்படும் என்று கொள்க . 
அதுவும் ( பாவின் றெழுந்த கிளவியும் ) இலக்கணம் 

பிழையாமற் கூறவேண்டு தலானும் , ஒரு பொரு 
ளைக் குறித்துச் செய்யப் படுதலானும் செய்யுளாம் . 
இதனைக் குறித்தன்றே " செப்பும் வினாவும் வழா அல் 
ஓம்பல் ( கிளவி . 13 ) என்பது முதலாகக் கூறப் 

பட்ட இலக்கண மெல்லாம் என்று கொள்க . 
அது ( போக்கியல் ) தரவோடொத்த அளவிற்றாகியும் 

அதனிற் குறைந்த அளவிற்றாகியும் குற்றந்தீர்ந்த 


164 


116 


82 


166 


செய்யுளியல் 


உரைப்பொருளடைவு 


487 


பாட்டின் இறுதி நிலையை உரைத்தது என்ற 


வாறு . 


132 


171 


175 


226 
231 


175 


101 


+ 


98 


அது ( மந்திரம் ) வல்லார் வாய்க் கேட்டுணர்க . 
அது (வஞ்சி விருத்தம் ) “ இருது வேற்றுமை ” என வரும் . 
அது ( வண்ணம் பலவாதல் ) குறில் நெடில் வல்லினம் 

மெல்லினம் இடையினம் என நிறுத்து , அகவல் 
எழுகிசை வல்லிசை மெல்லிசை என்ற நான்கி 
னோடும் உறழ இருப்தாம் . அவற்றைத் தூங்கிசை , 
ஏந்திசை , அடுக்கிசை பிரிந்திசை , மயங்கிசை என் 

பனவற்றோடு உறழ நூறாம் . 
அது ( விருந்து ) வந்த வழிக் கண்டு கொள்க . 
அது ( வெளி விருத்தம் ) " ஆவா வென்றே என வரும் ; 

இது நான்கடியான் வந்தது . 
அந்தணர் நீர்மைத்தென ( வெண்பா ) முற்கூறினார் . 
அந்தாதித் தொடைக்கு உதாரணம் “ உலகுடன் விளங் 

கும் " என வரும் . 
அப் பாக்கள் நான்கும் பொதுப்பட நின்றவழி அறம் 

பொருள் இன்ப மென்னும் மூன்று முதற் பொருட் 

கும் உரிய என்றவாறு . 
அப்பொருள்கள் ( அறம் முதலிய மும்முதற் பொருள்கள் ) 

உரியவாகியவாறு சான்றோர் செய்யுளகத்துக் 

கண்டு கொள்க . 
அம்பொற் கொடிஞ்சி " என்பது ஓரூஉ மோனை . 
அம்போதரங்க ஒருபோகுக்கு அடிவரையறை உணர்த்து 

தல் நுதலிற்று . 
அம்போதரங்க ஒருபோகுக்கு அறுபதடி பெருமைக் 

கெல்லையாம் , நடுவாகிய நிலை சிறுமைக்கெல்லை 

யாம் என்றவாறு . 
அம்போதரங்கத்திற்கு உறுப்பாமாறு உணர்த்துதல் 

நுதலிற்று . 
அம்போதரங்க உறுப்பில் ஈண்டு எருத்து என்பது தரவு 


102 


102 


95 


145 


145 


146 


488 


தொல்காப்பியம் 


146 


161 


98 


58 


101 


117 


94 


கொச்சகமும் அராகமும் மேற் சொல்லப்பட்டன . 
அம்மரபினான் இயலும் நூல் என்ப என்றவாறு . 
" அயில்வே லனுக்கி யம்பலைத் தமர்த்த இது முற்று 

மோனை . 
" அரக்கர் கோமான் நேரொன்றாசிரியத்தளை ; அஃ 

தேல் நேரீற்றயற்சீர் கலிக்கண் வரப்பெறா தென்ற 
தென்னை ? ஈண்டுக் கோமான் வந்ததாலெனின் , 
அவ்விலக்கணம் கலித்தளையான் வரும் அடிக் 

கென்க . 
அரசத் தன்மையது என்பதனால் ஆசிரியப்பா கூறினார் . 
அராகம் என்பது , ஈரடியானும் பலவடியானும் குற் 

றெழுத்து நெருங்கி வரத் தொடுப்பது ; பெருமைக் 
கெல்லை ஆறடி . 
அரிக்குரற் கிண்கிணி இது பொழிப்பு மோனை . 
" அரிதாய வற னெய்தி " ( கலித் . 11 ) என்ற பாட்டில் 

அரிதாய வறன் என்கின்ற வழிச் செப்பலோசைத் 
தாகிய வெண்சீர்ப் பின்னும் வெண்டளைக்கேற்ற 
சொல்லொடு புணராது ஆண்டெழுந்த ஓசை 

துள்ளி வந்தமையால் துள்ள லோசையாயிற்று .. 
“ அரும்பிய கொங்கை யவ்வளை யமைத்தோள் " ( இது 

மேற்கதுவாய் ) . 
அலகிடுங்கால் நேரசை ஓரலகு ; நிரையசை இரண்டலகு ; 

நேர்பசை மூன்றலகு ; நிரைபசை நான்கலகு பெறும் . 
அவ்வழி ( ஆசிரியத்தளை யாகும் வழி ) வருஞ்சீர் இயற் 

சீராயிற் சிறப்பின் றெனவுங் கொள்க . 
அவ்வழி ( ஆசிரியத் தாழிசை வரும் வழி ) ஒரு பொருண் 

மேன் மூன்றடுக்கி வருவன சிறப்புடைத்தென ஒரு 
சாரார் உதாரணம் காட்டுமாறு : 
“ கன்று குணிலா ” 
பாம்பு கயிறாக் " 
" கொல்லையஞ் சாரல் ( சிலப் . ஆய்ச்சி ) இவை 


79 


9 & 


4 


58 


செய்யுளியல் 


உரைப்பொருளடைவு 


489 


175 


48 


48 


112 


48 


55 


மூன்றடியான் மூன்றடுக்கி வந்த ஆசிரியத்தாழிசை 

என்றவாறு . 
அவ்வழி ( இயற்சீர் நிற்ப வருஞ்சீர் முதலசையோடு ) 

நிரையாய் ஒன்றுவது நிரையொன் றாசிரியத்தளை 

யாகும் . 
அவ்வழி இயற்சீர் நிற்ப வருஞ்சீர் நேராய் ஒன்றுவது 

நேரொன்றாசிரியத் தளையாம் . 
அவ்வழி ஓத்தாழிசை என்பதனை , ஒத்தாழிசையெனத் 

தரவெனத் தரவையும் கூட்டிப் பொருள் உரைக் 

கப்படும் . 
அவ்வழி ஓரசைச்சீர் இயற்சீர்ப்பாற் படும் . 
அவ்வழி ( தளைவகை யொன்றாத் தன்மையின் ) 

நிரையீற் றியற்சீர் நிற்ப நேர்வரினும் , நேரீற்றியற் 
சீர் நிற்ப நிரைவரினும் இயற்சீர் வெண்டளை 

யாம் . 
அவ்வழிப் பல உறுப்பாகி வருதலின் , அதற்குறுப்பாகிய 

செய்யுள் அளவிற்றாதல் வேண்டும் . 
அவ்வாறன்றி , வருமொழியும் வெண்சீராயின் , “ தன் 

சீருள் வழித் தளைவகை வேண்டா என்பதனான் , 

அடங்கும் . (வெண்சீர் வெண்டளையென அடங்கும் ) 
அவ்வாறு படக்கூறுதலால் பாட்டாங்கு ஆகாதென் 

பதூஉம் அடியுந் தொடையும் பெற வந்ததாயினும் 
நூலின் பாற்படுதல் உரையின் பாற்படுதல் என் 

பதூஉம்கூறியவாறாம் . 
அவ்விகழ்ச்சியின் பின்னர்ப் பொருள் உணர்த்தும் 

உரை பிறக்குமாதலின் , பொருளொடு புணர்ந்த 

ந்கைமொழியானும் உரைவரும் என்றார் . 
அவற்றிற்கு ( நூல் நான்கு வகையாய் வரற்கு ) இலக் 

கணம் முன்னர்க் கூறப்படும் . 
அவற்றின் (வண்னங்களின் ) பாகுபாடு முன்னின்ற 

சூத்திரத்தான் காட்டுதும் . 


155 


52 


82 


166 


161 


204 


490 


தொல்காப்பியம் 


98 


175 


71 


157 


165 


143 


அவற்றுட் சில வருமாறு . 
அவற்றுள் ஆசிரியத் தாழிசையாவது மூன்றடி ஒத்து 

வருவது . அது “ நீடற்க ... ... பணிது நாமே ” என 

வரும் . 
அவற்றுள் , இயற்சொல் மரபாவது சொல்லதிகார 

இலக்கணத்தோடு பொருந்துதல் , 
அவற்றுள் ( எழு நிலத்துள் ) பாட்டொழிந்த ஆறும் 

அடிவரையறை யில்லன என்றவாறு . 
அவற்றுள் சூத்திரத்தாற் பிண்டமாயிற்று இறையனார் 

களவியல் . 
அவற்றுள் தரவின்றாகித் தாழிசை பெற்று வந்ததற்குச் 

செய்யுள் நிரை திமில் ( 149.கலி ) என்ற பாட்டு 

உதாரணமாம் . 
அவற்றுள் ( நான்கடி வெண்பாவுள் ) இரண்டாமடியின் 

இறுதிக்கண் ஒரூஉத் தொடை பெற்று வருவன 
வற்றை நேரிசை வெண்பா எனவும் வழங்கப் 

படும் . 
அவற்றுள் நேரீறு நிரைபும் நிரையும் முதலாகிய ஐந்து 

சீரொடும் உறழ ஐவகையாம் .. 
அவற்றுள் ( பன்னிரண்டுள் ) தாழிசையாவது ஆசிரியத் 

தாழிசை வஞ்சித்தாழிசை வெண்டாழிசை கலித் 

தாழிசை என நான்காம் . 
அவற்றுள் ( வஞ்சி ) ஒன்றி வருவது நிரைபும் நிரையும் 

முதலாகிய சீரொடு உறழ ஐந்து வகைப்படும் 
அவற்றுள் (வஞ்சி ) ஒன்றாதது நேர்பும் நேரும் முதலிய 

சீரொடு உறழ ஐந்து வகைப்படும் 
அவற்றுள் ( வெண்சீர் ) நேர்பும் நேரும் முதலாகிய 

சீர்களோடு உறழ்தல் ஐந்து வகைப்படும் . 
அவற்றை ( நூறு வண்ணத்தை) குறிலகவற் றூங்கிசை 

வண்ணம் , நெடிலகவற்றூங்கிசை வண்ணம் என 
ஒரு சாராசிரியர் பெயரிட்டு வழங்குப . 


114 


48 


175 


48 


48 


48 . 


226 


செய்யுளியல் 


உரைப்பொருளடைவு 


491 


98 


120 


158 


127 


123 


103 


126 


160 


“ அவிர்மதி யனைய திருநுதலரிவை ” ( கீழ்க்கதுவாய் ) 
அவை ( அங்கதங்கள் ) முன்னர்க் காட்டுதும் . 
அவை ( அறு வகையும் ) ஆமாறு வருகின்ற சூத்திரத் 

தாற் காட்டுதும் . 
அவை ( ஒத்தாழிசைக் கலியின் இரண்டு வகை ) முன் 

னர்க் காட்டுதும் . 
அவை ( செய்யுள் ) முன்னர்க் காட்டுதும் . 
அவை ( நான்கு பாவும் ) அடங்குமாறு ( இரண்டாய் 

அடங்குமாறு ) மேலே வருகின்ற சூத்திரத்தான் 

உரைப்ப . 
அவை ( நான்கு வகைக் கலிப்பா ) ஆமாறு முன்னர்க் 

காட்டுதும் . 
அவை ( நூலின் நான்கு வகை ) ஆமாறு முன்னர்க் 

கூறப்படும் . 
அவை இராம சரிதமும் முதலாகியவற்றின் மேல் வருஞ் 

செய்யுள் ( தொன்மைச் செய்யுள் ) . 
அவையடக்கியல் ஆமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
அவையடக்கியலைக் குற்றமற ஆராயின் , அறியாதன 

சொல்லினும் பாகுபடுத்திக் கோடல் வேண்டும் 

என எல்லா மாந்தர்க்கும் தாழ்ந்து கூறல் . 
அவையாமாறு ( பண்ணத்தியாமாறு ) வருகின்ற சூத்தி 

ரத்தாற் கூறும் . 
அவை யாமாறு ( பாட்டிடை வைத்த குறிப்பு ) “ ஊர்க்கா 

னிவந்த பொதும்பருள் ” என்னும் குறிஞ்சிக் 
கலியுள் ( கலித் . 56 ) இவளை சொல்லாடிக் காண் 

பென் தகைத்து என்றது உரைக்குறிப்பு . 
அவையாமாறு 

மோனைத் தொடை ஆயிரத்தொரு 
பத்தொன்பது . எதுகைத் தொடை இரண்டா 
யிரத்து நானூற்று எழுபத்து மூன்று . முரண் 
டொடை 

இரண்டு. இயைபுத்தொடை நூற் 
றெண்பத்திரண்டு . அளபெடைத்தொடை நூற் 


229 


109 


109. 


173 


166 


492 


தொல்காப்பியம் 


97 


98 


98 


173 


கடை 


வேறு 


றைம்பத்தொன்பது . பொழிப்புத்தொடை அறு 
நூற்றைம்பத்து நாலு . ஒரூஉத் தொடை அறு 
நூற்றைம்பத்து நாலு . செந்தொடை எண்ணா 

யிரத்து ஐந்நூற்று ஐம்பத்தாறு . ஆக 13699 . 
அவையாவன எழுத்தந்தாதி அசையந்தாதி சீரந்தாதி 

அடியந்தாதி எனவும் . 
அவையாவன நிரனிறையாகிய பொருள் கோள் வகை 

யானும் , ஏக பாதம் எழு கூற்றிருக்கை முதலாகிய 
சித்திரப்பாக்களானும் உறழவும் வரம்பிலவாகி 

விரியும் . 
அவையாவன ( பண்ணத்தியாவன ) சிற்றிசையும் பேரி 

சையும் முதலாக இசைத்தமிழில் ஓதப்படுவன . 
அவையாவன மோனை எதுகை முரண் இயைபு அள 

பெடை என்பனவற்றின்கண் , இணை , கூழை , 
முற்று , மேற்கதுவாய் , கீழ்க்கதுவாய் கடை , 
யிணை , கடைக்கூழை இடைப்புணரென 

படுத்துறழ்ந்தும் இவ்வாறு வருவன . 
அளபெடை அசை நிலையாகி அலகு பெறாதாயிற்று . 
அளபெடை அலகு பெற்றது . 
அளபெடை ஆஅ , ஈஇ , ஊஉ , ஏஎ , ஐஇ , ஓஒ , ஒள உ . 
அளபெடைத்தொடை ஆமாறு உணர்த்துதல் நுத 

லிற்று . 
அளபெடைத் தொடையாமாறு நூற்று 

நாற்பத் 
தொன்றாம் . 
அளபெடைத் தொடையோடே கூட ( தொடைப் பாகு 

பாடு ) ஐந்தென்று சொல்லப்பெறும் என்றவாறு . 
அளபெடை பயின்று வருவது அளபெடை வண்ண 

மாம் . 
அளபெடையுள் ஒற்றளபெடைப் பொழிப்பாகி வாரா 

மையின் உயிரளபெடைப் பொழிப்பு நூற்று 
நாற்பத்தெட்டு . 


98 


16 


16 


2 


93 


97 


85 


211 


97 


செய்யுளியல் 


உரைப்பொருளடைவு 


493 


211 


37 


அளபெடை வண்ணம் ஆமாறு உணர்த்துதல் நுத 

லிற்று . 
அளவடி ஆமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
அளவடி பத்தும் பதினொன்றும் பன்னிரண்டும் பதின் 

மூன்றும் பதினாலுமென ஐந்து நிலம் பெறும் . 
அளவடி மிகுதியும் இருநெடிலடியும் பெற்று வருத 

லாகிய இவ்விலக்கணம் கலித்தளை வருமிடத்தே 
கொள்க . 


37 


56 


55 


அளவடியாவது , பத்தெழுத்து முதலாகப் பதினான் 

கெழுத்தீறாய அடி 
அளவடியின் மிக்க பதின்மூன்றெழுத்து முதலாக நெடி 

லடியுந் கழிநெடிலடியுமாகிய இருபதெழுத்தின் 
காறும் வரும் அடி கலிப்பாவிற்கு அடியாம் என்ற 


56 


வாறு . 


அளவடியும் சிந்தடியும் தளைவகை ஒன்றாத்தன்மைக் 

கண் வெண்பாவிற்குரிய . 


55 


37 


அளவடி யெனினும் நேரடி யெனினும் ஒக்கும் . 
அறத்தாறிதுவென ( குறள் 37 ) இஃது இரண்டடியும் 

ஒரு தொடையான் வருதலின் குறள்வெண்பா 


114 


என்ப . 


102 


73 


அறம் பொருள் இன்பமென்னும் மூன்று முதற் 

பொருள் . 
அறவின்றி ( கலித் -3 ) என்றும் கலிப்பாவுள் , “ கானந் 

தகைப்ப செலவு என , வெண்பாவினியலான் 

இற்றவாறு காண்க . 
அறிமி னறநெறி ( நாலடி . 172 ) இது பல நோக்காகி 

வந்தது . 
" அறிமி னறநெறி ( நாலடி . 172 ) ( செவியுறைக்கு 

உதாரணம்) என வரும் . 


100 


110 


494 


தொல்காப்பியம் 


64 


அறுசீர் முதலான ( கழிநெடில் ) அடிகளுள் எழுசீர் 
எண்சீர் 

சிறப்புடையன எனவும் , எண்சீரின் 
மிக்கன சிறப்பில்லன எனவும் அவ்வாசிரியர் ( பிற 

நூலாசிரியர் ) உரைப்ப . 
அறுசீரடி , ஆசிரியத் தளையொடு பொருந்தி நடை 

பெற்று வரூஉம் நேரடிக்கு முன்னாக ஆசிரியப் 

பாவின் கண் . 
“ அறுசுவையுண்டி ( நாலடி .1 ) இஃது ஒரு நோக்காக 

ஓடியது . 
அறுத்தறுத் தியலுவது அகைப்பு வண்ணமாம் ( வ.உ.சி. 

பதிப் ) . 


61 


100 


221 


அறுநூற்றிருபத் தைந்தினொடும் ( அடிகள்) ஐந்தாவது 

வரும் ஐஞ்சீரையும் உறழ , மூவாயிரத்தொரு நூற் 
றிருபத்தைந்து விகற்பமாம் . 


49 


117 


அறுவகை அடியானும் . 


193 


168 


“ அன்பீனும் ( குறள் . 74 ) இது மெல்லின வெதுகை 
அன்றி “ நெடும்புனலுள் வெல்லும் முதலை ” ( குறள் 

195 ) இதுவும் இடனறிதலாம் . 
அன்றியும் “ அதுவே தானும் " ( செய் 167 ) என்பது 

( நால்வகையில் ஈற்றிலுள்ள ) பொருளொடு புணர்ந்த 
நகைமொழியைச் சுட்டிற்றாக்கி அம்மொழி 
இரண்டு கூறுபடும் எனப் பொருள் உரைப்பினும் 

அமையும் . 
அன்றியும் இச்சொல்லப்பட்ட அடியினை அசையானும் 

எழுத்தானும் விரிக்க வரம்பிலவாம் . 
அன்ன தாதல் “ நெடுவெண்பாட்டே குறுவெண் பாட் 

டே " என ( செய் . 116 ) யாப்பினாலே வேறுபடுத்தா 
ராகிக் கைக்கிளை பரிபாட்டங்கதச் செய்யுளெ னப் 
( செய் . 114 ) பொருளானும் இனத்தானும் வேறு 
படுத்தோதினமையானுங் கொள்க . 


49 


147 


செய்யுளியல் 


உரைப்பொருளடைவு 


495 


53 


150 


113 


61 


50 


113 


ஆங்கு - அசை 
ஆசிரியத் தளையாமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
ஆசிரிய நடை த்தே வஞ்சி ( செய் . 108 ) என்றதனான் 

வஞ்சிப்பாவிற்கும் ஆயிரமடிப் பெருமையாகக் 

கொள்ளப்படும் என்றவாறு . 
ஆசிரியப்பா அவ்வாறாதல் மேற்கூறப்பட்ட சூத்திரங் 

களான் உணர்க . 
ஆசிரியப்பா என்பது அதிகாரத்தான் வந்தது . 
ஆசிரியப்பா நாற்சீரான் வரும் என்பதூஉம், அதன்கண் 

விரிக்கப்பட்ட ஐவகையடியும் உரித்தென்பதூஉம் 

உணர்த்துதல் நுதலிற்று . 
ஆசிரியப்பாவாவது பெரும்பான்மை இயற்சீரானும் , 

ஆசிரியவுரிச்சீரானும் ஆசிரியத் தளையானும் அகவ 
லோசையானும் நாற்சீரடியானும் சிறுபான்மை 

ஒழிந்த சீரானும் வருவது . 
ஆசிரியப்பாவிற்கு அளவு கூறுதல் நுதலிற்று . 
ஆசிரிப்பாவின் அளவிற்கு எல்லையாவது சுருங்கியது 

மூன்றடி , பெருமை ஆயிரமடியாக இடைப்பட்டன 

எல்லா அடியானும் வரப்பெறும் என்றவாறு . 
ஆசிரியப்பாவின் ஈற்றயலடி 

தோன்று 

மிடத்து 
மூச்சீர்த்ததாகவும் பெறும் என்றவாறு . 
ஆசிரியப்பாவின்கண் நிலை மண்டிலம் , அடிமறி மண் 

டிலம் என்பனவும் நாற்சீரடிக்குப் பொருந்தின. 
ஆசிரியப்பாவின் சுருங்கிய பாட்டிற்கு உதாரணம் மேற் 

காட்டப்பட்டது . 
( ஆசிரியப்பாவின் ) பெரிய பாட்டு பத்துப் பாட்டுள்ளும் , 

சிலப்பதிகாரத்துள்ளும் , மணிமேகலையுள்ளும் கண்டு 

கொள்க . 
ஆசிரியப்பாவினுள் மேற்சொல்லப்பட்ட முச்சீரடி இடை 

யும் வரப்பெறும் என்றவாறு . 


150 


150 


65 


111 


150 


150 


66 


496 


தொல்காப்பியம் 


60 


104 


வகையை 


101 


48 


48 


48 


ஆசிரியம் என்பது அதிகாரத்தான் வந்தது . 
ஆசிரியம் போன்ற நடையை உடைத்து வஞ்சி , வெண் 
பாப் போன்ற நடையையுடைத்து கலி என்றுரைப்ப 

என்றவாறு . 
ஆசிரியமெனவும் வஞ்சியெனவும் வெண்பாவெனவும் 

கலியெனவும் நான்கியல்பினை யுடைத்து என்று 
சொல்லுவர் பாவினது 

விரிக்கும் 
காலத்து . 
ஆசிரிய வுரிச்சீரடியும் இருவகைப்படும் நேர்பு ஈறும் 

நிரைபு ஈறும் என . 
ஆசிரிய வுரிச்சீரான் வருவதனை ஆசிரிய வு ரிச்சீரடி 

எனவும் . 
ஆசிரிய வுரிச்சீரும் அதுவே யாம் ( இயற்சீர்ப் பாற் 

படும் ) . 
ஆசிரியன் 

யாதானும் ஒரு பொருளைக் குறித்துக் 
கூறும் சூத்திரத்தானும் ( நூல் நிகழும் ) என்ற 

எறு . 
ஆசெதுகை எனவும் . 
ஆசெதுகையாவது இடையின வொற்று இடைவரத் 

தொடுப்பது . 
ஆணை என்பது ஆக்கினை ; வடமொழித் திரிவு . 
ஆடி நிழலின் அறியத் தோன்றுதலாவது , சூத்திரம் 

படித்த அளவிலே அதனாற் சொல்லப்படுகின்ற 

பொருள் ஒழுங்கு தோற்றல் . 
ஆய்தம் பயின்று வருவது நலிபு வண்ணமாம் . 
ஆய்தமாவது குற்றெழுத்திற்கும் வல்லெழுத்திற்கும் 

இடைவரும் . 
ஆயினும் , இச்சொல்லப்பட்ட உறுப்பு ( அம்போதரங்க 
உறுப்பு ) முறையான் வருதலும் மயங்கி வருதலும் 

கொள்க . 
ஆறறி யந்தணர் ” என்னும் கடவுட் பாட்டினுள் 
மூன்றடிச் சுரிதகம் வந்தது . 


வா 


611 


98 


98 


186 


162 


215 


2 


146 


132 


செய்யுளியல் 


உரைப்பொருளடைவு 


497 


90 


“ ஆறறி யந்தணர் ” க் ( கலித் . கடவுள் ) கென்னும் பாட்டு 

வருக்க எதுகை . 
ஆறுமெய் - தரவு , தாழிசை தனிச்சொல் , சுரிதகம் , 
சொற்சீரடி , முடுகியலடி என்னும் ஆறு உறுப்பு . 

பெற்றும் என்பதற்கு அராகமென்னும் 
உறுப்பைக் கூட்டி , முடுகியல் என்னும் உறுப் 
பைக் கழித்து உரைப்பது மொன்று . 


148 


ஆறுமெய் 


148 


59 


149 


15 


இஃது ஆசிரியப்பாவின் கண் வெண்பா அடி மயங்கு 

மாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
இஃது உறழ்கலியாமாறு உணர்த்துதல் நுதலிற்று 
இக்கருத்தினானே , மேல் “ மருட்பா வேனை யிருசா 

ரல்லது தானிது வென்னுந் தன்மையின்றே " என்று 

ஓதினார் எனக்கொள்க . 
( இக்குறிப்பு மொழி ) புகழ் குறித்து வந்தாற் குற்றம் 
என்னை எனின் அதனை 

வெளிப்படக் கூறக் 
கேட்டார்க்குந் தனக்கும் இன்பம் பயத்தலில் 
குறிப்பினால் கூறல் வேண்டுவது வசை என்று 

கொள்ளப்படும் . 
( இங்கே குறித்த ) அங்கதமாவது 

“ செம்பொருள் 
கரந்தது என விருவகைத்தே ( செய் . 120 ) என்றத 
னாற் கரந்த அங்கதம் எனினும் , சொற்குறிப் 
பெனினும் ஒக்கும் . 


172 


158 


இச் சூத்திரங்கள் ( செய் . 129 , 130 , 131 , 132 ) ஓதின 

முறையானே பாட்டுவரும் . 


132 


சூத்திரத்தால் வெண்பாவிற்குரியதோர் தளை 
உணர்த்தினாராம் . 


55 


இச் சூத்திரம் இறந்தது காத்தது என்று கொள்க . 


137 


36-32 


498 


தொல்காப்பியம் 


67 


26 


98 


128 


இச் சூத்திரம் 

எதிரது 

நோக்கிக் கூறப்பட்டது . 
“ எழுசீரிறுதியாசிரியங் கலியே ” ( செய் . 72 ) என 

( மேல் ) ஓதுகின்றாராதலின் 
இசை நிற்கின்ற நிலை நிரம்பா நிற்குமாயின் அசை 

யும் சீராந்தன்மை போல வரையார் . 
இடை 
இடைநிலைப் பாட்டெனினும் 

தாழிசையெனினும் 
ஒக்கும் . 
இடைப்புணர் . 
இடைப்புணர் முரணாவது இடையிரு சீரும் ஒன்றத் 

தொடுப்பது . 
இடையிட்டெதுகை எனவும். 
இடையிட்டெதுகையாவது 
ஓரடி 

இடையிட்டுத் 
தொடுப்பது . 
இடை இடை முச்சீர்வரின் 

இணைக்குறளாசிரியம் 
என்ப . 


98 


98 


98 


98 


113 


2 


இடையினம் ய , ர , ல , வ , ழ , ள 
இடையெழுத்து மிக்கு வருவது இயைபு வண்ணமாம் 

என்றவாறு . 


270 


ணை . 


98 


என 


இணைமோனை , கூழை மோனை , மேற்கதுவாய் மோ 

னை , கீழ்க்கதுவாய்மோனை , முற்றுமோனை முதலி 
யனவும் அந்தாதித் தொடையும் கூறாதது என்னை 
யெனின் ? “ தெரிந்தனர் விரிப்பில வரம்பிலவாகும் ” 

வருகின்ற சூத்திரங் கூறுகின்றாராதலின் 
அச்சூத்திரத்தின்காறும் பாட்டிற்கின்றியமையாத 

தொடை உணர்த்தினாரென்று கொள்க . 
இணையாவது முதலிரு சீர்க்கண்ணும் மோனை முதலா 

யின வரத்தொடுப்பது . 
இத்தாழிசை ஒருபொருண்மேல் மூன்றடுக்கிவரினும் 

கொச்சக ஒரு போகெனப்படா ; கலித்தாழிசை 


96 


98 


செய்யுளியல் 


உரைப்பொருளடைவு 


499 


175 


10 


87 


192 


98 


52 


73 


யெனப்படும் ; ஈற்றடி மிக்கு வருதலால் ( இதுவும் 

இடைச்செருகல் ) . 
இத்துணையுங் கூறப்பட்டது அசைவகை . 
இத்துணையுங் கூறப்பட்டது அடிதொறும் வருவன 

ஐந்து தொடை எனவும் அடிக்கண் வருவன ஐந்து 
தொடை எனவும் அவ்வைந்தும் மூன்றாகி அடங்கு 

மெனவும் கூறியவாறாம் . 
இத்துணையுங் கூறப்பட்டது கேட்போரியல்பு . 
இத்துணையுங் கூறப்பட்டன சிறப்புடையவென ஒரு 

நிகராகக் கூறுப . 
இத்துணையும் அடியும் அடிகளுக்குரிய எழுத்துக்களும் 

ஓதினார் . இனி அளவடிக்கண் ஓசை வேறுபாடும் 
தளையிலக்கணமும் உணர்த்துவார் அத்தளைக்கண் 

வருவதோர் மரபு உணர்த்துதல் நுதலிற்று . 
இத்துணையும் ( செய்யுளியல் 31 ஆம் நூற்பாவிலிருந்து 

73 ஆம் நூற்பாவரை ) அடியிலக்கணம் . 
இத்துணையும் தொடை கூறப்பட்டது . 
இத்துணையும் பாக்கட்குரிய பொருள் உணர்த்தியது . 
இதற்கு ( ஆசிரியத்திற்கு ) இலக்கணம் . 

இடையும் வரையார் தொடை யுணர்ந்தோரே 
“ வெண்டளை விரவியு மாசிரியம் விரவியும் ஐஞ் 
சீரடியு முளவென மொழிப் " 
" அறுசீரடியே யாசிரியத்தளையொடு நெறிபெற்று 
வருஉநேரடி முன்னே 
“ இயற்சீர் வெள்ளடியாசிரிய மருங்கின் நிலைக்குரி 
மரபினிற்கவும் பெறுமே எனவும் , 
ஆசிரிய நடைத்தே வஞ்சி " என ஒற்றுமைப் படுத் 

தலானும் கொள்க . 
இதற்குரிய ( குறளடிக்குரிய ) யெழுத்து முன்னர்க் 

காட்டுதும் . 
இதற்கு ( வஞ்சிப்பாவிற்கு இலக்கணம் 
" லஞ்சிச் 

சீரென வகைபெற்றனவே வெண் 


99 


110 


. 


113 


35 


500 


தொல்காப்பியம் 


113 


31 


97 


176 


சீரல்லா மூவசை என்ப ( செய் .19 ) 
" தன்பா வல்வழித் தானடை வின்றே ( செய் .20 ) 
வஞ்சி மருங்கி னெஞ்சிய வுரிய ( செய் .21 ) 
வஞ்சியடியே யிருசீர்த்தாகும் ( செய் . 43 ) 
முச்சீரானும் வருமிட னுடைத்தே ( செய் .45 ) 
வஞ்சித் தூக்குச் செந்தூக்கியற்றே ( செய் . 68 ) 
" தூங்கலோசை வஞ்சியாகும் ( செய் . 80 ) என் 

பனவற்றாற் கொள்க . 
இதன் ( அடியின் ) வேறுபாடு முன்னர்க் கூறப்படும் . 
இதன் ( உயிரெழுத்தின் ) கிளையெழுத்து ஒரோவென் 

றற்கும் பதினொன்றுளவாகலின் அவற்றை உறழ 

நூற்று முப்பத்திரண்டு கிளை யெழுத்தாம் 
இதனாற் சொல்லிய செய்யுளாவது அடிவரையுள்ளன 

வும் அடிவரை யில்லனவு மென இருவகைப்படு 

மென்பதும் . 
இதனாற் சொல்லியது இருசீரடி முதலாகிய எல்லா வடி .. 

யானும் மூன்றடிச் சிறுமையாக ஏறிவரும் பாவினம் 

என்றவாறாம் . 
இதனாற் பெற்ற தென்னை ? இப்பொருண்மை ( வண் 

ணம் ) இவை என்ற பொருள் மேலே பெறப்பட்ட 
தாலெனின் ஒரு பயன் கருதிக் கூறினாரென்க . 
வண்ணம் பாகுபடுகின்றது தொடையினானன்றே , 
இன்னும் வேறொருவாற்றாற் பாகுபடுப்பப் 

வாம் என்பது அறிவித்தல் . 
இதனுள் களவென்னாது மறை என்றதனான் , இது 

தீமை பயக்கும் களவன்மை கொள்க . 
இதனுள் " சொற்சீரடியும் முடுகியலடியும் அப்பா நிலை 

மைக்குரியவாகும் " ( செய் .118 ) என வேறு ஓதுதலின் 
ஏனை நான்கும் கொச்சகப் பொருளாகக் கொள்ளப் 

படும் . 
இதனுள்ளும் ( பஃறொடை வெண்பாவினுள்ளும் ) 
ஒரூஉத்தொடை இன்றிவருவனவற்றை இன்னிசைப் 
பஃறொடை எனவும் வழங்கப்படும் 


175 


226 


178 


117 


114 


செய்யுளியல் 


உரைப்பொருளடைவு 


501 


114 


149 


4 . 


56 


47 


235 


186 


187 


இதனுள்ளும் ( பஃறொடை வெண்பாவினுள்ளும் ) 
ஒரூஉத்தொடை பெற்று வருவனவற்றை நேரிசைப் 

பஃறொடை எனவும் ...... வழங்கப்படும் . 
இதனை ( உறழ்கலியை ) கொச்சகக் கலியின் பின்வைத் 

தமையான் , அக் கொச்சக உறுப்பின் ஒப்பன 
இதற்கு உறுப்பாகக் கொள்ளப்படும் . 
து ஆசிரியத்திற் கூன் . 

கலிப்பாவிற்கு அடியாமாறு உணர்த்துதல் 
நுதலிற்று . 
இது கலிப்பாவிற்குக் கூன் . 
இது சூத்திரத்தாற் பொருள் விளங்கும் . 
இது தலைமகனுக்கு உரியதோர் மரபு உணர்த்துதல் 

நுதலிற்று . 
இது தலைவனும் தலைவியும் அல்லார்க்குரியதோர் மரபு 

உணர்த்துதல் நுதலிற்று . 
இது தூக்காமாறு உணர்த்துவார் , அவற்றுள் ஆசிரியத் 

திற்குரிய ஓசை உணர்த்துதல் நுதலிற்று . 
இது நோக்கு என்றும் உறுப்பு உணர்த்துதல் நுதலிற்று . 
இது பாட்டினிடைக் கலந்த பொருளுடைத்தாகிப் பாட் 

டுக்களின் இயல்பை யுடையனவாம் பண்ணைத் 

தோற்றுவிக்கும் செய்யுள்கள் . 
இது முதலாகக் கேட்போரைக் கூறுகின்றது . 
இது ( யாப்பு ) சொல்ல வேண்டியதென்னை ? செய்யுள் 

பாடுவார்க்கு இயல்பன்றோவெனின் . 
இது ( லிருந்து ) பெரும்பான்மையும் ஆசிரியப்பாவைக் 

குறித்தது . 
இதுவும் அதன் பகுதி ( யாப்பிற் பகுதி ) உனர்த்துதல் 

நுதலிற்று . 
இதுவும் அது . 
இதுவும் அது ( செய்யுளைப் பாகுபடுத்தலை உணர்த் 

தல்) . 


77 


100 


173 . 


188 


74 


231 


75 


61,188 


251 


502 


தொல்காப்பியம் 


இதுவும் அது ( ஆசிரியப்பாவின் வேறுபாடு ) . 

66 
இதுவும் அது ( தொடைப்பாகுபாடு ) . 

85 , 86 , 87 
இதுவும் அது ( பரிபாடலாமாறு உணர்த்துதல் ) . 117 , 118 
இதுவும் அது ( வெண்பாவினிறுதிக்குப் புறனடை 
உணர்த்துதல் ) . 

71 
இதுவும் அவ்வாறே உதாரணம் வந்தவழிக் காண்க . 98 
இதுவும் ஆசிரியப்பாவிற்குரியதோர் ( ஈற்று ) வேறுபாடு 
உணர்த்துதல் நுதலிற்று . 

65 
இதுவும் ( இரட்டைத் தொடையும் ) சொல்லிய 
தொடைப்பாற் பட்டவாறு காண்க . 

96 
இதுவும் ஒரு நிரனிறை . 

3 
இதுவும் கலியடிக்குரியதோர் தளை உணர்த்துதல் 
நுதலிற்று . 

58 
இதுவும் கேட்டற் பொருண்மைக்கண் வருவதோர் 

மரபு வழு அமைத்தலை உணர்த்துதல் நுதலிற்று 
( வ . உ . சி . பதிப்பு ) . 

192 
இதுவும் ( சீர் ) கூனாகுமிடன் உணர்த்துதல் நுதலிற்று . 47 
இதுவும் சூத்திரத்தாற் பொருள் விளங்கும் . 

205 
இதுவும் ( செய் . GO ) ஆசிரியப்பாவிற்குரியதோர் மரபு 
உணர்த்துதல் றுதலிற்று . 

60 
இதுவும் தொடைக்குரியதோர் மரபு உணர்த்துதல் 
நுதலிற்று . 

99 
இதுவும் பண்ணத்தி 
பண்ணத்தி பாகுபடுமாறு 

பாகுபடுமாறு உணர்த்துதல் 
நுதலிற்று . 

175 
இதுவும் வஞ்சியடியாமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
இது வெண்பாவிற் கூன் . 

47 
இந்நிகர்த்தன்றி வேறுபட்ட ஓசைத்தாகலின் வெண்பா 
அதன்பின் ( வஞ்சிப்பின் கூறினார் . 

101 
இப்பதினேழடி யாசிரியத்துல் சிறிய கட் " ( புறம் . 235 ) 

ஏழாமடியும் பனனிரண்டாமடியும் முச்சீரான் வந்தது . 


45 


செய்யுளியல் 


உரைப்பொருளடைவு 


503 


113 


113 


113 


161 


58 


மூன்றாமடி முதலாக ஆறாமடி ஈறாக நான்கடியும். 
பதினாலா மடியும் ஐஞ்சீரான் வந்தன . இரண்டா 
மடியும் பதினொன்றாமடியும் அறுசீரான் வந்தன . 
ஏனைய நாற்சீரான் வந்தன . இவ்வாறு வருதலின் 

அடிமயங்காசிரியமாயிற்று . 
இப்பா ( வஞ்சிப்பா இருசீரடி வஞ்சிப்பா முச்சீரடி 

வஞ்சிப்பா என இருவகைப்படும் . 
இப்பாவிற்கு ( ஆசிரியப்பாவிற்கு ) ஈற்றெழுத்து வரை 

யறுத் துணர்த்தாமையின் எல்லா ஈறும் ஆம் . 
இம்மூன்றனையும் ( சூத்திரம் , ஓத்து , படலம் ) உறுப் 

பாக அடக்கிய பிண்டத்தானும் ( நூல் நிகழும் ) 

என்றவாறு . 
இமையவில் வாங்கிய வீர்ஞ்சடை யந்தணன் இதன் - 

கண் இரண்டாஞ் சீரோடு மூன்றாஞ்சீர் இயற்சீர் 

வெண்டளை . 
இமையவில் வாங்கிய வீர்ஞ்சடையந்தணன் இதன்கண் 
நாலாஞ்சீரோடு மற்றையடி 

முதற்சீர் நிரை 
யொன்றாசிரியத்தளை ( அந்தணன் உமையமர்ந்து ) 
‘இமையவில் வாங்கிய வீர்ஞ்சடை யந்தணன் இதன் 

கண் முந்துற்ற இரண்டு சீரும் வெண்சீர் 
வெண்டளை . 
இயலசை மயங்கிவந்தன இயற்சீரெனப்படும் . 
இயலசைப்பின்னர் உரியசைவரின் இவையும் இயற்சீர் . 
இயலசையாகிய நேரும் நிரையும் தம்மின் உறழ நான்கு 

சீராம் . அவை இயற்சீர் எனப்படும் . 
இயற்கைப் புணர்ச்சியும் , இடந்தலைப்படலும் பாங்கற் 

கூட்டமும் , தோழியிற் கூட்டமென்று சொல்லப் 
பட்ட நான்கு வகையாலும் அவற்றைச் சார்ந்துவரு 
கிளவியாலும் வருவன களவென்று கூறுதல் வேதம் 

அறிவோர் நெறி என்றவாறு 
இயற்சீர் நான்கின் பின் நேரசை வந்த மூவசைச்சீர் 


58 


58 


12 


15 


12 


178 


504 


தொல்காப்பியம் 


18 


48 


48 


59 


60 


48 


48 


நான்கும் வெண்பாவுரிச் சீராம் . 
(இயற்சீர் ) மாறுபட்டு வருவது இயற்சீர் வெண்டளை 

யாம் . 
இயற்சீர் விகற்பித்து வருவதனை இயற்சீர் வெள்ளடி 

எனவும் . 
பயற்சீர் வெண்டளையானாகிய வெண்பாவடி ஆசிரியப் 
பாவின்கண் நிற்றற்குரிய மரபினான் நிற்பனவு 

முள என்றவாறு . 
இயற்சீர் வெண்டளை விரவியும் ஆசிரியத் தளைவிரவி 

யும் ஐஞ்சீரடியும் ஆசிரியப்பாவின்கண் வருவன 

உள என்றவாறு . 
இயற்சீர் வெள்ளடியும் நேரீறும் , நிரையீறுமென இரு 

வகைப்படும் . 
இயற்சீரடி நேரீற்றியற் சீரடி எனவும் , நிரையீற்றியற் 

சீரடி எனவும் இருவகைப்படும் . 
இயற்சீரான் வருவதனை இயற்சீரடி எனவும் . 
இயற்சொல்லாகிய பெயர் , வினை , இடை , உரி . 
" இயனெறி என்றதனாற் கரணத்தின் அமைதல் 

இன்றியமையாதென்று கொள்க . 
( இயைபுக்கு ) அசை சீரென வரையாது கூறினமையான் 
ஓரெழுத்து இறுதிக்கண் 

இறுதிக்கண் ஒப்பினும் இயைபாம் 
என்று கொள்க . 
இயைபுக்கு உதாரணம் வந்தவழிக் கண்டு கொள்க . 
இயைபுத் தொடையாமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
இயைபுத் தொடையாமாறு : இயைபுத்தொடை நூற் 

றெண்பத்திரண்டு பாகுபாடாம் . 
இயைபுப் பொழிப்பு நூற்றெண்பத்திரண்டு . 
இயைபு வண்ணம் ஆமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
இரட்டைத் தொடையாவது ஓரடி முழுவதும் ஒரு 

சொல்லே வருதல் . 


48 


76 


179 


92 


232 


92 


97 


97 


210 


87 


செய்யுளியல் 


உரைப்பொருளடைவு 


505 


11 


என 


53 


114 


95 


48 


113 


108 


இரண்டசை கொண்டு புணர்த்தும் மூன்றசை கொண்டு 

புணர்த்தும் ஓசை பொருந்தி யிற்றது சீரெனப்படும் . 
இரண்டசையும் ஆசிரியத்தளை வேண்டுதலின் 

பொதுப்படக் கூறினார் . 
இரண்டாமடியின் இறுதிக்கண் ஒரூஉத்தொடை பெறாது 

வருவனவற்றை இன்னிசை வெண்பா எனவும் 

வழங்கப்படும் . 
இரண்டுசீர் இடையிட்டு மோனை முதலாயின வரத் 

தொடுப்பது ஒரூஉத் தொடையாம் என்றவாறு . 
இரண்டுசீர் தம்முட்புணரும் புணர்ச்சி எழுபதுவகை : 
" இருங்கடலுடுத்த என்ற ( புறம் . 363 ) பாட்டுள் 

“ உப்பிலாஅ வலிப்புழுக்கல் ” என்பது முதலாக 
மூன்றடியும் வஞ்சியடி ( அதனால் இது வஞ்சி 

மயங்காசிரியம் ) . 
இருங்கடற்றானையொடு " ( புறம் 633 ) என்னும் 

பாட்டு வாயுறை வாழ்த்திற்கு உதாரணம் . 
இருபதெழுத்தின் மிக்க நாற்சீரடி யில்லை 

என்ற 
வாறாம் , வஞ்சிச்சீர் முச்சீரடியின்கண் வருதலின் . 
“ இரும்பி னன்ன ” என்பது , இரும்பும் பொன்னும் 

மாறுபாடுடைத்தாதலிற் பொருண் முரணாயிற்று . 
( இருவகைத்தாகும் என்றதில் ஒன்றாகிய ) ஒத்தாழிசைக் 

கலிப் பாகுபடுமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
இருவகைப்படும் என்ற உரையுள் , மகளிர்க்கு உரைக் 

கும் உரை செவிலிக்குரித்து , மைந்தர்க்கு உரைக் 

கும் உரை எல்லோர்க்கும் உரித்து . 
இருவகை யுகரமும் ஒற்றொடு தோன்றித் தனியசை 

யாகி நிற்றல் . 
" இருவயி னொத்து...கலியெனப் படூஉம் காட்சித் 

தாகும் என்று அகத்தியனார் ஓதுதலின் கலிப்பா 
அகப்பொருளென வழங்கப்படும் . 

வெண்பா 
இருள்சே ரிருவினையும் என்ற குறள் 


40 


91 


128 


168 


9 


126 


506 


தொல்காப்பியம் 


71 


132 


48 


48 


143 


97 


195 


( குறள் .5 ) ஈற்றயற்சீர் வெண்பாவுரிச்சீராய் வர ,, 

இறுதி நேர்பு அசை பெற்றதற்கு உதாரணம் . 
" இலங்கொளி மருப்பிற் கைம்மா என்னும் ( கலி .25 ) 

கலிப்பாவினுள் இரண்டடியாய்த் தாழிசை வந்தன . 
இவ்வகையால் தளை ஏழாயின . 
இவ்வகையால் தளை ஏழுபாகு பட்டன . 
இவ்வகையிற் சொல்லப்பட்டன கொச்சக ஒருபோகு 

எனக்குறிபெறும் . 
இவ்வகையினால் ( பொழி முதலாகும் உயிரளபெடை 

ஏழு , உயிர்மெய்யள பெடை நூற்று நாற்பத் 
தொன்று , ஒற்றளபெடை பதினொன்று ) அள 

பெடைடத் தொடை நூற்றைம்பத்தொன்பது . 
இவ்வகையினால் யாதானுமொரு செய்யுளாயினும் 

பயன்படக்கூறல் வேண்டுமென்பது கருதிப் பய 

னென ஒருபொருள் கூறினார் . 
இவ்வகையினாற் காலமும் இடமும் எல்லாச் செய்யுளின் 

கண்ணும் வருமென்று கொள்க . 
இவ்வகையினான் உரை நான்கு வகைப்படும் . 
இவ்வகையினான் உறழ வரம்பிலவாய் விரியும் . 
இவ்வகையினான் ஒரு பாட்டிறுதி மற்றைப் பாட்டின் 

ஆதிச்சீராகி வருதல் கொள்க . 
இவ்வகையினான் முதலெழுத்துத் தொண்ணூற்று மூன் 

றும் கிளையெழுத்துத் தொளாயிரத்திருப்பத்தாறும் 
ஆக மோனைத் தொடை ஆயிரத் தொருபத்தொன் 

பதாம் . 
இவ்வகையினான் மோனை வருவனவும் கொள்க 
இவ்வகையினோடித் தொடை ( மோனை , எதுகை , 

முரண் , இயைபு , அளைெட ) மூவாயிரத்துத் தொண் 

ணூற்று முப்பத்தைந்து . 
இவ்வதிகாரத்துள் ஈண்டு அதிகரிக்கப்பட்ட அளவியல் 

ஈண்டுச் சொன்னவகை பெறும் என்றவாறு . 


194 


166 


49 


98 


97 


98 


97 


156 


செய்யுளியல் 


உரைப்பொருளடைவு 


507 


139 


117 


114 


64 


10 


இவ்வாசிரியர்க்கு வரையறை இலவாம் . 
இவ்வாசிரியர் கொச்சகம் என ஓதியவதனானே தரவும் 

அவ்விலக்கணத்திற் படுமென்ப தொன்று . 
இவ்வாசிரியர் நான்கினை அளபென்றும் , ஏறினவற்றை 

நெடிலென்றும் . குறைந்தனவற்றைக் குறள் சிந் 
தென்றும் வழங்குவராகலின் இவற்றுள் பொரு 
ளானும் இனத்தானும் வேறுபடுத்தப்படாதன 
நெடுவெண்பாட்டும் குறுவெண்பாட்டும் சமனிலை 

வெண்பாட்டும் என மூவகையானும் வரும் . 
இவ்வாசிரியரும் அடிக்குச் சீர்வரையறையின்மை “ ஆங் 

ங்னம் விரிப்பின் .. ( செய் .49 ) என்றதனான் உணர்த் 

தினார் என்று கொள்க . 
இவ்வாசிரியரும் பதினேழ் நிலத்தினும் வருதலானும் 

இனிய ஓசைத்தாகலானும் அடிப்பரப்பினானும் 

ஆசிரியப்பா முதற் கூறினார் . 
இவ்வாறாகி வருதல் வருகின்ற சூத்திரங்களான் உணர்க . 
இவ்வாறு கொள்ளவே பதிநாலு திணையும் ஏழாகி 

அடங்குமாயின. 
இவ்வாறு வருவதனை மருட்பா என்ப . 
இவ்விடத்து இம்மொழியை இவர்க்குச் சொல்லத்தகு 

மெனக் குறித்து , அவ்விடத்து அவரவர் தம்மொழியை 

உரைப்பது முன்னமாம் என்றவாறு . 
இவ்விரண்டு ( அகன்று பொருள் கிடப்பினும் என்ற 

நூற்பாவும் , மாட்டும் எச்சமும் என்ற நூற்பாவும் 

202,203 ) சூத்திரத்தாற் பொருள் விளங்கும் . 
இவ்விரண்டும் ( தளைவகை யொன்றாமையும் தளை 

வகை யொன்றுவதும் ) வெண்பாவிற்குத் தளையா 

மென்று கொள்க . 
இவ்விலக்கணம் பரிபாடற் செய்யுட்கண் வருமாறு 

ஆயிரம் விரித்த என்ற பரிபாடல் . இது கடவுள் 
வாழ்த்து . ஈண்டோதப்பட்ட உறுப்புக்கள் மிக்கும் 


48 


177 


115 


199 


203 


55 


508 


தொல்காப்பியம் 


119 


114 


114 


114 


114 


குறைந்தும் வருதல் இப்பாவிற் கியல்பென்று 

கொள்க . 
இவற்றிற்கு ( வெண்பா யாப்பிற்கு ) 

இலக்கணம் 
மேலோதப்பட்டன . 
இவற்றுள் ஒரு பொருணுதலிய வெள்ளடியியலாற் றிரி 

பின்றி நடப்பது கலிவெண்பாட்டே என ஓதின 
மையான் புணர்தல முதலாகிய பொருள்களுள் 
யாதானும் ஒருபொருளைக் குறித்துத் திரிபின்றி 
முடியும் பஃறொடை வெண்பாவினைக் கலி 
வெண்பா எனவும் 

கொள்ளப்படும் . 
இவற்றுள் குறள் வெண்பா முதலாகிய எல்லா 

வெண்பாக்களும் கொச்சகக்கலிக்கு உறுப்பாய் 

வரின் கொச்சகம் எனவும் ...... கொள்ளப்படும் . 
இவற்றுள் ( வெண்பா ) பரிபாடற்கு உறுப்பாய் வரின் 

பரிபாடல் எனவும் கொள்ளப்படும் . 
இவற்றைச் சிறு நூல் இடைநூல் பெருநூல் எனப் 

படும் . 
இவை ( எழுத்தியல் ) எல்லாம் எழுத்ததிகாரத்துட் 

காண்க . 
( இவை ஏழெழுத்தான் , எட்டெழுத்தான் , ஒன்ப 

தெழுத்தான் , பத்தெழுத்தான் , பதினோரெழுத் 
தான் , பன்னிரண்டெழுத்தான் , பதின்மூன்றெழுத் 
தான் , பதினான்கெழுத்தான் வந்த ( வெண்பாவின் 

சிந்தடியும் அளவடியும் ) . 
இவை ஐம்பத்து நான்கில் உயிரளபெடை தனிநிலை 

யாம் , ஏனையவற்றை முதனிலை இடைநிலை , இறுதி 

நிலை என உறழ நூற்று நாற்பத் தொன்றாம் . 
இவை ( கன்று குணிலா என்னும் மூன்றும் ) அளவடி 

யான் வருதலானும் ஒத்து மூன்றாகி வருதலானும் 
இவ்வாசிரியர் மதத்தால் தரவின்றாகித் தாழிசை 
பெற்ற கொச்சக ஒரு போகெனப்படும் . மேற் 
காட்டியதே ஆசிரியத்தாழிசை. ( இப்பகுதி இடைச் 
செருகல் ) . 


165 


2 


55 


97 


175 


செய்யுளியல் 


உரைப்பொருளடைவு 


509 


76 


76 


114 


175 


இவை ( நாற்சொல் ) ஒரு பொருட்குரித்தாகிய ஆண் 

பெயரும் பெண் பெயரும் குழவிப் பெயரும் முத 
லாயின பிறபொருட்கண் வாராமையான் 
அவற்றை அவ்வம்மரபினாற் கூறுதலும் வேண்டு 

தலின் இவ்விலக்கணமும் கூறல் வேண்டிற்று . 
இவை ( நாற்சொல் ) ஒருமை பன்மை மயங்காமைப் 

பெயரும் வினையும் முடிவு பெறக்கூறுதலும் 
வேண்டுதலின் இவ்விலக்கணமும் கூறல் வேண் 

டிற்று . 
இவையெல்லாம் ஓசையான் ஒக்குமாயினும் ( நெடு 

வெண்பாட்டு முதலியன ) அளவானும் தொடை 
யானும் பொருளானும் இனத்தானும் வேறு 

படுத்திக் குறியிடுகின்றார் . 
இவையெல்லாம் ( தாழிசை, துறை , விருத்தம் ) உரையிற் 

கோடல் என்பதனானும் , பிற நூன் முடிந்தது 

தானுடம் படுதல் என்பதனானும் கொள்க . 
இவையெல்லாம் மேலெடுத்தோதப்பட்ட தொடைக் 

கட்படும் . 
இழுமென் மொழியால் விழுமிய பொருளைக் கூறினும் , 

பரந்த மொழியினால் அடி நிமிர்ந்து ஒழுகினும் 

தோல் என்னும் செய்யுளாம் என்றவாறு . 
இழைபுக்கு உதாரணம் பேர்ந்து பேர்ந்து எனத் 

தொடங்கி வரும் பாட்டாம் . 
இறந்தகாலம் நிகழ்காலம் எதிர்கால மெனக் கூறுப்பட்டி 

யலும் பக்கத்தில் ஆராய்ந்து நோக்குமாறு 
பொருள்கள் நிகழ்ச்சியைக் கூறுமது காலம் என்ற 

வாறு . 
இன் ஆன் பொருள்பட வந்தது . 
இன்சீரியைய வருகுவதாயின் வஞ்சியுரிச்சீரும் ஒரோ 

வழி ஆசிரிய அடிக்கண் வரும் . 
இன்பமும் துன்பமும் புணர்வும் பிரிவும் ஒழுக்கமுமென்று 


98 


230 


234 


194 


178 


30 


510 


தொல்காப்பியம் 


200 


22 


193 


148 


112 


சொல்லப்பட்டவை 
வழுவு நெறியின்றி 
திணைக்குரிப்பொருள் இப்பொருள் என்னாது எல் 
லாப் பொருட்கும் பொதுவாகி நிற்கும் பொருள் 

பொருள் வகையாம் என்றவாறு . 
இன்பா நேரடி - வெண்பாவின் நேரடி ( இளம் ) ; ஆசிரி 

யப்பாவின் நேரடி ( பேரா . ). 
இன்னுங் கரும நிகழ்ச்சி என்றதனான் தன்மை , முன் 

னிலை , படர்க்கை யென்பனவும் கொள்ளப்படும் . 
இன்னும் அதனானே ( கொச்சகக் கலிப்பாவில் ) பிற 

பாவடிகளும் வந்து வெண்பாவியலான் முடிதலுங் 

கொள்க . 
இன்னும் குட்டம் என்பதனைத் தரவு கொச்சகமாகிய 

கொச்சக ஒருபோகிற்கும் பெயராக வழங்கினும் 

அமையும் . 
இனமாகிய பொருள்கள் சொல்லப்படும் ஓத்தினானும் 

( நூல் நிகழும் ) என்றவாறு . 
இனமோனை . 
இனவெதுகை. 
இனவெதுகை மூன்று வகை . 
இனி அடி , அறுநூற்றிருபத்தைந்தாமாறு . 
இனி அடி விரியுமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
இனி அவ்வடிக்கண் ஓசைபாகுபாடுணர்த்தும் ( சு.வே ) 

தளையிலக்கணமும் உணர்த்துவார் அத் தளைக் 

கண் வருவதோர் மரபு உணர்த்துதல் நுதலிற்று . 
இனி அவ்வடியினை ( நாற்சீர் கொண்ட அடியினை ) 

எழுத்தளவினாற் குறியிடுகின்றார் .. 
இனி ஆசிரியத்துறையாவது நான்கடியாய் இடை 

இடை சீர்குறைந்து வரும் . அது கரைபொரு 

எனவரும் . 
இனி ஆசிரியவிருத்த மாவது அறுசீரடி முதலாகிய மிக்க 


161 


98 


98 


98 


48 


49 


52 


34 


175 


செய்யுளியல் 


உரைப்பொருளடைவு 


511 


175 


98 


இனி 


96 


113 


148 


98 


அடியினான் நான்கடியும் ஒத்து வரும் . 
இனி இரண்டடி எதுகையாவது முதலிரண்டடியும் 
ஓரடியாய்ப் 

பின்னிரண்டும் ஓர் எதுகையாகி 
வருவது . 

இரட்டைத்தொடை வருமாறு உதாரணம் 
‘ ஒக்குமே யொக்கும் எனத் தொடங்கும் பாடல் , 
இனி இவ்வாசிரியப்பாவினை அடிநிலையாற் பெயரிட்டு 

வழங்கப்படும் . 
இனி ஈண்டோதப்பட்ட உறுப்புக்கள் குறைந்தும் 
மயங்கியும் மிக்கும் வரப்பெறும் . அவை 

அவை கலித் 
தொகையுட் காண்க . 
இனி உயிர் மோனையாவது முதலெழுத்தாகி வந்த 

உயிரெழுத்து மற்றை யடியினும் வருவது . 
இனி எல்லாவடியும் ஒத்துவரும் பாட்டினையே அடிமறி 

மண்டில ஆசிரியம் என்று வழங்கும் . இதற்கிலக் 
கணம் சொல்லதிகாரத்துள் ‘ நிரல்நிறை சுண்ணம் 

( செ . 8 ) என்னும் சூத்திரத்தைக் கொள்க . 
இனி ஏனையடிகளால் வரும் தரவுந் தாழிசையும் சுரி 

தகமும் கலித்தொகையுட் கண்டு கொள்க . 
இனி ஒழிந்த நான்கு தளையும் ( நேர் , நிரை ஒன்றிய 

ஆசிரியத்தளை இரண்டு, கலித்தளை ஒன்று , இயற் 
சீர் வெண்டளை ஒன்று ) கூறுகின்றாராயின் ஆசிரி 
யத்தளையும் கூறல்வேண்டா , அதுவும் இயற்சீரான் 
வருதலின் ( எனின் ) அதன் கண்ணே இயற்சீர் 
வெண்டளை கூறவேண்டுதலின் ஆசிரியத் தளையுங் 

கூறல் வேண்டு மென்க . 
இனிக் கலிக்கு உறுப்பாகிய சின்னங்கள் இருசீரானும் 

முச்சீரானும் வருதலானும் தனிச்சீர் ஒரு சீராக 

வருதலானும் வேறு ஓத வேண்டிற்று . 
இனிக் கலிப்பாப் பாகுபடுமாறு உணர்த்துதல் நுத 

லிற்று . 


113 


132 


52 


111 


126 


512 


தொல்காப்பியம் 


175 


181 


98 


என 


117 


97 


னிக் கலிவிருத்தமாவது நாற்சீரடி நான்கினால் வரும் . 
இனிக் களவினிற் கிளவிக்குரிய ராமாறு உணர்த்துதல் 

நுதலிற்று . 
இனிக் கூழை வருமாறு . 
இனிச் சுரிதகம் இன்றியும் பரிபாடன் முற்றுப்பெறும் ; 

“ கொச்சக வகையின் எண்ணொடு விராஅய் 
அடக்கியலின்றி அடங்கவும் பெறுமே " 

அகத்தியனார் ஓதுதலின் . 
இனிச் செந்தொடையாமாறு மொழிமுதலாகும் எழுத் 

துத் தொண்ணூற்று மூன்று , மற்றையடியினு 
மொத்து அவை வருங்கால் , அவை மோனையுள் 
அடங்குதலின் , அவற்றை ஒழித்து ஏனை எழுத் 
துத் தொண்ணூற்றிரண்டோடும் உறழ எண்ணா 

யிரத்தைஞ் நூற்றைம்பத்தாறு வகையாம் . 
இனி ( தளைவகை ) ஒன்றுந்தன்மையாவது , வெண்சீர் 

நிற்க வருஞ்சீர் முதலசையோடொன்றுவது வெண் 

டளையாம் . 
இனித் தனிச்சொல் இன்றி எண்ணிடையிட்டவழி ஒரு 

போகெனப் பெயர் பெறும் . 
இனி நான்கடியான் வருவன 

சமனிலை வெண்பா 
எனப்படும் . 
இனி நான்கு பாவினும் வெண்பாவும் கலிப்பாவும் 

முன் எடுத்து ஓதுகின்றாராதலானும் , ஆசிரியப் 
பாவும் வஞ்சிப்பாவும் இத்துணையும் ஓதிய 
இலக்கணத்தான் முடித்தலானும் அவையிற்றுக்கு 
உதாரணம் ஈண்டே காட்டுதும் . 

நிரனிறுத் தியற்றலும் இரட்டை யாப்பும் 
மொழிந்தவற்றியலான் ( செய் . 87 ) வருமாறு . 
இனி நிறுத்த முறையானே 

வண்ணம் 

ஆமாறு 
உணர்த்துதல் நுதலிற்று . 
இனி " மீன்றேர்ந் தருந்திய கருங்கால் வெண்குருகு 


55 


140 


114 


113 


இனி 


96 


204 


செய்யுளியல் 


உரைப்பொருளடைவு 


513 


98 


113 


98 


98 


24 


இது கடையிணை முரண் . 
இனி முச்சீரடி முதலாக அறுசீரடி ஈறாக மயங்கிய 

ஆசிரியத்தினை அடிமயங்காசிரியம் எனவும் 

வழங்கப்படும் . 
இனி மேற்கதுவாயாவது நான்கு சீரினும் இரண்டாஞ் 

சீரொழிய ஏனைய வருவது . 
இனி மோனை , எதுகை , இயைபு , அளபெடையினும் 

( கடையிணை முரண் முதலியவை போல ) இவ் 

வாற்றான் வருவன வந்தவழிக் காண்க . 
இனிய ஓசை பொருந்தி வருகுவதாயின் ஆசிரிய அடிக்கு 

வெண்பாவுரிச்சீர் வரையார் . 
இனி வஞ்சித்தாழிசையாவன குறளடி நான்கினால் ஒரு 

பொருள்மேல் மூன்றடுக்கிவரும் . 
“ மடப்பிடியை " 
" இரும்பிடியை " 

பேடையை " 
என உதாரணம் வரும் . 
இனி வஞ்சிப்பாவாவது வஞ்சியுரிச்சீரானும் , இருசீரடி 

யானும் , முச்சீரடியானும் , தூங்கலோசையானும் 
வந்து தனிச்சொற் பெற்று ஆசிரியச் சுரிதகத்தான் 

இறுவது . 
இனி வஞ்சி மருங்கி னெஞ்சிய வுரிய ( செய் . 21 ) 

என்றோதியதனால் ஆசிரியவடியோடும் வெண்பா 
வடியோடும் கலியடியோடும் மயங்கி வருவன ( வஞ் 

சிப்பா ) கொள்க . 
இனி வஞ்சி விருத்தமாவது முச்சீரடி நான்காக வரும் 
இனி வெண்சீர் வெண்டளையும் , வெண்சீர் நிற்ப வருஞ் 
சீர் வெண்சீராதல் இயற்சீராதல் வந்து வெண் 

வேண்டுதலின் நிலைமொழியாகிய 
வெண்சீரை “ வெண் சீரிற்றசை நிரையசை 
யியற்றே " ( செய் . 28 ) என ஓதுதலின் , அதனை 


175 


113 


113 


175 


டளையாக 


36-33 


514 


தொல்காப்பியம் 


52 


175 


நிரையியற் சீராக்கினால் வருஞ்சீர் நேர் முதலியற் 

சீராயின் அதுவும் இயற்சீர் வெண்டளையாம் . 
இனி வெண்டாழிசையாவது மூன்றடியினால் வந்து 

வெண்பாப்போல இறும் . அது “ நண்பிதென்று 

என வரும் . 
இனி வெண்டுறையாவது மூன்றடிச் சிறுமையாக ஏழ 

டிப்பெருமையாக வந்து இறுதியடிகளில் சில சீர் 

குறைந்து வரும் . ( அது ) குழலிசைய எனவரும் . 
இனி வெண்பாவாமாறும் கலிப்பாவாமாறும் முன் 

னர்க் காட்டுதும் . 


175 


113 


F 


83 


49 


114 


176 


ஈங்கு ஓதப்பட்ட தூக்குச் செவிப்புலனாதலின் அத 

னானே ஓர்ந்துணர்ந்து பாகுபாடறிக . 
ஈண்டு உறழ்ந்த முறையானே அஞ்சடி முதலாக மேன் 

மேலும் உறழ வரம்பிலவாம் . 
ஈண்டு ( 114 ) ஓதப்பட்டன வெல்லாம் அவ்வாறு 

( வெண்பா யாப்பால் ) வரும் என்றவாறு . 
ஈண்டுச் சொன்ன வகையினாற் சொல்லப்பட்டன 

வற்றை ஆராயுங்காலத்து அளவியல் வகை அத் 

துணைப் பாகுபடும் என்றவாறு . 
ஈண்டு ( தம்மாற் ) நம்மாற் சொல்லப்பட்ட செய்யுள் 

இரண்டு வகை என்று சொல்லுவர் என்றவாறு . 
ஈண்டு , நாற்சீரடியை எடுத்தோதியது வெண்பாவும் 

ஆசிரியப்பாவும் கலிப்பாவும் அவ்வடியினான் வரு 

தலின் என்று கொள்க . 
ஈண்டு , நேரடி எனறது கொச்சகத்தரவு போல வாரா 

மைக்கு என்று கொள்க . 
ஈண்டு ( யாப்பினைச் ) செய்யுள் உறுப்பினுள் ஓதுகின்றா 

ராதலின் யாதானுமொரு பொருட்கட் பல சொற் 
றொடுத்து வழங்குங்கால் குறித்த - பொருளை 


123 


64 


136 


செய்யுளியல் 


உரைப்பொருளடைவு 


515 


74 


41 


30 


30 


முடிக்க வேண்டும் . சொல்லே சேர்த்துக் கூறல் 
வேண்டுமெனவும் , அது மிகாமற் குறையாமற் கூறல் 
வேண்டு மெனவும் இலக்கணம் கூறல் வேண்டு 

மென்க . 
ஈண்டோதப்பட்ட ஐவகை அடிகள் பல தொடுக்கும் 

வழி ஓரடிக்கோரடி எழுத்தளவு குறைந்து வரினும் 

சீர்நிலை நான்கின் இழிதலும் மிகுதலுமில்லை . 
ஈரசை கொண்டு ( செய் . 11 ) என்னும் நூற்பா முதலாக 

அந்நிலை மருங்கின் ( செய் .30 ) என்னும் நூற்பா 
வரை சொல்லப்பட்ட சீர்களின் தொகை எண்பத்து 

நான்கு . 
ஈரசைச்சீர் பதினாறில் சிறப்புடைய இயற்சீர் நான்கும் 

சிறப்பிலியற்சீர் ஆறும் என இயற்சீர் பத்தாம் . 

ஆசிரிய உரிச்சீர் ஆறாம் . 
" ஈற்றடி யளவும் ஒரு பொருளைக் குறித்து , வெள்ளடி 

யியலாற்றிரிபின்றி முடிவது கலிவெண்பாட்டாம் 

என்றவாறு . 
ஈற்றயலடி முச்சீரான் வருவதனை நேரிசை யாசிரியம் 

என்ப . 
ஈற்றயலடி முச்சீரான் வோதப்பட்டது கலிப்பாவின் 

கண் நாற்சீராகியும் வரும் என்றவாறு . 
உண்கடன் வழிமொழிந்திரக் குங்கால் முகனும் 

என்னும் ( கலித் . 22 ) கலிப்பாவில் தாழிசை மூன் 

றடியான் வந்தன . 
உண்டு என்னாது உள என்றதனான் , ஒரு பாட்டிற் 

பல வருதலுங் கொள்க . 
உண்ணற்க 

கள்ளை ( குறள் . 922 ) இது தன்மை 
யாரையும் முன்னின்றாரையும் ஒழித்துப் படர்க்கை 
யாரைத் தொழிற்படுத்தலின் உண்ணற்க என்னும் 
படர்க்கைச் 

சொல் படர்க்கைப் பொருளோடு 
முடிந்தன . 


147 


113 


67 


4 


132 


- 


60 


- 


193 


516 


தொல்காப்பியம் 


221 


‘ பன்மீனு 


146 


227 ) 


109 


என 


228 


211 


உதாரணம் : ( அகைப்பு வண்ணம் ) தொடுத்த 

வேம்பின் மிசை என வரும் . 
உதாரணம் : ( அகப்பாட்டு வண்ணம் ) 

ணங்கல் எனவரும் . 
உதாரணம் : அம்போ தரங்க ஒரு போகிற்கு ‘ கண்ணக 

னிருவிசும்பில் ( கலித் . 102 ) பிறவும் இந்நிகரன 

கொள்க . 
உதாரணம் : ( அம்மைக்கு ) அறிவினா 

னாகுவ 
துண்டோ ( குறள் . 315 ) எனவரும் . 
உதாரணம் : ( அவையடக்கியலுக்கு ) வந்தவழிக் கண்டு 

கொள்க . 
உதாரணம் : ( அழகு ) துணியிரும் பரப்பகம் 

வரும் . 
உதாரணம் : ( அளபெடை வண்ணத்திற்கு ) தாஅட் 

டாஅ மரை என்னும் பாட்டு . 
உதாரணம் : ‘ அறுசுவை யுண்டி ( எனத் தொடங்கும் ) 

இது நேரிசை வெண்பா . 
உதாரணம் : ( இயைபு வண்ணத்திற்கு ) ‘ வால் வெள்ள 

ருவி என்ற பாட்டு . 
உதாரணம் : (உருட்டு வண்ணம் ) தாதுறு முறி 

செறி எனவரும் , 
உதாரணம் : உறழ்கலிக்கு யாரிவ னெங்கூந்தல் 

என்னும் ( கலித் . 89 ) இப்பாட்டுச் சுரிதகம் 

( போக்கியல் ) இன்றி வந்தவாறு கண்டு கொள்க . 
உதாரணம் : ( எண்ணு வண்ணம் ) நிலம்நீர் வளி 

விசும் பென்ற நான்கின் ( பதிற் . 14 ) எனவரும் 

( 220 ) . 
உதாரணம் : ( ஏந்தல் வண்ணம் ) ‘ கூடுவார் கூடல்கள் 

எனவரும் . 
உதாரணம் : ( எழுசீர் முடுகியலடிக்கு ) முன்னர்க் 

காட்டுதும் . 


114 


210 


224 


149 


223 


62 


- செய்யுளியல் 


உரைப்பொருளடைவு 


517 


63 


196 


111 


49 


218 


112 


148 


உதாரணம் : ( ஐஞ்சீரடி அறுசீரடி முடுகியலுக்கு ) முன் 

னர்க் காட்டுதும் 
உதாரணம் : ஐயோ வெனின் யான் ( புறம் . 255 ) 

இதனுள் அழுகையாகிய மெய்ப்பாடு புலப்பட வந்த 

வாறு கண்டு கொள்க . 
உதாரணம் : ( ஒத்தாழிசையும் மண்டிலயாப் 

மும் நேரடியால் வருதற்கு ( முன்னர்க் / 
உதாரணம் : ( ஒரூஉ வண்ணம் ) தொடி நெகிழ்ந்தனவே 

எனவரும் . 
உதாரணம் : ஒழுகு வண்ணத்திற்கு அம்ம வாழி 

என்ற பாட்டு . 
உதாரணம் : ( குட்டம் எருத்தடி - யுடைத்தாதலுக்கு ) 

முன்னர்க் காட்டுதும் . 
உதாரணம் : குறிஞ்சிக் கலியுள் காமர் கடும்புனல் 

( கலித் . 39 ) இவ்வாறு வருவன கொச்சகக் கலிப்பா 

எனப்படும் , 
உதாரணம் : குறுஞ்சீர் வண்ணத்திற்கு உறுபெய 

லெழிலி என்று தொடங்கும் பாட்டு . 
உதாரணம் : கெடலரு ............ யுருட்டுவோ னெனவே 

இவ்வாறு வருவதனை ( வண்ணக வொத்தாழிசை ) 
என்னாது ஒரு சாராசிரியர் அம்போதரங்க வொத் 

தாழிசைக் கலிப்பா எனக் கூறுப . 
உதாரணம் : ( கைக்கிளை வெண்பா ) பொன்னார 

மார்பின் எனத் தொடங்கும் பாட்டு . 
உதாரணம் : (சித்திர வண்ணத்திற்கு ) ஓரூர் வாழினும் 

சேரி வாரார் சேரி வரினு மார முயங்கார் என 

வரும் . 
உதாரணம் : சூரல் பம்பிய என்ற இதனாற் பயன் 

வரைந்து கோடல் வேண்டுமென்பது . 
உதாரணம் : சேற்றுக் கானீலம் ( எனத்தொடங்கும்) 

இஃது இன்னிசைப் பஃறொடை . 
உதாரணம் : ( தாஅ வண்ணத்திற்கு ) தோடாரெல் 


213 


140 


214 


195 


114 


518 


தொல்காப்பியம் 


207 


222 


230 


240 


215 


217 


வளை என்னும் பாட்டு 
உதாரணம் : ( தூங்கல் வண்ணம் ) வசையில் புகழ் 

வயங்கு வெண்மீன் (பட்டினப்பாலை , எனவரும் . 
உதாரணம் : ( தொடைகட்குத் தத்தஞ் சிறப்புச் சூத்திரங் 

களுட் காட்டுதும் 
உதாரணம் : ( தோல் ) திருமழை தலைஇய விருணிற 

விசும்பு என்னும் கூத்தராற்றுப்படை பரந்த 

மொழியான் அடிநிமிர்ந்து வந்தது . 
உதாரணம் : ( தோல் ) ‘பாயிரும் பரப்பகம் ( மார்க்கண் 

டேயனார் காஞ்சி ) என்றது இழுமென் மொழியால் 

விழுமியது நுவல வந்தது . 
உதாரணம் : ( நலிபு வண்ணத்திற்கு ) அஃகாமை 

( குறள் . 778 ) எனவரும் . 
உதாரணம் : நிலவு மணலகன்றுறை ( என்ற பாட்டு ) 

( புறப்பாட்டு வண்ணத்திற்கு ) . 
உதாரணம் : ‘ நீ விளையாடுக ( நற் . 362 ) என்பதனுட் 

கண்டுகொள்க . 
உதாரணம் : ( நெடுஞ்சீர் வண்ணத்திற்கு ) நீருர் பானா 

யாறே காடே எனத் தொடங்கும் பாட்டு . 
உதாரணம் : நெறியறி செறிகுறி ( கலித் . 39 ) ( முடுகு 

வண்ணத்திற்கு ) என வரும் . 
உதாரணம் : பட்டிப் பாலையுள் கோழி யெறிந்த 

கொடுங்காற் கனங்குழை ( 26 ) என்பது வெண் 

பாவடி . 
உதாரணம் ; பட்டினப் பாலையுள் " நேரிழை மகளி 

ருணங்குணாக் கவரும் ( 22 ) என்பது ஆசிரியவடி . 
உதாரணம் : பட்டினப்பாலையுள் வயலாமைப் புழுக் 

குண்டு வறளடும்பின் மலர் மலைந்து ( 143 ) 

என்பது கலியடி 
உதாரணம் : ( பாஅ வண்ணத்திற்கு ) அஇ உ அம் 

மூன்றுஞ் சுட்டு ( நூன் . 31 ) கொல்லே ஐயம் 
( இடை . 20 ) எல்லே யியக்கம் ( இடை . 21 ) 
வரும் . 


186 


212 


225 


113 


113 


என 


206 


செய்யுளியல் 


உரைப்பொருளடைவு 


519 


என 


உதாரணம் : பாடின்றி திறத்தே ( கலித். 16 ) இது 

நான்கடித்தரவும் நான்கடியான் மூன்று தாழிசை 
யும் தனிச்சொல்லும் ஐந்தடிச் சுரிதகமும் வந்த 
ஒத்தாழிசைக் கலிப்பா . 

132 
உதாரணம் : பிசி அச்சுப் போலே என்பது பிசி ; இது 
உவமை பற்றி வந்தது . 

169 
உதாரணம் : ( புலன் ) பார்க்கடன் முகந்த என வரும் 233 
உதாரணம் : (மண்டிலமும் குட்டமும் செந்தூக்காய் 
வருதற்கு ) முன்னர்க் காட்டுதும் . 

113 
உதாரணம் : மரையா மரல் கவர ( கலித் . 6 ) 

வரும் . இது வெண்டளையான் வந்த வெண்கலிப்பா . 147 
உதாரணம் : ‘ முதுக் குறைந்தனளே இஃது இறந்த 

காலத்தின்கண் புணர்ச்சி யுண்மை தோன்ற 
வந்தது . 

194 
உதாரணம் : முன்னர்க்காட்டுதும் 

60 , 64 , 69 
உதாரணம் : ( மெல்லிசை வண்ணத்திற்கு ) பொன்னி 
னன்ன என்ற பாட்டு . 

209 
உதாரணம் : வந்தவழிக் காண்க . 

184 
உதாரணம் : ( வல்லிசை வண்ணத்திற்கு ) " வட்டொட்டி 
யன்ன " என்னும் பாட்டு . 

208 
உம்மை எச்ச வும்மை யாகலான் இலக்கணம் கூறவும் 
படும் . 

116 
உம்மை எதிர்மறை . 

186 
உம்மை எதிர்மறை ஆகலான் உயிரளபெடை அசையாக 
நிற்கப் பெறாமை பெரும்பான்மை . 

16 
உம்மையால் ( ஆறுமெய் ) பெறாதும் என்று கொள்க . 148 
உம்மையால் ( ஐஞ்சீர் அடுக்கி ) வாராதும் ( கொச்சகக் 
கலி வரும் ) என்று கொள்க . 

148 
உம்மையால் ( கொச்சகக் கலி ) இயற்கை வழாமற் 
றோன்றியும் என்று கொள்ளப்படும் . 

148 


520 


தொல்காப்பியம் 


98 


உயிர் 12 ; கதநபம உயிர்மெய்யெழுத்து 60 , சகரம் 9 , 

வகரம் 8 , யகரம் 1 , ஞகரம் 3 இவ்வகையினான் 
முதலெழுத்துத் தொண்ணூற்று மூன்று . 

97 
உயிர் மெய்யெழுத்து இருநூற்றொருபத்தாறில் ங வ் 

வருக்கம் ஒழிந்த எழுத்து இருநூற்று நாலினை 
யும் கிளையெழுத்தினோடுறழ இரண்டாயிரத்து 
நானூற்று நாற்பத்தெட்டாம் . இதனோடு ஒற்றுப் 
பத்தொன்பதும் குற்றுகரம் ஆறுங் கூட்ட எதுகைத் 
தொடை இரண்டாயிரத்து நானூற்று எழுபத்து 
மூன்று பாகுபாடாம் . 

97 
உயிர் மோனை . 
உயிரளபெடை அசையாக நிற்கவும் பெறும் . 

16 
உயிரளபெடை மூன்று மாத்திரை . 

2 
உயிரில்லாத எழுத்தும் எண்ணப்படா ( அவை ) உயிர் 
போல இயக்கமின்மையான் . 

42 
உயிரில் லெழுத்தும் என்றதிலுள்ள உம்மை எச்சவும்மை 

யாதலாற் குறுகிய உயிர்த்தாகிய குற்றிய லிகரமும் 
குற்றியலுகரமும் எண்ணப்படா . 

42 
உயிரின் கிளையெழுத்து 

132 
க , த , ந , ப , ம என்னும் இவ் உயிர் மெய்யின் கிளை 
யெழுத்து . 

660 
சகர உயிர் மெய்யின் கிளையெழுத்து . 

72 
வகர உயிர் மெய்யின் கிளையெழுத்து . 

56 
யகரத்திற்குக் கிளையில்லை . 

0 
ஞகர உயிர் மெய்யின் கிளை . 

6 


ஆகக் கிளையெழுத்து 


926 97 


2 


98 


உயிருங் மெய்யுங் கூடி உயிர்மெய் யெழுத்தாம் . 
உயிரெதுகை . 
உயிரெழுத்து குற்றெழுத்து நெட்டெழுத்து அளபெடை- 

யென மூவகைப்படும் . உயிரெழுத்து மொழி இடை. 


செய்யுளியல் 


உரைப்பொருளடைவு 


521 


97 


97 


14 


12 


12 


48 


48 


52 


யில் வராது . அதனால் அதற்கெதுகையில்லை . 
உயிரெழுத்து மொழியீற்றின்கண் உயிர்மெய்யாகி வரு 

தலின் அவை இயைபுத் தொடைக்கு ஆகா . 
உரியசைப் பின்னர் நேரசை வரின் அது இயற்சீரென 

வரும் . 
உரியசை மயங்கிவந்தன ஆசிரியவுரிச்சீரெனப்படும் 
உரியசையாகிய நேர்பும் நிரைபும் என்றவற்றைத் தம் 

மினுறழ நான்கு சீராம் . அவை ஆசிரிய உரிச்சீர் 

எனப்படும் . 
உரியசையீற்றான் வருவதனை உரியசையீற்று வஞ்சியடி 

எனவும் . 
உரியசை யீற்று வஞ்சியடியும் அவ்வாறே உறழப் பத்து 

வகைப்படும் . 
உரிய தன்சீர் என்றது ஐந்தடினும் ஏற்றவழி நிலை 

பெறுந் தன்சீர் என்று கொள்க . 
உருட்டு வண்ணம் ஆமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
உருட்டு வண்ணமாவது அராகந் தொடுக்கும் . 
உருவுகண் டெள்ளாமை ( குறள் . 667 ) இது விகற்பத் 

தொடையான் வருதலின் விகற்பக் குறள் வெண்பா 

என்ப . 
உரைபாகுபடுமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
உரையிற் கோடல் என்பதனால் இவையெல்லாம் 

கொள்க . 
உரையிற் கோடல் என்பதனானும் . 
உரையிற் கோடலென்பதனாற் கொள்க . 
(உரையின் ) இரண்டு வகையாவது மைந்தர்க்கு உரைப் 

பனவும் , மகளிர்க்கு உரைப்பனவுமாம் . 
உலக முவப்ப வாணுதல் கணவன் (திருமுரு . 

1-6 ) என்றவழி ஒளி என்பது . அதனயற் கிடந்த 
தாளை நோக்காது கணவனை நோக்குதலின் 
இடையிட்டு நோக்கிற்று . 


224 


224 


114 


166 ) 


114 


175 


113 


167 


100 


522 


தொல்காப்பியம் 


98 


. 


59 


உலக மூன்றும் என்ற பாட்டு ( இரண்டடி எதுகைக்கு 

வரும் ) 
உள என்றதனாற் ( ஆசிரியப்பாவின் கண் இயற்சீர் 

வெள்ளடி ) பல அடியும் வரப்பெறுமென்று கொள்க . 
உறழ் கலிப்பாவிற்கு இலக்கணம் கூற்றும் மாற்றமும் 

விரவி வந்து சுரிதகம் ( போக்கியல் ) இன்றி முடி 

தல் என்றவாறு . 
உறழ்கலியும் கொச்சகக் கலிப்பாற்படும் . 


149 


155 


ஊ 


ஊரிலுள்ளாரும் சேரியிலுள்ளாரும் , அயன் மனையி 

லுள்ளாரும் நோய்ப்பக்கம் குறிப்பினாலறிவாரும் 
தந்தையும் தமையனும் இருவகைக் கைகோளினும் 
பட்டதனை உட்கொண்டு பிறிதொன்றை எடுத்து 
மொழியினல்லது பட்டாங்கு கூறிலின்மை வலியுற் 
றுத் தோன்றும் என்றவாறு . 


183 


எ 


235 


187 


54 


எட்டாவது செய்யுளியல் முற்றும் . 
எடுத்து என்பது அறம் பொருள் இன்பங் கட்குத் 

தகாத சொற்களை எடுத்துக் கூறுதல் . 
எடுத்தோத்தும் பெரும்பான்மை ( ஆதலால் ) அளவடிக் 

கண் வஞ்சியுரிச்சீர் மயங்குப வுளவேற் கொள்க . 
எண்ணாகிய 

உறுப்புக்களை இடையிட்டுத் தனிச் 
சொல் வாரா தொழியினும் ( கொச்சக ஒரு போகு 

என்க ) . 
எண்ணிடையிட்டுச் சின்னங் குன்றியதிற்குச் செய்யுள் 

மாமலர் முண்டகம் ( கலித் . 133 ) . 
எண்ணுப் பயின்று வருவது எண்ணு வண்ணமாம் 

என்றவாறு . 
எண்ணு வண்ணம் உணர்த்துதல் நுதலிற்று . 
எண் ( வண்ணக வொத்தாழிசை உறுப்பு ) ஆமாறு 


220 


220 


செய்யுளியல் 


உரைப்பொருளடைவு 


523 


139 


89 


97 


97 


89 


94 


183 


98 


உணர்த்துதல் நுதலிற்று . 
எதுகைக்கு உதாரணம் : அடிதாங்கு ( கலித் . 11 ) என 

வரும் . 
எதுகைத் தொடை இரண்டாயிரத்து நானூற்று எழு 

பத்து மூன்று பாகுபாடாம் . 
எதுகைப் பொழிப்பு இருநூற்றிருப்பத்தொன்பது . 
எதுகையாமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
எதுகையென ஓதினாராயினும் வந்தது கொண்டு 

வாராதது முடித்தல் என்பதனான் மோனை , 
இயைபு , முரண் , அளபெடை 

என்பனவும் , 
பொழிப்புத் தொடையாம் என்று கொள்ளப்படும் . 
எந்தையும் ( அகம் . 12 ) இது தந்தைக் கிளவியை உட் 

கொண்டு கூறியது . 
எய்தியதன் மேற் சிறப்புவிதி ( தொடைப் பாகு 

பாட்டிற்கு ) உணர்த்துதல் நுதலிற்று . 
எருத்தடியுடைத்து என்றதனானே ஈற்றயலடி முச்சீர் 

எனப்பொருள்படுமோ வெனின் , ஆசிரியப்பாவின் 
ஈற்றயலடி மூச்சீராய் வருதல் பெருவழக்காத 
லானும் இனிவருகின்ற சூத்திரம் செந்தூக்கிய 
வென ஓதுகையானும் இவ்வாறு பொருள் படும் 

என்று கொள்க . 
எருத்து என்பது இரண்டடி இறுதியாகப் பத்தடிப் 

பெருமையாக வருவதோர் உறுப்பு . 
எருத்து என்பது இவ்வாசிரியர் கருத்தினான் தரவென் 

பது போலும் . 
எருத்து என்பது தரவு . 
எல்லாவடியும் ஒத்து வருவதனை 

நிலைமண்டில 
வாசிரியம் என்ப . 
‘ எல்லா விளக்கும் ( குறள் .74 ) இது இடையின வெதுகை 
எழுகூற்றிருக்கை முதலாகிய . 
எழுசீரடிக்குரியதோர் மரபு உணர்த்துதல் நுதலிற்று . 


112 


117 


117 


146 ) 


113 


98 


98 


62 


524 


தொல்காப்பியம் 


62 


98 


2 


74 


48 


னால் 


172 


157 


எழுசீரான் வரும் முடுகியலடி என்றவாறு . 
எழுத்தந்தாதி . 
எழுத்தியலாவது : உயிரெழுத்து மெய்யெழுத்து சார் 

பெழுத்தென மூவகைப்படும் . 
எழுத்து முதலாக அசை சீர் அடியென ஈண்டிய ( ஈண் 

டோதப்பட்ட சு.வே ) அடியினால் தான் குறித்த 
பொருளை இறுதியடியளவும் முற்றுப்பெற நிறுத்து 

தல் யாப்பு என்று சொல்லுவர் புலவர் . 
எழுத்துவகை அமைந்த நாலெழுத்து முதலாக இருப 

தெழுத்தீறாகச் சொல்லப்பட்ட பதினேழ் நிலததும் . 
எழுத்தொடும் சொல்லொடும் புணராதாகிச் சொல்லி 

உணரப்படும் பொருளின புறத்ததுவே 
குறிப்பு மொழி என்றவாறு . 
எழுநில மாவன : பாட்டு , உரை , நூல் , வாய்மொழி , 

பிசி , அங்கதம் , முதுசொல் என்பன . 
எழுபது வகைப்பட்ட உறழ்ச்சியின் வழுவுதலின்றி . 
எழுவகை வழுவும் படாமற் புணர்ப்பது . 
எற்றிற்கு ? ( உறழ்கலியில் ) இறுதியின்கண் வந்தது சுரி 

தகமாகாதோவெனின் ? சுரிதகமாகாது . சுரிதகமா 
வது ஆதிப்பாட்டினும் இடைநிலைப் பாட்டினும் 
உள்ள பொருளைத் தொடுத்து முடிப்பது . இஃது 

அன்ன தன்றென்க. 
எறும்பி யளையிற் குறும்பல் சுனைய ( குறுந் . 12 ) 

என்னும் பாட்டுள் முதலடி இயற்சீர் வெள்ளடி 

யாதலின் வெள்ளடி விரவிய ஆசிரியம் எனப்படும் . 
என்பதும் அது . ( ஒரு போகு பாகுபடுமாறு உணர்த் 

துதல் ) . 
என்பதுவும் ஒரு சார் கூற்றிற்கு உரியார் இயல்பு 

உணர்த்துதல் நுதலிற்று . 
என்னை , வெண்பாவாவது பிறதளையோடு மயங் 

காமையானும் மிக்குங் குறைந்தும் வாராத அளவடி 


48 


76 


149 


113 


142 


190 


செய்யுளியல் 


உரைப்பொருளடைவு 


525 


101 


98 


163 


199 


151 


125 


198 


யான் வருதலானும் அந்தணர் நீர்மைத்தென முற் 

கூறினார் . 
எனவரும் . 
எனவே அவ்வினமாகிச் சேர்ந்த நிலைக்கு ஓத்தென்று 

பெயராயிற்று . 
எனவே , இடமுங் காலமும் உணர்ந்து , கேட்போர்க்குத் 
தக்கவாறு மொழிதலும் செய்யுள் உறுப்பாம் 

என்றவாறு . 
எனவே , இடையுள்ள அடிகளெல்லாம் ( வெண்பாவிற்கு ) 

உரிய , 
என்வே , இருவாற்றானும் செய்யுள் செய்யப்பெறும் 

என்றவாறு . 
எனவே , ( எச்சம் ) சொல்லெச்சம் குறிப்பெச்சமென 

இருவகையாயின. 
எனவே , ஏனையோர்க்கே ( நற்றாய் ) கூறும் என்ற 

வாறாம் . 
எனவே , ஏனையோர் கேட்பக் கூற்றில்லை என்ற 

வாறாம் . 
எனவே , ஒத்தாழிசைக்கு உறுப்பாகியவற்றுள் ஒன்றும் 

( இரண்டும் ) குறைந்து வருவன கொச்சக வொரு 

போகெனப் பெயர் பெறும் என்று கொள்க . 
எனவே , சீர்தானே ஓசையைத் தரும் என்றவாறாம் . 
எனவே , சொல்லப்பட்ட உறுப்புக்கள் தனிச்சொல் வரு 
வழி இடையொழியாமல் வருதல் 

வேண்டும் 
என்றவாறு . 
எனவே , ( தளைவகை ) ஒன்றுந் தன்மைக்கண் நெடிலடி 

யும் சிலவரும் ( வெண்பாவிற்கு ) என்று கொள்க . 
எனவே , ( தூக்கு ) இன்னும் உளவோவெனக் கருதற்கு 

என ஐயந்தீர்த்தவாறு . 
எனவே , ( பண்ணத்திக்கு ) அவ்வடி பாவிற்குரிய 

பொருளே கொள்ளப்படும் . 


184 


185 


143 


32 


/ 


140 


55 


83 


173 


5.26 


தொல்காப்பியம் 


117 


155 


106 


154 


எனவே , பதினைந்தெழுத்து முதலாக நெடிலடியினும் 

கழிநெடிலடியினுமே ( வஞ்சியுரிச்சீர் ) உறழப் பெறு 

வதென்றவாறாம் . 
எனவே , ( பரிபாடல் ) அறத்தினும் பொருளினும் வாரா 

தாம் . 
எனவே , ( பரிபாடல் 400-25 ) இடை எல்லா அடியானும் 

வரப்பெறும் என்றவாறு . 
எனவே , ( புறநிலை வாழ்த்து ) வெண்பாவினும் ஆசிரியப் 

பாவினும் இவை இரண்டும் புணர்ந்த மருட்பா 

வினும் வரப்பெறும் என்ற வாறாம் . 
எனவே , மருட்பா நான்கு பொருளினல்லது வரப்பெறா 

என்றவாறு . 
எனவே , முடுகியலாகி வரும் மூவகையடியும் கலிப்பா 

வினுள் நிற்கப்பெறும் என்றவாறாயிற்று . 
எனவே , முன்னைய வொப்ப ( வாயுறை வாழ்த்து 

முதலிய மூன்றும் ) ஏனை இரண்டினும் ( வெண்பா 
வினும் ஆசிரியப்பாவினும் ) வரப்பெறும் என்ற 

வறாம் . 
எனவே , யாப்பாவது பாட்டியாப்பு , உரையாப்பு , நூலி 

யாப்பு , மொழியாப்பு , பிசியாப்பு , அங்கதயாப்பு , 

பழமொழியாப்பு என ஏழுவகைப்படும் . 
எனவே , வகுத்துணர்த்துவார்க்கெல்லாம் இடனுடைந்து 

என்றவாறாம் . 
எனவே , வஞ்சியடி இருசீரடியானும் மூச்சீரடி யானும் 

வரும் என்றவாறாம் . 
எனவே , வலி இல்வழிச் சிறுபான்மை நிகழவும் பெறும் . 
எனவே , ( வெண்பா ) அகவுதலில்லாத ஓசையாம் . 


64 


107 


74 


99 


45 


183 


78 


ஏ 


98 


ஏகபாதம் 
ஏகபாதம் எழுகூற்றிருக்கை முதலாகிய சித்திரப் பாக் 

களாகும் . 
ஏகாரம் தேற்றம் . 


98 


180 


செய்யுளியல் 


உரைப்பொருளடைவு 


527 


48 


223 


223 


ஏழுபாகுபட்ட இவை நேரொன்றாசிரியத்தளை , நிரை 

யொன்றாசிரியத்தளை, இயற்சீர் வெண்டளை , 
வெண்சீர் வெண்டளை , கலித்தளை , ஒன்றிய 
வஞ்சித்தளை , ஒன்றாத வஞ்சித்தளை யென எழு 

வகையாம் . 
ஏந்தல் வண்ணம் உணர்த்துதல் நுதலிற்று . 
ஏந்தல் வண்ணமாவது சொல்லிய சொல்லினானே 

சொல்லப்பட்டது சிறக்கவரும் என்றவாறு . 
ஏறிய உயிரினளவே உயிர்மெய்க்களவு . 
ஏனைத் ( இயற்சொல்லல்லாத திரிசொல் திசைச்சொல் 

வடசொல்லானும் ) . 
ஏனையவும் வந்தவழிக் கண்டு கொள்க . 
ஏனையவை புணருஞ்சீரான் வந்தன . 
ஏனையொன்றே என்ற ஒத்தாழிசைக் கலிப்பா , முன் 

னிலை யிடத்துத் தேவரைப் பராவும் பொருண் 
மைத்து என்றவாறு . 


2 


76 


114 


61 


133 


2 


2 


148 


ஐகாரக் குறுக்கம் அளபெடையும் தனியும் அல்லாத 

வழிக் குறுகும் . 
ஐகாரக் குறுக்கம் ஒரு மாத்திரை . 
ஐஞ்சீரடி பல வந்தும் ( கொச்சகக் கலிவரும் ) என்றவாறு . 
ஐந்தடி முதற் பன்னிரண்டடிகாறும் வருவன பஃ 

றொடை வெண்பா ( நெடுவெண்பாட்டு ) எனப்படும் . 
ஐவகையடியால் வரும் ஆசிரியப்பா நாலெழுத்து முத 

லாக இருபதெழுத்தீறாக வருவனவற்றிற்குத் தனித் 

தனி எடுத்துக்காட்டு . 
‘ ஐவகையடியு முரிய வென அவற்றிற்கு முதலாகிய 

நாற்சீர் உரித்தாயிற்று . 


114 


50 


50 


ஒடு எண் . 


178 


528 


தொல்காப்பியம் 


181 


ஒடு எண்ணின் கண் வந்தது . 
ஒண்டொடி மாதராவார் நற்றாயும் தோழியும் செவி 

லியும் இவரொடும் தலைவனொடும் தலைவியொடும் 

கண்டோர் கூறுதல் காணப்பட்டது என்றவாறு . 
ஒத்த இனமாகிய மணியை ஒருங்கு சேர வைத்தாற் 

போல ஒரோவோரினமாகி வரும் பொருளை ஓரி 
டத்தே சேரவைத்தல் ஓத்தென்று பெயராம் என்ற 


185 


வாறு . 


163 


114 


127 


111 


148 


127 


ஒத்தவை என்பது அளவானும் பொருளானும் இனத் 

தானும் வேறுபடுத்தப்படாத சமனிலை வெண்பாக் 

களாம் . அவையாவன நான்கடியான் வருவன . 
ஒத்தாழிசைக்கலி இரண்டு வகைப்படும் என்றவாறு . 
ஒத்தாழிசைக் கலிக்கு உறுப்பாகிய ஒத்தாழிசையும் நாற் 

சீரடிக்குப் பொருந்தின . 
ஒத்தாழிசைக் ( கலிக் ) குத் தாழிசையாகிய உறுப்பு மிக்கு 

வந்தாற்போலக் கொச்சகக் கலிக்கும் வெண்பா 

வாகிய உறுப்பு மிக்குவரும் என்று கொள்க . 
ஒத்தாழிசைக் கலிப்பாகுபடுமாறு உணர்த்து தல் நுத 

லிற்று . 
ஒத்தாழிசைக் கலியும் கலிவெண்பாட்டும் கொச்சகமும் 

உறழ்கலியும் என நான்கு வகைப்படும் கலிப்பா 

என்றவாறு . 
ஒத்தாழிசைக்கும் கொச்சகத்திற்கும் பொதுவாகிய 

குட்டமும் நாற்சீரடிக்குப் பொருந்தின . 
ஒத்தாழிசையின் யாக்கப்பட்ட யாப்பினும் அதற்குரித் 

தாக ஓதப்பட்ட கடவுள் வாழ்த்துப் பொருண்மை 
யின்றிக் காமப் பொருளாக வரினும் ( கொச்சக 

வொருபோகு ) . 
ஒப்போடே புணர்ந்த உவமை நிலையானும் பிசியாம் . 
ஒருசார் பொருட்குரிய மரபு உணர்த்துதல் நுதலிற்று . 
ஒரு சீரிடையிட்டு எதுகையாயிற் பொழிப்புத் தொடை 

யாம் என்றவாறு . 


162 


111 


143 


169 


107 


94 


செய்யுளியல் 


உரைப்பொருளடைவு 


529 


193 


ஒரு நெறிப்பட வருதல் ஓரியன் முடிதலாவது அகத்தின் 

கண் களவென்றானும் , கற்பென்றானும் வரின் 

அவற்றின் விரிவகை யொன்றானும் பற்றி வருதல் . 
ஒரு நெறிப்படாதும் ஓரியன் முடியாதும் வரும் இடம் 

வழுவாம் . அஃதாவது புணர்தல் வேண்டித் தோழி 
யை இரந்து குறையுறுவான் அவ்விடத்திற்குத் தக்க 

வுரை கூறாது தன் ஆற்றலும் பிறவும் கூறல் . 
ஒரு நெறிப்படுதலாவது அகமாயினும் புறமாயினும் ஒரு 

பொருண்மேல் வருதல் . 
ஒரு போகு என்னும் கலி இரண்டு வகைப்படும் என்ற 


193 


193 


வாறு . 


141 


142 


141 


193 


ஒரு போகு என்னும் கலி கொச்சக வொருபோகு என 

வும் அம்போதரங்கம் எனவும் பொருந்த நாடி 

அறிதல் வேண்டும் என்றவாறு . 
ஒரு போகு பாகுபடுமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
ஒரு வழிப்பட்டு ஓரியல்பாக முடியும் வினை நிகழ்ச்சி 

இடம் என்று சொல்லுவர் என்றவாறு . 
‘ ஒரூஉ கொடியிய னல்லார் என்னும் மருதக் கலியுள் 

( கலித் . 88 ) கடியர் தமக் கியார் கொலத் தக்கரா 
மற்று என்றதும் அது ( பாட்டிடை வைத்த 

குறிப்பு ) . 
ஒரூஉத் தொடையாமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
ஒரூஉத் தொடையும் இவ்வகையினால் அறுநூற்றைம் 

பத்து நாலாம் . 
ஒரூஉநிலை என்றதனால் தனித்தனி வரினும் விரவி 

வரினும் ( ஐவகையடியும் ) ஒக்கும் என்று கொள்க . 
ஒரூஉ வண்ணம் உணர்த்துதல் நுதலிற்று . 
ஒரூஉ வண்ணமாவது நீங்கின தொடையாகிக் கிடப் 

பது என்றவாறு . 
ஒழிந்த சீரானும் தளையானும் அடியானும் வருவது . 


166 


95 


97 


51 


219 


219 


113 


36-34 


530 


தொல்காப்பியம் 


218 


2 


2 


17 


ஏனைய 


97 


ஒழுகு வண்ணம் ஆமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
ஒற்றளபெடை ஒரு மாத்திரை . 
ஒற்றளபெடையாவது மெல்லினமும் , வ , ய , ல , ள , வும் 

ஆய்தமும் அளபெடுக்கும் . 
ஒற்று அளபெடுத்துவரினும் அசைநிலையாகலுமுரித்து . 
ஒற்றுக்களுள் வல்லெழுத்தாலும் , மகரமும் , ழகரமும் 
ஒழித்து 

பதினொன்றும் அளபெடுக்க 
ஒற்றளபெடை பதினொன்றாம் . 
ஒற்றுப்பத்தொன்பது . 
ஒற்றொடு புணர்ந்த வல்லெழுத்தடக்காது ஆசிரியப் 

பாவிற் கோதப்பட்ட நாலெழுத்தாதியாக இருப 
தெழுத்தின் காறும் உயர்ந்த பதினேழு நிலத்தின் 
ஐந்தடியும் முறையானே வரத்தொடுப்பது இழைபு 

என்னுஞ் செய்யுளாம் என்றவாறு . 
ஒன்றாக நல்லது ( குறள் . 323 ) இதனாற் பயன் நன்மை 

வேண்டுவார் இவ்வாறு செய்தல் வேண்டுமென்றல் . 
ஒன்றாதது ஒன்றாவஞ்சித்தளையாம் . 


97 


234 


195 


48 


218 


163 


163 


30 


ஓசையான் ஒழுகிக் கிடப்பது ஒழுகுவண்ணம் என்றவாறு . 
ஓத்திற்கு இலக்கணம் உணர்த்துதல் நுதலிற்று . 
ஓத்தினாற் பிண்டமாயிற்று பன்னிருபடலம் . 
ஓரசைச்சீர் நான்கு : அது தளைகொள்ளும்வழி இயற் 

சீரொக்கும் . 
ஓரசைச்சீரான் வருவதனை அசைச்சீரடி எனவும் 

வழங்கப்படும் . 
ஓரசைச் சீரைத் தளைவகை சிதையாத தன்மை வேண்டு 

மிடத்து இயற்சீர் போலக் கொள்க . 
ஓரினமாகிய நெறியின்றிப் பல நெறியான் வருவன 

பொருளானே பொதுமொழியாற் றொடர்வுபடின் 
அது படலம் எனவும் பெயராம் என்றவாறு . 


48 


27 


164 


செய்யுளியல் 


உரைப்பொருளடைவு 


531 


க 


59 


94 


‘ கடல்பா டொழிய வன்மீன் முகந்து ( அகநா . 30 ) 

என்றது இயற்சீர் வெண்டளையடி , 
கடலே கானலங் கழியே என்பது பொழிப்பியைபு . 
கடைக் கூழை . 
கடைக்கூழை முரணாவது முதற்சீ ரொழித்து மூன்று 

சீரும் ஒத்து வருவது . உதாரணம் வந்தவழிக் 
காண்க . 


98 


98 


கடை 

யிணை . 


98 


185 


97 


98 


98 


193 


கண்டோர்க்கு உரியதோர் மரபு உணர்த்துதல் நுத 

லிற்று . 
க , த , ந , ப , ம , என்னும் உயிர்மெய் அளபெடை முப்பத் 

தைந்து . 
‘ கயலே ருண்கண் எனத் தொடங்கும் பாட்டு ( உயிர் 

மோனை ) என வரும் . 
கயலே ருண்கண் எனத் தொடங்கும் பாட்டு எதுகைக் 

கும் ( உயிரெதுகைக்கும் ) இது தானே யாம் . 
கரும் நிகழ்தலாவது , அப்பொருளைப்பற்றி யாதானு 

மொரு வினை நிகழுமிடம் . 
‘ கல்வரை யேறி ( எனத் தொடங்கும்பாட்டு ) இஃது 

இன்னிசை வெண்பா , 
‘ கலந்தொழுகு மரபு என்றதனான் பார்ப்பாரினும் 

பாங்கரினும் சிலரே இதற்கு உடம்படுவார் என்று 

கொள்க . 
( கலித்தளைக்கு ) உதாரணம் மேற்காட்டிய அடிகளுட் 

காண்க . 
கலித்தளையாமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
கலித்தளை வரும்வழி வெண்பா வுரிச்சீரும் ஆசிரிய 

வுரிச்சீரும் நேரடியில் ஒருங்கு நிலை பெறும் . 
கலித்தாழிசையாவது அடிவரையறையின்றி ஒத்து , 


114 


181 


57 


57 


23 


532 


தொல்காப்பியம் 


175 


வந்து , ஈற்றடி சில சீர் மிக்குங் குறைந்தும் வருவது 

அது , வாள்வரி வேங்கை என வரும் . 
கலித்துறையாவது நெடிலடி நான்கினால் வருவது . 

அஃதாவது ஐஞ்சீரான் வருவதும் , பதினாறும் 
பதினேழும் எழுத்துப்பெற்று நான்கடியான் வரு 
வனவுமாம் . 


175 


148 


72 


79 


72 


67 


79 


கலித்தொகையுட் ( கொச்சகக் கலிப்பாக்களைக் ) காண்க . 
கலிப்பாவில் ஈற்றயலடி நாற்சீரான் வருமென்பது மேற் 

கூறப்பட்டது . 
( கலிப்பாவிற்காம் துள்ளலோசை துள்ளுதல் ) கன்று 

துள்ளிற் றென்றாற் போலக் கொள்க . 
கலிப்பாவிற்கு ஈற்றயலடி முச்சீரான் வரும் ஆசிரியம் 

முடிபாகும் என்றவாறு . 
கலிப்பாவிற்கு ஈற்று வேறுபாடு உணர்த்துதல் நுதலிற்று . 
கலிப்பாவிற்கு ஓசையாமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
கலிப்பாவிற்குச் சுரிதகம் ஈற்றடி முச்சீரானும் , ஈற்றயலடி 

முச்சீரானும் வரும் என்றமையால் , தாழிசையும் 
தரவும் நாற்சீரானல்லது பிறவாற்றான் வாரா 

வெனக் கூறல் வேண்டிற்று . 
கலிப்பாவிற்கு முடிவு உணர்த்துதல் நுதலிற்று . 
கலிப்பாவிற்குரிய கலித்தளைக்கண் நேரீற்றியற்சீர் 

நிற்றற்குரித்தன்று . 
கலிப்பாவினுள் ஒத்தாழிசைக்கு அளவு மேற்கூறப் 

பட்டது . 
கலிப்பா வெண்பாச் சுரிதகமாக முடியும் என்றவாறு . 
( கலியடியில் ) பிறவாகி விரவிய தளையும் நீக்குதலில்லை 

என்றவாறு . 
கலியடி யென்னாது . கலித்தளையடி யென்ற தூஉம் 

இவ்வேறுபாடு குறித்தென்க . 
கலிவெண்பா ஆமாறு உணர்த்து தல் நுதலிற்று .. 


111 


72 


24 


155 


73 / 


58 


56 


147 


செய்யுளியல் 


உரைப்பொருளடைவு 


533 


155 


153 


147 


39 


39 


கலிவெண்பாட்டுக்கு ( அளவு ) வரையறையில்லை எனப் 

பட்டது . 
கலிவெண்பாட்டும் , கைக்கிளைப் பொருட் செய்யுளும் , 
செவி , 

பியுறையும் , வாயுறை வாழ்த்தும் , புறநிலை 
வாழ்த்தும் என்னும் பொருண்மைக்கண் வரும் 
வெண்பாக்களும் 
அளவு வரையறுக்கப்படா ; 
பொருள் முடியுங் காறும் வேண்டிய அடி வரப் 

பெறும் என்றவாறு . 
கலிவெண் பாட்டெனினும் வெண்கலிப் பாட்டெனினும் 

ஒக்கும் . 
கழிநெடிலடி உணர்த்துதல் நுதலிற்று . 
கழிநெடிலடி பதினெட்டும் பத்தொன்பதும் இருபதும் 

என மூன்றும் நிலம் பெறும் . 
கழிநெடிலடி பதினெட்டெழுத்து முதலாக இருப் 

தெழுத்தளவும் ஆம் . 
கழிபடர்ப் பொருண்மைக்கு வருவதோர் மரபு வழு 

உணர்த்தல் நுதலிற்று ( மதுரை த.ச.பதிப் ) . 
களவொழுக்கம் வெளிப்படுதலும் களவொழுக்க 

மின்றித் தமரானே பெறுதலுமென்று சொல்லப் 
பட்ட இவை முதலாகிய இயற்கை நெறியிற்றப் 
பாது , மகிழ்தலும் , புலத்தலும் , ஊடலும் , ஊடல் 
தீர்தலும் பிரிதலும் என்று சொல்லப்பட்ட இவற் 

றொடு கூடி வருவது கற்பென்று சொல்லப்படுவது . 
கற்பின்கண் கூறத்தகுவாரை உணர்த்துதல் நுதலிற்று . 
கன்று துள்ளிற் றென்றாற் போல . 
கனிய நினைவொடு என்னும் பாட்டு ஐஞ்சீரான் வந்த 

கலித்துறை . இது நிரையசை முதலாகிய பதினேழ 
ழுத்தான் வந்தது , 


39 


192 


179 


182 


79 


175 


கா 


95 


காஅய்ச் செந்நெல் என்பது ஒரூஉ அளபெடை . 
காக்கை பாடினியார் முதலாகிய ஒரு சார் ஆசிரியர் 


534 


தொல்காப்பியம் 


நேர்பசை நிரைபசை யெனக் கொண்டிலரால் 
எனின் . 


4 


காய்மாண்ட தெங்கின் ( சீவக . சிந் . 31 ) என வரும் 

இதன் கண் யகரம் ஆசாகி வந்தது . பிறவு மன்ன . 
காரணம் எனினும் கருவி யெனினும் ஒக்கும் . 


98 


100 


98 


கீழ்க்கதுவாய் 
கீழ்க்கதுவாயாவது மூன்றாஞ்சீரொழிய ஏனைய வருவது . 


98 


111 


95 


7 


2 


2 


9 


குட்டம் எனினும் தரவு எனினும் ஒக்கும் . 
" குவிந்து சுணங்கரும்பிய என்பது ஒரூஉ முரண் . 
குற்றிய லிகரம் ஒற்றெழுத்தியல்பிற்று . 
குற்றிய லிகரமாவது இவ்வுகரம் ( குற்றியலுகரம் ) திரிந் 

தும் , மகரம் ஊர்ந்தும் யகரமோடி யைந்து வரும் . 
குற்றியலிகரம் குற்றியலுகரமும் ஆய்தமும் மெய்யும் 

ஓரொவொன்று அரை மாத்திரை . 
குற்றியலுகரம் ஒற்றொடு வருதலால் நேரசை யாயிற்று . 
குற்றிய லுகரமாவது நெட்டெழுத்தின் பின்னரும் 

மூன்றெழுத்து முன்னான மொழியினும் வல்லெ 

ழுத்தை ஊர்ந்து வந்த உகரம் . 
குற்றுகரம் ஆறும் . 
குற்றுகர வீறு ஆறு ( இயைபு ) . 
குற்றெழுத்து அ , இ , உ , எ , ஒ . 
குற்றெழுத் தொரு மாத்திரை . 
குற்றெழுத்துப் பயின்று வருவது குறுஞ்சீர் வண்ணமாம் 

என்றவாறு . 
குறளடிக்கு நிலம் நாலெழுத்தும் ஐந்தெழுத்தும் ஆறெ 

ழுத்துமாம் . 
குறளடி நாலெழுத்து முதலாக ஆறெழுத் தீறாக ஏறிய 


2 


97 


97 


2 


2 


213 


35 


- செய்யுளியல் 


உரைப்பொருளடைவு 


535 


35 


54 


54 


35 


மூன்று நிலத்தை உடைத்து . 
குறளடி முதலாக அளவடியளவும் இயற்சீரும் ஆசிரிய 

உரிச்சீருமாம் . 
குறளடி முதலாக அளவடியளவும் வஞ்சியுரிச்சீர் வந்து 

உறழும் நிலை இல . 
குறளடி வரையறை யுணர்த்துதல் நுதலிற்று . 
குறித்த ஒரு பொருளை முடியச் சொற்றொடுக்குங்கால் 

இயற்சொல்லாகிய பெயர் வினை இடை உரியானும் 
ஏனைத் திரிசொல் திசைச்சொல் வடசொல்லானும் 

எழுவகை வழுவும் படாமற் புணர்ப்பது . 
குறிப்பு மொழி ஆமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
குறுஞ்சீர் வண்ணம் ஆமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
குறுவெண் பாட்டாவது அளவிற் குறிய பாட்டு . 
குறுவெண் பாட்டாவன இரண்டடியானும் மூன்றடி 

யானும் வரும் . 
குறுவெண் பாட்டிற்கு அடி ( ஏழ்சீர் ) அளவடியும் 

சிந்தடியுமாகிய இரண்டடியும் என்றவாறு . 


76 


172 


213 


114 


114 


151 


கூ 


98 


கூழை . 
கூழையாவது முந்துற்ற மூன்று சீரினும் 

மூன்று சீரினும் மோனை 
முதலாயின இறுதிச் சீரின் வாராதது . 


98 


கை 


114 


கைக்கிளை ( ஆசிரியப் பாவினுள் ) வந்ததே யாயினும் 

பாடாண் பாட்டுக் கைக்கிளை யாகுமெனவுங் 

கொள்ளப்படும் . 
கைக்கிளை என்பது கைக்கிளைப் பொருண்மை . 
( கைக்கிளைக்கு ) எய்தியதன்மேற்சிறப்பு விதி உணர்த்து 

தல் நுதலிற்று . 
கைக்கிளைப் பொருண்மை வெண்பாவினால் வருத 


114 


115 


536 


தொல்காப்பியம் 


கடை 


115 


114 


லின்றி முதலிரண்டடியும் வெண்பாவாகிக் 
விரண்டடியும் 

ஆசிரியமாகி இருபாவினாலும் 
வரும் என்றவாறு . 
கைக்கிளை ( வெண்பா ) என்பது உம் , அங்கதம் 

( வெண்பா ) என்பதூஉம் பொருளானாகிய பெயர் . 
கைக்கிளை வெண்பா யாப்பினால் வரும் எனவே 

ஆசிரியப்பாவினால் வரப்பெறாதென்பதாம் . 
கைகோள் வகையிற் களவாமாறு உணர்த்துதல் 

நுதலிற்று . 
கைகோள் வகையிற் கற்பாமாறு உணர்த்துதல் 

நுதலிற்று . 


114 


178 


179 


கொ 


155 


147 


148 


கொச்சகக் கலிக்கு வரையறை கூறாமையால் பொருள் 

முடியுங்காறும் வரப்பெறும் என்று கொள்க . 
கொச்சகக் கலிப்பாவிற்கு உறுப்பாய் வரும் பஃறொடை 

வெண்பாக்களைக் கொச்சக கலிப்பா எனவுங் 

கூறுதல் இவ்வாசிரியர் கருத்தென்று கொள்க . 
கொச்சகக் கலிப்பாவின் இலக்கணம் அறிந்த புலவர் 

கூறுவார் என்றவாறு . 
கொச்சகக் கலியாமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
கொச்சகம் என்பது ஐஞ்சீரடிக்கி வருவனவும் , ஆசிரிய 

வடி , வெண்பாவடி , வஞ்சியடி , கலியடி , சொற் 
சீரடி , முடுகியலடி என்று சொல்லப்பட்ட அறுவகை 
அடியானும் 

அமைந்த பாக்களை உறுப்பாக 
உடைத்தாகி 

வெண்பாவியலாற் புலப்படத் 
தோன்றுவது . 
கொடி வாலன எனத் தொடங்கும் பாட்டு இது முச் 

சீரடி வஞ்சிப்பா . 


148 


117 | 


113 


கோ 


‘ கோளில் பொறியில் ( குறள் . 5 ) என்ற பாட்டு லென் 
பாவினிறுதி 

நிரையசை பெற்று வந்ததற்கு 


செய்யுளியல் 


உரைப்பொருளடைவு 


537 


உதாரணம் . 


70 


97 


சகர உயிர்மெய் அளபெடை ஐந்து . 
சகரத்தின் முதலாகெழுத்து ஒன்பது ; அவற்றைக் கிளை 

யெழுத்தோடு ( 8 ) உறழ எழுபத்திரண்டாம் . 


97 


சா 


சார் பெழுத்து குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஆய்த 

மென மூவகைப்படும் . 
சான்றோர் செய்யுளகத்துக் கண்டு கொள்க . 


2 


102 


98 


214 


214 


36 


36 


36 


சித்திரப் பாக்களானும் உறழவும் வரம்பிலவாகி வரும் . 
சித்திர வண்ணம் ஆமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
சித்திர வண்ணமாவது நெட்டெழுத்தும் குற்றெழுத்தும் 

சார்ந்து வரும் என்றவாறு . 
சிந்தடி ஏழும் எட்டும் ஒன்பதுமாகிய எழுத்தினால் 

ஆம் . 
சிந்தடிக்கு அளவு ஏழெழுத்தென்று சொல்லுவர் ஒன்ப 

தெழுத்து ஏற்றமல்லாத விடத்து . 
சிந்தடியாமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
சிந்தடியாவது ஏழெழுத்து முதல் ஒன்பதெழுத்தீறாகிய 

அடி . 
சிந்தியல் வெண்பா ஒரு பொருண் மேல் மூன்றடுக்கி 

வருவதனை வெள்ளொத் தாழிசை யென்ப : அது 
அன்னா யறங் கொல் 

ஏடி யறங்கொல் 
‘ பாவா யறங்கொல் என வரும். 
சில செய்யுட்களில் அடி வரையறுத்தலை நுதலிற்று . 
சிலப்பதிகாரத்து ஆய்ச்சியர் குரவையுள் ‘ கயலெழுதிய 

இடை முதுமகள் வந்து தோன்று மன் என்றதும் 
அது ( பாட்டிடை வைத்த குறிப்பு ) . 


55 


175 


111 


... 


166 


538 


தொல்காப்பியம் 


102 


227 


114 


சில பொருள்களை எடுத்து விலக்குகின்றாராதலின் 

இவ்வாறு கூறப்பட்டது . 
சிலவாய் மெல்லிய வாகிய மொழியினானே தொடுக்கப் 

பட்ட அடிநிமிர் வில்லாத செய்யுள் அம்மையாம் 

என்றவாறு . 
சிற்றாறு பாய்ந்துகளும் ( எனத் தொடங்கும் ) இது 

பன்னிரண்டடியான் வந்த இன்னிசைப் பஃறொடை 

வெண்பா . 
சிறியகட் பெறினே ( புறநா . 235 ) என்பதன் கண் முதலடி 

நாற்சீரான் வந்தது . இரண்டாமடி ஆசிரியத் தளை 

யொடு பொருந்தி அறுசீரடியாகி வந்தது . 
‘ சிறிய பெரிய நிகர்மலர்க் கோதைதன் இது கூழை 

முரண் . 
சிறுகுடிப் பரதவர் என்றவழிக் குடியுங் கண்ணுமா 

காது சிறுமை பெருமை என்னுஞ் சொல்லே மாறு 

கோடலிற் சொன் முரணாயிற்று . 
சிறுபான்மை ( கலிப்பாவின் கண் ) வஞ்சித் தளை வரு 

தலும் கொள்க . 
சின்னம் என்றதனால் எண்ணின் கண் இடையெண் 

சிற்றெண் என்பன குறையினும் ( கொச்சக வொரு 
போகு ) . 


61 


98 


91 


58 


114 


11 


16 


41 


சீர் ஆமாறு உணர்த்துதல் . 
சீர்க்கண் உயிரளபெடைக்குரிய தோர் மரபுணர்த்துதல் , 
சீர்க்கு உரியதோர் மரபு உணர்த்துதல் நுதலிற்று . 
சீர்க்கு எழுத்து வரையறை உணர்த்துதல் நுதலிற்து . 
சீர்நிலை ஐந்தெழுத்தின் மிகாது நேர் இறுதியாங் 

காலத்து . 
சீர் முழுதுங் கூனாகி வருதல் அளவடிக்கு ( அளவடிப் 

பாக்களுக்கு ) உரித்து . 


40 


40 


47 


செய்யுளியல் 


உரைப்பொருளடைவு 


539 


98 


சீரந்தாதி . 
சீறடிப் பேரக லல்குல் இஃது இணை முரண் . 


98 


143 


117 


சுரிதகம் ( அடக்கியல் ) இன்றித்தரவுதானே நிமிர்ந் 

தொழுகி முடியினும் ( கொச்சக வொரு போகாம் ) . 
‘ சுரிதகம் என்பது ஆசிரிய வியலானாதல் வெண்பா 
வியலானாதல் பாட்டிற் 

கருதிய 

பொருளை 
முடித்து நிற்பது . 
சுரிதகம் ( போக்கியல் ) ஆமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
சுரிதகம் ( போக்கியல் ) என்பது வைப்பு எனவும் படும் . 
சுருங்கிய நுசுப்பில் என்பது பொழிப்பு முரண் . 
சுறமறிவன என்ற பாட்டாகிய இதனுட் சீர்தொறும் 

ஓசையற்றவாறு கண்டு கொள்க . 


132 


132 


94 


80 


162 


162 


சூத்திரத்திற்கு இலக்கணம் உணர்த்துதல் நுதலிற்று . 
( சூத்திரத்திற்கு ) உதாரணம் வேற்றுமை 

தாமே 
யேழென மொழிப் ‘விளிகொள்வதன் கண் 
விளியோ டெட்டே ( தொல் . சொல் , வேற் . 1-2 ) 
என்ற வழி யாப்பின் கண்ணே பொருடோன்ற 
யாத்தவாறும் , கண்ணாடி நிழல் போல கருதிய 

பொருளுந் தோற்றிய வாறுங் கண்டு கொள்க . 
சூத்திரமாவது , கண்ணாடி நிழற்போல 

நிழற்போல விளங்கத் 
தோன்றி , ஆராயாமல் பொருள் நனி விளங்கு 
மாறு யாப்பின் கண்ணே தோன்ற யாப்பது 

என்றவாறு . 
சூரல் பம்பிய என்னும் பாட்டு அடிமறி மண்டிலத் 

திற்கு உதாரணம் . 
" சூரல் பம்பிய என்ற இதனுள் யாதானும் ஓரடியை 

முதலும் முடிவுமாக உச்சரித்தாலும் ஓசையும் 
பொருளும் வழுவாது வந்தலின் அடிமறியாயிற்று . 


162 


113 


113 


540 


தொல்காப்பியம் 


செ 


51 


68 


96 


96 


145 


145 


145 


121 


121 ) 


228 


‘ செங்களம் படக்கொன்று ( குறுந் . 1 ) இதனுட் பல 

வடியும் வந்தவாறு காண்க . 
செந்தூக்கு எனினும் ஆசிரிய ஈறு எனினும் ஒக்கும் . 
செந்தொடைக்கு உதாரணம் பூத்த வேங்கை என 

வரும் . 
செந்தொடையாமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
செம்பால் வாரம் என்பது செம்பாதி எனவுமாம் . 
செம்பால் வாரம் - நடுவாகிய நிலை . 
‘ செம்பால் வாரம் முப்பதடிச் சிறுமை என்றவாறு . 
செம்பொருள் அங்கதம் வசையெனப் பெயர் பெறும் 

என்றவாறு . 
செம்பொருளாகிய அங்கதம் உணர்த்துதல் நுதலிற்று . 
செய்யுட்குரிய சொல்லினாற் சீரைப் புனைந்து தொடுப் 

பின் அவ்வகைப்பட்ட செய்யுள் அழகு எனப்படும் 

என்றவாறாம் . 
செய்யுட் செய்வார் மெய்ப்பாடு தோன்றச் செய்ய 

வேண்டும் என்பது . 
செய்யுளியல் 31 ஆம் நூற்பாவிலிருந்து 42 ஆம் நூற்பா 

வரை வெண்பா ஆசிரியங் கலிக்குரித்தாகிய அடி 
யிலக்கணங் கூறினார் . இனி வஞ்சிப்பாவிற்குரிய 

அடிவரையறை உணர்த்துதல் நுதலிற்று . 
செய்யுளிலக்கணம் உணர்த்தினமையால் செய்யுளியல் 

என்னும் பெயர்த்து . 
செய்யுளுறுப் பெல்லாம் தொகுத்துணர்த்துதல் . 
செய்யுளைப் பாகுபடுத்தலை உணர்த்துதல் நுதலிற்று . 
‘ செல்லாமை யுண்டேல் ( குறள் 1151 ) என்ற வழிப் 

பிரிவுப்பொருண்மை நிகழுமிடனாயிற்று . 
செல்லாமை யுண்டேல் ( குறள் 1151 ) என்றது முன்னின் 

றானைக் கையற்று நுதலுதலின் முன்னிலை 
என்னும் இடம் ஆயிற்று . 


196 


43 


1 


1 


124 


193 


193 


செய்யுளியல் 


உரைப்பொருளடைவு 


541 


143 


110 


செவ்விய திவ்விய ( கலித் . 19 ) பாட்டில் தாழிசையும் 

தனிச் சொல்லுமில்லை . 
செவியறிவுறூஉ வருமாறு உணர்த்து தல் நுதலிற்று . 
செவியுறையாவது பெரியோர் நடுவு வெகுடலின்றித் 

தாழ்ந்தொழுகுதல் கடன் எனச் செவியறிவுறுத்தல் 

என்றவாறு . 
செவிலி இலக்கணத்தில் உரைக்கின்ற உரையும் பாட்டி 

லுரைக்கின்றவுரையும் கூறுவளோ வெனின் , அவ்வி 
டங்களில் வரும் உரை பொருள் பற்றி வருதலின் 
அப்பொருள் கூறுவளென்க . 

சொ 


110 


168 


133 


119 


119 


118 


சொல்லா தொழிந்த ஒத்தாழிசைக் கலிப்பா உணர்த் 

துதல் நுதலிற்று . 
சொற்சீர்க்கு இயல்பே என்பது இப்பெற்றியை யுடைத் 

துச் சொற்சீரின தியல்பு என்றவாறு . 
சொற் சீர்த்து இறுதல் என்பது , சொற்றானே சீராந் 

தன்மை பெற்று நிற்றல் . 
சொற்சீரடியாவது வருகின்ற சூத்திரத்துட் காட்டுதும் . 
( சொற்சீரடியில் ) ஒழியசையாகியும் என்றது , ஒழிந்த 

அசையினை யுடைத்தாகியும் என்றவாறு . எனவே 
இறுதிச்சீர் ஒன்றும் இரண்டும் அசைகுறையப் 

பெறும் என்ற வாறாம் . 
( சொற்சீரடியில் ) முற்றடியின்றிக் குறைவு சீர்த்தாகியும் 

என்பது நாற்சீரடியின்றி முச்சீரடியானும் இருசீரடி 

யானும் வருதல் . 
( சொற்சீரடியில் ) வழியசைபுணர்த்தலாவது ஒரு சீரின் 

கண்ணே பிறிதொரு சீர்வரத் தொடாது ஓரசை 

வரத் தொடுப்பது . 
சொற்சீரடியும் முடுகியலடியும் பரிபாடற்கு உரியவாகும் 

என்றவாறு . 
( சொற்சீரடியுள் ) எண் என்பது ஈரடியாற் பலவாகியும் 

ஓரடியாற் பலவாகியும் வருதல் . 


119 


119 


119 


118 


119 


542 


தொல்காப்பியம் 


119 


119 


( சொற்சீரடியுள் ) கட்டுரையாவது பாட்டின்றித் தொடுக் 

கப்பட்டு வருவது . 
சொற்சீராமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
சொன் முரண் . 
சொன் முரணாவது 

சொல்லானன்றிப் பொருளான் 
மாறுபடாமை . 


97 


91 


97 


97 


97 


ஞகர உயிர்மெய் அளபெடை ஒன்று . 
ஞகரத்தின் முதலாகெழுத்து மூன்று ; அவற்றைக் கிளை 

யெழுத்தோடு உறழ ஆறாம் . 
ஞகர யகர உயிர்மெய் அளபெடை இரண்டு . 
ஞ , ண , ந , ம , ன , ய , ர , ல , வ , ழ , ள என்னும் பதினொரு 

புள்ளியும் ஈறாக வருஞ்செய்யுள் இயைபு என்னும் 

செய்யுளாம் என்றவாறு . 
ஞாயிறு முதலாக நெஞ்சு ஈறாகச் சொல்லப்பட்ட 

பதினொன்றும் அத்தன்மைய பிறவுமாகிய மக்களல் 
லாத பொருள்கள் தாங்கருதிய நெறியினானே 
சொல்லுவன போலவும் கேட்குன போலவும் 
சொல்லி அமையப்பெறும் என்றவாறு . 


232 


192 


த 


52 


‘ தக்கார் தகவிலர் ( குறள் . 114 ) இது வல்லின வெதுகை . 
தத்தம் சீர்நிலை வகையானும் தளை நிலை வகையானும் 

இனிய ஓசை வேறு பாட்டினையுடைய ஐந்தடிக்கு 
முரிய தன்சீர் உள் வழித்தளை வேறுபாடு கோட்ல் 

வேண்டா என்றவாறு . 
தமிழ் நாட்டகத்தவர் வழங்கும் தொடர் வழிக்கண் 

( தொடர் மொழிக் கண் சு.வே ) வரும் மொழி 

யாப்பாவது . 
‘ தரவகப்பட்ட மரபின என்றதனால் தரவிற்கு ஓதப் 

பட்ட நான்கடியில் மிகாதென்பதூஉம் மூன்றடி 


75 


செய்யுளியல் 


உரைப்பொருளடைவு 


543 


130 


டை 


148 


132 


124 


112 


தானே 


143 


148 


யானும் இரண்டடியானும் வரப்பெறும் என்ப 

தூஉம் கொள்க . 
தரவாகிய உறுப்பும் சுரிதகம் ( போக்கியல் ) 

ஆகிய 
உறுப்பும் முதலும் முடிவும் வருதலின்றி இடை 

வந்து தோன்றியும் ( கொச்சகக் கலி வரும் ) 
என்றவாறு . 
தரவியல் ஒத்தலாவது சிறுமை நான்கடி , பெருமை 

பன்னிரண்டடியாகி வருதல் . 
தரவிற்கு அடிவரையறை உணர்த்துதல் நுதலிற்று . 
தரவு ( குட்டம் ) ஈற்றயலடி முச்சீரான் வரவும் பெறும் . 
தரவுடைத்தாகியும் என்றதனான் தாழிசை 

வரினும் கொச்சக வொரு போகு என்று கொள்க . 
தரவு , தாழிசை, தனிச்சொல் , சுரிதகம் , சொற்சீரடி , 

முடுகியலடி ( என்னும் ஆறு மெய் ) ஆறு உறுப் 

பினையும் பெற்றும் கொச்சகக் கலிவரும் . 
தரவு , தாழிசை , தனிச்சொல் சுரிதகம் ( போக்கியல் ) 

எனக் கிடக்கை முறையாற் கூறாது தாழிசை முற் 
கூறிய வகையான் , இப்பாவிற்கு ஒத்தாழிசை சிறந்த 

தாகலின் முற்கூறினார் . 
‘ தரவும் ...... நுவன்றறைந்தனரே ( செய் .148 ) என்றா 

ராகலின் இவ்விலக்கணத்தானே பரிபாடலும் கொச் 
சகமும் வரும்வழித் தரவும் சுரிதகமும் 

சுரிதகமும் இடை 
இடை வருதலுங் கொள்க . 
தரவு முதலாயின உறுப்புக்களுள் தரவு ஒழியத் 

தாழிசை முதலாயின உறுப்புக்கள் பெற்றும் ஒரு 

போகு வரும் . 
தரவு ( முதனிலை ஒத்தாழிசைக் கலிப்பாவிற்கு ) நாலடி 

இழிபாகப் பன்னிரண்டடி உயர்வாக இடைவரும் 
அடி எல்லாவற்றானும் வரப் பெறும் 

கொள்க . 
தரவே யெருத்தம் அராகங் கொச்சகம் , அடக்கியல் 

வகையோடைந்து றுப்புடைத்தே எனபது அகத்திய 


128 


117 


143 


என்று 


129 


544 


தொல்காப்பியம் 


117 


186 


184 


187 


மாதலின் தரவென்பதோர் உறுப்பும் ( பரிபாடற் 

குக் ) கோடல் வேண்டுமெனின் . 
தலைமகளை உடன்கொண்டு போகும் இடைச்சுரத்தின் 

கண் தலைமகன் தலைமகளொடு வழக்கு நெறி 

ஆணையானே கூறுதற்கும் உரியன் என்றவாறு . 
தலைமகன் றன்னொடும் தலைமகள் தன்னொடும் நற் 

றாய் கூறவில்லை என்றவாறு . 
தலைவனையும் தலைவியையும் ஒழிந்த பதின்மரும் , அத் 

தலைவனொடுந் தலைவியொடும் சொல்லிப் போந்த 
மரபினாற் சொல்லப்பெறுவர் இடமுங் காலமுங் 

குறித்து என்றவாறு . 
தலைவியும் தலைவனும் கூறக்கேட்போர் மேற்சொல்லப் 

பட்ட பதின்மரும் என்றவாறு . 
தளைக்கும் தொடைக்கும் இடமுணர்த்துதல் . 
தளையும் தொடையும் அடியின்கண் , 
தளையும் தொடையும் நாற்சீர் கொண்ட அடியினன்றி 

ஏனைய வற்றில் வாரா . 
தளைவகை யொன்றாமையாவது , நிலைமொழியும் 

வருமொழியும் ஆகிய இயற்சீர் நேராயொன்று 
வதும் நிரையா யொன்றுவதுமன்றி மாறுபட 

வருவது . 
தனக்குவமை ( குறள் 7 ) என்ற பாட்டு வெண்பாவி 

னிறுதி நிரைபு அசைபெற்று வந்ததற்கு உதா 


188 


32 


32 


33 


55 


ரணம் . 


70 


131 


தனிச்சொல் ஆமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
தனிச்சொல்லைப் பின் எண்ணியவ தனான் தாழிசை 

தோறும் தனிச்சொல் வரவும் பெறும் என்று கொள்க . 


128 


தா 


தா அட் டாஅ மரைமல ருழக்கி இஃது இணையள 

பெடை . 


98 


செய்யுளியல் 


உரைப்பொருளடைவு 


545 


207 


207 


75 


98 


130 


130 


143 


தாஅ வண்ணம் ஆமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
தாஅ வண்ணமாவது இடையிட்டெதுகையான் வரும் 

என்றவாறு . 
‘ தாமரை புரையுங் ( குறுந் ) இதனுட் குறித்த பொருள் 

முருகவேள் காப்ப உலகங்காவற்பட்டது என்னும் 
பொருள் இதனை முடித்தற்பொருட்டு எழுத்து 
முதலாகி வந்து ஈண்டிய அடிகளெல்லா வற்றானும் 

நாட்டியவாறு கண்டு கொள்க . 
‘ தாமின் புறுவது என்னும் குறள் ( நெடின் மோனைக்கு ) 

எனவரும் . 
தாழிசைக்கு ( முதனிலை யொத்தாழிசைக் கலிப்பாவின் 

தாழிசைக்கு ) அடியாமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
தாழிசைகள் ( முதனிலை யொத்தாழிசைக் கலிப்பாவின் 

தாழிசைகள் ) தரவிற் சுருங்கி வரும் என்றவாறு . 
தாழிசை தாமேயும் வரும் ( இது இடைச்செருகல் ) . 
தாழிசைப் பின்னர் நடந்தலைப் பயின்றொழுகும் எனவே , 

தாழிசைக்கு முன்னர் , ( தனிச்சொல் ) வருதலும் 

சிறுபான்மை உளதென்று கொள்க . 
தாழிசைப் பெற்றும் என்றதனால் தரவு தாமேவரினும் 

கொச்சக ஒருபோகு என்று கொள்க ( இது இடைச் 

செருகல் ) . 
தாழிசை இன்றித் தரவு முதலியன உடைத்தாகியும் ( ஒரு 

போகு வரும் ) . 
தாழிசையின்றித் தரவு 

முதலாயின 

வந்ததற்குச் 
செய்யுள் செவ்விய திவ்விய ( கலி .19 ) . 
தாழிசையும் தம்முள் அளவும் ஒத்து மூன்றாகி வரும் . 

அவை தரவிற் சுருங்கித் தோன்றும் என்றவாறு . 
தாழிசையும் , தரவும் , சுரிதகமும் ( போக்கியலும் ) 

அடைநிலைக் கிளவியுமென நான்கு உறுப்பினை 

யுடைத்து ஒத்தாழிசைக் கலி என்றவாறு . 
( தாழிசையை ) முற்கூறுகின்ற வழியும் , இடைநிலைப் 


131 


143 


143 


143 


137 


128 


36-35 


546 


தொல்காப்பியம் 


! 28 


பாட்டே எனக் கூறுதலின் 

கூறுதலின் முந்துற்றது தரவு 
என்றவாறாம் . 
தான் மொழியும் மொழியை மறைத்து மொழியின் 

அது பழிகரப்பெனப் ( பழிகரப் பங்கதம் எனப் ) 
பெயர் பெறும் என்றவாறு . 


122 


76 


177 


திசைச்சொன் மரபாவது செந்தமிழ் சூழ்ந்த பன்னிரு 

நிலத்தினும் வழங்கும் மரபு . 
திணையாவது கைக்கிளையும் முல்லையும் குறிஞ்சியும் 

பாலையும் மருதமும் நெய்தலும் பெருந்திணையும் 
என்னும் இவை முறைமையினான் மேற் சொல்லப் 

பட்டன என்றவாறு . 
( திணையினை ) முறைமையினாற் சொல்லுதலாவது 

பாடாண் பாட்டினைக் கைக்கிளைப் புறமெனவும் , 
வஞ்சியை முல்லைப் புறமெனவும் , வெட்சியைக் 
குறிஞ்சிப் புறமெனவும் , வாகையைப் பாலைப்புற 
மெனவும் , தும்பையை நெய்தற் புறமெனவும் , 
காஞ்சியைப் பெருந்திணைப் புறமெனவும் ஓதிய 

நெறி கொள்ளப்படும் . 
திரிசொல் மரபாவது தமிழ் நாட்டகத்தும் பலவகை 

நாட்டினும் தத்தமக்குரித்தாக வழங்கும் மரபு . 
‘ திருநுதல் வேரரும்பும் ( புற . வெண் . கை . 3 ) என் 

பதனுள் மருட்பாவிற்குரிய இரண்டுறுப்பின் 
ஓசையைக் கண்டு கொள்க . 


177 


76 


81 


தீம்பால் கறந்த ( கலித் . 111 ) என்னும் முல்லைக்கலி , 

அயற்றளையான் வந்த கலிவெண்பா . 


147 


79 


துள்ளலோசை கலிப்பாவிற்காம் . 
துள்ளுதலாவது 

ஒழுகுநடைத்தின்றி 
உயர்ந்து வருதல் . 


இடையிடை 


79 


செய்யுளியல் 


உரைப்பொருளடைவு 


547 


துறையாவது , ஆசிரியத்துறை , வஞ்சித்துறை , வெண் 

டுறை , கலித்துறை யென நான்காம் . 


175 


தூ 


83 


68 


77 


222 


222 


80 


( தூக்கியலைப்பற்றி ) ஐய மறுத்தலை உணர்த்துதல் 

நுதலிற்று . 
தூக்கு எனினும் இறுதியெனினும் ஒக்கும் . 
தூக்கெனினும் ஒசை எனினும் ஒக்கும் . 
தூங்கல் வண்ணம் உணர்த்துதல் நுதலிற்று 
தூங்கல் வண்ணமாவது வஞ்சியுரிச்சீர் பயின்று வரும் 

என்றவாறு . 
தூங்கலாவது அறுதியற்ற ஓசைத்தாகி வரும் வஞ்சி 
என்றவாறு . 

தே 
தேம்பழுத் தினியநீர் மூன்றும் என்று தொடங்கும் 

பாட்டு கலிவிருத்தம் . 
தேர்ந்தநங் காதலர் இதனுள் கடலும் கானலும் 

புல்லும் மரனுங் கூறப்பட்டன . 
தேவரிடத்து முன்னிலை பரவலாகிய அது தான் , 

வண்ணகமெனவும் , ஒரு போகுஎனவும் இருவகைப் 
படும் என்றவாறு . 

தொ 


175 


192 


134 


72 


தொடங்கற்கட் டோன்றிய என்னும் கலியுள் , சுரித 

கம் தொல்கவின் தொலைதல் அஞ்சியென் என 

( கலித் . 2 ) முச்சீரான் வந்தது . 
தொடர் மொழிக்கண் மொழி சிதைந்து தனிக்குறில் 

நேரசையாகாது . 
தொடியுடைய ( புறநா .239 ) என்னும் வஞ்சிப்பாட்டுள் 

இடுக வொன்றோ சுடுக வொன்றோ ( புறநா . 239 ) 
இதனுள் ஈற்றயலடி நாற்சீரான் வந்தது . 


6 


548 


தொல்காப்பியம் 


வகை 


99 


84 


தொடைநிலை மேற்சொல்லப்பட்ட 

பாகு 
பாட்டின என்றவாறு . 
தொடைப் பாகுபாடு உணர்த்துதல் நுதலிற்று 
தொன்னெறி மரபிற் கற்பு என்றதனான் , அவர் குலந் 

தோறும் தொன்றுபட்டு வருகின்ற நெறியையுடை 
யார் என்று கொள்க . 
தொன்மையாவது உரையொடு பொருந்திப் போந்த 
பழைமைத் தாகிய பொருண்மேல் வருவது . 

தோ 


182 


229 


98 


தோடா ரெல்வளை என்னும் பாட்டு ( இடையிட்டெது 

கைக்கு ) என வரும் . 
தோன்றுவதனைச் சொன்ன 

துணிவினும் பிசியாம் 
என்றவாறு . 


169 


ந 


166 


104 


175 


215 


நகைமொழியாவது மேற்சொல்லப்பட்ட உரை பொருந் 

தாதென இகழ்ந்து கூறுதல் . 
நடையென்றது அப் பாக்கள் இயலும் திறம் . 
நல்லார் பழிப்பில் என்னும் பாட்டு ஐஞ்சீரால் வந்த 

கலித்துறை . இது நேரசை முதலாகிப் பதினாறெழுத் 

தான் வந்தது . 
நலிபு வண்ணம் ஆமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
நற்கொற்ற வாயில் எனவும் சுரை யாழ எனவும் 

இவை வேறுபட்ட தொடையான் வருதலின் நேரி 

சைச் சிந்தியல் வெண்பாவாம் . 
நற்றாய்க்குரியதோர் மரபு உணர்த்துதல் நுதலிற்று 
நறுநீல நெய்தலும் ( என்று தொடங்கும் ) இஃது ஒத்து 

ஒரு தொடையான் வருதலின் இன்னிசைச் சிந்தியல் 

வெண்பாவாம் . 
‘ நன்றி மறப்பது என்ற குறள் வெண்பா ( குறள் . 108 ) 

இறுதி நேர்பு அசைவற்று வந்ததற்கு உதாரணம் . 


114 


184 


114 


71 


செய்யுளியல் 


உரைப்பொருளடைவு 


549 


‘ நன்னிற மென்முலை மின்னிடை வருந்த இது கூழை 

யெதுகை . 


98 


நா 


162 


175 


உ.ள 


64 


நாடுதல் இன்றிப் பொருள் நனிவிளங்க யாத்தலாவது 

அதன்கண் யாக்கப்பட்ட சொற்கும் பொருள் 

ஆராயாமல் புலப்படத்தோன்றுமாறு யாத்தல் . 
‘ நாற்சீர் கொண்ட தடியெனப் படுமே ( செய் . 31 )) 

என்றமையான் ( அடிநிமிர் கிளவி செய் . 175 ) 
என்றதில் அடி என்றது நாற்சீரான் வருவதென்று 

கொள்க . 
நாற்சீர் கொண்டது அடியென ஓதிப்பின்னும் இரு 

சீரடி மூச்சீரடி வஞ்சிக்கண் உரித்தென ஓதி , 
ஐஞ்சீரடியும் அறுசீரடியும் எழுசீரடியும் 

என்று ஓதினமையான் கிடைப்பது . 
நாற்சீரடிக்கண் வகுக்கப்பட்ட ஐவகையடியும் ஆசிரியப் 

பாவிற்குரிய . 
நாற்சீரடியில் மிக்குவரும் பாட்டுப் பன்னிரண்டும் , 

அவ்வழி அவ்வடியின் வேறுபட்டு வருவனவும் 

கொள்ளப்படும் என்றவாறு . 
நாற்சீரடியை எழுத்தளவு பற்றி வகுக்கப்பட்ட குறளடி 

முதலாகிய ஐந்தடியினையும் விரித்துணர்த்துங் 

காலத்து . 
நாற்சீரடி யொழிந்த அடிக்கண்ணும் இப்பாகு 

பாடெல்லாம் விரிப்பின் வரம்பிலவாம் . 
நான்குசீர் ஒழுங்கு தொடுத்து வருவது அடியென்று 

சொல்லப்படும் . 


50 


175 


48 


98 


31 


193 


நிகழ்ச்சி நிகழ்ந்தவிடம் . 
நிரலே நிறுத்தியமைத்துக் கோடலும் இரட்டைத் 

தொடையும் மேற்சொன்ன வற்றான் முடியவும் 
பெறும் . 


87 


550 


தொல்காப்பியம் 


87 


98 


57 


57 


48 


48 


48 


நிரனிறைத் தொடையாவது பொருளைச்சேர நிறுத்திப் 

பயனையுஞ் சேர நிறுத்துதல் . 
நிரனிறையாகிய பொருள்கோள் வகை . 
நிரை தட்டல் என்றதனால் பிறிதாகி வருஞ்சீர் 

முதலாகிய நிரையோடு தளைப்பினும் கலித்தளை 

யாம் என்று கொள்க . 
நிரை முதல் வெண்சீர் என்பது உய்த்துணர்ந்து கொள் 

ளப்பட்டது . 
நிரையீற்றியற்சீரும் ( நேரீற்றியற்சீர்போல ) இவ்வாறே 

நிரை முதலாகிய ஐந்து சீரோடுறழ ஐந்து வகைப் 

படும் . 
நிரையீற்று வஞ்சியுரிச்சீர் முதலசையோ 

டொன்று 
வனவும் ஒன்றாதனவுமென இருவகைப்படும் . 
நிரையீற்று வஞ்சிச்சீரான் வருவதனை நிரையீற்று 

வஞ்சியடி எனவும் . 
நிரையீறாகிய வஞ்சியுரிச்சீர்க்கு ஆறெழுத்தும் ஆகும் . 
நிரையீறும் ( நேரீறு போலவே ) அவ்வாறே நேர்பும் 

நேரும் முதலாகிய ஐந்து சீரோடும் உறழ ஐவகை 

யாம் . 
நிலை மொழியாகிய இயற்சீரினீறும் , வருமொழியாகிய 

சீரின் முதலசையும் நேராய் ஒன்றின் நேரொன் 
றாசிரியத்தளையாம் , நிரையாய் ஒன்றின் நிரை 

யொன்றாசிரியத்தளையாம் . 
நிழலே யினியதன் என்பது ஒரூஉ வியைபு . 
நிறுத்த முறையானே அடி உணர்த்துதல் . 
நிறுத்த முறையானே அம்மையாகிய செய்யுள் உணர்த் 

துதல் நுதலிற்று . 
நிறுத்த முறையானே அழகு 

செய்யுள் 
உணர்த்துதல் நுதலிற்று . 
நிறுத்த முறையானே இடம் ஆமாறு உணர்த்துதல் 

நுதலிற்று . 


40 


48 


53 


95 


31 


227 


என்னுஞ் 


228 


193 


செய்யுளியல் 


உரைப்பொருளடைவு 


551 


92 


234 


198 


194 


143 


177 


201 


நிறுத்த 

முறையானே இயைபுத்தொடையாமாறு 
உணர்த்துதல் நுதலிற்று . 
நிறுத்த முறையானே இழைபு ஆமாறு உணர்த்துதல் 

நுதலிற்று . 
நிறுத்த முறையானே எச்சவகை ஆமாறு உணர்த்துதல் 

நுதலிற்று . 
நிறுத்த முறையானே காலம் ஆமாறு உணர்த்துதல் 

நுதலிற்று . 
நிறுத்த முறையானே கொச்சக ஒருபோகு உணர்த்து 

தல் நுதலிற்று . 
நிறுத்த முறையானே திணை ஆமாறு உணர்த்துதல் 

நுதலிற்று . 
நிறுத்த முறையானே துறை ஆமாறு உணர்த்துதல் 

நுதலிற்று . 
நிறுத்த முறையானே தொன்மைச் செய்யுள் உணர்த் 

துதல் நுதலிற்று . 
நிறுத்த முறையானே தோலாகிய செய்யுள் உணர்த்து 

தல் நுதலிற்று . 
நிறுத்த முறையானே பயனாமாறு 

உணர்த்துதல் 
நுதலிற்று . 
நிறுத்த முறையானே பாஆமாறு 

உணர்த்துவான் 
எடுத்துக் கொண்டார் அவை இனைத்தென வரை 

யறுத்துணர்த்துதல் நுதலிற்று . 
நிறுத்த முறையானே புலன் என்னுஞ் செய்யுள் ஆமாறு 

உணர்த்துதல் நுதலிற்று . 
நிறுத்த முறையானே பொருள்வகை யாமாறு உணர்த் 

துதல் நுதலிற்று . 
நிறுத்த முறையானே 

மாட்டேறு உணர்த்துதல் 
நுதலிற்று . 
நிறுத்த முறையானே முன்னம் ஆமாறு உணர்த்துதல் 

நுதலிற்று . 


229 


230 


195 


101 


233 


200 


202 


199 


552 


தொல்காப்பியம் 


196 


231 


171 


நிறுத்த முறையானே மெய்ப்பாடு வருமாறு உணர்த்து 

தல் நுதலிற்று . 
நிறுத்த முறையானே 

விருந்தென்னுஞ் செய்யுள் 
உணர்த்துதல் நுதலிற்று . 
நிறைந்த மொழியையுடைய மாந்தர் தமது ஆணையாற் 
சொல்லப்பட்ட மறைந்த சொல் மந்திரம் ஆவ 
தென்றவாறு . 

நீ 
நீரின் றண்மையும் என்ற பாட்டு இணைக்குறளா 

சிரியப் பாவிற்கு உதாரணம் . 
( நீரின் றண்மையும் என்று தொடங்கும் ) இதனுள் 

மூன்றாமடியும் நான்கா மடியும் முச்சீரான் வந்த 
வாறு கண்டுகொள்க . 

நு 
நுண்மை விளங்கவும் , சுருக்கம் விளங்கவும் , ஒளியுடமை 

விளங்கவும் , மென்மை விளங்கவுமென்று இன்னோ 
ரன்ன விளங்கவும் தோன்றிக் கருதின பொருளை 
முடித்தற்கு வரும் ஏதுவைக் குறித்தன முதுமொழி 
என்று சொல்லுவர் . 


113 


66 


170 


நூ 


159 


160 


நூல் ஆமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
நூல் பாகுபடுமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
நூலென்று சொல்லப்பட்டது எடுத்துக்கொண்ட பொரு 

ளொடு முடிக்கும் பொருண்மை மாறுபடாமற் கருதிய 
பொருளைத் தொகையானும் வகையானும் காட்டி 
அதனகத்து நின்றும் விரிந்த உரையொடு பொருத்த 
முடைத்தாகி நுண்ணியதாகி விளங்குவது நூற் 
கியல்பு என்றவாறு . 

நெ 
நெட்டெழுத்து ஆ , ஈ , ஊ , ஏ , ஐ , ஓ , ஔ . 
நெட்டெழுத்து இரண்டு மாத்திரை 


159 


2 


2 


செய்யுளியல் 


உரைப்பொருளடைவு 


553 


212 


212 


98 


38 


38 


38 


நெட்டெழுத்துப் பயின்று வருஞ்சீரினையுடைய வண்ணம் 

நெடுஞ்சீர் வண்ணமாம் (மதுரை த.ச.பதிப் ) . 
நெட் டெழுத்துப் பயின்று வருவது நெடுஞ்சீர் வண்ணம் 

என்றவாறு ( வ.உ.சி.பதிப் . ) 
நெடில் மோனை . 
நெடிலடி பதினைந்தும் பதினாறும் பதினேழும் என 

மூன்று நிலம் பெறும் . 
நெடிலடி , பதினைந்தெழுத்து முதலாகப் பதினேழெழுத் 

தளவும் ஆம் . 
நெடிலடி யாமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
நெடிலெதுகை . 
நெடிலெதுகையாவது ‘ ஆவா வென்றே என வரும் . 
நெடின் மோனையாவது 

நெட்டெழுத் தொத்து 
வருவது . 
நெடுஞ்சீர் வண்ணம் ஆமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
நெடுவெண் பாட்டாவது அளவின் நெடிய பாட்டு . 
நெடுவெண் பாட்டிற்கு எல்லை பன்னிரண்டடி . 
நெடுவெண் பாட்டு முதலாக அங்கதச் செய்யுளீறாகச் 

சொல்லப்பட்டவையும் அளவொத்தவையும் எல்லாம் 
வெண்பா யாப்பினையுடைய என்றவாறு . 

நே 


98 


98 


98 


212 


114 


151 


114 


13 


5 


நேர்பசை நிரைபசைப்பின் நிரையிறுதியும் ஆசிரிய உரிச் 

சீராம் . 
நேர்பு அசையும் நிரைபு அசையும் உரியசை யெனக் 

குறிபெறும் . 
நேர்பு ஈற்றுச்சீரை நேர்பும் நேரும் முதலாகிய ஐந்து 

சீரொடுறழ ஐந்து வகைப்படும் . 
நேரசையும் நிரையசையும் இயலசை எனக் குறிபெறும் . 
நேரடி என்றதனான் வெண்பாவினும் ஆசிரியத்தினும் 

கலியினும் ( சீர் கூனாதல் ) கொள்ளப்படும் . 


48 


5 


47 


554 


தொல்காப்பியம் 


25 


25 


நேரீற்றியற்சீர் வஞ்சிப்பாவின் அடிமுதற்கண் நிற்கப் 

பெறும் . 
நேரீற்றியற்சீர் வஞ்சிப்பாவினும் அடியினீற்றின் கண் 

நில்லாது . 
நேரிற்றியற் சீரடியாவது நோறு நேர் முதலாகிய இயற் 
சீர் வருதலும் நேர்பு முதலாசிரிய வுரிச்சீர் வருதலும் 
நேர்முதல் வெண்பா வுரிச்சீர் வருதலும் நேர்முதல் 
வஞ்சியுரிச்சீர் வருதலும் நேர் முதல் மூவசைச்சீர் 
வருதலுமென ஐந்து வகைப்படும் . 


48 


நோ 


நோக்குதற் காரணம் என்பதனை உண்டற்றொழில் 
என்றாற் போலக் கொள்க . 


100 


90 


164 


173 


173 


175 


173 


37 


பகலே பல்பூங் கானல் என்பது வருக்க மோனை . 
படலத்திற்கு இலக்கணம் உணர்த்துதல் நுதலிற்று . 
பண்ணத்தி - பண்ணைத் தோற்றுவிக்கும் செய்யுட்கள் . 
பண்ணத்தியாமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
பண்ணத்தியெனினும் பாவினம் எனினும் ஒக்கும் . 
பண்ணைத் தோற்றிவித்தலின் பண்ணத்தி யென்றார் . 
பத்தெழுத்து முதலாகப் பதினான் கெழுத்தளவும் அள 

வடியாம் . 
பதின் மூவாயிரத்தறு நூற்றுத் தொண்ணூற் றொன்பது 

தொடைப்பாகுபாடு . 
பதின்மூன்றெழுத்தான் , பதினான்கெழுத்தான் , பதி 

னைந்தெழுத்தான் , பதினாறெழுத்தான் , பதினே 
ழெழுத்தான் , பதினெட்டெழுத்தான் , பத்தொன்ப 

தெழுத்தான் . இருபதெழுத்தான் வந்த ( கலி ) அடி . 
பதினாறு ஈரசைச்சீர் . 
பதினைந்தெழுத்தான் பதினாறெழுத்தான் வந்த இவை 


97 


56 


12 


செய்யுளியல் 


உரைப்பொருளடைவு 


555 


55 


190 


114 


114 


116 


117 


யிரண்டும் ( வெண்பாவின் ) நெடிலடி . 
பரத்தையென்றும் வாயிலென்றும் சொல்லப்படும் இரு 

வேறு பாட்டினும் தலைமகளைச் சுட்டாத கூற்றுப் 

பயனில்லை என்றவாறு . 
பரிபாட்டாவது பரிந்த பாட்டாம், அஃதாவது ஒரு 

வெண்பாவாக வருதலின்றிப் பல உறுப்புக்களோடு 

தொடர்ந்து ஒரு பாட்டாகி முற்றுப் பெறுவது . 
பரிபாட்டும் அங்கதமும் தத்தம் சிறப்புச் சூத்திரத்துட் 

சொல்லுதும் . 
( பரிபாடல் ) பொதுவாய் நிற்றலாவது , ஆசிரியம் வஞ்சி 

வெண்பாக் கலியென்றோதப்பட்ட ( செய் . 101 ) 

உறுப்புடைத்தாதல் . 
( பரிபாடல் ) வெண்பா வியலான் என்றதனான் தன்றளை 

யானும் பிறதளையானும் வந்து ஈற்றடி முச்சீரான் 

வருவன வெல்லாங் கொள்க . 
பரிபாடலாமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
பரிபாடலாவது 

தொகைநிலை வகையால் பா இது 
வென்று சொல்லப்படும் இலக்கணமின்றி , எல்லாப் 
பாவிற்கும் பொதுவாய் நிற்றற்கும் உரித்தென்று 

சொல்லுவர் என்றவாறு , 
பரிபாடற்கண் மலையும் யாறும் ஊரும் வருணிக்கப் 

படும் அதுதான் , மலையேயாறேயூரென் றிவற்றின் , 

நிலைபெறு மரபி னீங்கா தாகும் என்றாராகலின் . 
பரிபாடற்கு அடிவரையறை உணர்த்துதல் நுதலிற்று . 
பரிபாடற்கு உறுப்பாய் வரும் பஃறொடை வெண் 

பாக்களைப் பரிபாடல் எனவும் கூறுதல் இவ்வா 

சிரியர் கருத்தென்க. 
பரிபாடற்கும் இவை தாமே உறுப்பாயின் அதனோடி 
தனிடை 

வேறுபாடு என்னையெனின் 
பதடியிற் குறைந்து பரிபாடல் வருமாயின் உறுப்பு 
முறை பிறழ்ந்து வருமெனவும் , உறுப்பு ஒத்து 


116 


116 


117 


155 


147 ) 


556 


தொல்காப்பியம் 


146 


155 


166 


166 


166 


வரின் அறுபதன் மிக்குவருமெனவுங் கொள்க . 
பரிபாடற் செய்யுள் நானூறடி உயர்பாக இருபத்தைந் 

தடி இழிபாக வரும் என்றவாறு . 
பலசொல் தொடர்ந்து பொருள் காட்டுவனவற்றுள் 

அவ்வகை ( ஓசை தழுவியும் செய்யுள் தன்மைத் 
தாய் வருதலும் ) இன்றி , வரும் உரைத்திறன் ஈண்டு 

உரையெனப்பட்டது . 
பலசொல் தொடர்ந்து பொருள் காட்டுவனவற்றுள் 

ஓசை தழீ இயவற்றைப் பாட்டென்றார் . 
பலசொல் தொடர்ந்து பொருள் காட்டுவனவற்றுள் 

ஓசையின்றிச் செய்யுட்டன்மைத்தாய் வருவது 

நூலெனப்பட்டது . 
பல வருதலின் எண் என்றார் . 
பழிதபு ஞாயிறே ( கலித் . 43 ) எனவும் , மாதர் முகம் 

போல் ( குறள் 1118 ) எனவும் , உறுதி தூக்கத் 
( நற் .284 ) எனவும் , இவற்றுள் ஞாயிறும் மதியும் 

அறிவும் கேட்போராகக் கூறப்பட்டன . 
பன்மாடக் கூடல் ( எனத் தொடங்கும் ) இஃது ஆறடி 
யான் 

வந்து ஒரூஉத் தொடை பெறுதலின் 
நேரிசைப் பஃறொடை வெண்பா . 
பன்னருங் கோங்கின் என்பது பொழிப்பெதுகை . 
பன்னிரண்டாவன ஆசிரியம் வஞ்சி வெண்பாக் கலி 
யெனச் சொல்லப்பட்ட 

நான்கு பாவினோடும் 
தாழிசை, துறை , விருத்தம் என்னும் மூன்றினத் 
தையும் உறழப் பன்னிரண்டாம் . 


119 


192 


114 


94 


175 


UT 


206 


பாஅ வண்ணமாவது சொற் சீரடியாகி நூலின்கட் 

பயின்று வரும் என்றவாறு . 
பாக்கள் எல்லாவற்றிற்கும் உரியதோர் மரபு உணர்த்து 

தல் நுதலிற்று . 
பாக்களை யொழியத் தோற்றிய சொல்வகையானும் 


82 


1 


ali 


செய்யுளியல் 


உரைப்பொருளடைவு 


557 


166 


181 


182 


82 


82 


34 


உரையாம் அஃதாவது வழக்கின்கண் ஒருபொரு 
ளைக் குறித்து வினவுவாரும செப்புவாரும் கூறும் 

கூற்று . 
பாங்கன் ஒத்த குலத்தினும் இழிந்த குலத்தினுமாகிய 

தோழன் . 
பாணன் முதலாகச் சொல்லப்பட்ட அறுவரும் மேற் 

சொல்லப்பட்ட பார்ப்பார் முதலிய அறுவரும் 
கூடப் பன்னிருவரும் கற்பின் கண் கூறுதற்குரியர் 

என்றவாறு . 
பாட்டாங்குக் கூறார் . 
பாட்டாங்குக் கூறுதலாவது ஓசை ஒழித்துச் சீரும் 

தளையும் அசையும் படக் கூறுதல் . 
பாட்டாவன : வெண்பா , ஆசிரியம் , கலி , வஞ்சி 

என்பன . 
பாட்டிற்கு முகம் தரவாதலானும் , கால் சுரிதக மாத 

லானும் , இடைநிலைப் பாட்டாக தாழிசையும் 
கொச்சகமும் அராகமும் கொள்ளக்கிடத்தலின் 
எருத்தென்பது கழுத்தின் புறத்திற்கும் பெயராக 
வேண்டுமாதலான் அவ்வுறுப்புத் தரவைச்சார்ந்து 

கிடத்தல் வேண்டுமென்று கொள்க . 
பாட்டினிடை வைக்கப்பட்ட பொருட்குறிப்பினானும் 

உரையாம் என்றவாறு . 
பாட்டு முதலாக முதுசொல்லீறாகச் சொல்லப்பட்ட 

எழுநிலத்தினும் . 
பாட்டு முதலாக முதுசொல்லீறாகச் சொல்லப்பட்ட 

எழு நிலத்தினும் வளவிய புகழையுடைய சேரன் 
பாண்டியன் சோழன் என்னும் மூவரது தமிழ்நாட் 
டகத்தவர் வழங்கும் தொடர்வழிக்கண் ( தொடர் 
மொழிக் கண் சு . வே . ) வரும் மொழி யாப்பாவது 

என்றவாறு . 
பாட்டென்னுஞ் செய்யுட்கு அடியின்றியமையாத 

தென்று கொள்க . 


117 


166 


75 


75 


34 


558 


தொல்காப்பியம் 


132 


189 


189 


பாடின்றி திறத்தோ ( கலித் . 16 ) என்னும் இதனை 

நேரிசை ஒத்தாழிசைக் கலிப்பா என்பர் . 
பார்ப்பார் அறிவரென்று சொல்லப்பட்ட இருவர் 

கூற்றும் எல்லாருங் கேட்கப் பெறுவர் என்றவாறு . 
பார்ப்பாரும் அறிவரும் கூறுங்கூற்றும் கேட்போரை 

உணர்த்துதல் நுதலிற்று . 
பார்ப்பான் உயர்குலத்தோனாகிய தோழன் . 
பார்ப்பான் முதலாகச் சொல்லப்பட்ட கலந்தொழுகு 
மரபினையுடைய 

அறுவகையோரும் 
ழுக்கக் கிளவி கூறுதற்குரியர் என்றவாறு . 
பாலொடு என்ற ( குறள் . 1121 ) வெண்பா 

வெண்பா இறுதி 
நேரசை யீறாய் வந்ததற்கு உதாரணம் . 
பாவண்ணம் ஆமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 


181 


களவொ 


181 


71 


206 


பி 


174 


189 


பிசி என்பது இரண்டடி அளவின் கண்ணே வருவ 

தொன்றாகலின் இதுவும் ( பண்ணத்தியும் ) இரண் 

டடியான் வரும் என்று கொள்ளப்படும் . 
பிசியாமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
( பிசியொடுமாறும் பண்ணத்திக்கு ) 

உதாரணம் : 
கொன்றை வேய்ந்த..... நாமே இது பிசியொடு 
ஒத்த அளவிற்றாகிப் பாலைவாழ் என்னும் பண் 
ணிற்கு இலக்கணம் பாட்டாகி வந்தமையில் பண் 

ணத்தியாயிற்று . 
பிண்டம் என்பது உணர்த்துதல் நுதலிற்று . 
பிற்கூறிய ( அம்மை முதலிய ) எட்டும் மேற்கூறிய 

இருபத்தாறினோடும் ஒரு நிகரன அன்மையின் 

வேறு தொகை கொடுக்கப்பட்டது . 
பிறதொடையும் இவ்வகையினான் வருவனவுங் கொள்க . 
பிற நூலாசிரியர் ( எண்ணை ) உரைப்பது . 
பிற நூலாசிரியர் கூறிய அடியிலக்கணமும் இவ்பா 


174 


165 


1 


98 


139 


செய்யுளியல் 


உரைப்பொருளடைவு 


559 


சிரியர்க்கு உடம்பா டென்று கொள்க . 

64 
பிற நூலாசிரியர் 

கொண்ட 

எழுவகையினும் ( எழு 
வகைத் தளையினும் ) வஞ்சித்தளை , நிலைமொழி 
வஞ்சியுரிச்சீராக வருஞ்சீர்க்கு முதலசையோடு 
ஒன்றியது ஒன்றிய வஞ்சித்தளை எனவும் , ஒன்றா 
தது ஒன்றா 

வஞ்சித்தளையெனவும் வழங்குப 
வாதலின் அவ்விருவாற்றானும் தளையாற் பய 
னின்றி நிலைமொழியாகிய வஞ்சியுரிச்சீர் தானே 
ஓசையுணர்த்துதலின் வஞ்சித்தளை கோடல் வேண் 
டாராயினார் . 

52 
பிறநூலாசிரியர் கொண்ட நேரொன்றாசிரியத்தளை , 
நிரையொன்றாசிரியத்தளை , 

இயற்சீர் வெண் 
டளை , வெண்சீர் வெண்டளை , 

கலித்தளை , 
ஒன்றிய வஞ்சித்தளை , ஒன்றா வஞ்சித்தளை யென 
எழுவகை . 

52 
பிற நூலாசிரியர் செப்பலோசை என்ப . 

78 
பிற நூன் முடிந்தது தானுடம் படுதல் என்பதானும் . 175 
பிறவிப் பெருங்கடல் ( குறள் .10 ) என்ற குறள் வெண்பா 

ஈற்றயற்சீர் வெண்பா வுரிச்சீராய் வர , இறுதி 
நேரசை பெற்றதற்கு உதாரணம் . 

71 
பிறவும் அன்ன . 

114,174,183,193 
பிறவும் ( ஆசிரிய விருத்தம் ) வந்தவழிக் காண்க . 

175 
பிறவும் என்றதனான் மன்றப் பனைமேல் , மலைமாந் 
தளிரே ( கலித் .142 ) எனவும் இந்நிகரன கொள்க . 192 

119 
பிறவும் பரிபாடலகத்துக் கண்டு கொள்க . 

175 
பிறவும் வந்தவழிக் காண்க . 
பிறவு மன்ன 

90,98 ( 3 ) , 100 
பிறிதோர் சொல்லொடும் பிறிதோர் குறிப்பொடும் 
முடிவுகொள்ளும் இயற்கையைப் 

பொருந்திய 

198 
செய்யுள் எச்சம் ஆகும் . 
பின் முரணாவது , நாலாஞ்சீரும் இரண்டாஞ்சீரும் 


560 


தொல்காப்பியம் 


ஒன்றத்தொடுப்பது . அது கொய்ம்மலர் குவிந்து 
தண்ணிழல் விரிந்து என வரும் . 

98 
புகழொடும் பொருளொடும் புணரவரிற் செவி புறைச் 
செய்யுள் என்று சொல்லுவர் என்றவாறு . 

124 
புணர்தல் பிரிதல் இருத்தல் இரங்கல் ஊடல் எனவும் , 

கைக்கிளை பெருந்திணை எனவும் சொல்லப்பட்ட 
பொருள் ஏழனுள்ளும் , யாதானும் ஒரு பொருளைக் 
குறித்து 

ஏனைக்கலிப்பாக்கள் போலத் தரவுந் 
தாழிசையும் தனித்தனி பொருளாக்கிச் சுரிதகத் 
தாற் றொகுத்து வரு நிலைமைத்தன்றித் திரிபின்றி 
முடிவதனைக் கலிவெண்பாவெனவும் 

கூறுதல் 
இவ்வாசிரியர் கருத்தென்க . 

147 
புதிதாகப் புனை தலாவது ஒருவன் சொன்ன நிழல்வழி 
யின்றித் தானே தோற்றுவித்தல் . 

231 
புள்ளியிறுதி பதினொன்று . 

97 
புறத்தின் கண் நிரைகோடலானும் மீட்டலானும் மேற் 

சேறலாலும் எயில் வளைத்தலானும் யாதாலும் 
ஓரியல்பு பற்றி வருதல் இடமாம் . 

193 
புறநிலை வாழ்த்து கலிப்பா வகையிலும் வஞ்சிப்பா 
வகையிலும் வரப் பெறாது . 

106 
புறநிலை வாழ்த்துக்குரிய பா ஆமாறு உணர்த்துதல் 
நுதலிற்று . 

106 
புறநிலை வாழ்த்தும் வாயுறை வாழ்த்தும் செவியறிவுறூஉம் 
மருட்பாவினாலும் வரப்பெறும் என்றவாறு . 

154 
புறப்பாட்டு வண்ணம் 

ஆமாறு உணர்த்துதல் 
நுதலிற்று . 

217 
புறப்பாட்டு வண்ணமாவது முடிந்தது போன்று முடி 
யாததாகிவரும் என்றவாறு . 

217 
புறப்பொருட்கண் வரும் வெண்பாக்களைப் பஃ 

றொடை வெண்பாவெனவும் கூறுதல் இவ்வா 
சிரியர் கருத்தென்க . 

147 


செய்யுளியல் 


உரைப்பொருளடைவு 


561 


94 


68 


பூ 
பூஉங் குவளை என்பது பொழிப்பளபெடை . 
பூந்தாமரை என்னும் வஞ்சிப்பாட்டுள் , மகிழு மகிழ் தூங் 

கூரன் என , இதனுள் ஈற்றயலடி முச்சீரான் 

வந்தது . 
‘ பூந்தாமரைப் போதலமர இது (வஞ்சிப்பா ) குறளடி 

யான் தனிச்சொற் பெற்று , ஈற்றயலடி முச்சீரான் 
வந்தது . ஆசிரியச் 

சுரிதகத்தாலிற்ற இருசீரடி 
வஞ்சிப்பா 

பொ 
பொருண் முரண் . 
பொருண் முரணாவது மாறுபாடுடைய பொருளைச் 

சொல்வது . 
பொருண்மை யெல்லாவற்றிற்கும் இஃது ( செய்யுள் ) 


113 


97 


91 


இடம் . 


1 


61 


166 


வகையாவன 


180 


‘ பொருந்தி என்றதனான் அத்தளை ( ஆசிரியத்தளை ) 

சில வருதல் கொள்க . 
பொருள் இயல்பில்லாப் பொய்ம் மொழியானும் உரை 

வரும் என்றவாறு . 
பொருள் பெற வந்த மேற்சொல்லப்பட்ட களவு கற் 

பென்னும் இருவகையே கைகோள் 

என்றவாறு . 
பொருளைப் பொருந்திய நகைவழி மொழியாய் வரு 

கின்றது உரை வகையுள் ஒன்று . 
பொழிப்புத் தொடை யாமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
பொழிப்புத் தொடையிற் கிளையெழுத்து வராது . 
பொழிப்பெனவும் ஒரூஉவெனவும் செந்தொடையாம் 

னவும் அமைந்த வாராயின் அவையும் தொடைப் 
பாகுபாடாம் என்றவாறு . 


166 


94 


97 


என 


86 


36-36 


562 


தொல்காப்பியம் 


பொன்னார என்ற 

வெண்பாவாகிய 

இது மேற் 
சொல்லப்பட்டதுபோல இசை குறித்து வருத 
லின்றிச் செப்புதலாகிய வாக்கியம் போன்ற ஓசைத் 

தாகி வந்தவாறு காண்க . 
பொன்னி னன்ன இஃது இணை யெதுகை. 


78 


|| 


98 





போ 


போக்கெனினும் சுரிதகமெனினும் வாரம் எனினும் , 

அடக்கியல் எனினும் ஒக்கும் . 


128 


ம 


2 


2 


113 


171 


12 


மகரக் குறுக்கம் கான் மாத்திரை . 
மகரக்குறுக்கம் ( ணகர ) னகர வொற்றின் பின்வரும் 

வகரத்தின் மேனின்ற மகரமுங் குறுகும் . 
மண்டிலமாகக் கூறப்படும் பாவும் குட்டமெனக் கூறப் 

படும் பாவும் அகவலோசை இயல என்றவாறு . 
மந்திரம் ஆமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
மயங்குதலாவது ஒருங்கு வருதல் . 
மரபாவது தான் இயற்சொல் திரிசொல் திசைச்சொல் 
வடசொல் 

என்னும் நாற்சொல்லின் இயற்கை 
யானே யாப்பின் வழிப்பட்டது . 
மரபு ஆமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
மருட்பா நான்கு பொருளில் வருவதற்கு உதாரணம் 

வந்தவழிக் காண்க . 
மருட்பாவிற்கு ஓசை இதுவென்னுந் தன்மையில்லை ; 

அதற்கு வெண்பாவும் ஆசிரியப்பாவும் உறுப்பாக 
இவ்விரண்டின் ஓசையே அதற்கு ஓசை என்ற 


76 


76 


/ 


154 


வாறு . 


81 


மருட்பாவிற்கு 
ஓசை இதுவென 

உணர்த்துதல் 
நுதலிற்று . 
மறை பொருளாகிய அங்கதம் உணர்த்துதல் நுதலிற்று . 


81 


122 


செய்யுளியல் 


உரைப்பொருளடைவு 


563 


மா 


98 


17 


100 


முதலாகச் 


1 


மாஅத் தா அண் மோஒட்டெருமை இது கூழையள 

பெடை . 
மாட்டேற்று வகையான் ஒற்றளபெடை அசை நிலை 

ஆகாமை பெரும்பான்மை , 
மாத்திரை முதலாக அடிநிலை யளவும் நோக்குதலாகிய 

கருவி நோக்கென்று சொல்லப்படும் என்றவாறு . 
மாத்திரை 

சொல்லப்பட்ட முப்பத்து 
நான்குஞ் செய்யுட்கு உறுப்பு . 
மாத்திரை வகையும் எழுத்தியல் வகையும் எழுத்ததி 
காரத்துச் சொல்லப்பட்டன . ஈண்டு 

வேறு 
பாடில்லை . 
‘ மாதர் நகிலே வல்லே யியலே இது கூழையியைபு . 
மாநிலந் தோன்றாமை இது காமப்பொருளாகி வரும் 

வெண்பாமிக்கு வந்த பாட்டு . 
மாலை நீ ( கலித் . 118 ) எனவும் , வருந்தினை வாழிய 

நெஞ்சே ( அகநா . 79 ) எனவும் இவற்றுட் 
பொழுதும் நெஞ்சும் கூறப்பட்டன . 


2 


98 


119 


192 


மி 


மின்னிவ ரொளிவடம் தாங்கி மன்னிய என்பது ஒரூஉ 

வெதுகை. 


95 


மு 


63 


64 


( முடுகியலடிக்கு ) எய்தியதன் மேற்சிறப்பு விதி உணர்த்துதல் 

நுதலிற்று . 
முடுகியலாகி வரும் மூவகையடியும் ஆசிரியப்பாவினும் 

வெண்பாவினும் நிற்றல் இல என்றவாறு . 
முடுகியலாவது ஐந்தடியானும் ஆறடியானும் ஏழடி 

யானும் குற்றெழுத்துப் பயிலத்தொடுப்பது . 
முடுகியலுக்கு எய்தியது விலக்கல் நுதலிற்று , 


118 


64 


564 


தொல்காப்பியம் 


225 


225 


6 


102 


138 


65 


113 


170 


97 


முடுகுவண்ணம் ஆமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
முடுகு வண்ணமாவது 

நாற்சீரடியின் 

மிக்கோடி 
அராகத்தோடு ஒக்கும் என்றவாறு . 
முதலசை - நேரசை . 
முதற்பொருள் என்றது பாகுபாடல்லாத பொதுமை 

குறித்த பொருள் . 
முதற் றொடுத்த உறுப்புப் பெருகி பின்றொடுக்கும் 

உறுப்புச் சுருங்கி எனவரும் என்றவாறு . 
( முதுக்குறைந்தனளே என்று தொடங்கும் ) இதனுள் 

ஈற்றயலடி முச்சீரான் வந்தது . 
முதுக்குறைந்தனளே என்னும் பாட்டு நேரிசையா 

சிரியப்பாவிற்கு உதாரணம் . 
முதுமொழியாமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
முரண்டொடை சொன்முரண் பொருண்முரண் என 

இரண்டாம் . 
முரண பொழப்பு இரண்டு . 
முரணாமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
முற்றாவது நான்கு சீரும் ( மோனை முதலாயின ) ஒத்து 

வருவது . 
முற்றியலுகரம் ( அது ) ஈற்றடி மருங்கிற் றனியசையாகி 

நில்லாது . 
முற்றியலுகரம் ஈற்றடி மருங்கில் நில்லாது என்றதனான் 

அவ்வாறு வருதலுங் கொள்க எனல் . 
முற்றியலுகரம் ஒற்றொடு வருதலால் நேரசையாயிற்று . 
முற்றியலுகரமும் என்றவும்மை இறந்தது தழீஇய எச்ச 

வும்மை . 
முற்றியலுகரமும் மொழிசிதைந்து நேர்பசை நிரைபசை 

யென்று உரைக்கப்படாது . 
முற்று . 
‘ முன்னமாவது இவ்விடத்திம்மொழி யிவரிவர்க்குரித் 


97 


91 


98 


8 | 


8 


9 


8 


8 


98 


செய்யுளியல் 


உரைப்பொருளடைவு 


565 


199 


தென் றவ்விடத் தவரவர்க்குரைப்பது . 
முளை நிரை முறுவ லாயத்து னெடுத்தாய்ந்த 

( கலித் . 15 ) என ஈற்றயலடி நாற்சீரான் வந்தது . 


67 


19 


30 


48 


114 


175 


98 


மூவசைச்சீர் அறுபத்து நான்கில் வெண்சீரல்லாத அறு 

பதும் வஞ்சியுரிச்சீரெனப் பாகுபட்டன . 
மூவசைச்சீர் அறுபத்து நான்கில் வெண்பா உரிச்சீர் 

நான்கு , ஏனைய வஞ்சியுரிச்சீர் . 
மூவசைச்சீருள் வெண்பாவுரிச்சீரொழிந்தன வெல்லாம் 

வஞ்சியுரிச்சீராம் . 
மூன்றடியான் வருவதனைச் சிந்தியல் வெண்பா என 

வழங்கப்படும் . 
மூன்றடியான் வருவது ( வெளிவிருத்தம் ) வந்தவழிக் 

கண்டு கொள்க . 
மூன்றா மெழுத் தொன்றெதுகை, 
மூன்றாமெழுத் தொன்றெதுகையாவது , இரண்டா 

மெழுத்தொன்றாது மூன்றாமெழுத்தொன்றுவது .. 
மூன்றுறுப் படக்குதலாவது சூத்திரம் பலவுண்டாகி , 

ஓத்தும் படலமும் இன்றாகி வரினும் , ஓத்து பல 
வுண்டாகிப் படலமின்றி வரினும் , படலம் 
வாகி வரினும் அதற்குப் பிண்டம் என்று பெய 

ராம் என்றவாறு . 
மூன்றுறுப்பினையும் அடக்கின 

தன்மைத்தாயின் 
அதனைப் பிண்டமெனச் சொல்லுவர் , 
மூன்றெழுத்தும் நான்கெழுத்தும் ஐந்தெழுத்தும் 

ஆறெழுத்தும் வஞ்சியுரிச்சீர் என்றவாறாம் . 


98 


பல 


165 


165 


44 ) 


மெ 


197 


மெய்ப்பாடாவது உணர்த்துதல் நுதலிற்று . 
( மெய்ப்பாடு ) அது நகை முதலாகிய எட்டு மெய்ப்பாட்டு 

நெறியையும் பிழையாதாகி மேற்சொல்லப்பட்ட 


566 


தொல்காப்பியம் 


197 


2 


2 


481 


209 


186 


இலக்கணத்தை உடைத்து . 
மெய்யினுட் சிலவும் ஆய்தமும் அளபெடுக்கப் பெறும் . 
மெய்யெழுத்து வல்லினம் , மெல்லினம் , இடையினமென 

மூவகைப்படும் . 
மெய்யென்பது - உடம்பு . அஃதாவது அசையுஞ்சீரும் 

தோற்றுதற்கிடமாகிய எழுத்து . 
மெல்லிசை வண்ணம் ஆமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
மெல்லியல் மகளிர்முன் வன்மை கூறலாமையின் இது 

வழுவமைத்தவாறு . 
மெல்லியலோடு காமம் நிகழுமிடத்து ஆக்கினை கூறப் 

பெறானாயினும் , ஈண்டு வேண்டுமென எடுத்தோ 

தப்பட்டது . 
மெல்லிய னல்லாருள் ( நாலடி . 188 ) என்னும் இதனா 

லும் அறிக . 
மெல்லினம் ங , ஞ , ண , ந , ம , ன . 
மெல்லெழுத்து மிக்கது மெல்லிசை வண்ணமாம் என்ற 
வாறு . 

மே 


186 


193 


2 


209 


104 


83 


மேல் அடங்குமெனக் கூறப்பட்ட பாக்கள் அடங்குமாறு 

உணர்த்துதல் நுதலிற்று . 
மேல் அதிகாரப்பட்ட தூக்கு இயலும் வகை சொல்லப் 

பட்ட நாலுமே என்றவாறு . 
மேல் ஆசிரியப்பாவின் ஈற்றயலினும் , இடையினும் 

முச்சீரும் (இருசீரும் ) ஐஞ்சீரும் அறுசீரும் வரும் 
என்றதானானே எல்லா அடியும் ஒத்துவருவனவும் 

உளவென மண்டிலம் கூறவேண்டிற்று . 
மேல் இத்துணையும் பாவும் பாவின்றி வழங்குவனவும் , 

எடுத்தோதினார் , இனிப் பிற நூலாசிரியர் விரித்துக் 
கூறின இசை நூலின் பாவினமாமாறு உணர்த்து 
தலின் இது பாட்டிடைக் கலந்த பொருளையுடைத் 
தாகி வரும் என்றது . 


-111 


173 


செய்யுளியல் 


உரைப்பொருளடைவு 


567 


158 


172 


132 


161 


140 


மேல் இருவகைப்படும் என்ற உரையை உரைத்தற்குரி 

யாரை உணர்த்துதல் நுதலிற்று . 
மேல் ( செய். 75 ) அங்கதம் என்று சொல்லி , ஈண்டுக் 
குறிப்புமொழி என்றதனான் இச்சொல் வகை 

குறித்து வரும் என்று கொள்க . 
மேல் துள்ளலோசைத்தாகியும் ( செய் . 79 ) நிரை முத 

லாகிய வெண்பாவுரிச் சீர் மிக்கும் ( செய் . 57 ) 
சுரிதகம் ஆசிரியத்தானாதல் வெண்பாவானாதல் 
வரும் எனவும் ( செய் . 72 , 73 ) கூறிய இலக்கணங் 

களும் அறிந்து கொள்க . 
மேல்தொகை கொடுக்கப்பட்ட நான்கும் ( நூலின் 

நான்கு வகை ) ஆமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
மேலதற்கு ( எண்ணிற்கு ) ஓர் புறனடை உணர்த்துதல் 

நுதலிற்று . 
மேலதற்கு ( ஐவகை அடியில் சீர்கள் வரும் நிலைக்கு ) 

ஓர் புறனடை உணர்த்துதல் நுதலிற்று . 
மேலதற்கு ( ஒத்தாழிசையும் என்னும் நூற்பாவிற்கு ) 

ஓர் புறனடை உணர்த்துதல் நுதலிற்று . 
மேலதற்கு ( கொச்சக வொரு போகிற்கு ) ஓர் புறனடை 

உணர்த்துதல் நுதலிற்று . 
மேலதற்கு ( வெண்பாவின் இறுதியடிக்கு இறுதிச்சீர்க்கு ) 

ஓர் புறனடை உணர்த்துதல் நுதலிற்று . 
மேலனவற்றுட் சிலபொருட்குரிய வேறுபாடு உணர்த் 

துதல் நுதலிற்று . 
மேலுணர்த்தப்பட்ட பொருண்மை யெல்லாவற்றிற்கும் 

இஃது ( செய்யுள் ) இடமாதலின் அவற்றின் பின் 

கூறப்பட்டது . 
மேலைச் சூத்திரத்துள் குறித்த பொருளை முடிய 

நாட்டல் என்றமையானும் இச்சூத்திரத்துள் நாற் 
பேரெல்லை யகத்தவர் வழங்கும் யாப்பின் வழி 
யது என்று ஓதினமையானும் குறித்த பொருள் 


54 


112 


144 


70 


154 


1 


568 


தொல்காப்பியம் 


75 


98 


102 


226 


82 


42 


48 


என 


முடியுமாறு சொற்றொடுத்தல் ( யாப்பு ) என்று 

கொள்ளப்படும் . 
மேற்கதுவாய் . 
மேற்கூறப்பட்ட பாக்கள் பொருட்டு உரியவாமாறு 

உணர்த்துதல் நுதலிற்று . 
மேற்கூறப்பட்ட வண்ணமெல்லாம் தொகுத்து உணர்த் 

துதல் நுதலிற்று . 
மேற்சொல்லப்பட்ட ( அகவல் முதலிய ) ஓசைவகையா 

னல்லது பாட்டாங்குக் கூறார் . 
மேற்சொல்லப்பட்ட அடிக்குரிய யெழுத்து வரையறை 

உணர்த்துதல் நுதலிற்று . 
மேற்சொல்லப்பட்ட அடிக்கெல்லாம் விரிஉணர்த்துதல் 

நுதலிற்று . 
மேற் ( 56 ) சொல்லப்பட்ட அடி , கலித்தளை தட்ட 
வழியே கொள்ளப்படுவது 

உணர்த்திய 
வாறாம் . 
மேற்சொல்லப்பட்ட ( அடிவரையறை 

யில்லனவாகிய ) 
அறுவகையும் ஆமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
மேற்சொல்லப்பட்ட இரண்டசையுங் குற்றியலுகரமு 

மல்லாத முற்றியலுகரமும் , பொருந்திவரின் , நேர் 
பசையும் நிரைப்சையுமெனப் பெயராகும் . அவ் 
வழிக் குற்றெழுத்தோடு பொருந்தின வுகரமல்லாத 

இடத்து . 
மேற்சொல்லப்பட்ட இருவகைக் கைகோளிற்கும் உரிய 

தோர் மரபு உணர்த்துதல் நுதலிற்று . 
மேற்சொல்லப்பட்ட இனங்கள் பலவற்றையும் கூறப் 

படும் படலங்களானும் ( நூல் நிகழும் ) என்றவாறு . 
மேற்சொல்லப்பட்ட 

உரை இரண்டு வகைப்படும் 
என்றவாறு . 
மேற்சொல்லப்பட்ட உறுப்புக்களை உடைத்தாகியும் 

இலதாகியும் வெண்பாவின் இயல்பினாற் புலப் 


57 


158 


3 


183 


161 


167 


செய்யுளியல் 


உரைப்பொருளடைவு 


569 


148 


140 


63 


51 


51 


136 


படத்தோன்றும் பாநிலைவகை ( கொச்சகக் கலிப்பா ) 

என்றவாறு , 
மேற்சொல்லப்பட்ட எண் ஒரோவொன்று இடை 

யொழிந்து வருதல் குற்றமாகாது தனிச்சொல் 

இல்லாத வழி என்றவாறு . 
மேற்சொல்லப்பட்ட ஐஞ்சீரடிக்கும் அறுசீரடிக்கும் 

முடுகியல் நீக்கப்படாது என்றவாறு . 
மேற்சொல்லப்பட்ட ஐந்தடியுந் தனித்தனி ஆசிரியப் 
பாவிற்குரித்தாகி வருதலேயன்றி விரவி வரினும் 

நீக்கப்படாது . 
மேற்சொல்லப்பட்ட ஐவகையடியும் ஆசிரியப்பாவுள் 

விரவி வருமாறு வரையறுத்துணர்த்துதல் நுதலிற்று . 
மேற்சொல்லப்பட்ட ஒன்பதடியினும் (நான்கும் ஆறும் 

எட்டுமாகிய ) மூன்றடியே வருவதென்றவாறாயிற்று . 
மேற்சொல்லப்பட்ட கொச்சகவொரு போகு பத்தடிச் 

சிறுமையாயும் இருபதடிப் பெருமையாகவும் வரும் . 
மேற்சொல்லப்பட்டதனுள் ஓர் உதாரணம் உணர்த்து 

தல் நுதலிற்று . 
மேற்சொல்லப்பட்ட தொடையினை ஆராய்ந்து விரிப் 

பின் வரம்பிலவாகி விரியும் என்றவாறு . 
மேற்சொல்லப்பட்ட தொடையும் தொடை விகற்பமும் 

போலாது வேறுபடத் தொடுப்பது செந்தொடை 

யாம் என்றவாறு . 
மேற்சொல்லப்பட்ட தொடையெல்லாம் விரிவகையால் 

உணர்த்துதல் நுதலிற்று . 
மேற்சொல்லப்பட்ட நான்கு பாவும் ஆசிரியப்பா 

வெண்பாவென இரண்டாய் அடங்கும் என்ற 

வாறு . 
மேற்சொல்லப்பட்ட நூல் நான்கு வகையை யுடைத்து . 
மேற்சொல்லப்பட்ட பண்ணத்தி பிசியொடு ஒத்த 

அளவிற்று . 


144 


174 


98 


96 


97 


103 


160 


174 


570 


தொல்காப்பியம் 


117 


103 


134 


46 


மேற்சொல்லப்பட்ட பரிபாடற் பாட்டுப் பொதுவாய் 

நிற்றலேயன்றிக் , கொச்சகமும் அராகமும் சுரித 
கமும் எருத்தும் என்று சொல்லப்பட்ட நான்குந் 
தனக்குறுப்பாகக் காமங்கண்ணிய நிலைமையை 

உடைத்து என்றவாறு . 
மேற்சொல்லப்பட்ட பாக்களைத் தொகை வகையான் 

உணர்த்துதல் நுதலிற்று . 
மேற்சொல்லப்பட்ட முன்னிலைப் 

பரவலாமாறு 
உணர்த்துதல் நுதலிற்று . 
மேற்சொல்லப்பட்ட 

வஞ்சியடிக்குரியதோர் மரபு 
உணர்த்துதல் நுதலிற்று . 
மேற்சொல்லப்பட்டவற்றுள் மண்டிலங் குட்டம் என் 
பனவற்றிற்கு உரியதோர் 

ஓசை 

வேறுபாடு 
உணர்த்துதல் நுதலிற்று . 
மேற்சொல்லப்பட்ட வெண்பாக்கள் இப்பொருண் 

மேல் ( கைக்கிளைப் பொருள்மேல் ) வரின் கைக் 
கிளை வெண்பா எனப்படும் . 
மேற்சொல்லப்பட்டவை ( அளவியல் ) தொகுத்து 

உணர்த்துதல் நுதலிற்று . 
மேற்சொல்லப்பட்டன ( மேற்சொல்லப்பட்ட அங்க 

தங்களை ) தொகுத்துணர்த்தல் நுதலிற்று . 
மேற்சொல்லப்பட்டன தொகுத்து உணர்த்துதல் 

நுதலிற்று . 
மேற்சொல்லப்பட்டனவற்றைத் தொகுத்துணர்த்துதல் 

நுதலிற்று . 


113 


114 


156 


} 


123 


176 


180 


மொ 


6 


‘ மொய்த்துடன் றவழு முகிலே பொழிலே இது இணை 

யியைபு மொழி சிதைதல் . 
‘ மொழிந்தாங்கு என்பதனை வழக்கியலாணை எனி 

னும் அமையும் . 
மொழிமுதலாகிய எழுத்து உயிர் பன்னிரண்டு . 


187 


97 


செய்யுளியல் 


உரைப்பொருளடைவு 


571 


97 


97 


97 


98 


மொழி முதலாகிய க த ந ப ம என்பனவற்றான் உண் 

டாகிய உயிர் மெய்யெழுத்து அறுபதையும் முதற் 
றொடையாக்கிக் கிளையெழுத்தாகிய பதினொன்ற 

னோடு உறழ அறு நூற்றறுபதாம். 
மொழி . முதலாகிய க த நபம என்பவற்றை உயிர் 

பன்னிரண்டோடுறழ அறுபதாம் . 
மொழி முதலாகும் உயிரளபெடை ஏழு. 

மோ 
மோனை எதுகை முரண் இயைபு , அளபெடை என் 

பனவற்றின்கண் . 
மோனை எனவும் , எதுகை எனவும் , முரணெனவும் , 

இயைபெனவும் நான்கு நெறிப்பட்ட மரபினை 

யுடைய தொடையினது பாகுபாடு என்றவாறு . 
மோனைக்கும் எதுகைக்கும் எய்தியதன் சிறப்புவிதி 

உணர்த்துதல் நுதலிற்று . 
மோனைத் தொடை ஆயிரத்தொருபத்தொன்பதாம் . 
மோனைத் தொடைக்கும் எதுகைத் தொடைக்கும் 

எடுத்த எழுத்தே வருதலன்றி வருக்க எழுத்தும் 

உரிய என்றவாறு . 
மோனைப் பொழிப்புத் தொண்ணூற்று மூன்று . 
மோனைப் பொழிப்பு முதலான ஐவகைப் பொழிப்புத் 

தொடைகளைக் கூட்டப் பொழிப்புத்தொடை . அறு 

நூற்றைம்பத்து நாலு வகையாம் . 
மோனையாமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
மோனையும் இவ்வாறு வருவன பாகுபடுத்திக் கொள்க . 


84 


. 


90 


97 


90 


97 


97 


88 


98 


97 


யகர உயிர்மெய் அளபெடை ஒன்று . 
யகரத்தின் முதலாகெழுத்து ஒன்று , கிளையெழுத்தில்லை . 


97 


யாதானும் ஒரு செய்யுட் செய்யுங் காலத்துப் பொருள் 

உணர்த்துஞ் சொற்கள் இவை ( இயற் சொல் , 


572 


தொல்காப்பியம் 


76 


195 


திரிசொல் , திசைச்சொல் , வடசொல் ) யாதலின் . 
யாதானும் ஒரு பொருளைக் கூறிய வழி , இதன் 

பின்பும் இதனைப் பயக்குமென விரித்துக் கூறாது , 
முற்கூறிய சொல்லினானே தொகுத்துக் கூறுதல் 

பயன் எனப்படும் . 
யாதானும் ஒன்றைக் கூறிய வழி அதன் அகப்பொருண் 

மையை விசாரித்து , உணர்தலின்றி , அவ்விடத்து 
வரும் பொருண்மையானே மெய்ப்பாடு தோன்ற 
முடிப்பது மெய்ப்பாடென்னும் உறுப்பாம் என்ற 


வாறு . 


19.6 


193 


74 


யாதும் ஓர் பொருள் நிகழ்வழி அதற்காகு மிடத்தொடு 

நிகழ்தல் வேண்டுமென்று இப்பொருண்மை கூறப் 

பட்டன . 
யாப்பாமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
யாப்பினும் பொருளினும் வேறுபட்ட கொச்சக வொரு 

போகை ( செய் , 143 ) இதன் முன் ஓதினமையால் 

இதற்குங் காமப் பொருளே பெயப்பட்டது . 
யானுந் தோழியும் எனத் தொடங்கும் பாட்டு ஐஞ்சீ 

ரான் வந்த கலித்துறை . 


146 


175 


97 


97 / 


10 


வகர உயிர்மெய் அளபெடை ஐந்து . 
வகரத்தின் முதலாகெழுத்து எட்டு , அவற்றைக் கிளை 

யெழுத்தோடு ( 7 ) உறழ ஐம்பத்தாறாம் . 
வகையுளி உணர்த்துதல் நுதலிற்று . 
வகையென்றது தேவரை வாழ்த்தலும் , முனிவரை 

வாழ்த்தலும் ஏனையோரை வாழ்த்தலும் . 
வசையொடும் நசையொடும் புணர்ந்த செய்யுள் அங்க 

தச் செய்யுள் எனப்பெயர் பெறும் என்றவாறு . 
( வஞ்சிக்குரிய ) இருவகையடியினும் அசை 

கூனாகி 
வரும் . 
வஞ்சித்துறையாவது குறளடி நான்கினால் தனித்து 


105 


125 


46 


செய்யுளியல் 


உரைப்பொருளடைவு 


573 


175 


68 


113 


. 


68 


43 


80 


68 


21 


113 


வரும் . அது முல்லை வாய் என வரும் . 
(வஞ்சித்தூக்கு ) செந்தூக்கியற்று என்றமையால் ஈற்ற 

யலடி முச்சீரான் வருதலும் , நாற்சீரான் வருதலுங் 

கொள்க . 
வஞ்சிப்பா தனிச்சொற்பெறுதல் எடுத்தோதிற்றிலரா 

யினும் உரையிற்கோட லென்பதனாற் கொள்க . 
வஞ்சிப்பாவிற்கு ஈறு உணர்த்து தல் நுதலிற்று . 
வஞ்சிப்பாவிற்குரிய அடி இரண்டு சீரை யுடைத்து . 
வஞ்சிப்பாவிற்குரிய ஓசை உணர்த்துதல் நுதலிற்று . 
வஞ்சிப்பாவினிறுதி ஆசிரியப்பாவின் இயல்பிற்று . 
வஞ்சிப்பாவினுள் ஒழிந்த சீர்கள் வரப்பெறும் . 
வஞ்சியடி மயங்கிய ஆசிரியத்தினை வஞ்சி மயங்காசி 

ரியம் எனவும் வழங்கப்படும் . 
வஞ்சியடி மூன்று சீராலும் வரும் இடனுடைத்து . 
வஞ்சியுரிச்சீர் நிற்ப வருஞ்சீர் முதலசையோடு ஒன்று 

வது ஒன்றிய வஞ்சித்தளையாம் . 
வஞ்சியுரிச்சீர் வஞ்சிப் பாவினுளல்லது நடைபெறாது . 
வஞ்சியுரிச்சீரின் சிறுமை மூன்றெழுத்தென்று கொள்ளப் 

படும் . 
வஞ்சிச்சீரின் குறைந்த நிலை உணர்த்துதல் நுதலிற்று . 
வடசொன் 

மரபாவது திரிந்த வகையாகிய சொன் 
மரபு . 
வடிவுபெற்ற மரபினையுடைய தொடையினது பாகு 

பாடு பதின்மூவாயிரத்தறுநூற்றுத் தொண்ணூற் 

றொன்பது என்றவாறு . 
வண்ணக ஒத்தாழிசைக்குத் தனிச்சொல் உளப்பட 

ஐந்துறுப்புடைத்தாயிற்று . 
வண்ணக வொத்தாழிசைக் கலிப்பா வாமாறு உணர்த் 

துதல் நுதலிற்று . 
வண்ணக 

வொத்தாழிசைக் கலிப்பாவிற்குத் தரவு 
அளவு நான்கும் ஆறும் எட்டும் ஆகிய அளவடி 


48 


20 


44 


44 


76 


97 


140 


135 


574 


தொல்காப்பியம் 


136 


135 


136 


137 


226 


205 


204 


101 


யினாலே வரும் என்றவாறு . 
வண்ணக வொத்தாழிசை யாலது , , தரவும் , தாழி 

சையும் எண்ணும் சுரிதகமும் ( வாரமும் ) என்று 
சொல்லப்பட்ட நான்கு உறுப்பினை யுடைத்து 

என்றவாறு . 
( வண்ணக வொத்தாழிசையில் ) சுரிதகம் ( அடக்கியல் 

வாரம் ) ஆமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
( வண்ணக வொத்தாழிசையின் ) தரவிற்கு அடிவரை 

யறை உணர்த்துதல் நுதலிற்று . 
வண்ணக வொத்தாழிசையின் தாழிசைக்கு அடிவரை 

யறை உணர்த்துதல் நுதலிற்று . 
வண்ணங்களாவன மேற்சொல்லப்பட்டன என்றவாறு . 
வண்ணத்திற்கும் பெயர் கூறுதல் நுதலிற்று . 
வண்ணம் ஆமாறு இருபதாம் என்றவாறு . 
வணிகர் நீர்மைத்தென் . 
வந்தது கொண்டு வாராதது முடித்தல் , 
வந்தது கொண்டு வாராதது முடித்தல் என்பதனாற் 

காலமுங் கொள்க . 
வயக்குறு மண்டிலம் என்னும் ( கலித் . 25 ) கலிப்பாவில் 

தரவு பன்னிரண்டடியால் வந்தது . 
வருக்க மோனை 
வருக்க வெதுகை 
வருகின்ற சூத்திரத்துள் ஒத்து மூன்றாகு வொத்தாழி 

சையே எனக் கூறுதலானும் இப்பாவினை ஒத் 
தாழிசைக் கலி எனக் கூறுதலானும் தாழிசை ஒரு 

பொருள் மேல் மூன்றடுக்கி வரும் என்று கொள்க . 
வல்லிசை வண்ணம் ஆமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
வல்லினம் க , ச , ட , த , ப , ற . 
வல்லெழுத்து மிக்கு வருவது வல்லிசை வண்ணமாம் 

என்றவாறு . 
வழக்கச் சொல்லினானே தொடுக்கப்பட்டு , ஆராய 


9 : 4 


199 


132 


98 


98 


130 


208 


2 


20 & 


செய்யுளியல் 


உரைப்பொருளடைவு 


575 


233 


வேண்டாமல் பொருள் 
பொருள் தோன்றுவது 

புலன் 
என்னும் செய்யுளாம் என்றவாறு . 
வழிபடு தெய்வம் நின்னைப் புறங்காப்பக் குற்றம் 

தீர்ந்த செல்வத்தோடு வழிவழியாகச் சிறந்து 

பொலிமின் என்னும் புறநிலை வாழ்த்து . 
‘ வளம் பட எனத்தொடங்கும் இது நான்கடியாயும் 

மூன்றாமடிக்கண் தனிச் சொல் பெற்று வருதலின் 

நேரிசைப் பாற்படும் . 
வளவிய புகழையுடைய சேரன் பாண்டியன் சோழன் 

என்னும் மூவரது தமிழ் நாட்டகத்தவர் . 


106 


114 


75 


வா 


158 


191 


191 


191 


108 


வாய்மொழி எனினும் மந்திரம் எனினும் ஒக்கும் . 
வாயில் உசாவிற்கு உதாரணம் வந்தவழிக் கண்டு 

கொள்க . 
வாயில் கட் குரியதோர் மரபு உணர்த்துதல் நுதலிற்று . 
வாயில்களும் உசாவுமிடத்துக் கிழத்தியை விடாது தத் 

தம்முள் உசாவுதலும் உரித்து . 
வாயுறை வாழ்த்து ஆமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
வாயுறை வாழ்த்தும் அவையடக்கியலும் செவியறி 

வுறுத்தற் பொருளும் கலியினும் வஞ்சியினும் வரப் 

பெறா என்றவாறு . 
வாயுறை வாழ்த்தை விளங்க ஆராயின் , வேம்பினையும் 

கடுவினையும் போல , வெஞ்சொல் ( தாங்குத் 
லின்றி ) அடக்காது பிற்பயக்குமெனக் கருதிப் பாது 

காவற் கிளவியானே மெய் அறிவித்தல் என்றவாறு . 
வாழ்த்தியல் வகையே நாற்பாக்கு முரித்தே ( செய் . 

105 ) எனச் சிறப்பு விதி ஓதினமையால் நான்கு 
பாவினும் பரிபாடல் வெண்பா யாப்பிற்றாதலிற் 

கடவுள் வாழ்த்தாகியும் வரப்பெறும் . 
வாழ்த்தியலின் வகை நான்கு பாவிற்கும் உரித்து 

என்றவாறு . 


107 


108 


117 


103 


576 


தொல்காப்பியம் 


105 


105 


6 


175 


231 


48 


48 


48 


48 


( வாழ்த்தியலுக்குச் ) செய்யுள் வந்தவழிக் 

வந்தவழிக் கண்டு 
கொள்க . 
வாழ்த்திற்குரிய பாவாமாறு உணர்த்துதல் நுதலிற்று . 
விட்டிசைத்து நிற்றல் . 
விருத்தமாவது : ஆசிரிய விருத்தம் , வஞ்சி விருத்தம் , 

வெளிவிருத்தம் , கலிவிருத்தம் என நான் காம் . 
விருந்தாவது முன்புள்ளார் சொன்ன நெறிபோய்ப் 

புதிதாகச் சொன்ன யாப்பின் மேலது என்றவாறு . 
( வெண்சீர் ) நிரைபும் நிரையும் முதலாகிய சீர்களொடு 

உறழ்தலும் ஐந்து வகைப்படும் . 
( வெண்சீர் ) நிரையாயொன்றிற் கலித்தளையாம் . 
வெண்சீர் நிற்ப வருஞ்சீர். முதலசையோடு ஒன்றுவது 

வெண்சீர் வெண்டளையாம் . 
வெண்சீர் நேர்முதலோடு உறழ்தலும் நிரை முத 

லோடு உறழ்தலுமென இருவகைப்படும் . 
வெண்சீர் வருவதனை வெண்சீரடி எனவும் . 
வெண்சீரீற்றசை தளை வழங்குமிடத்தே இயற்சீரசை 

நிரையீறுபோலும் . 
வெண்சீ ரீற்றசை நிரையசை யியற்றே ( செய் . 28 ) 

என்பதனான் ஈற்றயற்சீர் முதலசையான் வரினும் 

நேரும் நேர்பும் முடிபாகக் கொள்ளப்படும் . 
வெண்டளை என்னாது அடி என்றதனால் தளை 

விரவுதல் பெரும்பான்மை ; அடிவிரவுதல் சிறு 

பான்மை என்று கொள்க . ( சு.வே ) 
‘வெண்டளை என்னாது வெள்ளடி என்றதனால் 

தளை விரவுதல் பெரும்பான்மை ; அடிவிரவுதல் 

சிறுபான்மை என்று கொள்க . 
வெண்பா யாப்பாவது வெண்சீரானும் இயற்சீரானும் 

வெண்டளையானும் செப்பலோசையானும் அள 
வடியானும் முச்சீரீற்றடியானும் வருவது . 


48 


28 


7 ! 


39 


59 


114 


செய்யுளியல் 


உரைப்பொருளடைவு 


577 


வெண்பாவடி மயங்கிய ஆசிரியத்தளை வெள்ளடி மயங்கா 

சிரிய மெனவும் வழங்கப்படும் . 
வெண்பாவாகப்பட்டது அகவலோசையன்று என்ற 


113 


வாறு . 


78 


114 


114 


151 


69 


151 


வெண்பாவாமாறு . உணர்ததுதல் நுதலிற்று . 
வெண்பாவில் வரும் ஒரூஉத்தொடை வருக்க எதுகை 

யாகியும் வரும் . 
வெண்பாவிற்கு அடிவரையறை உணர்த்துதல் 

நுதலிற்று . 
வெண்பாவிற்கு இறுதியடியும் இறுதிச்சீரும் உணர்த்து 

தல் நுதலிற்று . 
வெண்பாவிற்கு ( உதாரணம் ) மேற்காட்டப்பட்டது. 
வெண்பாவிற்குரிய அடியும் தளையும் வரையறுத்து 

ணர்த்துதல் நுதலிற்று . 
வெண்பாவிற்குரிய ஓசை உணர்த்துதல் நுதலிற்று . 
வெண்பாவின் இயல்பினால் புலப்படத்தோன்றுத 

லாவது ஏனை யுறுப்புக்களில் வெண்பா மிகுதல் . 
வெண்பாவின் இறுதிச்சீரின் அயற்சீர் நேரீற்றியற் 

சீராயின் , நிரையசையும் நிரைபு அசையும் சீராந் 
தன்மையைப் பெற்று முடியும் இயற்கையுடைய 

என்றவாறு . 
வெண்பாவின் ஈற்றடி மூன்று திரை யுடைத்தாகும் . 

அதன்கண் இறுதிச் சீர் அசைச்சீரான் வரும் என்ற 


55 


78 


148 


70 


69 


வாறு . 


71 


வெண்பாவி னீற்றயற்சீர் நிரையீற் றியற்சீராயின் 

நேரசையும் நேர்பசையும் முடிபாம் என்றவாறு . 
வெண்பாவுரிச்சீர் 

நிற்ப , நிரை முதல் வெண்சீர் 
வந்து அதன்கண் நிரையாய்த் தளைத்தல் கலி 

யடிக்கு வரைநிலை யில்லை . 
வெண்பாவுரிச்சீரும் ஆசிரியவுரிச்சீரும் வெண்பாவினது 

நேரடிக்கண் ஒருங்கு நிற்றல் இல்லை . 


57 


22 


36-37 


578 


தொல்காப்பியம் 


132 


147 


வெல் புகழ் ... உவந்தே ( கலி . 118 ) இது தாழிசை 

தோறும் தனிச்சொல் பெற்றுவந்த நேரிசை யொத் 
தாழிசைக் கலிப்பா . 
வெள்ளடியியலான் என்றமையான் வெண்டளையான் 

வந்து ஈற்றடி முச்சீரான் வருவனவும் , பிற தளை 
யான் வந்து ஈற்றடி முச்சீரான் வருவனவும் ( ஆகிய 
கலி வெண்பாவினைக் ) கொள்க . 
வேதம் அறிவோர் நெறி . 
வேம்பினையும் கடுவினையும் போன்ற வெஞ்சொல் 

வாயுறை வாழ்த்து . 
‘ வேரல் வேலி என்ற பாட்டு நிலைமண்டில வாசிரியத் 

திற்கு உதாரணம் . 
வேளாண் மாந்தரியல் பிற்றென ( வஞ்சிப்பா) . 


178 


108 


113 


101 


உதாரண மேற்கோள் அகராதி 


( எண்கள் - நூற்பா எண்கள் ) 


6 


206 


6 


215 


50 


113 
98 


8 


169 

96 
56,89 

194 


98 


அ ஆ இழந்தானென் றெண்ணப் படும் ( நாலடி .9 ) 
அ இ உ அம்மூன்றுஞ் சுட்டு ( தொல் . எழுத் .31 ) 
அ உ வறியா - - னாட்டை நீ ( யாப்.வி.ப .142 ) 
அஃகாமை செல்வததுக் ( குறள் 178 ) 
அகலிரு விசும்பிற் ( பெரும்பாண் .1 ) 
அகவல் இசையன ( யாப் வி.ப .69 ) 
அகன்ற அல்குல் ( யாப்.வி.ப .130 ) 
அங்கண் மதியம் அரவுவாய் பட்டென ( அகத்திணை 

பக் .20 ) 
அச்சுப் போலே பூப்பூக்கும் . 
அடல்வேல் அமர்நோக்கி ( யாப்.வி.ப .182 ) 
அடிதாங்கும் அளவின்றி ( கலி .11 ) 
அண்ணாந் தேந்திய ( நற் .10 ) 
அணிமலர் அசோகின் ( யாப்.வி.ப. 130 ) 
அது தான் மலையே ( அகத்தியம் ) 
அம்பொற் கொடிஞ்சி ( யாப் . வி.ப .130 ) 
அம்ம காதலர் ( யாப்.வி.ப .386 ) 
அமர் காணின் அமர் ( புறம் .167 ) 
அயில் வேல் அணுக்கி ( யாப்.வி.ப .130 ) 
அராகம் தாமே ( அகத் ) 
அரிக்குரற் கிண்கிணி ( யாப்.வி.ப .130 ) 
அரிதாய அறன் எய்தி ( கலி .11 ) 
அரிமான் இடித்தன்ன ( கலி .15 ) 
அரும்பிய கொங்கை ( யாப்.வி.ப .131 ) 
அவிர்மதி அனைய ( யாப்.வி.ப .131 ) 
அளபெடை ஆஅ , ஈஅ , ஊஉ , ஐஒ , ஏஎ , ஒஓ , ஔ 
அறத்தா றிதுவென ( குறள் 37 ) 
அறனின்ற விதையொழியா ( யாப்.வி.ப .468 ) 
அறனின்றி அயல் தூற்றும் ( கலி .3 ) 


117 


95 


218 


50 


98 
117 


94 


56,79 


67 


98 


98 


2 
114 


56 


13 


580 


தொல்காப்பியம் 


அறிமின் அறநெறி ( நாலடி . 172 ) 
அறிவினான் ஆகுவ ( குறள் 315 ) 
அறுசுவை உண்டி ( நாலடி . 1 ) 
அன்பீனும் ஆர்வம் ( குறள் 74 ) 
அன்னாய் அறங்கொல் ( யாப்.வி.ப .244 ) 


100,110 

227 
100,114 

98 
175 


ஆசிரிய உரிச்சீர் ஆற்றுநோக்கு , ஆற்று வரவு , வரகு 

சோறு , வரகு தவிடு 
ஆய்தம் எஃகு 
ஆயிரம் விரித்த ( பரி.கட.வாழ் .1 ) 
ஆவா என்றே ( யாப்.வி.ப .136 ) 
ஆறறி அந்தணர்க் ( கலி . கட . வாழ்த்து ) 
ஆறு சூடி நீறு பூசி ( யாப்.வி.ப .49 ) 


12 

2 
119 
98,175 

90 
50 


இ 


16 


2 


இடைநுடங்க வீர்ங்கோதை 
இடையினம் யரல வழள 
இமையவில் வாங்கிய ( கலி .38 ) 
இயற்சீர் ஆற்றுக்கால் , குளத்துக்கால் 
இயற்சீர் தேமா , புளிமா , கருவிளம் , கூவிளம் 
இராம சரிதம் , பாண்டவ சரிதம் 
இருங்கடல் உடுத்த இப் ( புறம் .363 ) 
இருது வேற்றுமை ( சூளாமணி . சீயவதை . 170 ) 
இரும்பின் அன்ன ( யாப்.வி.ப .146 ) 
இருவயின் ஒத்தும் ( அகத்தியம் ) 
இருள்சேர் இருவினை ( குறள் 5 ) 
இரைக்கும் அஞ்சிறைப் ( சூளாமணி . கல்யாண . 51 ) 
இலங்கொளி மருப்பிற் ( கலி . 23 ) 
இவளை , சொல்லாடிக் ( கலி . 56 ) 
இறையனார் களவியல் , பன்னிருபடலம் , தொல்காப்பி 

யம் 
இன்று கொல் அன்று ( நாலடி .36 ) 
இன்னகைத் துவர்வாய்க் ( யாப்.வி.ப .153 ) 
இனமலர்க் கோதாய் ( யாப்.வி.ப .209 ) 


58 
14 
12 

229 
108,113 

175 

91 

126 
4,55,71 

175 
132 
166 ) 


165 
55 
92 


8 


செய்யுளியல் 


உதாரண மேற்கோள் அகராதி 


581 


56 


132 


193 


2 


உழுபனி கண் ( யாப்.வி.ப 468 ) 
உண்கடன் வழிமொழிந் ( கலி .22 ) 
உண்ணற்க கள்ளை ( குறள் 922 ) 
உதுக்கான் சுரந்தானா ( யாப்.வி.ப .356 ) 
உயிர்மெய்யெழுத்து ககரம் முதல் னௌகாரம் வரை 
இருநூற்றொருபத்தாறு 
உரவொலி முந்நீர் ( பு.வெ. கைக்கிளை 9 ) 
உருவுகண் டெள்ளாமை ( குறள் 667 ) 
உலக முவப்ப ( திருமுருகாற் . 1-6 ) 
உலக மூன்றும் ( யாப் . வி.ப. 139 ) 
உலகுடன் விளங்கும் ( யாப் . வி.ப. 185 ) 
உறுதி தூக்கத் ( நற் . 284 ) 
உறுபெய லெழிலி ( யாப்.வி.ப. 384 ) 


115 
114 
100 


98 


98 


192 


213 


எ 


183 


11 


எந்தையும் நிலனுறப் ( அகம் . 12 ) 
எந்நன்றி கொன்றார்க்கு ( குறள் 110 ) 
எல்லா விளக்கும் ( குறள் 299 ) 
எறும்பி அளையிற் ( குறுந் . 12 ) 


98 


113 


ஏ 


55 


ஏரினுழாஅர் ( குறள் . 14 ) 
ஏற்று வலன் உயரிய ( புறம் 56 ) 


50 


196 


ஐயோ எனின்யான் ( புறம் . 255 ) 


96 


ஒக்குமே ஒக்குமே ( யாப் .வி.ப. 180 ) 
ஒற்றள பெடை - மங்ங்கலம் மஞ்ஞ்சு 
ஒன்றாக நல்லது ( குறள் 323 ) 


195 


93 


214 


ஓஒ இனிதே ( குறள் 1176 ) 
ஓரூர் வாழினுஞ் (குறுந் . 231 ) 


582 


தொல்காப்பியம் 


94 


16 
166 


50 


17 
146 


9 


கடலே கானலங் 
கடாஅ வுருவொடு ( குறள் 585 ) 
கடியர் தமக் ( கலி , 88 ) 
கடுஞ்சினத்த கொல்களிறும் ( புறம் . 55 ) 
கண்ண் டண்ண் ( மலைபடு . 352 ) 
கண்ணகன் இருவிசும்பிற் ( கலி . 102 ) 
கண்ணும் படுமோ ( நற் . 61 ) 
கயலெழுதிய இமய (சிலப்.ஆய்.குரவை ) 
கயலேர் உண்கண் ( யாப்.வி.ப. 136 ) 
கரை பொரு கான் யாற்றங் ( யாப்.வி. ப .265 ) 
கல்வரை ஏறிக் கடுவன் ( கைந்நிலை . 7 ) 
கற்றதனா லாய ( குறள் 2 ) 
கன்று குணிலாக் ( சிலப் . ஆய்ச்சி ) 
கனிய நினைவொடு ( மூத்த நாயனார் திருவிரட்டை 

மணிமாலை ) 


166 


98 


175 


114 


55 


175 


17.5 


கா 


காஅய்ச் செந்நெற் ( யாப்.வி.ப .158 ) 
காமம் செப்பாது ( குறுந். 2 ) 
காமர் கடும்புனல் ( கலி . 39 ) 
காய் மாண்ட தெங்கின் ( சீவகசிந் . 31 ) 


95 
50 
148 


98 


175 

2 


குழலிசைய வண்டினங்கள் ( யாப்.வி.ப .246 ) 
குற்றியலிகரம் - நாகியாது , கேண்மியா 
குற்றியலுகரம் - நாகு - நாக்கு , காசு ,- காச்சு , காடு - காட்டு , 

காது - காத்து , காபு - காப்பு , கா - காற்று 
குற்றெழுத்து , அ , இ , உ , எ , ஒ 
குன்று கொண்டு நின்ற மாடு 


2 


2 


50 


கூ 


கூடுவார் கூடல்கள் ( யாப்.வி.ப .388 ) 


223 


கெ 


கெடடலரு மாமுனிவர் ( யா.வி.ப .302 ) 


140 


செய்யுளியல் 


உதாரண மேற்கோள் அகராதி 


583 


கே 


கேடில் விழுப்பொருள் ( குறுந். 216 ) 
கொங்குதேர் வாழ்க்கை ( குறுந் .2 ) 
கொடிவாலன கருநிறத் ( யாப் . வி .பக் .337 ) 
கொய்ம்மலர் குவிந்து ( யாப்.வி.ப. 148 ) 
கொல்லே ஐயம் எல்லே இயக்கம் ( தொல்.சொல் .20 ) 
கொன்றை வேய்ந்த 


-47 

50 
113 

98 
206 


174 


கோ 


113 


கோழி எறிந்த ( பட்டின .23 ) 
கோளமர் கொட்குமென் ( யாப்.வி.ப .262 ) 
கோளில் பொறியிற் ( குறள் 9 ) 


113 


70 


சி 


சிற்றாறு பாய்ந்துக்களுஞ் ( யா.வி. ப .237 ) 
சிறியகட் பெறினே ( புறம் 235 ) 
சிறிய பெரிய ( யாப்.வி.ப .147 ) 
சிறுகுடிப் பரதவர் ( யாப்.வி.ப .146 ) 


114 
61,113 

98 
91 


சீறடிப் பேரகல் ( யாப்.வி.ப .147 ) 


98 


94 


114 


சுருங்கிய நுசுப்பிற் ( யாப் .வி.ப .147 ) 
சுரை யாழ அம்மி மிதப்ப ( யாப்.வி. ப .229 ) 
சுறமறி வன துறையெல் ( யாப்.வி.ப் .63 ) 


80 


சூரல் பம்மிய ( யாப்.வி.ப .259 ) 


113,195 


51,77 


193 


செங்களம் படக்கொன் ( குறுந் .1 ) 
செல்லாமை உண்டேல் ( குறள் 951 ) 
செவ்விய திவிய ( கலி .19 ) 
சென்று முகந்து ( யாப்.வி.ப .464 ) 


-143 

55 


584 


தொல்காப்பியம் 


சே 


சேற்றுக்கால் நீலம் ( யாப்.வி.ப .236 ) 


114 


சொ 


சொல்லதிகாரம் 


164 


98 


தக்கார் தகவிலார் ( குறள் 114 ) 
தன்தோள் நான்கின் 
தனக்குவமை இல்லாதான் ( குறள் 7 ) 


50 
4 , 70 


தா 


தா அட் டாஅ ( யாப்.வி.ப .158 ) 
தாதுறு முற்செறி ( யாப்.வி.ப .299 ) 
தாமரை புரையுங் ( குறுந்.கட.வாழ்த்து ) 
தாமின் புறுவ ( குறள் 899 ) 


98,211 

224 
11,50,75 

98 


தி 


81 


திருநுதல் வேரரும்புந் ( பு . வெ . கைக்கிளை . 3 ) 
திருமழை தலை இய ( மலைபடுகடாம் . 1 ) 


230 


தீம்பால் கறந்த ( கலி . 111 ) 


147 


228 


துணியிரும் பரப்பகங் ( யாப் . வி . ப . 377 } 
துப்பார்க்குத் துப்பாய ( குறள் 12 ) 


55 


தூ 


தூங்கு கையான் ( புறம் . 22 ) 


45 


தே 


175 


தேம்பழுத் தினிய நீர் ( சூளாமணி 14 ) 
தேன் தூங்கும் உயர் ( மதுரைக். 3 ) 


50 


செய்யுளியல் 


உதாரண மேற்கோள் அகராதி 


585 


தேர்ந்து தேர்ந்து 


50 


தொ 


தொடங்கற்கட் டோன்றிய ( கலி . 2 ) 
தொடி நெகிழ்ந் தனவே ( யாப் . வி . ப . 386 ) 
தொடியுடைய தோள் மணந்தனன் ( புறம் . 239 ) 
தொடுத்த வேம்பின் ( யாப்.வி.ப. 387 ) 
தொன்னலத்தின் ( யாப் . வி.ப. 108 ) 


72 
219 

68 
221 
45 


தோ 


153 
. 


தோடார் எல்வளை ( யாப் வி.ப. 

402 ) 


98,207 


ந 


175 


175 


நண்பி தென்று ( யாப்.வி.ப. 244 ) 
நல்லார் பழிப்பில் மூத்த நாயனார் திருவிரட்டை 

மணிமாலை 20 ) 
நற்கொற்ற வாயில் ( யாப் வி.ப. 226 ) 
நறு நீல நெய்தலும் ( யாப்.வி.ப. 226 ) 
நன்றி மறப்பது ( குறள் 108 ) 
நன்னிற மென்முலை ( யாப் . வி.ப. 134 ) 


114 
114 


71 


198 


நா 


50 


26 


நாயுடை முதுநீர்க் ( அகம் . 61 ) 
நாள் , மலர் , காசு , பிறப்பு 
நான்கு நிரையசை வெறி , சுறா , நிறம் , குரால் 
நான்கு நேரசை - கோழி வேந் தன் 


3 


நி 


143 


19 


19 


நிரைதிமில் களிறாகத் ( கலி . 149 ) 
நிரை நிரை நிரை 

புலி வரு நெறி 
நிரை நிரை - நிரைபு - புலி வரு பொறுப்பு 
நிரை நிரை நேர்பு - புலி வரு காடு 
நிரை நிரை நேர்பு - களிறு வரு காடு 
நிரை நிரைபு நிரை - புலி வழங்கு நெறி 


19 


19 


19 


586 


தொல்காப்பியம் 


19 
19 


19 


19 


19 


19 
19 


19 


19 


19 


4 ) 


19 


19 


19 


நிரை நிரைபு நிரைபு - புலி வழங்கு பொருப்பு 
நிரை நிரைபு நேர் - புலி வழங்கு கான் 
நிரை நிரைபு நேர்பு - புலி வழங்கு காடு 
நிரை நேர் நிரை புலி வாழ் நெறி 
நிரை நேர் நிரைபு-புலி வாழ் பொருப்பு 
நிரை நேர் நேர்பு - புலி வாழ் காடு 
நிரை நேர்பு நிரைபு - புலி போகு நெறி 
நிரை நேர்பு நிரை- புலி போகு பொருப்பு 
நிரை நேர்பு நேர் -புலி போகு கான் 
நிரை நேர்பு நேர்பு - புலி போகு காடு 
நிரைபசை - வரகு , அரக்கு , மலாடு , பனாட்டு , கதவு , 

புணர்வு , உருமு , வினாவு 
நிரைபு நிரைபு நிரை - களிறு வழங்கு நெறி 
நிரைபு நிரைபு நிரைபு - களிறு வழங்கு பொருப்பு 
நிரைபு நிரைபு நேர் - களிறு வழங்கு கான் 
நிரைபு நிரை நிரை - களிறு வரு நெறி 
நிரைபு நிரை நிரைபு-களிறு வரு பொருப்பு 
நிரைபு நிரை நேர் -களிறு வரு கான் 
நிரைபு நிரைபு நேர்பு - களிறு வழங்கு காடு 
நிரைபு நேர் நிரை -களிறு வாழ் நெறி 
நிரைபு நேர் நிரைபு - களிறு வாழ் பொருப்பு 
நிரைபு நேர் நேர் -களிறு வாழ் கான் 
நிரைபு நேர் நேர்பு - களிறு வாழ் காடு 
நிரைபு நேர்பு நிரை - களிறு போகு நெறி 
நிரைபு நேர்பு நிரைபு - களிறு போகு பொருப்பு 
நிரைபு நேர்பு நேர் - களிறு போகு கான் 
நிரைபு நேர்பு நேர்பு - களிறு போகு காடு 
நிலங்கிளையா ( யாப் வி.ப. 468 ) 
நிலம் நீர் வளி விசும் ( பதிற் .14 ) 
நிலவுமண லகன் றுறை ( யாப்.வி.ப .385 ) 
நிழலே இனியதன் ( யாப்.வி.ப .153 ) 


19 


19 


19 


19 


19 
19 


19 


19 


19 


19 . 


19 


19 


56 
220 
217 
95 


நீடற்க வினையென்று ( யாப்.வி.ப .264 ) 
நீயே வினை மாண் ( கலி . 7 ) 


175 
47 


செய்யுளியல் 


உதாரண மேற்கோள் அகராதி 


587 


நீரின் தண்மையுந் ( யாப் . வி . ப . 257 ) 
நீரூர் பானா அ ( யாப் . வி . ப . 383 ) 
நீ விளை யாடுக ( நற் .362 ) 


66,113 

212 
186 


நெ 


2 


59 


நெட்டெழுத்து , ஆ , ஈ , ஊ , ஏ , ஐ , ஓ , ஔ 
நெடுங்கயிறு வலந்த ( அகம் . 30 ) 
நெடுங்கொடிய ( புறம் . 55 ) 
நெடும் புனலுள் வெல்லு ( குறள் . 495 ) 
நெறியறி செறிகுறி ( கலி . 39 ) 


50 


193 
225 


நே 


192 


19 
19 


19 


19 


19 


19 
19 


19 


19 


நேர்ந்த நங் காதலர் ( சிலப் . கானல் ) 
நேர் நிரை நிரை - மாவரு நெறி 
நேர் நிரை நிரைபு - மா வரு பொருப்பு 
நேர் நிரை நேர்பு - மா வரு காடு 
நேர் நிரைபு நிரை - மா வழங்கு நெறி 
நேர் நிரைபு நிரைபு - மா வழங்கு பொருப்பு 
நேர் நிரைபு நேர் - மா வழங்கு கான் 
நேர் நிரைபு நேர்பு - மா வழங்கு காடு 
நேர் நேர் நிரை - மா வாழ் நெறி 
நேர் நேர் நிரைபு - மா வாழ் பொருப்பு 
நேர் நேர் நேர்பு - மா வாழ் காடு 
நேர் நேர்பு நிரை - மா போகு நெறி 
நேர் நேர்பு நிரைபு - மா போகு பொருப்பு 
நேர் நேர்பு நேர் - மா போகு கான் 
நேர் நேர்பு நேர்பு - மா போகு காடு 
நேர்பசை - காது , காற்று , கன்று , காவு , சார்பு , கல்லு 
நேர்பு நிரை நிரை - பாம்பு வரு நெறி 
நேர்பு நிரை நிரைபு - பாம்பு வரு பொருப்பு 
நேர்பு நிரை நேர் - பாம்பு வரு கான் 
நேர்பு நிரை நேர்பு - பாம்பு வரு காடு 
நேர்பு நிரைபு நிரை - பாம்பு வழங்கு நெறி 
நேர்பு நிரைபு நிரைபு - பாம்பு வழங்கு பொருப்பு 


19 
19 
19 
19 


19 


4 


19 


19 


19 


19 
19 
19 


588 


தொல்காப்பியம் 


19 


19 


19 


19 
19 
19 


19 


19 


நேர்பு நிரைபு நேர் - பாம்பு வழங்கு கான் 
நேர்பு நிரைபு நேர்பு - பாம்பு வழங்கு காடு 
நேர்பு நேர் நிரை - பாம்பு வாழ் நெறி 
நேர்பு நேர் நிரைபு - பாம்பு வாழ் பொருப்பு 
நேர்பு நேர் நேர் - பாம்பு வாழ் கான் 
நேர்பு நேர் நேர்பு - பாம்பு வாழ் காடு 
நேர்பு நேர்பு நிரை - பாம்பு போகு நெறி 
நேர்பு நேர்பு நிரைபு - பாம்பு போகு பொருப்பு 
நேர்பு நேர்பு நேர் - பாம்பு போகு கான் 
நேர்பு நேர்பு நேர்பு - பாம்பு போகு காடு 
நேரிழை மகளிர் (பட்டின .22 ) 
பகலே பல்பூங் ( யாப்.வி.ப. 135 ) 
படியுடையார் பற்றமைந்தக் ( குறள் 606 ) 
படுகிளி யாவும் ( கலி . 50 ) 
பழிதபு ஞாயிறே ( கலி . 143 ) 
பன்மாடக்கூடல் ( யாப்.வி. ப .237 ) 
பன்மீன் உணங்கற் ( யாப்.வி.ப .385 ) 
பன்னருங் கோங்கின் ( யாப் . வி.ப .134 ) 


19 
19 


113 


90 


55 


9 


192 
114 


216 
94 


பா 


34 


132 


பாட்டாவன : வெண்பா , ஆசிரியப்பா , கலி , வஞ்சி 
பாடின்றிப் பசந்த கண் ( கலி . 118 ) 
பாயிரும் பரப்பகம் ( மார்க்கண் . காஞ்சி ) 
பாலொடு தேன் கலந் ( குறள் 1021 ) 
பாற்கடல் முகந்த ( யாப் . வி.ப .379 ) 


230 


71 


233 


பிறவிப் பெருங்கடல் ( குறள் 10 ) 


4,71 


புளிமா 


6 


பூ 


94 


பூஉங் குவளைப் ( யாப்.வி.ப .158 ) 
பூத்த வேங்கை ( யாப்.வி.ப .179 , 


96 


செய்யுளியல் 


உதாரண மேற்கோள் அகராதி 


589 


பூந்தாமரைப் போதலமரத் ( யாப் வி.ப .74,336 ) 


68,113 


பெ 


பெருமுத் தரையர் பெரிதுவந்தீயும் ( நாலடி . 200 ) 

பே 


8 


7 


234 


பேதையென்ப (மணிமேகலை 30 ) 
போர்ந்து போர்ந்து ( யாப்.வி.ப .380 ) 
பொன்னார மார்பிற் ( முத்தொள் .104 ) 
பொன்னார மார்பிற் ( யாப்.வி.ப .62) 
பொன்னின் அன்ன ( யாப் , வி.ப .382,134 ) 


78 


114 


98,209 


போ 


போது சாந்தம் பொற்ப ( யாப்.வி.ப .49 ) 
போது விடு குறிஞ்சி ( யாப் வி.ப.149 ) 


50 
98 


ம 


8 


55 
175 


மஞ்சு சூழ் சோலை ( யாப் . வி . ப . 219) 
மட்டுத் தானுண்டு ( யாப் . வி . ப . 463 ) . 
மடப்பிடியை மதவேழந் ( யா . வி . ப . 341 ) 
மரல்சாய மலைவெம் ( கலி . 13 ) 
மரையா மரல் கவர ( கலி . 6 ) 
மலர்மிசை ஏகி ( குறள் 3 ) 
மன்றப் பனைமேல் ( கலி . 142 ) 


56 


147 
10,55 
192 


மா 


98 


15 
98 


192 


மாஅத் தா அண் ( யாப் . வி . ப . 158 ) 
மாங்காடு , களங்காடு , பாய்குரங்கு , கடிகுரங்கு 
மாதர் நகிலே ( யாப் . வி . ப . 153 ) 
மாதர் முகம் போல (குறள் 1118 ) 
மாநிலந் தோன்றாமை ( பரி . 22 ) 
மாமலர் முண்டகந் ( கலி . 21 ) 
மாலை நீ , தையெனக் ( கலி . 108 ) 
மாவாழ்கான் , மாவருகான் , புலிவாழ்கான் , புலிவரு 


119 


143 


192 


18 


கான் 


590 


தொல்காப்பியம் 


மாவும் புள்ளும் ( யாப் . வி . ப . 130 ) 


88 


மின்னிவர் ஒளிவடந் ( யாப் . வி . ப . 134 ) 


95 


மீ 


மீன்தேர்ந் தருந்திய ( யாப் . வி . ப , 148 ) 


98 


மு 


55 


முகமறியார் மூதுணர்ந்தார் ( யாப் . வி . ப . 415 ) 
முதிர் கோங்கின் ( கலி . 56 ) 
முதுக்குறைந் தனளே ( யாப் . வி . ப . 122 ) 
முல்லைவாய் முறுவலித்தன ( யாப் . வி . ப . 341 ) 


56 
65,113,194 

175 


மெ 


மெல்லியல் நல்லாருள் ( நாலடி . 188 ) 
மெல்லினம் ங , ஞ , ண , ந , ம , ன . 


193 

2 


மொ 


மொய்த்துடன் தவழு ( யாப் . வி . ப . 153 ) 
யாரிவன் எங்கூந்தல் ( கலி . 89 ) 
யாவரும் விழையும் ( அகம் .16 ) 
யாற்றுமடை , குளத்துமடை 
யானுந் தோழியும் ( யாப்.வி.ப. 332 ) 


98 
149 . 
50 


13 


175 


வ 


222 


208 


வசையில் புகழ் ( பட்டின . 1 ) 
வட்டொட்டி யன்ன ( யாப் . வி . ப . 382 ) 
வயக்குறு மண்டிலம் ( கலி . 25 ) 
வயலாமைப் புழுக்குண்டு ( பட்டின . 64-65 ) 
வருந்தினை வாழிய ( அகம் . 79 ) 
வல்லினம் க ச ட த ப ற 
வளம்பட வேண்டாதார் ( நாலடி . 103 ) 
வால்வெள்ளருவி ( யாப் . வி . ப . 383 ) 


132 
113 
192 


2 


114 


210 


செய்யுளியல் 


உதாரண மேற்கோள் அகராதி 


591 


வாள்வரி வேங்சை ( யாப் . வி . ப. 330 ) 


175 


வி 


50 


விரிதிரைப் பெருங்கடல் ( குறுந் . 101 ) 

வீ 


வீங்கு நீர் அவிழ் ( கலி . 66 ) 


56 


வே 


வேண்டுதல் வேண்டாமை ( குறள் 4 } 
வேரல் வேலி ( குறுந் . 18 ) 
வேற்றுமை தாமே ஏழென ( தொல் . வேற் . 1 ) 
வேற்றுமை யோத்து 


113 
162 
163 


நூற்பா முதற்குறிப்பகராதி 


| 


அஃதன்றென்ப 78 அவற்றுள் மாத்திரை 

2 
அஃதொழித்து 

89 

அவைதாம் நூலினான 158 
அகப்பாட்டு வண்ணம் 216 

அவைதாம் பா அவண்ணம் 205 
அகவலென்ப 

77 அவையடக்கியலே 

109 
அகன்று பொருள் 

202 அளபெடை தலைப்பெய 85 
அகைப்பு வண்ணம் 

221 

அளபெடை வண்ணம் 211 
அங்கதந் தானே 

120 அளபெடை யசைநிலை 16 
அங்கதப் பாட்டள 152 அளபெழி னவையே 

93 
அசை கூன் 46 அளவடி மிகுதி 

56 
அசையும் சீரும் 10 அளவியல் வகையே 

156 
அடக்கியல் வாரம் 138 அளவுஞ் சிந்தும் 

55 
அடிதொறும் தலையெழுத் 88 அறுசீரடியே 

61 
அடிநிமிர் கிளவி 

175 ஆங்ஙனம் 

49 
அடியிறந்து வருதல் 33 ஆசிரிய நடைத்தே 

104 
அடியின் சிறப்பே 34 | ஆசிரியப்பாட்டின் 

150 
அடியுள்ளனவே 32 ஆசிரியம் வஞ்சி 

101 
அடைநிலைக்கிளவி 131 ஆசிரிய மருங்கினும் 

64 
அதுவே தானும் இருவகை 167 ஆயிருதொடைக்குங் 

90 
அதுவே தானும் ஈரிரு 160 இடைச்சுர மருங்கிற் 186 
அதுவே தானும் பிசி 174 இசைநிலை நிறைய 

26 
அதுவே - வண்ணகம் 

134 டைநிலைப்பாட்டே 128 
அந்நிலை மருங்கின் அறமுத 30 இடைநிலைப்பாட்டே 
அந்நிலை மருங்கின் வஞ்சி 102 தரவகப்பட்ட 

130 
அம்போதரங்கம் 145 இடையும் வரையார் 

66 
அவ்வவ மாக்களும் 201 இது நனி பயக்கும் 

195 
அவ்வியல் பல்லது 82 இயலசை மயக்கம் 

12 
அவற்றுட் பாஅ வண்ணம் 206 இயலிசை முதலிரண் 

5 
அவற்றுள் ஒத்தாழிசைக்கலி 127 இயலசை யீற்று முன் 

15 
அவற்றுள் சூத்திரந்தானே 162 இயற்சீர்ப் பாற்படுத் 27 
அவற்றுள் நூலெனப் 

இயற்சீர் வெள்ளடி 

54 
படுவுது 154 ! இயற்சீரிறுதிமுன் 

18 


594 


தொல்காப்பியம் 


111 


210 
95 


137 


169 


94 


193 


4 
199 
230 
194 
92 
29 
200 


ஒத்தாழிசையும் மண்டில 
ஒத்து மூன்றாகும் 
ஒப்பொடு புணர்ந்த 
ஒரு சீரிடையிட் 
ஒரு நெறிப் பட்டால் 
ஒரு நெறியின்றி 
ஒருபான் சிறுமை 
ஒருபொருள் நுதலிய ... 

- சூத்திரத் 
ஒருபொருள் நுதலிய 


164 


144 


147 


11 


வெள்ளடி . 


161 


65 
196 


141 
219 


42 


224 


187 


183 


218 


140 


17 


இயைபு வண்ணம் 
இருசீரிடையிடின் 
இருவகை யுகரமோ 
இவ்விடத்திம்மொழி 
இழுமென மொழியான் 
இறப்பே நிகழ்வே 
இறுவாய் ஒப்பினஃ 
இன் சீரியைய 
இன்பமு மிடும்பையும் 
ஈரசை கொண்டு 
ஈற்றயலடியே 
உய்த்துணர் வின்றி 

யிரில் 
உருட்டு வண்ணம் 
ஊரும் அயலுந் 
எண்ணிடையொழிதல் 
எண்ணு வண்ணம் 
எண்வகை யியனெறி 
எருத்தே கொச்சகம் 
எழுசீரடியே 
எழுசீரிறுதி 
எழுத்தள 
எழுத்து முதலா 
எழுத்தொடும் சொல் 

லொடும் 
எழுநிலத்தெழுந்த 
ஏந்தல் வண்ணம் 
ஏழெழுத்தென்ப 
ஏனை யொன்றே 
ஐவகையடியும் ஆசிரியக் 
ஐவகையடியும் விரிக்குங் 
ஒண்தொடிமாதர் 
ஒத்தாழிசைக்கலி 


220 


7 


197 


234 


14 


168 


62 


119 


72 


23 


41 


24 


ஒரு போகியற்கையும் 
ஒரூஉ வண்ணம் 
ஒழிந்தோர் கிளவி 
ஒழுகு வண்ணம் 
ஒற்றள பெடுப்பினும் 
ஒற்றெழுத் 
ஒற்றொடு புணர்ந்த 
ஒன்றே மற்றுஞ் 
கட்டுரை வகையான் 
கலித்தளை மருங்கின் 
கலித்தளையடிவயின் 
கலிவெண்பாட்டே 
காமப்புணர்ச்சியும் 
கிழவன்றன்னொடும் 
கிளரியல் வகையிற் 
குட்டம் எருத்தடி 
குற்றியலுகரமும் 
குறளடி முதலா 
குறிலே நெடிலே 
குறுஞ்சீர் வண்ணம் 
கூற்றும் மாற்றமும் 
கைக்கிளை தானே 


74 


153 


178 


172 


184 


176 


157 
223 


112 


36 


9 


133 


54 


50 


3 


48 


213 


185 


149 


126 


115 


செய்யுளியல் 


நூற்பா முதற்குறிப்பகராதி 


595 


35 


கைக்கிளை முதலா 
கொச்சக மராகஞ் 
கொச்சக வொருபோ 
சித்திரவண்ணம் 
சின்மென் மொழியால் 
சீர்கூன் 
சீர்நிலை தானே 
சீரியல் மருங்கின் 
செம்பொருளாயின 
செய்யுண் மருங்கின் 
செய்யுண் மொழியால் 
செய்யுள் தாமே 
செவியுறை தானே 
சொல்லிய தொடை 

யொடு 
சொல்லொடுங் குறிப் 

பொடும் 
சொற்சீரடியும் 
ஞகார முதலா 
ஞாயிறு திங்கள் 
தரவின்றாகித் 
தரவும் போக்கும் 
தரவே தானும் நாலடி 
தரவே தானும் நான்கும் 
தன் சீர் வகையினும் 
தன் சீரெழுத்தின் 
தன்பா அல்வழித் 
தனிக்குறில் முதலசை 
தாஅ வண்ணம் 
துள்ளலோசை 
தூக்கியல் வகையே 
தூங்கல் வண்ணம் 
தூங்கலோசை 


177 தெரிந்தமொழியால் 
233 
117 தெரிந்தனர் விரிப்பின் 
98 
142 தொடைநிலை வகையே 99 
214 தொன்மை தானே 

229 
227 நலிபு வண்ணம் 

215 
47 நாலெழுத்தாதி 
40 நாற்சீர் கொண்ட 

31 
53 நிரனிறுத் 

87 
121 நிரைமுதல் வெண்சீர் 57 
235 நிரையவண்ணிற்பின் 

71 
228 நிறைமொழி மாந்தர் 171 
123 நுண்மையுஞ் 

170 
110 நெடுஞ்சீர் வண்ணம் 212 

நெடுவெண்பாட்டே ...குறு 114 
96 நெடுவெண்பாட்டே ... முற் 151 
நேரவண் 

14 
நேரின மணியை 

163 
118 நேரீற்றியற்சீர் 

70 
2322 பத்தெழுத்தென்ப 

37 
192 பரத்தைவாயில் 

190 
143 பரிபாட்டெல்லை 

155 
148 பரிபாடல்லே தொகைநிலை 116 
129 பாட்டிடைக் கலந்த 

173 
136 பாட்டிடை வைத்த 

166 
52 பாட்டுரை நூலே 

75 
44 பாணன் கூத்தன் 

182 
20 பார்ப்பார் அறிவர் 

189 
6 பார்ப்பான் பாங்கன் 181 
207 பாவிரி மருங்கினை 

103 
79 புகழொடும் பொருளொடும் 124 
83 புறநிலை 

154 
222 | புறப்பாட்டு வண்ணம் 217 
80 பொழிப்பும் 

86 


198 


596 


தொல்காப்பியம் 


21 


போக்கியல் வகையே 

132 வசையொடும் நசையொடும் 125 
மண்டிலங் குட்டம் 113 வஞ்சிச் சீரென 

19 
மரபே தானும் 76 வஞ்சித் தூக்கே 

68 
மருட்பாவேனை 

81 வஞ்சி மருங்கின் 
மறை வெளிப்படுதலும் 179 வஞ்சி மருங்கினும் 

25 
மனையோள்கிளவியும் 188 வஞ்சியடியே 

43 
மாட்டும் எச்சமும் 203 வண்ணகந்தானே 

135 
மாத்திரை முதலா 

100 வண்ணந்தாமே இவையென 226 
மாத்திரை யெழுத்தியல் 1 

வண்ணந்தாமே நாலைந்து 204 
முச்சீர் முரற்கையுள் 

67 வல்லிசை வண்ணம் 

208 
முச்சீரானும் 45 வழிபடு தெய்வம் 

106 
முடுகியல் வரையார் 

63 வாயில் உசாவே 

191 
முடுகு வண்ணம் 

225 வாயுறை வாழ்த்தே அவை 
முதற்றொடை பெருகி 

139 யடக் 

107 
முற்றியலுகரமும் 

8 வாயுறை வாழ்த்தே வயங்க 108 
முன் நிரை 

13 வாழ்த்தியல் வகையே 105 
மூவாறெழுத்தே 39 விராஅய்வரினும் 

51 
மூவைந்தெழுத்தே 

38 விராய தளையு 

58 
மூன்றுறுப்படக்கிய 165 விருந்தே தானும் 

231 
மெய்பெறு மரபின் 97 வெண்சீரீற்றசை 

208 
மெய்பெறு மவையே 180 வெண்டளை விரவியும் 60 
மெல்லிசை வண்ணம் 209 வெண்பா யீற்றடி 

69 
மொழிகரந்து 122 வெண்பாவியலினும் 

73 
மொழியினும் பொருளினும் 91 வெண்பாவுரிச்சீர் 

22 
மோனை யெதுகை 

84 


